


எபேசியர்‌ 
செல்லாஸ்‌ கிரெய்ன்‌ 
ஓர்‌ முகவுரை 
விரிவாக்கப்‌ புறக்குறிப்பு 


வாழ்த்துரை (1:1, 2) 

ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதங்களும்‌ சபையின்‌ நோக்கமும்‌ (1:3-14) 
நிருபத்தைப்‌ பெறுவோர்‌ ஆழமாய்‌ சபையின்‌ நோக்கத்தை அறிந்து 
கொள்ளும்படி பவுலின்‌ ஜெபம்‌ (1:15-23) 

சபையின்‌ நோக்கத்திற்குப்‌ புறம்பே வாழ்வோரைக்‌ குறித்த ஒரு 
விளக்கம்‌ (2:1-3) 

இரட்சிப்பைக்‌ குறித்து தேவனுடைய நித்திய நோக்கம்‌ (2:4-10) 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலம்‌ ஒப்புரவாகுதல்‌ (2:11-13) 
அவருடைய சரீரத்திற்குள்‌ சமாதானம்‌ ஏற்பட சாத்தியமாயிற்று 
(2:14-22) 

புறஜாதிகளுக்கு பவுலின்‌ தனிப்பட்ட ஊழியம்‌ (3:1-7) 
தேவனுடைய ஞானம்‌ தெரிய வந்தது (3:8-13) 


. வல்லமை, புரிந்து கொள்ளுதல்‌ மற்றும்‌ பரிபூரணத்திற்காக ஜெபம்‌ 


(3:14-21) 


. நீங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய்‌ நடந்து 


ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்ளுங்கள்‌” (4:1-3) 


. ஏழுமடங்கு ஒருமையைக்‌ கொண்டிருத்தல்‌ (4:1-3) 
. சபைக்கு கிறிஸ்து அளித்துள்ள வரங்களைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


(4:7-16) 


. உள்ளத்தில்‌ புதிதான ஆவியுள்ளவர்களாகுதல்‌ (4:17-32) 
. கிறிஸ்துவின்‌ முன்‌ மாதிரியைப்‌ பின்பற்றி அன்பிலே நடந்து 


கொள்ளுங்கள்‌” (5:1-6) 


. வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” (5:7-14) 
. ஞானவான்களாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” (பாகம்‌1) (5:15-33) 

. ஞானவான்களாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” (பாகம்‌2) (6:1-20) 

. வாழ்த்துரை: சமாதானமும்‌ ஆறுதலும்‌ கொண்ட ஒரு ஆசிர்வாதம்‌ 


(6:21-24) 


எ$ூபசிராரர்‌ 
ஓர்‌ முகவுரை 


எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ “முழு வேதாகமத்திலும்‌ மிகவும்‌ ஆழமான 
ஒரு புத்தகம்‌” என்று அழைக்கப்படுநெது.' வேதாகமத்தில்‌ உள்ள, ரோமர்‌ 
போன்ற பிற புத்தகங்களின்‌ மாணவர்கள்‌, விதிவிலக்காக இந்த நிருபத்திற்கு 
ஒரு உயர்வான மதிப்பைக்‌ கொண்டிருக்கக்‌ கூடும்‌. இந்த உண்மை எபேசியர்‌ 
புத்தகம்‌ தேவனுடைய நித்திய நோக்கத்தை கொஞ்சமும்‌ குறைவுபடாத 
நிலையில்‌ பேசுகிறது என்கிற உண்மை அதற்குரிய பாராட்டைப்‌ பெற தகுதி 
பெற்றுள்ளது. 


ஆசிரியர்‌ 


உள்ளான ஆதாரங்கள்‌ 

எபேசியர்‌ புத்தகத்தின்‌ ஆசிரியர்‌ தன்னை, “இயேசு கிறிஸ்துவினு 
டைய அப்போஸ்தலனாகிய பவுல்‌ ...” என்றும்‌ (1:1), “பவுலாகிய நான்‌ 

இயேசு கிறிஸ்துவினிமித்தம்‌ கட்டுண்ட வனாயிருக்கிறேன்‌” என்றும்‌ 
(3:1) குறிப்பிடுகிறார்‌. இந்த நிருபத்தின்‌ வாழ்த்துரையும்‌ இடையிலே 
தோன்றும்‌ பவுலின்‌ பெயரும்‌ குறிப்பிடப்படுகிற விதம்‌ மற்ற நிருபங்களில்‌ 
குறிப்பிடப்படுறெ விதத்தில்‌ அமைந்துள்ளது.” எபேசியரை எழுதிய ஆசிரியரின்‌ 
தன்னிலையைக்‌  குறிப்பிடக்கூடியதான வாக்கியங்களைக்‌ கொண்டு 
வாசிப்பவர்களுக்கு ஆக்கியோனின்‌ சமயத்தை விவரிக்கிறது: 


அவர்‌ தனிப்பட்ட முறையில்‌ அதன்‌ வாசகர்களின்‌ விசுவாசத்தையும்‌ 
மற்ற பரிசுத்தவான்‌௧ளின்‌ மேலுள்ள அன்பையுங்குறித்து அறிந்திருந்தார்‌ 
[1:15]; அவர்களுக்காக தேவனுக்கு தனது ஸ்தோத்திரத்தைச்‌ செலுத்தினார்‌ 
[7:16]; தன்னை “கிறிஸ்து இயேசுவினிமித்தம்‌ கட்டுண்டவர்‌” 
என்று சொன்னார்‌ [3:1; 4:1]; தனிப்பட்ட முறையில்‌ அவருக்கு 
வெளிப்படுத்தப்பட்ட இரகசியத்தை அவர்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ [3:3-6]; 
தான்‌ ஊழியக்காரனாவதற்கு தேவனுடைய பலத்த சத்துவத்தால்‌ தனக்குக்‌ 
கிருபையளிக்கப்பட்டதை எடுத்துக்‌ காட்டுகிறார்‌ [3:7]; வாசகர்கள்‌ 





அவருடைய அந்தநேர உபத்திரவங்களைக்‌ கண்டு மனம்‌ தளரவேண்டாம்‌ 
என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார்‌. [3:18]; தாழ்மையுடன்‌ 
அவர்களுக்காக வேண்டுதல்‌ பண்ணுகிற தன்மையைக்‌ குறிப்பிட்டார்‌ 
[3:14-19]; வாசகர்களுக்கு இப்போது தேவையான புதிய வாழ்க்கையையும்‌ 
புறஜாதியாரின்‌ அறியாமையிலும்‌ சகலவித அசுத்தங்களின்‌ பின்னணியிலும்‌ 
இருந்து சிந்திக்கும்படி உறுதிப்படுத்துகறொர்‌ [4:17-19]; இரகசியத்தைக்‌ 
குறித்து தனது சுய விளக்கத்தை அளித்தார்‌ [5:32]; கட்டப்பட்டிருக்கிற 
ஸ்தானாபதியாக பேச வேண்டியபடி தைரியமாய்ப்‌ பேசத்தக்கதாக 
தனக்காக விண்ணப்பம்‌ பண்ணும்படி வேண்டினார்‌ [6:19]; தனது 
தனிப்பட்ட வாழ்த்துக்களுடன்‌ நிருபத்தை நிறைவு செய்கிறார்‌ [6:21, 22]. 


இந்த உறுதியான ஆதாரங்களிலிருந்து. ஆக்கியோன்‌ வாசகர்‌ உறவுமுறையில்‌ 
காணும்‌, பவுலின்‌ தனித்துவம்‌ போதியளவுக்கு பகுத்தறியப்படக்‌ 
கூடும்‌. உண்மையில்‌ அவரைக்‌ குறித்து அவருடைய மற்ற நிருபங்களில்‌ 
குறிப்பிடப்பட்டவைகளோடு ஒத்துப்‌ போவதைக்‌ காணலாம்‌.” 


பவுல்‌ தனது மற்ற நிருபங்களில்‌ குறிப்பிடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துதல்‌, உபதேசக்‌ கோட்பாட்டுக்கு கடந்து செல்லுதல்‌, செயலில்‌ 
பயன்படுத்தும்‌ முறையைக்‌ குறிக்கும்‌ முடிவுரை, புத்திமதி, மற்றும்‌ தனிப்பட்ட 
விஷயங்கள்‌ ஆகியன போன்றே எபேசியர்‌ நிருபமும்‌ தொடருகிறது. அதன்‌ 
எழுத்து நடையும்‌ பவுலுக்குரியது. “ஏறத்தாழ ஒவ்வொரு வாக்கியமும்‌ பவுல்‌ 
மற்ற புத்தகங்களில்‌ குறிப்பிட்ட சொல்லமைப்பை எதிரொலிக்கிறது. ”* 
உதாரணமாக, எபேசியரில்‌ உள்ள 155 வசனங்களில்‌ வித்தியாசப்பட்ட ரீதியில்‌ 





அடையாளப்படுத்தும்‌ 78 வசனங்கள்‌ கொலோசெயரில்‌ காணப்படுகிறது.” 
பெரும்பாலான வல்லுனர்கள்‌ கொலோசெயர்‌ புத்தகம்‌ பவுலால்‌ 
எழுதப்பட்டதாக ஓப்புக்‌ கொள்கின்றனர்‌, மேலும்‌ இரண்டு நிருபங்களின்‌ 
தாக்கமும்‌ இரண்டையும்‌ பவுல்தான்‌ எழுதினார்‌ என்பதற்கு ஒத்துப்போகும்‌ 
தன்மையைக்‌ கொண்டுள்ளன. 


புறம்பான ஆதாரங்கள்‌ 

சார்லஸ்‌ ஸ்மீத்‌ லூவிஸ்‌, “பவுல்‌ எழுதினதாகச்‌ சுட்டிக்‌ காட்டப்படும்‌ மற்ற 
எல்லா நிருபங்களையும்‌ விட ... எபேசியருக்கு எழுதின நிருபம்‌ என்று நாம்‌ 
அறிந்துள்ள புத்தகம்‌ அதன்‌ ஆரம்பம்‌ மற்றும்‌ தொடர்‌ பயன்பாட்டிற்கான 
பலமான சங்கிலி போன்ற சான்று இருந்துள்ளது” என்றார்‌.” இரண்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ மத்தியில்‌ மிக அதிகமாய்‌ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்‌ 
மற்றும்‌ மார்க்க எதிராளிகள்‌ மத்தியில்‌ விநியோகிக்கப்பட்ட புத்தகமாக இது 
இருந்துள்ளது. 





மார்சியோனின்‌ அமைவு பெற்ற முந்திய கிறிஸ்தவ சட்டதிட்டங்களுடன்‌ 
உள்ளடக்கப்பட்டது (இ.பி. 140), ஆனால்‌ “லவோதிகேயர்‌” எனும்‌ 
பெயரில்‌ உட்படுத்தப்பட்டது. அதன்‌ பவுலின்‌ மூலப்பிரதி இந்த நேரத்தில்‌ 
எவ்விதக்‌ குறையும்‌ இல்லாதிருந்தது, அப்போஸ்தலனாகிய பவுல்‌ 
மாத்திரமே தனக்கான அதிகாரி என்று மார்சியோன்‌ ஏற்றுக்‌ கொண்டது. 
முராடோரியன்‌ சட்டதிட்டங்களில்‌ (இ.பி. 180) பவுலின்‌ நிருபங்களின்‌ 
கீழ்‌ சேர்க்கப்பட்டது. இலத்தீன்‌ சரியாக்‌ மொழிபெயர்ப்புகளில்‌ ஆரம்ப 
ஆதாரங்களில்‌ பவுலின்‌ நிருபங்களும்‌ அமைந்தன ... ரோமாபுரியைச்‌ சேர்ந்த 
திலமெந்து, இக்னேசியஸ்‌, பாலிக்‌ கார்ப்‌, ஹெர்மாஸ்‌, டைடாக்கேவும்‌ கூட 
எழுதிய எழுத்து நடை அவைகளில்‌ காணப்படுகிறது.” 


ஆட்சேபனைகள்‌ 

பவுலே எபேசியர்‌ நிருபத்தின்‌ ஆசிரியர்‌ என்பதை பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டில்‌ இறை நம்பிக்கையற்றோரின்‌ உச்சக்கட்ட குற்றச்‌ சாட்டு எழும்பும்‌ 
வரை யாரும்‌ சந்தேகப்படவில்லை.” பவுலே இதன்‌ ஆசிரியர்‌ என்பதற்கான 
ஆட்டேபனைகள்‌ அறு பாகமாக சுருக்கிச்‌ சொல்லப்படுகிறதாவது:? 

(1) “எபேசியரில்‌ நாற்பத்திரண்டு வார்த்தைகள்‌ அவர்‌ அதை எழுதவில்லை 


என நிருபிக்க புதிராகச்‌ சொல்லப்பட்டுள்ளது.” எப்படியிருப்பினும்‌, பவுல்‌ 
குனது நிருபத்தின்‌ ஏற்புடமை பெற்ற நிருபங்களில்‌ புதிரான வார்த்தைகளை 
பயன்படுத்தியிருக்கிறார்‌. ஒருவர்‌ தேவன்‌ இருக்கிறார்‌ என்ற சாட்சியத்தைக்‌ 
கொண்ட ஒரு நிருபத்தையும்‌ சபையைக்‌ குறித்த ஒரு நிருபத்தையும்‌ 
ஆக இரண்டு நிருபங்களை எழுதியிருந்தால்‌, அவர்‌ வித்தியாசப்பட்ட 
வார்த்தைகளை பயன்படுத்துவார்‌. பவுல்‌ தனது நிருபங்களுக்கு வித்தி 
யாசப்பட்ட நோக்கங்களை கொண்டிருந்ததால்‌, அவர்‌ தம்மைக்‌ குறிப்பிட 
வித்தியாசப்பட்ட வழிகளைப்‌ பயன்படுத்துவார்‌ என்று நாம்‌ எதிர்பார்க்கலாம்‌. 

(2) “ இரகசியம்‌ எனும்‌ பதம்‌, 'உக்கிராணத்துவம்‌” மற்றும்‌ உடமைகள்‌: 
ஆகியவை இந்த நிருபத்தில்‌ ஒரு புதிய பொருளில்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது.” 
இது ஒரு சந்தேகத்துக்குரிய குற்றச்சாட்டு; ஆகிலும்‌ அது உண்மையாகவே 
இருந்தாலும்‌, ஒரே விதமான பதத்தைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்பதற்கு 
பவுல்‌ கட்டுப்படுத்தப்‌ பட்ட வரல்ல. 

(3) “38:6ல்‌ குறிப்பிடப்படுறெ பரிசுத்த அப்போஸ்கலருக்கும்‌, 
தூர்க்கதரிசிகளுக்கும்‌' என்பது (ஒப்பிடுக 2:20; 4:11) இதை எழுதினவர்‌ 
இரண்டாவது கிறிஸ்தவ தலைமுறையைச்‌ சார்ந்தவர்‌ என்பதையும்‌, 
அவர்கள்‌ அப்போஸ்தலர்களுக்கு பெரும்‌ மதிப்பளிப்பவராயிருந்தி 
ருக்கிறார்கள்‌ என்பதை சுட்டிக்காட்டுறெது.” ஆகிலும்‌, பவுல்‌ தன்னையும்‌ 
எபேசு கிறிஸ்தவர்களையும்‌ “பரிசுத்தவான்‌௧ளோடு” (3:8), அல்லது “பரிசுத்த 
மனுஷர்களோடு” சேர்த்துப்‌ பேசுகிறார்‌. 

(4) “எபேசியர்‌ நிருபத்தின்‌ முடிவில்‌ தனிப்பட்ட வாழ்த்துரை 
குறைவுபடுகறது.”” இந்த நிருபம்‌ வித்தியாசப்பட்ட சபைகளின்‌ நடுவே 
சுற்றுக்குவிடப்பட வேண்டிய ஒன்று என்பதை இது சுட்டிக்‌ காட்டுகிறது. 

(5) “ ஓரே சபை” என்பதற்கான குறிப்புகள்‌ இருக்கின்றன (5:23-32), 
மாறாக சில உள்ளூர்‌ சபை அல்லது சபைகள்‌ என்பதற்கான வசனங்கள்‌ 
இல்லை.” இது பவுலுக்கு வழக்கத்துக்கு மாறான ஒன்று ஆகிலும்‌ நிருபம்‌ சென்று 
சேரவேண்டிய இடத்துடன்‌ ஒத்துப்‌ போகக்‌ கூடியதாக இருக்கிறது. 

(6) “பவுலினால்‌ எழுதப்படாத நிருபங்களை ஒத்திருக்றெது.” இவை 
எபேசியர்‌ நிருபத்தை பவுல்‌ எழுதவில்லை என்பதற்கான நிரூபணம்‌ அல்ல, 





வித்தியாசப்பட்ட ஆசிரியர்கள்‌ ஒரேவிதமான எழுத்து நடையை ஒரே விதமான 
கருத்துக்களுக்கு பயன்படுத்தி எழுதியிருக்றொர்கள்‌. 

கொகுப்புச்‌ சுருக்கமாக, சில வேளைகளில்‌ பவுல்‌ தனது செய்தியை பதிவு 
பண்ண நகல்‌ எடுப்போரைப்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌,'? ஆகிலும்‌ அவர்‌ 
எழுதியதாக குறிப்பிடப்படும்‌ புதிய ஏற்பாட்டுப்‌ புத்தகங்கள்‌ வேறு யாரோ 
எழுதினதற்கான நம்பத்தகு சான்றுகள்‌ எதுவுமில்லை. கிறிஸ்தவத்தின்‌ துவக்கக்‌ 
காலத்தில்‌ எழுதப்பட்ட அநேக பதிவேடுகள்‌ பழைய ஏற்பாட்டு ஆசிரியர்கள்‌ 
எழுதிய சுவடிகள்‌,'' ஆனால்‌ எபேசியருக்கு எழுதின நிருபத்தின்‌ சுய 
சாட்சியம்‌ அந்த நிருபம்‌ உலகமெங்கும்‌ பவுலால்‌ எழுதப்பட்டதாக ஏற்றுக்‌ 











கொண்டு அதாரமளிக்றெது. 


தோன்றிய காலமும்‌ எழுதப்பட்ட இடமும்‌ 
வல்லுனர்கள்‌ பொதுவாகவே பவுல்‌ இரண்டு சம்பவங்களில்‌ ரோமாபுரியில்‌ 
சிறைபடுத்தப்பட்டதாக ஒத்துக்‌ கொள்கின்றனர்‌. அப்போஸ்தலர்‌ நடபடிகள்‌ 





9 


இ.பி. 62ல்‌ முடிவடைகிறது, அதில்‌ பவுல்‌ ரோமாபுரியில்‌ வீட்டுக்‌ காவலில்‌ 
இரண்டு வருடங்கள்‌ வைக்கப்‌ பட்டிருந்தார்‌ (நபடிகள்‌ 28:16-81), என்று 
முடிகிறது. அப்போஸ்தலர்‌ நடபடிகளிலிருந்து பவுல்‌ தனது சுவிசேஷ 
ஊழியத்தைச்‌ செய்யவும்‌, அவர்‌ எழுதுவதற்கும்‌ தேவையான சுதந்திரம்‌ 
அவருக்கு இருந்ததாக ஆதாரம்‌ அளிக்கிறது. 

தனது முதல்‌ ரோமாபுரி காவலில்‌ இருந்த காலத்தில்‌, “அடிமைத்தன 
நிருபங்கள்‌” அல்லது “சிறை நிருபங்கள்‌” என்றழைக்கப்பட்ட - எபேசியர்‌, 
பிலிப்பியர்‌, கொலொசெயர்‌, மற்றும்‌ பிலேமோன்‌ ஆகியவைகளை பவுல்‌ 
எழுதினார்‌. 12 
ஆகியவைகளை ஆராய்ந்த பின்பு பவுல்‌ எபேசுவில்‌ சிறைவைக்கப்பட்டிருக்கையில்‌ 
இந்தக்‌ கட்டுப்பாடுகளுக்கிடையே இந்த நிருபங்களை எழுதினார்‌, என்பது 
முடிவுகள்‌ பெறாத சாட்சியம்‌ என்று தீர்மானித்தார்‌, ஆகையால்‌, அவர்‌ 
பாரம்பரிய கண்ணோட்டத்தில்‌ “சிறை நிருபங்கள்‌” பவுலின்‌ முதல்‌ ரோமாபுரி 


டொனால்டு குத்ரி என்பவர்‌, சாதகம்‌ மற்றும்‌ பாதகம்‌ 


சிறையிருப்பின்‌ போது எழுதப்பட்டது என்றார்‌.!3 

கொலோசே பட்டணத்தில்‌ மார்க்கத்துக்கு விரோதமான 
கலகம்‌ எழுந்தபோது, பவுலின்‌ அறிவுரையைப்‌ பெறவும்‌ மார்க்க 
விரோதக்காரியங்களை எப்படி சந்திப்பது என்பது குறித்தும்‌ பேச 
எப்பாபிரா அநேகமாக ரோமாபுரிக்கு பயணப்பட்டுப்போனார்‌ 
(காண்க கொலோசெயர்‌ 1:7; 4:12, 13). கூடுதலாக பவுல்‌ ஓடிப்போன 
வேலைக்காரனான ஓனேசுமுவை தொடர்பு கொண்டு, அவனை 
மனமாற்றி, கொலோசெயுக்கு மீண்டும்‌ தனது எஜமானிடத்தில்‌ 
போய்‌ சேரும்படி அனுப்பினார்‌.!'* அநேகமாக தனது மூன்று வருட 
ஊழியத்தின்போது, எபேசுவில்‌ அந்த அடிமையின்‌ எஜமானன்‌ பிலேமோன்‌ 
அநேகமாக பவுலால்‌ மனமாற்றப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ (பிலேமோன்‌ 19).15 
கொலோசெயில்‌ எழுந்த மார்க்க விரோதத்தை பரிசீலிக்கவும்‌ ஓடிப்போன 
அடிமையை வீட்டுக்குத்‌ திருப்பி அனுப்பி அவனைப்‌ பாதுகாக்கவும்‌ பவுல்‌ 
விரும்பினார்‌. ஆகையால்‌, அவர்‌ கொலோசெயர்‌ மற்றும்‌ பிலேமோன்‌ 
புத்தகங்களை எழுதி, அவைகளை தீகிக்கு (கொலோசெயர்‌ 4:7) 
மற்றும்‌ ஒநேசிமு (பிலேமோன்‌ 10-13) மூலம்‌ அனுப்பி வைக்க ஏற்பாடு 
செய்தார்‌. பிலேமோன்‌, திக்கு மற்றும்‌ ஒநேசிமு ஆகியோர்‌ ஆசியாவுக்கு 
போகக்‌ வேண்டியவர்களாயிருந்த படியால்‌, சந்தர்ப்பத்தைப்‌ பயன்படுத்தி 
பவுல்‌ எபேசு பட்டணத்துக்கு ஒரு நிருபத்தை அனுப்ப சாதகமாக்கிக்‌ 
கொண்டார்‌ (எபேசியர்‌ 6:21, 22). இந்த நிருபம்‌ தேவனுடைய ஒரு 
முழுமையான நோக்கத்தை குறித்து அந்தப்பட்டணத்தில்‌ இருந்த சகோதரர்‌ 
அறிந்திருந்ததைக்‌ காட்டிலும்‌ அதிகமானவற்றைக்‌ கொடுத்தது. கி.பி. 
60-61 ல்‌ பவுலின்‌ முதலாவது சிறைக்காவலின்‌ போது, கொலோசெயர்‌ 
மற்றும்‌ பிலேமோன்‌ புத்தகங்களுடன்‌ இதையும்‌ எழுதியிருப்பார்‌ என்று 
எழுதப்பட்டகாலம்‌ குறிப்பிடப்படுகிறது. '* 





10 


சேருமிடம்‌ 


எபேசுப்‌ பட்டணம்‌ 

எபேசுப்‌ பட்டணம்‌ முதல்‌ நூற்றாண்டில்‌ பெரும்‌ புகழ்‌ பெற்ற 
பட்டணமாக இருந்தது. முதலாவதாக, அது LT முக்கியத்துவம்‌ 
பெற்றிருந்தது. ஏனெனில்‌ அது கேய்ஸ்டர்‌ நதியின்‌ சமவெளியின்‌ வாயிலில்‌ 
மிகச்‌ சிறப்பான துறைமுகத்தைக்‌ கொண்டு அமைந்திருந்தது. நதியும்‌ 
கடலுமாக சேர்ந்து வழங்கிய வணிக பலன்களை இப்பட்டணம்‌ அறுவடை 
செய்து கொண்டிருந்தது. கூடுதலாக, மூன்று பெரிய நெடுஞ்சாலைகளான, 
ஐபிராத்திலிருந்தும்‌, ஆசியா முனையிலிருந்தும்‌, மீண்டார்‌ சமவெளியிலிருந்தும்‌ 
பண்ட மாற்று வணிகக்கைச்‌ செய்யும்‌ மையமாக எபேசு திகழ்ந்தது. 

இரண்டாவதாக, அரசியல்‌ ரீதியான முக்கியத்துவம்‌ பெற்றதாக எபேசு 
திகழ்ந்தது ஏனெனில்‌ ரோமாபுரியின்‌ வரையறைக்குட்பட்ட அனுமதியின்‌ 
பேரில்‌ சுய - அரசமைப்பை அது அனுபவித்தது. இந்தப்‌ பட்டணம்‌ ரோம 
போர்‌ வீரர்களின்‌ எவ்வித அதிக்கத்துக்கும்‌ கீழ்ப்பட்டிருக்கவில்லை, ஜனங்கள்‌ 
தங்களுக்கான சொந்த அதிகாரிகளை தெரிந்தெடுத்தனா்‌. அதேவேளையில்‌, 
எபேசு ரோமின்‌ நீதித்துறை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு எபேசு ஒரு 
மையமாகச்‌ செயல்பட்டது; வருடத்தின்‌ குறிப்பிட்ட காலத்தில்‌ தேசாதிபதி 











அங்கு விசாரணை கூடத்தைக்‌ கொண்டிருப்பார்‌, மேலும்‌, ஒவ்வொரு 
மே (மாயுஸ்‌) மாதத்திலும்‌ ஒலிம்பிக்‌ விளையாட்டு போட்டிக்கு ஒத்த, 
பேனிஒனியன்‌ விளையாட்டுப்‌ போட்டிகள்‌ எபேசுவில்‌ நடந்தது, மற்றும்‌ 
இந்நிகழ்ச்சிக்கு ஐயோனியா ஜனத்திரள்‌ இந்தப்‌ பட்டணத்துக்கு திரண்டு வந்து 
கொண்டி ருந்தனர்‌. 

மூன்றாவதாக, Wis gure மூர்த்தம்‌ பெற்றதாக 
எபேசு விளங்கியது. தியானாள்‌ அல்லது கிரேக்க வேட்டைப்‌ பெண்‌ 
தெய்வத்தின்‌ கோயில்‌ அதன்‌ மகிமையாகக்‌ கருதப்பட்டது (காண்க 
நடபடிகள்‌ 19:35), அது ஒருவரும்‌ மனதில்‌ நினைத்துக்‌ கொண்டிராத அளவுக்கு 
வெகுகாலமாக இருந்துள்ளது. பண்டைய உலகின்‌ ஏழு அதிசயங்களில்‌ 
ஒன்றாக அந்தக்‌ கோயில்‌ விளங்கியது. அந்தக்‌ கோயில்‌ 425 அடி நீளமும்‌, 
220 அடி அகலமும்‌, 60 அடி உயரமும்‌ கொண்டிருந்தது. கோயில்‌ தூண்கள்‌ 
நிறுத்தப்பட்டு அவற்றில்‌ 127 சலவைக்கல்‌ தூண்களைக்‌ கொண்டு, அவற்றில்‌ 
36 தூண்கள்‌ பொன்னாலும்‌, நகைகளாலும்‌, சிக்கலான செதுக்கப்பட்ட 
உருவங்களாலும்‌ மூடப்பட்டிருந்தன, கோவிலுக்குள்‌ பலிபீடமும்‌, அவைகளின்‌ 
பின்பகுதி வெல்வெட்‌ துணியிலான திரைச்‌ சீலைகளும்‌ அமைக்கப்பட்டிருந்தன, 
திரைச்‌ சீலைகளுக்கப்பால்‌ கிரேக்க வேட்டைப்‌ பெண்‌ தெய்வ (ஆர்டமிஸ்‌) 
உருவம்‌ இருந்தது. அந்த சிலையின்‌ ஆரம்பம்‌ பற்றி யாரும்‌ அறிந்திருக்க 
வில்லை, ஆனாலும்‌ சிலர்‌ அது வானத்திலிருந்து விழுந்ததாக நம்புகின்றனர்‌. 
அந்த உருவம்‌ ஊசியிலை மரம்‌, தேவதாரு மரம்‌, கருங்காலி, அல்லது 
கல்லினால்‌ செய்யப்பட்டிருந்தது. வில்லியம்‌ பார்க்லே பின்வரும்‌ விளக்கத்தைக்‌ 
கொடுத்தார்‌: 





அந்த உருவம்‌ கருப்பு நிறத்தில்‌, உட்கார்ந்த நிலையில்‌, 
அருவருப்பாய்க்‌ காட்சியளித்தது. அது அநேக மார்பகங்களால்‌ 


11 


மூடப்பட்ட சரீரமுடையதாயிருந்தது, அது செழிப்பை அடையாளப்‌ 
படுத்துவதாயிருந்தது, மேலும்‌ அதன்‌ ஒரு கையில்‌ தடியும்‌ மற்றொரு 
கையில்‌ திரிசூலமும்‌ இருந்தது. அது ஒரு விசித்தரமான, அன்பற்ற, 
அருவருப்பான முகத்தோற்றமுடைய உருவமாயிருந்தது; அதன்‌ அமர்வு 
குளத்தில்‌ விநோதமான அடையாளங்கள்‌ குறிப்பிடப்பட்டிருந்தன, அதன்‌ 
அர்த்தத்தை ஒருவனும்‌ அறிந்திருக்க வில்லை.” 


தியானாளின்‌ கோயில்‌ தொழுகை கட்டுக்கடங்காத உணர்ச்சி வசப்பட்ட 
நிலையில்‌ உணர்ச்சிக்‌ கோளாறால்‌ பாதிக்கப்பட்ட முறையில்‌ காணப்படும்‌. 
அதைத்‌ தொடர்ந்து மிகவும்‌ வெட்கக்‌ கேடானதும்‌ கற்பனைக்கப்பாற்பட்ட 
செயல்களையும்‌ நடப்பிப்பார்கள்‌. அந்தக்‌ கோயில்‌ ஜனங்களின்‌ விலையுயர்ந்த 
உடமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒழுங்குகளை செய்திருந்தது, 
ஆகையால்‌, ஒரு வங்கியைப்‌ போல்‌ செயல்பட்டது. அது மிகவும்‌ மோசமான 
குற்றவாளிகளுக்கு தஞ்சமளிப்பதாகவும்‌ எபேசுவை அசுத்தத்திற்கும்‌ மிகவும்‌ 
மோசமான கெட்ட நடத்தைக்கும்‌ பேர்போனதாக அக்கியிருந்தது. ஆகிலும்‌ 
அப்போஸ்தலனாகிய பவுல்‌ வேறு எந்த இடத்திலும்‌ தங்கி பிரசங்கித்திராத 


அளவுக்கு இந்தப்பட்டணத்தில்‌ அதிகமான காலத்தை செலவிட்டார்‌.!? 


எபேசுவில்‌ இருந்த சபை 

நடபடிகள்‌ 13-20 ன்படி, பவுல்‌ ஓவ்வொரு முறையும்‌ சிரியாவிலுள்ள 
அந்தியோகியாவில்‌ புறப்பட்டு, மூன்று சுவிசேஷப்‌ பயணத்கைச்‌ செய்தார்‌. 
ஃபிரேங்க்‌ ஜே குட்வின்‌!” மற்றும்‌ டொனால்டு குத்ரி”? இந்தப்‌ பயணங்களை 
இ.பி.45, 58ல்‌ இடம்‌ பெற்றதாக குறிப்பிடுகின்றனர்‌. பவுல்‌ எபேசு பட்டணத்தில்‌ 
செய்த ஊழியம்‌ குறித்து நடபடிகள்‌ 18-20 ல்‌ சொல்லப்படுகிறது, அதில்‌ அவர்‌ 
தனது இரண்டாவது சுவிசேஷப்‌ பயணத்தின்‌ போது இந்தப்‌ பட்டணத்துக்கு 
வந்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ ஒரு குறுகிய காலம்‌ மட்டுமே தங்கிய அவர்‌, 
மீண்டும்‌ வருவதாக வாக்களித்து போனார்‌ (நடபடிகள்‌ 18:19-21). 

தனது மூன்றாவது பயணத்தில்‌, கி.பி. 50 களில்‌, மறுபடியும்‌ இந்தப்‌ 
பட்டணத்துக்கு வந்தார்‌. பவுல்‌ அங்கே குறிப்பிட்ட சில சீஷர்களைக்‌ கண்டார்‌. 
அவர்கள்‌ அப்பொல்லாவின்‌ பிரசங்கத்தைக்கேட்டு க&ீழ்ப்படிந்திருப்பார்கள்‌ 
என்பதில்‌ சந்தேகமில்லை. அப்பொல்லோ என்பவன்‌ அங்கே ஆக்கில்லா 
பிரிஸ்கல்லா ஆகியோர்‌ தனக்குத்‌ தேவனுடைய வசனத்தைத்‌ திட்டமாய்‌ 
போதிக்கும்‌ வரை யோவான்‌ கொடுத்த ஞானஸ்நானத்தைக்‌ கொடுத்து, அங்கே 
ஊழியம்‌ செய்து வந்தான்‌ நடபடிகள்‌ 18:24-26). 

கிறிஸ்துவின்‌ ஊழிய காலத்துக்கு முன்பு, யோவான்‌ வந்து பிரசங்கித்து 
ஜனங்களை பாவமன்னிப்பிற்கென்று ஞானஸ்நானப்படுத்தினான்‌. 
யூதேயாவிலுள்ள வனாந்தரமெங்கும்‌ யோவான்‌ “பாவமன்னிப்புக்‌ கென்று 
மனந்திரும்புகலுக்கேற்ற ஞானஸ்நானத்தைக்‌ குறித்து”  பிரசங்கித்தான்‌ 
(மாற்கு 1:4). வருகிற கிறிஸ்துவுக்காக இந்த ஞானஸ்நானம்‌ ஜனங்களை 
ஆயத்தப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டது (காண்க யோவான்‌ 1:19- 
51). இருப்பினும்‌, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நடபடிகள்‌ 2 ம்‌ 
அதிகாரத்தில்‌ சபை ஸ்தாபிதம்‌ பெற்றது முதல்‌, யோவானின்‌ ஞானஸ்நானம்‌ 
இனியும்‌ கொடுக்கப்படவில்லை. எபேசுவில்‌ அப்பொல்லோ யோவானின்‌ 





12 


ஞானஸ்நானத்தை மாத்திரம்‌ போதித்து வந்தமையால்‌, நடபடிகள்‌ 19ல்‌ 
கிறிஸ்தவர்களானவர்கள்‌ இனியும்‌ தகுதிபெறொத ஞானஸ்நானத்தைப்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. 

கிறிஸ்துவுடனான அவர்களின்‌ உறவுமுறையை  தெதளிவுபடுத்தும்‌ 
பொருட்டு பவுல்‌ எபேசு விசுவாசிகளை கேட்டதாவது, “நீங்கள்‌ விசுவாசி 
களானபோது பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றீர்களா?” (நடபடிகள்‌ 19:2). அதற்கு 
அவர்கள்‌, “பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள்‌ கேள்விப்படவே 
இல்லை” என்ற போது அவர்கள்‌ முறையான ஞானஸ்நானத்தைப்‌ 
பெற்றிருக்கவில்லை என்று பவுல்‌ அறிந்திருந்தார்‌. இயேசுவால்‌ கட்டளையிடப்‌ 
பட்ட ஞானஸ்நானம்‌ பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து “இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமத்தினாலே” செயல்படுத்தப்பட்டது, அதன்‌ வாக்குத்தத்தமான 
“பாவமன்னிப்பும்‌” “பரிசுத்த ஆவியின்‌ வரமும்‌” அளிக்கப்படுகிறது நடபடிகள்‌ 
2:38). ஆகையால்‌, “இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே” ஞானஸ்நானம்‌ 
பெறும்படி பவுல்‌ கட்டளையிட்டான்‌ (நடபடிகள்‌ 19:5). ஏற்கனவே 
ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌, ஞானஸ்நானத்தின்‌ நோக்கத்தை அவர்கள்‌ புரிந்து 
கொண்டிருக்க வில்லை என்பதை கண்டபோது, சரியான காரணத்துக்காக 
இரண்டாம்‌ முறை முழுக்கப்பட்டார்கள்‌. இப்படியாக, எபேசு பட்டணத்து 
சபை நாட்டப்பட்டது. 

பவுல்‌ எபேசுவில்‌ யூதர்களோடும்‌ கிரேக்கரோடும்‌ சுமார்‌ மூன்று 
வருடங்கள்‌ ஊழியம்‌ செய்தார்‌ (நடபடிகள்‌ 19:8-10; 20:31), ஆதலால்‌ தேவனு 
டைய வசனம்‌ பலமாய்‌ விருத்தியடைந்து மேற்கொண்டது (19:20). கிரேக்க 
வேட்டைப்‌ பெண்‌ தெய்வத்தை பாதுகாக்கும்‌ பொருட்டு எழுந்த கலகத்தால்‌, 
பவுல்‌ எபேசுவை விட்டு மக்கதோனியாவுக்குப்‌ போனார்‌ (நடபடிகள்‌ 
20:1); ஆகிலும்‌ அந்த மூன்று வருட காலக்‌ கட்டத்தில்‌ சபை பலமாய்‌ 
நாட்டப்பட்டிருந்தது. எருசலேமுக்குப்‌ போகும்‌ வழியில்‌, எபேசுப்‌ பட்டணத்து 
மூப்பர்களை மிலேத்துவில்‌ பவுல்‌ சந்தித்து பேசிய மிகவும்‌ மனதுருக்கமான 
பிரியாவிடை உரையாடல்‌ நடபடிகள்‌ 20:17-38 ல்‌ பதிவு செய்யப்பட்டுள்ளது. 





“எபேசுவில்‌” (1:1) 

எபேசுவுக்கு நிருபம்‌ அனுப்பப்பட்டதா? ஆரம்ப வசனத்திலேயே 
“எபேசுவிலே” என்று தொடங்கும்‌ வாக்கியம்‌ அனைத்துப்‌ பிரதியிலும்‌ 
மூன்று தவிர மற்ற எல்லாவற்றிலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (1:1). 
மேலும்‌, எல்லா பழங்காலப்‌ பிரதிகளும்‌ மொழிபெயர்ப்புகளில்‌ இந்த 
பதத்தை உள்ளடக்கியுள்ளன. முராட்டோரியன்‌ சட்டதிட்டங்களான மார்க்க 
அமைப்பு, இரேனியஸ்‌, தெர்துல்லியோன்‌, அலெக்ஸாந்திரியாவைச்‌ சேர்ந்த 
கிலெமந்து, மற்றும்‌ ஆரிஜென்‌ இந்த நிருபத்தை “எபேசியருக்கு எழுதின 
நிருபம்‌” என்று பேசினர்‌.?! அநேக ஆரம்பகால எழுத்தாளர்கள்‌ இந்த நிருபம்‌ 
எபேசியருக்கு எழுதப்பட்டது என்பதை அது மூலப்‌ பிரதியில்‌ “எபேசுவில்‌” 
எனும்‌ பதம்‌ இருந்ததோ இல்லையோ என்று பார்க்காமல்‌ அங்கீகரித்தார்கள்‌.22 
இதினால்‌ எபேசியர்‌ நிருபத்தை எபேசியர்கள்கதான்‌ பெற்றனர்‌ என்று ஏற்றுக்‌ 
கொண்டுள்ளனர்‌, பரிசீலிக்க வேண்டியது இன்னும்‌ உள்ளது. 

இந்த நிருபம்‌ ஆசியாவிலுள்ள அநேக சபைகளுக்கு ஒரு சுற்றறிக்கையைப்‌ 
போல அனுப்பப்பட்டதா? “எபேசுவில்‌” எனும்‌ பதும்‌ காணப்படாத மூன்று 


13 


கிரேக்கப்‌ பிரதிகள்‌ சீனாய்‌ ஆகமம்‌, வாடிக்கன்‌ ஆகமம்‌, மற்றும்‌ பி46.22 
இந்த மூன்றில்‌ முதல்‌ இரண்டும்‌ இருப்பவைகளிலேயே மிகவும்‌ பழமை 
வாய்ந்ததும்‌ சிறந்ததுமான பிரதிகள்‌, கடைசியான (மூன்றாவதோ நல்லதும்‌ 
மிகச்‌ சிறிய எழுத்துக்களைக்‌ கொண்டதுமான மிகவும்‌ &ழான எழுத்துக்களால்‌ 
எழுதப்பட்டதுமான பிரதி. சிலர்‌ 1:15ஜச்‌ சுட்டிக்‌ காட்டி மற்றவர்கள்‌ 
சொல்லித்தான்‌ இந்த நிருபத்தைப்‌ பெற்றவர்களின்‌ மனமாற்றத்தை பவுல்‌ 
அறிந்து கொண்டார்‌ என்று ஆதாரமாகக்‌ காட்டுகின்றனர்‌. இது 
விநோதமாய்க்‌ காணுறெது, ஏனெனில்‌ பவுல்‌ எபேசுவில்‌ மூன்று வருடங்களுக்கு 
மேல்‌ செலவிட்டார்‌. எப்படியிருப்பினும்‌, எபேசுவை விட்டு பிரிந்து 
போனதிலிருந்து பவுல்‌ அவர்களின்‌ விசுவாச வளர்ச்சியையும்‌ அன்பையும்‌ 
குறிப்பிட்டு பேசியிருக்கக்‌ கூடும்‌. கூடுதலாக, சிலர்‌ 3:2 ஐ சுட்டிக்காட்டி, 
எபேசியர்கள்‌ பவுலை மரியாதையினிமித்தமே அறிந்திருந்தார்கள்‌ 
என்கின்றனர்‌. இருப்பினும்‌ அப்போஸ்கலனிடமிருந்தே பவுலின்‌ ஊழியத்தைக்‌ 
குறித்து, அவர்கள்‌ கேள்விப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. மேலும்‌, பவுலின்‌ எழுத்துக்கள்‌ 
தேவனால்‌ கொடுக்கப்பட்ட வெளிப்பாடா இல்லையா என்பதை 
எபேசியர்களே தீர்ப்பு செய்ய வேண்டும்‌ எனும்‌ பொருளைக்‌ கொடுக்கத்‌ 
குக்கதாக 3:2-4 ற்கு விளக்கவுரை அளிக்கப்படுகிறது. இது நிருபத்தையே 
குறிப்பிடுவதாக இருக்கலாம்‌. 

தொடர்ந்து காணும்‌ ஆதாரமாக எபேசியர்‌ நிருபம்‌ ஒரு சுற்றறிக்கை நிருபம்‌ 
என்பதற்கு உள்ள உண்மை நிலை, பவுல்‌ தான்‌ நன்கறிந்த சபைக்கு, தனது 
வழக்கத்தின்படி, தனிப்பட்ட வாழ்த்துக்களைத்‌ தெரிவிக்கவில்லை. மேலும்‌, 
6:23, 24 ல்‌ குறிப்பிடும்‌ விண்ணப்பஞ்‌ செய்தல்‌, பவுல்‌ தனது பிற நிருபங்களில்‌ 
பயன்படுத்துவது போல முன்னிலையில்‌ குறிப்பாக பயன்படுத்தாமல்‌, 
படர்க்கையில்‌ பொதுவான வாக்கியமாக பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 

ஆதாரங்களை ஆய்வு செய்தபின்‌, அநேக ஆரம்பகால பிரதிகளிலும்‌ ஆதி 
கிறிஸ்தவர்களின்‌ கருத்துப்படியும்‌ இந்த நிருபம்‌ எபேசுவிலிருக்றெ சபைக்கு 
குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்படும்‌ போது, “எபேசுவிலே” 
என பிரசன்னமாயிருக்கும்‌ வார்த்தைகளை எப்படி நாம்‌ விளக்கமளிக்கப்‌ 
போகிறோம்‌? ஹென்றி கிளாரென்ஸ்‌, திய்ஸ்ஸன்‌,2* டொனால்டு குத்திரி,”? 
இன்னும்‌ சிலர்‌ பின்வரும்‌ சாத்தியக்கூறுகளை அளித்துள்ளனர்‌: 

(1) “பவுல்‌ இந்த நிருபத்தை ஆசியா தேசமெங்கும்‌ “உள்ளவர்களுக்கு” 
ஒரு சுற்றறிக்கை நிருபமாக எழுதி, எந்த சபைக்கு என்று (1:1) குறிப்பிடாமல்‌ 
பெயரைக்‌ குறிப்பிட கோடிட்டு அதிலே எழுதப்படும்‌ சபை பெயரை சேர்த்து 
மூல நகல்‌ அனுப்ப ஒழுங்கு செய்திருக்கலாம்‌.” இந்த கோட்பாட்டின்படி, 
ஏறத்தாழ அனைத்து அதிகப்படியான நகல்களும்‌ எபேசு சபையில்‌ இருந்த 
மூலப்‌ பிரதியில்‌ இருந்து பிரதியெடுக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. எபேசு சபைக்கு 
எழுதப்பட்ட நிருபம்‌ என்று அறியப்பட்டிருக்கக்‌ காரணம்‌ எபேசுவிலிருந்து 
அவை விநியோடிக்கப்பட்டதினாலேயே. “எபேசுவிலே” என்று (லெ 
பிரதிகளில்‌) இல்லாமலிருக்கக்‌ காரணம்‌ சீனாய்‌ ஆகமம்‌ வாட்டிக்கன்‌ ஆகமம்‌ 
(மூலப்பிரதிகளின்‌ முகவராயுள்ளவை), ஆகை அவைகள்‌ பின்னதான 
மொழிபெயர்ப்புகளுடன்‌ சேர்க்கப்பட்டி ருக்கலாம்‌. 

(2) “நிருபம்‌ லவோதிக்கேயாவுக்கு அனுப்பப்பட்டது.” இந்தக்‌ கோட்பாடு 
கொலோசெயர்‌ 4:16 ல்‌ பவுல்‌ லாவோதிக்‌ கேயாவுக்கு எழுதின நிருபத்தை அவர்‌ 





14 


குறிப்பிடுவதை அடிப்படையாகக்‌ கொண்டது. அந்த நிருபத்தைக்‌ குறித்து 
மேலும்‌ விவரங்கள்‌ நமக்குத்‌ தெரியாது. மார்சியோன்‌ எபேசியர்‌ நிருபத்தை 
“லவோதிக்கேயாவுக்கு எழுதப்பட்ட நிருபம்‌” என்றே குறிப்பிடுகிறார்‌.” 
ஆயினும்‌, “எபேசுவுக்குப்‌ பதிலாக” “லவோதிக்கேயாவை” குறிப்பிடுகிற 
ஆதாரமான பிரதிகள்‌ எதுவுமில்லை. 

(3) “இந்த நிருபம்‌ எல்லா இடங்களிலும்‌ உள்ள அனைத்து 
சபையாருக்குமுரியது என்ற நோக்கில்‌ எழுதப்பட்டது.” இன்று பொதுவாக, 
இது புதிய ஏற்பாட்டு நிருபங்கள்‌ முழுவதையும்‌ இப்படிச்‌ சொல்லலாம்‌, 
ஏனெனில்‌, அவைகள்‌ இன்றைய நாட்களிலுள்ள சபைகளுக்கும்‌ நோக்கம்‌ 
கொண்டவையே. 

சீனாய்‌ ஆகமம்‌ மற்றும்‌ வாட்டிக்கன்‌ ஆகமம்‌ ஆகியவற்றிலிருந்து 
“எபேசுவிலே” என்பது விடப்பட்டு லவோதிக்கேயாவுக்கு எழுதப்பட்டதாக 








மார்சியோன்‌ நம்புகிறார்‌, உண்மையில்‌ “எபேசுவிலே” என்னும்‌ பதம்‌ மற்ற 
பிரதிகளிலும்‌ பழங்கால மொழிபெயர்ப்புகளிலும்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. ஆதி 
கால எழுத்தாளர்கள்‌ இந்த நிருபம்‌ எபேசு பட்டணத்திலிருந்த சபைக்கு 
எழுதப்பட்டதாக அறியப்பட்டிருந்தது என்பதைக்‌ காட்டுகின்றனர்‌. முடிவாகச்‌ 
சொல்லின்‌ இந்த நிருபம்‌ எபேசுவிலிருந்த சபைக்கு எழுதப்பட்ட தென்றும்‌, 
அதன்‌ செய்தி எல்லா இடங்களிலும்‌ இருக்கிற உள்ளூர்‌ சபைகளுக்கும்‌ 
எக்காலத்துக்கும்‌ உரியது. 





எழுதப்பட்ட நோக்கம்‌ 

இந்த நிருபத்தை எபேசியருக்கு பவுல்‌ எழுதியதன்‌ நோக்கம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ சபையின்‌ மூலமாக தேவனுடைய அநாதித்‌ தீர்மானத்தின்படி 
நடப்பதை முன்வைப்பதுதான்‌. இந்தப்பாடப்‌ பகுதியின்‌ இறவுகோல்‌ வசனம்‌ 
1:9, 10 ஐயும்‌ உள்ளடக்கியது. பவுல்‌ இதைக்‌ குறிப்பிடும்போது நியமத்தின்படி 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ பூலோகத்திலுள்ளவைகளுமாகிய சகலமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கூட்ட ப்பட வேண்டும்‌ என்றுதமக்குள்‌ கொண்டிருந்த சித்தத்தின்‌ 
இரகசியத்தை தேவன்‌ அறிவித்தார்‌ என்றார்‌. மேலும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை பவுல்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ (1:8-14) அத்துடன்‌ இந்த 
சிலாக்கியங்களை பெரிதும்‌ புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபம்‌ 
செய்வதாகக்‌ குறிப்பிட்டார்‌ (1:15-23). தொடர்ந்து, தேவனுடைய செயலால்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ யூதருக்கும்‌ புறஜாதிகளுக்கும்‌ தேவனுக்குமிடையே அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கொண்டுள்ள நட்புறவை அவர்‌ புகழுகிறார்‌ (2:1-22). 
பவுல்‌ சுவிசேஷத்தை அறிவிப்பதின்‌ மூலம்‌ யூதரும்‌ புறஜாதியாரும்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்திற்குள்‌ ஒன்றாக கொண்டு வரப்பட்டதை மிக உயர்வாகப்‌ புகழுகிறார்‌ 
(3:1-9). தமது திட்டத்தைத்‌ தெரியப்‌ பண்ணுவதற்கு சபையை தேவனுடைய 
கருவியாகவும்‌ (3:10-13) அதன்‌ ஊழியம்‌ நிறைவேறும்‌ பொருட்டு தாம்‌ 
ஜெபிப்பதாகவும்‌ குறிப்பிட்டார்‌ (3:14-21). 

நிருபத்தின்‌ இரண்டாம்‌ பகுதி - நடைமுறை பயன்பாட்டைக்‌ குறித்து 
முன்பகுதியில்‌ பேசிய பின்பு - கிறிஸ்துவுக்குள்‌ தேவன்‌ கொண்டுள்ள 
நோக்கத்தை நிறைவேற்றும்படி தமது வாசகர்களை வற்புறுத்துகிறார்‌. அத்துடன்‌ 
ஆரோக்கியமான உபதேசத்துடன்‌ ஒன்றுபட்டு இருக்கும்படி அறிவுறுத்துகிறார்‌ 
(4:1-6). சபை அதன்‌ ஊழியத்தைச்‌ செய்ய ஏதுவானவைகளை தஇிறிஸ்து 








15 


எப்படி அளித்துள்ளார்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ (4:7-16) பழைய 
வாழ்க்கை முறையை களைந்து புதிய வாழ்க்கையை வாழ்வதன்‌ அவசியத்தை 
வலியுறுத்தினார்‌ (4:17-5:21). புருஷனுக்கும்‌ மனைவிக்கும்‌, பெற்றோருக்கும்‌ 
பிள்ளைகளுக்கும்‌, வேலைக்காரருக்கும்‌ எஜமானர்களுக்கும்‌ விதிமுறைகளை 
அளிக்கிறார்‌ (5:22-6:9). பிறகு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக்‌ 
கொள்ள வேண்டிய தேவையையும்‌ கிறிஸ்துவின்‌ பெலத்தினால்‌ பிசாசை 
எதிர்த்து நிற்க வேண்டியதையும்‌ காட்டினார்‌ (6:10-20), இறுதியாக, தீகிக்குவின்‌ 
ஊழியத்தையும்‌ (6:21, 22) தனது வாழ்த்துக்களையும்‌ சொல்லுகிறார்‌ (6:23, 24). 

ஆகையால்‌, பவுல்‌ இதை எழுதுவதற்கான நோக்கத்தையும்‌ 
முன்வைக்கிறார்‌: உலகத்தில்‌ தேவனுடைய நோக்கத்தை கிறிஸ்துமூலமாகவும்‌ 
சபையின்‌ மூலமாகவும்‌ அறிவிக்கும்‌ பொருட்டாகவும்‌ எபேசு கிறிஸ்தவர்கள்‌ 
தங்களுடைய வாழ்க்கையில்‌ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவும்‌ 
உற்சாகமூட்டுகறொர்‌. 


மையக்‌ கருத்துக்கள்‌ 

எபேசியர்‌ நிருபத்தைப்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌, இந்தப்‌ பாடத்தைப்‌ 
படிக்க துவங்குவதற்கு முன்‌, இந்த நிருபத்தில்‌ அப்போஸ்தலன்‌ கொடுத்துள்ள 
வித்தியாசப்பட்ட கருத்துக்களை கவனிப்பகன்‌ மூலம்‌ பயனடையக்‌ கூடும்‌: 

உன்னதுங்களில்‌, ” “உன்னகங்களில்‌” எனும்‌ வார்த்தை எபேசியரில்‌ நான்கு 
முறைக்‌ காணப்படுகிறது (1:3, 21; 2:7; 3:10; ஆங்கிலத்தில்‌ ஐந்து முறை 6:12). 
இது ஒரு கிரேக்க வார்த்தையின்‌ (௦05) மொழி பெயர்ப்பு, உண்மையில்‌ 
“பரலோகங்களில்‌” என்று இது அர்த்தப்படுறெது.?” “பரலோகங்களில்‌” 
கிறிஸ்துவுக்குள்‌ சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களும்‌ காணப்படும்‌ (1:8), 
அங்கே கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்துக்கு உயர்த்தப்பட்டு சபைக்குத்‌ 
தலையாக நியமிக்கப்பட்டார்‌ (1:20, 21), அங்கே கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள்‌ 
உயர்த்தப்பட்டு அவருடனேகூட உட்காரவும்‌ செய்தார்கள்‌ (2:6), அங்கே 
தேவனுடைய நோக்கத்தை சபை மூலமாய்‌ அறியப்பண்ணப்படும்‌ (3:10), 
மற்றும்‌ அங்கே சபை தனது சத்துருக்களோடே போராடும்‌ (6:12). ஆகையால்‌ 
சபை உயிர்த்தெழுதலுக்கும்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைக்கும்‌ 
இடையிலே நிலைத்திருக்கிறது - அதாவது நடந்து முடிந்த ஒன்றுக்கும்‌ இன்னும்‌ 
நடக்காத ஒன்றுக்கும்‌ இடையிலே தரித்திருக்கும்‌. சபையானது உலகத்தில்‌ 
இருக்கிறது மற்றும்‌ உலகத்திற்குள்‌ கட்டுண்டு இருக்கிறது, ஆகிலும்‌ அது 
“பரலோகங்களிலே” அவிக்குரிய ரீதியில்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கிறது. 
சபை சுவிசேஷத்தை உலகத்துக்கு கொடுத்து உலகை மாற்ற வகை தேடுகையில்‌, 
அது உலகைக்‌ கடந்து நிற்கிறது. அது உலகத்திற்குரியது அல்ல, ஆனால்‌ உலகிற்கு 
அப்பால்‌ நீடித்திருப்பது. 

றிது.” கிறிஸ்தவர்கள்‌ வாழும்‌ செல்வாக்கு எல்லை கிறிஸ்து. 
“கிறிஸ்துவுக்குள்‌” என்னும்‌ சொற்றொடரோ, அல்லது அதற்குச்‌ சமமான 
சொற்களோ, எபேசியரில்‌ சுமார்‌ இருபத்தி மூன்று முறைக்‌ காணப்படுகிறது. 
கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ விசுவாசமுடையவர்களாய்‌ வாழ்ந்து 
கிறிஸ்துவுக்குள்‌ சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ 
என்று பவுல்‌ காட்டினார்‌. இந்த ஆசீர்வாதங்கள்‌ தெரிந்துகொள்ளுதல்‌, 
ஏற்றுக்கொள்ளுதல்‌, மீட்டுக்‌ கொள்ளுதல்‌, மன்னிக்கப்படுதல்‌, மற்றும்‌ 











16 


தேவனோடு ஐக்கியம்‌ ஆகியவற்றை உட்படுத்தியது. கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்களாகிய நம்மை தேவனுடைய  சுதந்தரராயும்‌, பரிசுத்த 
ஆவியினால்‌ முத்திரை போடப்பட்டவர்களாயும்‌ இருக்கச்‌ செய்கிறது. 
கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ தேவனுக்குச்‌ சமீபமாயும்‌, கிறிஸ்து 
வுடனேகூட பரலோகங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள்‌, தேவனுடைய 
புதிய சிருஷ்டிகளாயும்‌, பிற கிறிஸ்தவர்களுடன்‌ ஒப்புரவானவர்களாயும்‌ 
தேவனுடைய மாளிகையாயும்‌, தேவனுக்கு முன்பாக தைரியமுள்ளவர்களும்‌, 
தேவனுடைய பெலத்தால்‌ நிரப்பப்பட்டவர்களாயுபிருக்றொர்கள்‌. கூடுதலாக 
கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாக முன்‌ நிறுத்தப்படுகிறார்‌, அவரே சரீரத்துக்கும்‌ 
இரட்சகராயிருக்கிறார்‌. தேவனுடைய மாளிகையாயெ சபையில்‌, மூலைக்‌ 
கல்லாகவும்‌, தேவனுடைய நோக்கத்தின்‌ மையமாகவுமிருக்கிறார்‌. அவர்‌ 
தமது சபையின்‌ ஊழியத்தின்‌ வேலைகளைச்‌ செய்ய ஏதுவாக்க சிலுவையில்‌ 
அறையப்பட்டு, உயிர்த்தெழுந்து, மகிமையடைந்த கர்த்தராயிருக்றொர்‌. அவர்‌ 
தமது மனைவியாகிய சபைக்கு புருஷனாகவும்‌, அவர்மூலமாய்‌ நாம்‌ தேவனை 
மகிமைப்படுத்த ஏதுவானவராசவுமிருக்கிறார்‌. கிறிஸ்துவே நாம்‌ அன்பு 
கூரும்‌ இலக்காக இருக்க வேண்டும்‌ என்று காட்டி பவுலின்‌ நிருபம்‌ நிறைவு 
பெறுகிறது. 

சை ” எபேசியரில்‌ சபை “அவருடைய சரீரமாக” முன்‌ நிறுத்தப்படுகிறது, 
கிறிஸ்து தலையாகவும்‌, “அவருடைய நிறைவானதாகவும்‌” அது இருக்கிறது. 
(1:22, 23), சபையார்‌ தேவனுடைய குடும்பமாக, “தேவனுடைய 
வீட்டாராயிருக்கன்றனர்‌” (2:19), பரிசுத்த ஆவி “வாசம்‌ பண்ணும்‌” 
இடமாகவும்‌ (2:20-22), கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகவும்‌ இருக்கிறது (5:23- 
33). (மேலும்‌ காண்க 3:10, 21.) இந்தப்‌ பதங்களை இவற்றோடு இணைப்பது 
என்பது வெகுதொலைவானது. இந்த படிப்பு நிறைவேற்றமடையும்‌ போது 
அவைகளை முழுமையாக கூர்ந்து உணரமுடியும்‌. 

ட்டு” மனிதனுடைய பாவத்திலிருந்து அவன்‌ இரட்சிக்கப்பட 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலம்‌ மீட்பும்‌ பாவமன்னிப்பும்‌ முன்‌ 
வைக்கப்படுகிறது (1:7). மேலும்‌, இரட்சிப்பு என்பது தேவனுடைய 
இரக்கம்‌ கிருபை, மற்றும்‌ அன்பு ஆகியவற்றால்‌ கிடைக்கும்‌ மீட்பு (2:1-2). 
குனிப்பட்டவர்களின்‌ விசுவாசத்கைக்‌ கொண்டு அது தேவனுடைய ஈவாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறது (2:8-10). மனுஷனுக்கும்‌ மனுஷனுக்குமிடையேயும்‌ 
மனுஷனுக்கும்‌ தேவனுக்குமிடையேயும்‌ சமாதானத்தை உண்டு பண்ண 
வல்லவராகிய கிறிஸ்துவின்‌ மரணத்தின்‌ மூலம்‌ இது வெற்றிகரமாக்கப்‌ 
படுகிறது. எனவே இரட்சிப்பு, புறம்பான பாவியாக இருந்த ஒருவரின்‌ 
விளைவு “ஒரு புது மனிதனாக” கிறிஸ்துவின்‌ சரீரத்துக்குள்‌ மாறுகிறான்‌ 
(2:15). இந்த இரட்சிப்புதான்‌ இரகசியமாக இருந்து இப்பொழுது சபையின்‌ 
மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டு வருகிறது, அதன்‌ கடமையை 
நிறைவேற்ற தேவனால்‌ வல்லமையளிக்கப்படுறெது (3:1-21). 

நடத்தல்‌,” சபை - ஒரு சரீரமான ஜனங்கள்‌ ஒருவருக்கொருவராக 
மற்றும்‌ தேவனோடும்‌ ஒப்புரவானவர்கள்‌ - ஐக்கியத்துடன்‌ நடந்து கொள்ள 
வேண்டுமென்று பவுல்‌ காட்டினார்‌ (4:1-16). அதன்‌ அங்கத்தினர்கள்‌ 
அவிசுவாசிகள்‌ போல்‌ இனியும்‌ நடந்து கொள்ளக்‌ கூடாது (4:17-32), 
அன்பிலே நடக்க வேண்டும்‌ (5:1-6), “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாயும்‌” (5:7- 


17 


14), ஞானத்தோடும்‌ (5:15-6:20) நடக்க வேண்டும்‌. அதிகாரம்‌ 4 லிருந்து 
6 வரை விளக்கப்படுத்தப்பட்டுள்ள, கிறிஸ்தவ நடக்கை, அதிகாரம்‌ 1 லிருந்து 
3 வரை பவுல்‌ குறிப்பிட்ட சபையைக்குறிக்த நடைமுறை பயன்பாட்டோடு 
சம்பந்தப்படுத்தப்பட்டது. சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும்‌, 








என்பதை அது வலியுறுத்துகிறது, இருள்‌ நிறைந்த உலகத்திற்குத்‌ தேவனு 
டைய வெளிச்சத்தைக்‌ கொண்டு வந்து சாத்தானுடைய தந்திரங்களோடு 
சூழப்பட்டதை முறியடிக்க வேண்டும்‌. 


புறக்குறிப்பு 


1. வாழ்த்துரை: விசுவாசமுள்ள பரிசுத்தவான்‌௧ளுக்கு எழுதப்பட்ட 
நிருபம்‌ (1:1, 2) 


11. மதிமையுள்ள சபையின்‌ நோக்கம்‌ (1:38-3:21) 


A. 


IB. 


GC: 


D. 
E. 


சபையின்‌ அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதமும்‌ நோக்கமும்‌ 
(1:3-14) 

நிருபத்தைப்‌ பெற்றவர்கள்‌ சபையின்‌ நோக்கத்தை ஆழமாய்‌ 
அறிந்து கொள்ள பவுலின்‌ ஜெபம்‌ (1:15-23) 

சபையின்‌ நோக்கத்துக்குப்‌ புறம்பே வாழ்வோரைக்‌ குறித்த 
விளக்கம்‌ (2:1-3) 

இரட்சிப்புக்கான தேவனுடைய நித்தியத்‌ தீர்மானம்‌ (2:4-10) 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ ஒப்புரவாகுதல்‌ (2:11-13) 
அவருடைய சரீரத்திற்குள்‌ சாத்தியமாக்கப்பட்ட சமாதானம்‌ 
(2:14-22) 

புறஜாதிகளுக்கென பவுலின்‌ சிறப்பு ஊழியம்‌ (3:1-7) 
தேவனுடைய ஞானம்‌ தெரியப்படுத்தப்படுதல்‌ (3:8-13) 
வல்லமை, புரிந்து கொள்ளுதல்‌, மற்றும்‌ நிறைவுக்கான ஒரு ஜெபம்‌ 
(3:14-21) 


111. சபையில்‌ கைக்கொள்ளப்படுபவை (4:1-6:20) 


A. 


B. 
C. 


D. 
E. 


F. 
0. 


“அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்‌௧ளாய்‌ நடந்து 
ஆவியின்‌ ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்ளுதல்‌” (4:1-3) 

ஏழு மடங்கு ஐக்யெத்தைப்‌ பெற்றிருத்தல்‌ (4:4-6) 

சபைக்கு கிறிஸ்து அளித்துள்ள ஈவைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 
(4:7-16) 

உள்ளத்திலே புதிதான ஆவியையுடையவர்களாகுதல்‌ (4:17-32) 
“கிறிஸ்துவின்‌ மாதிரியைப்‌ பின்பற்றி அன்பிலே நடந்து 
கொள்ளுதல்‌” (5:1-6) 

“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுதல்‌” (5:7-14) 
“ஞானத்தில்‌ நடந்து கொள்ளுதல்‌” (5:15-6:20) 


17. ஆசீர்வதித்தல்‌: சமாதானம்‌ மற்றும்‌ ஆறுதல்‌ பெற ஆசீர்வதித்தல்‌ 
(6:21-24) 


18 


பயன்படுத்துதல்‌ 
தேவனுடைய இரகசியம்‌ 
உலகத்தோற்றத்துக்கு முன்பே, தேவன்‌ மனிதனை சிருஷ்டிக்கும்‌ 
திட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. அவருடைய அளவிடப்படாத அநந்த 
ஞானத்தால்‌, மனுஷன்‌ முரட்டாட்டம்‌ உள்ளவனாவான்‌ என்றும்‌ ஏதேன்‌ 





தோட்டத்தில்‌ அவனுடைய உரிமையுள்ள ஸ்தானத்தை இழந்து போவான்‌ 
என்றும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. ஆகையால்‌, மனுஷனை அவனுடைய 
முரட்டாட்டத்தின்‌ விளைவுகளிலிருந்து அவனை மீட்பதற்கு தேவன்‌ ஒரு 
திட்டத்தையும்‌ வகுத்திருந்தார்‌. 

மனுஷனுடைய வீழ்ச்சியைக்‌ குறித்து முன்னறிவும்‌ தேவன்‌ 
முன்குறித்த மீட்பின்‌ திட்டமும்‌ தேவுதாதர்களின்‌ சேனைக்குக்கூட 














தெரியாமல்‌ இரகசியமாகக்‌ காக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய திட்டம்‌ 
வெளியாக்கப்பட்ட போது அவர்கள்‌ ஆச்சரியத்தோடு கவனிக்க மட்டுமே 
முடிந்தது. 

ஒரு நேரத்தில்‌ தேவன்‌ இஸ்ரவேல்‌ தேசத்துடன்‌ ஒரு உடன்படிக்கையைச்‌ 
செய்தார்‌, ஆனாலும்‌ தேவனுடைய செயலின்‌ உண்மையான பொருளை 
அவர்கள்‌ அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்களுக்கு மறைவாயிருந்தது. 
கிறிஸ்துவின்‌ நாட்களில்‌ கூட, அந்நாட்களில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த நன்கு 
கற்றறிந்த மதத்‌ தலைவர்கள்‌ தேவன்‌ இஸ்ரவேலர்‌ மூலம்‌ எதை சாத்தியமாக்கப்‌ 
போகிறார்‌ என்று இன்னமும்‌ புரியாதவர்களாயிருந்தனர்‌. 

ஒரு நாள்‌ இயேசுவின்‌ சீஷர்கள்‌ அவரிடம்‌, “ஏன்‌ அவர்களோடே 
உவமைகளாகப்‌ பேசுகிறீர்‌?” என்று கேட்டார்கள்‌, அவர்‌ அவர்களுக்கு 
மறுமொழியாக, “பரலோக ராஜ்யத்தின்‌ ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு 
அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்பட வில்லை,” என்றார்‌ (மத்தேயு 
13:10, 11). “இரகசியங்கள்‌” என்பதற்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை 
கிரேக்க மொழி (௱யீ&0ா), யிலிருந்து வந்த வார்த்தை ஒரு காலத்தில்‌ 
மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏதோ ஒன்று இப்பொழுது வெளியாக்கப்‌ 
பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டுறெது. எனவே, ஒரு “இரகசியம்‌” என்பது 
அந்தரங்கமாயிருந்த ஒன்று இப்பொழுது வெளிப்படையான அறிவிற்குக்‌ 
கொண்டு வரப்பட்டுள்ளது. கழ்‌ வருமாறு நாம்‌ வாசிக்கிறோம்‌, 





ஆதிகாலமுதல்‌ அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன 
ஆகமங்களினாலே அநாதிதேவனுடைய கட்டளையின்படி 
வெளியரங்கமாக்கப்பட்டதும்‌, சகல ஜாதிகளும்‌ விசுவாசத்திற்கு 
கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட துமாயிருக்றெ 
இரகசியத்தை வெளிப்படுத்துறெதான, இயேசு கிறிஸ்துவைப்‌ பற்றிய 
பிரசங்கமாகிய என்‌ சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த 
வல்லவரும்‌, தாம்‌ ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு 
இயேசு கிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ என்றென்றைக்கும்‌ மகிமை உண்டாவதாக. 
ஆமென்‌ (ரோமர்‌ 16:25-27). 


இந்த இரகசியங்கள்‌, “பரிசுத்தமான மறைபொருள்‌,” ஒரு காலத்தில்‌ 
மறைக்கப்பட்டிருந்து இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டது 


19 


என்பது என்ன? 
(1) அது 
மேலும்‌, சகோதரரே, நீங்கள்‌ உங்களையே புத்திமான்களென்று 
எண்ணாகபடிக்கு ஒரு Drs நீங்கள்‌ அறிய 
வேண்டுமென்றிருக்கிறேன்‌; அதென்னவெனில்‌, புறஜாதியாருடைய 
நிறைவு உண்டாகும்‌ வரைக்கும்‌ இஸ்ரவேலரில்‌ ஒரு GEES கட னான 
மனதுண்‌ட்ாயிருக்கும்‌ (ரோமர்‌ 11:25). 


யூதர்கள்‌ தங்களுடைய மேசியாவை புறந்தள்ளுவார்கள்‌ என்று ஒருபோதும்‌ 
கற்பனை கூட செய்திருக்கவில்லை. அவருடைய வருகைக்காக அவர்கள்‌ 
ஏங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. யூதர்களின்‌ தாய்மார்கள்‌ தன்னுடைய மகனே 
அந்தக்‌ கறிஸ்துவாக இருக்க வேண்டும்‌ என்று நம்பினார்கள்‌, கடைசியாகத்‌ 
தமது மேசியாவை அனுப்பும்போது, யூதர்கள்‌ அவரைப்‌ புறந்தள்ளுவார்கள்‌ 
என தேவனுக்குத்‌ தெரியும்‌. இதுவே தேவனுடைய பரிசுத்த இரகசியங்களில்‌ 
ஒன்று. 
(2) WY அதாரம்‌ Cae Pr sD. 
அவர்களுடைய இருதயங்கள்‌ தேற்றப்பட்டு, அவர்கள்‌ அன்பினால்‌ 
இணைக்கப்பட்டு, பிதாவாகிய தேவனுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ உரிய 
இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின்‌ பூரண நிச்சயத்தனுடைய 
எல்லா ஐசுவரியத்திற்கும்‌ உரியவர்களாகவேண்டுமென்றே இப்படி, 
விரும்புகிறேன்‌ (கொலோசெயர்‌ 2:2; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது; 
காண்க எபேசியர்‌ 1:9). 


யூதர்கள்‌ ஒரு பெரிய இராணுவத்தலைவரை, ஜனங்களை சுற்றிலுமிருக்கிற 
தேசங்களின்‌ கொடுங்கோன்மையிலிருந்து மீட்டெடுக்கும்‌ ஒரு அரசியல்‌ 
இரட்சகரை எதிர்பார்த்துக்‌ காத்திருந்தனர்‌. தங்களுடைய மேசியா ஒரு 
மனிதமாமிசத்தைக்‌ கொண்ட தெய்வமாயிருப்பார்‌ என்று அவர்கள்‌ 
ஒருபோதும்‌ கனவு கூட காணவில்லை! உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னே 
தேவன்‌ எல்லாவற்றையும்‌ திட்டம்‌ பண்ணியிருந்தார்‌; ஆகிலும்‌ இயேசுவின்‌ 
உயிர்த்தெழுதல்‌ வரைக்கும்‌ அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 
அது வெளிப்படையாக அறிவிக்கப்பட இயலும்‌: மேசியா என்பது மனித 
சரீரத்தில்‌ வந்த தேவனேயன்றி வேறல்ல. 
(3) உள்ளே வாரமும்‌ Lord Dg Dy sun. 





உங்கள்‌ பொருட்டு தேவனால்‌ எனக்கு அளிக்கப்பட்ட உத்தி 
யோகத்தின்‌ படியே நான்‌ அந்தச்‌ சபைக்கு ஊழியக்காரனானேன்‌. 
ஜாகி களுக்குள்ளே விக இதத Drug iar 040 24ண்‌ 
ஐஸ்வரியம்‌ இன்னதென்று, தேவன்‌ தம்முடைய பரிசுத்தவான்களுக்குத்‌ 
தெரியப்படுத்தச்‌ சித்தமானார்‌; Digararart Wamu 
நம்பிக்கையாக உங்களுக்குள்‌ இருப்பே அந்த இரகசியம்‌ (கொலோசெயர்‌ 
1:26, 27; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 


யூதர்கள்‌ மேலும்‌ எருசலேமில்‌ தாவீதின்‌ மாம்ச சிங்காசனத்திலே வீற்றிருக்கத்தக்க 
ஒரு மேசியாவை எதிர்டார்த்திருந்தார்கள்‌, ஆனால்‌ தேவனோ எப்பொழுதும்‌ 


20 


தமது மேசியா தமது ஜனங்களின்‌ இருதயங்களாகிய சிங்காசனத்தில்‌ 
உட்கார்ந்து அவர்களுக்குள்‌ ஜீவிக்றெதை விரும்பினார்‌. இந்த உண்மையை 
எந்த தீர்க்கதரிசியும்‌ முன்கூட்டி காணவில்லை. இதுவும்‌ தேவனுடைய பரிசுத்த 
இரகசியங்களில்‌ மற்றொன்று, இது ஒரு காலத்தில்‌ தேவனுடைய இருதயத்தில்‌ 
மறைந்திருந்தது இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. 

(4) அிவில்லாமைய்‌ இக்‌. 


இதோ, ஒழு இரககியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்‌; நாமெல்லாரும்‌ 
நித்திரையடைவதில்லை; ஆதலும்‌ கடைசி எக்காளம்‌ தொனிக்கும்‌ 
போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, தாம்‌ எல்லாமும்‌ 
முரூடப்மாக்கப்படுவொம்‌. எக்காளம்‌ தொனிக்கும்‌, அப்பொழுது 
மரித்தோர்‌ அழிவில்லாதவர்களாய்‌ எழுந்திருப்பார்கள்‌; நாமும்‌ 
மறுரூபமாக்கப்படுவோம்‌. ஆரின்‌) இது udu, 
rEg aT இது FTA, அறிது Dano Gang 
(1 கொரிந்தியர்‌ 15:51-58; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 


கிரேக்கர்கள்‌ சரீரம்‌ தீமையானதும்‌ மரணம்‌ ஒரு மனிதனுடைய 
ஆத்துமாவை சரீரம்‌ எனும்‌ வீட்டுச்‌ சிறையிலிருந்து விடுதலை செய்கிறது 
என்றும்‌ நம்பினார்கள்‌. அந்த எண்ணத்தை பவுல்‌ முறியடித்து, ஒரு நாளில்‌ 
தேவன்‌ எல்லா மனுஷருக்கும்‌ அழிவில்லாத சரீரத்தைக்‌ கொடுப்பார்‌ என்று 
கூர்க்கித்தார்‌. இயேசு கிறிஸ்துவின்‌ மாமிச உயிர்த்தெழுதல்‌ மூலம்‌, மனிதனு 
டைய அழியாமையின்‌ இரகசியத்தை தேவன்‌ வெளிப்படுத்தினார்‌. 

(5) கிறிஸ்துவின்‌ NIG GAs Dr suid. 


தன்‌ சொந்த மாமிசத்தைப்‌ பகைத்தவன்‌ ஒருவனுமில்லையே; கர்த்தர்‌ 
சபையைப்‌ போவஷித்துக்‌ காப்பாற்றுறெதுபோல ஒவ்வொருவனும்‌ 
குன்‌ மாம்சத்தைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுறொன்‌. நாம்‌ அவருடைய 
சரீரத்தின்‌ அவயவங்களாயும்‌ ... இருக்கிறோம்‌ ... இக sun ug 
நான்‌. goal Lub Fw புற்றியாம்‌. Ori AG 
(எபேசியர்‌ 5:29-32; வலியுறுத்துதல்‌ சேர்க்கப்பட்டது). 


நாம்‌ அறிந்தவைகளைக்‌ கொண்டு வாழுகிறோம்‌, தேவனுடைய மகத்தான 
இரகசியங்களில்‌ ஒன்றை நமது சமுதாயம்‌ அறியும்படி செய்கிறோம்‌, நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரமாக மாறி அவருடைய நோக்கத்திற்கென உலகத்தில்‌ சாதனை 
படைப்பதே அந்த இரகசியம்‌. 

கிறிஸ்‌ புல்லார்டு 





குறிப்புகள்‌ 

John Banister, “Messages of the Books of the New Testament,” in Fort Worth Christian 
College Lectures (1962): 152. 2°ரோமரிலிருந்து பிலேமோன்‌ வரை சொல்லப்பட்டுள்ள 
வாழ்த்துக்களை ஒப்பீடுக. வாழ்த்துக்களை ஒப்பீடுக பவுல்‌ அவ்வப்போது தன்னையே 
குறிப்பிட்டு நிருபங்களில்‌ எழுதுகிறார்‌: காண்க 2 கொரிந்தியர்‌ 10:1; கலாத்தியர்‌ 5:2; 
கொலோசெயர்‌ 1:23: 1 தெசலோனிக்கேயர்‌ 2:18; பிலேமோன்‌ 9. மேலும்‌ பவுலின்‌ 
பெயருடன்‌ முடிகிற எல்லா நிருபங்களையும்‌ ஒப்பிடுக: 1 கொரிந்தியர்‌ 16:21; 
கொலோசெயர்‌ 4:18; 2 தெசலோனிக்கேயர்‌ 3:17; பிலேமோன்‌ 19. Donald Guthrie, New 


21 


Testament Introduction (N.p.: Tyndale Press, 1970; reprint, Downers Grove, IIl.: Inter-Varsity 
Press, 1974), 479-80. “Henry Clarence Thiessen, Introduction to the New Testament 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1943), 240. °Charles Smith Lewis, 
“Epistle to the Ephesians,” in The International Standard Bible Encyclopedia, ed. James Orr 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1960), 2:959. “Ibid., 956. /Guthrie, 
480; Harold W. Hoehner, Ephesians: An Exegetical Commentary (Grand Rapids, Mich.: 
Baker Academic, 2002), 2-6; and Peter T. O’Brien, The Letter to the Ephesians, The Pillar 
New Testament Commentary (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1999), 
4. “மேலும்‌ தகவலறிய, ஹோனெரின்‌ பவுல்‌ எழுதினதை எதிர்த்தும்‌ ஆதரித்தும்‌ 1519 
லிருந்து 2001 வரை எழுதினவைகளை வரைபடம்‌ மூலம்‌ ஒப்பிட்டுப்பார்க்கவும்‌ 
(Hoehner, 9-18). “Thiessen, 240-41. பவுல்‌ 1 கொரிந்தியர்‌ 16:21 லும்‌ கொலோசெயர்‌ 4:18 
லும்‌, “என்‌ சொந்தகையால்‌” வாழ்த்துரை எழுதினதாகச்‌ சொன்னார்‌, இந்த இரண்டு 
நிருபங்களின்‌ இதரப்பகுதியை இவர்‌ சொல்லச்‌ சொல்ல வேறொருவர்‌ எழுதியிருக்க 
வேண்டும்‌. 

"பழைய ஏற்பாட்டுச்‌ சுவடிகளை எழுதினவர்களாகக்‌ கருதப்படும்‌ புத்தகங்களை 
“கள்ள எழுத்துக்கள்‌” என்று அழைக்கப்பட்டது, அவை நன்கு அறியப்பட்ட, யூகத்தின்‌ 
அடிப்படையில்‌ கொடுக்கப்பட்ட பெயர்கள்‌. '“சிறை நிருபங்கள்‌ எழுதப்பட்டதற்கான 
வேறே சிறைவைக்கப்பட்டதற்கான சாத்தியக்‌ கூறுகள்‌ கூறப்படுகின்றன. வேறு 
இரண்டு முறை எபேசுவில்‌ பவுல்‌ இருக்கையில்‌ (இ.பி. 55; நடபடிகள்‌ 20:17, 31), 
அல்லது செசரியாவில்‌ (இ.பி. 58; நடபடிகள்‌ 24:27). ரோம சிறையிருப்புக்குறித்து 
மேலும்‌ விவாதத்திற்கு காண்க 788 T. O’Brien, Colossians, Philemon, Word Biblical 
Commentary, vol. 44 (Waco, Tex.: Word Books, 1982), xlix-liv; and Owen D. Olbricht and 
Bruce McLarty, Colossians and Philemon, Truth for Today Commentary (Searcy, Ark.: Resource 
Publications, 2005), 8-9, 494, Guthrie, 472-78. “பெரும்பாலான விரிவுரையாளர்கள்‌ 
பிலேமோன்‌ கொலோசே பட்டணத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்தான்‌ என்றும்‌, ஆனால்‌ 
அவனுடைய சொந்த ஊர்‌ லவோதிக்கேயா என்றும்‌ ஒரு தர்க்கம்‌ ஏற்பட்டுள்ளது. அது 
உண்மையானால்‌, பிலேமோனுக்கு எழுதின நிருபம்‌ லவோதிக்கேயாவுக்கு எழுதினதாக 
இருக்கலாம்‌ இதைத்தான்‌ கொலோசெயர்‌ 4:16 ல்‌ பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. (Thiessen, 
236-37.) Ibid. 235. ’*Ibid., 233. 7William Barclay, Letters to the Seven Churches (Nashville: 
Abingdon Press, 1957), 15. “எபேசுப்‌ பட்டணத்திலிருந்த வேட்டைப்‌ பெண்‌ தெய்வத்தைக்‌ 
குறித்த சமய மரபுகள்‌ குறித்து மேலும்‌ அறிய, காண்க Richard Oster, “The Ephesian 
Artemis as an Opponent of Early Christianity,” Jahrbuch fiir Antike und Christentum 19 (1976): 
24-44: and concerning the cultic significance of the image, see Oster, 28. Frank J. Goodwin, 
A Harmony of the Life of St. Paul (Grand Rapids, Mich.: Baker Book House, 1951; reprint, Ann 
Arbor, Mich.: Cushing-Malloy, 1973), 35, 87. 20Guthrie, 65-66. 

21Thiessen, 242. 22Guthrie, 509. Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical 
Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 1. 2“Thiessen, 243-44. Guthrie, 510-12. 
26Thiessen, 244; Guthrie, 480. 2’Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to 
the English and Greek New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency Reference Library, 1975), 365; see 
also Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian 
Literature, 30 ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: University of Chicago Press, 
2000), 388. 


22 


எபேசியர்‌ 
விரிவாக்கப்‌ புறுக்குறிர்பு 


1. வாழ்த்துரை: விசுவாசமுள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு நிருபம்‌ 


(1:1, 2) 


A. ஊழியக்காரன்‌: “பவுல்‌, ஒரு அப்போஸ்தலன்‌” (1:1) 


B. “பரிசுத்தவான்கள்‌”: எபேசியர்‌ (1:1) 
௨ ௧௬ பொருள்‌: “கிறிஸ்து இயேசுவில்‌” (1:1) 
D. வாழ்த்துரை: “கிருபையும்‌” “சமாதானமும்‌” (1:2) 


11. மகிமையுள்ள சபையின்‌ நோக்கம்‌ (1:38-3:21) 
A. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும்‌ சபையின்‌ நோக்கமும்‌ (1:3-14) 


1. 


௯ 


கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்து கொண்டிருக்கிறார்‌ 
(1:3, 4) 
8. தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ (1:3) 
b. நமக்கு உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம்‌ (1:3) 
௦. தெய்வீக நோக்கத்திற்கென்று தேவன்‌ நம்மை தெரிந்து 
கொள்ளுதல்‌ (1:4) 
0. நம்மை பரிசுத்தமுள்ளவர்களும்‌ குற்றமற்றவர்களுமாய்க்‌ 
காணுடறார்‌ (1:4) 


. முன்‌ குறித்தல்‌ (1:4-6) 


8. அன்பினாலே (1:4) 

b. புத்திர சுவிகாரத்தினாலே (1:5) 

௦. தேவனுடைய கிருபையின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக 
(1:5, 6) 


. மீட்கப்பட்டோம்‌ (1:7) 


மன்னிக்கப்பட்டோம்‌ (1:7, 8) 


. அறிவூட்டப்பட்டோம்‌ (1:8-10) 





8. தேவனுடைய ஞானத்தினாலும்‌ புத்தியினாலும்‌ (1:8, 9) 
b. தேவனுடைய சித்தத்தின்‌ இரகசியம்‌ (1:9) 
௦. கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுடைய நோக்கம்‌ (1:9, 10) 





. சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டோம்‌ (1:10-12) 


௨. ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள பகுதி (1:10, 11) 

b. தீர்மானிக்கப்பட்ட நோக்கம்‌ (1:11) 

௦. மதிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படி கிறிஸ்துவின்‌ 
மேலுள்ள நம்பிக்கை (1:12) 


. கிறிஸ்துவுக்குள்‌ முத்திரிக்கப்பட்டோம்‌ (1:13, 14) 


௨. கிறிஸ்தவர்களின்‌ முத்திரை பரிசுத்த ஆவி (1:13) 

b. நமது சுதந்தரத்தின்‌ அச்சாரம்‌, பரிசுத்த ஆவி (1:14) 

௦. தேவனுக்கு சொந்தமானவர்கள்‌ மீட்கப்பட்டவர்கள்‌ 
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியானவர்கள்‌ (1:14) 


23 


B. நிருபத்தைப்‌ பெறுவோர்‌ ஆழமாய்‌ சபையின்‌ நோக்கத்தை அறிந்து 
கொள்ளும்படி பவுலின்‌ ஜெபம்‌ (1:15-23) 
1. முகவுரை (1:15-18) 
8. அவர்களுக்காக அவர்‌ நன்றிசெலுத்துகல்‌ (1:15, 16) 
b. அவர்களை அவர்‌ நினைத்துக்‌ கொள்ளுதல்‌ (1:16, 17) 
௦. அவர்களுக்காக அவர்‌ விண்ணப்பம்‌ பண்ணுதல்‌ (1:18) 
2. தேவனுடைய அழைப்பின்‌ மகத்தான தன்மை, அவருடைய 
சுதந்திரம்‌ மற்றும்‌ அவருடைய வல்லமை (1:18, 19) 
8. தேவனுடைய அழைப்பின்‌ நம்பிக்கையை அறிந்து 
கொள்ளுதல்‌ (1:18) 
b. தேவனின்‌ சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ 
(1:18) 
௦. தேவனுடைய பலத்த சத்துவத்தின்‌ வல்லமை (1:19) 
3. தேவனுடைய வல்லமை விளங்கப்‌ பண்ணப்படுதல்‌ (1:20- 
23) 
8. கிறிஸ்து உயிர்த்தெழுப்பப்பட்டார்‌! (1:20) 
b. கிறிஸ்து உயர்த்தப்பட்டார்‌! (1:20) 
௦. கிறிஸ்து அதிகாரம்‌ கொடுக்கப்பட்டார்‌! (1:21) 
(1) எல்லாத்‌  துரைத்தனத்தின்‌ மேலும்‌ அதி 
காரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, கர்த்தத்துவத்துக்கும்‌ 
மேலாக (1:20) 
(2) எல்லா நாமத்துக்கும்‌ மேலாக (1:20) 
(3) எல்லாவற்றுக்கும்‌ எல்லா காலங்களிலும்‌ 
(1:21, 22) 
0. கிறிஸ்து சபைக்கு தலையானார்‌! (1:22, 23) 
(1) சபை (சரீரம்‌), கிறிஸ்துவுக்கு  (குலைக்கு) 
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ (1:22) 
(2) கிறிஸ்துவின்‌ நிறைவு சபையே (1:23) 
0. சபையின்‌ நோக்கத்துக்குப்‌ புறம்பே வாழ்வோரைக்குறித்த ஒரு 
விளக்கம்‌ (2:1-3) 
1. பாவத்தில்‌ மரித்தவர்களாயிருந்தார்கள்‌ (2:1) 
2. உலகத்தோடு உலகமாய்‌ வாழ்ந்தனர்‌ (2:3) 
3. இச்சைகளின்படி வாழ்ந்தனர்‌ (2:3) 
4. கோபாக்கினையின்‌ பிள்ளைகளென குறிக்கப்‌ பட்டனர்‌ 
(2:3) 
௰. இரட்சிப்பைக்‌ குறித்து தேவனுடைய நித்திய நோக்கம்‌ (2:4-10) 
1. ஒரு அன்பின்‌ நோக்கம்‌ (2:4) 
2. ஒரு ஜீவியத்தின்‌ நோக்கம்‌ (2:5) 
3. ஒரு ஜசுவரியத்திற்கான நோக்கம்‌ (2:6-10) 
E. கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலம்‌ ஒப்புரவாகுதல்‌ (2:11-13) 
1. முன்னே தறிஸ்துவுக்குத்‌ தூரமாயிருந்தார்கள்‌ (2:11, 12) 
2. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்‌ சமீபமானார்கள்‌ (2:13) 
F. அவருடைய சரீரத்திற்குள்‌ சமாதானம்‌ ஏற்படசாத்தியமாயிற்று 


24 


(2:14-22) 
1. ஒரே சரீரத்திற்குள்‌ அனைத்து ஜனங்களுக்கும்‌ சமாதானம்‌ 
(2:14, 15). 
2. ஒரே சரீரத்திற்குள்‌ தேவனோடு சமாதானம்‌ (2:16-22) 
௨. புதிதான ஒரே சரீரத்தில்‌ பகைமை ஒழிக்கப்பட்டது 
(2:16, 17) 
b. கிறிஸ்து மூலம்‌ கிடைக்கப்‌ பெற்ற சிலாக்கியம்‌ (2:18) 
௦. இனியும்‌ அந்நியார்களாயிராமல்‌ தேவனுடைய 
வீட்டாராயிருக்கிறோம்‌ (2:19-22) 
0. .-... பவுலின்‌ தனிப்பட்ட ஊழியம்‌ (3:1-7) 
. புறஜாதிகளின்‌ நிமித்தமாய்‌ கட்டுண்டவர்‌ (3:1) 
2. புறஜாதிகளினிமிக்தம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உக்கிராணத்துவம்‌ (3:2) 
3. வெளியாக்கப்பட்ட இரகசியத்தை பெறுகிற ஒருவர்‌ (9:3-6) 
4. ஒரு சுவிசேஷ ஊழியர்‌ (3:7) 
H. தேவனுடைய ஞானம்‌ தெரிய வந்தது (3:8-13) 
1. புறஜாதிகளுக்கு பிரசங்கிப்பதற்கான கிருபை (3:8) 
2. தேவனுடைய கிருபையை வெளிச்சத்துக்குக்‌ கொண்டு 
வருவதற்கான கிருபை (3:9) 
3. தேவனுடைய ஞானத்தை தெரியப்படுத்துவதன்‌ நோக்கம்‌ 
(3:10) 
4. தேவனுடைய நித்திய நோக்கத்தின்‌ நிறைவேற்றம்‌ (3:11, 12) 
5. இருதயத்தை தளர விடாதிருக்க ஊக்கமளித்தல்‌ (3:13) 
1. வல்லமை, புரிந்து கொள்ளுதல்‌ மற்றும்‌ பரிபூரணத்திற்காக ஜெபம்‌ 
(3:14-21) 
1. முகவுரை (3:14, 15) 
2. ஆவியினாலும்‌ கிறிஸ்துவினாலும்‌ வல்லமை உண்டாக 
விண்ணப்பம்‌ (3:16, 17) 
3. கிறிஸ்துவின்‌ அன்பின்‌ விசாலத்திற்கான ஜெபம்‌ (3:17-19) 
4. தேவனுடைய நிறைவுக்கான ஜெபம்‌ (3:19) 
5. ஸ்தோத்தரித்தல்‌ (3:20, 21) 


111. மகிமையுள்ள சபையின்‌ நடைமுறைச்‌ செயல்‌ (4:1-6:20) 
A. நீங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய்‌ நடந்து 
ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்ளுங்கள்‌” (4: 1-3) 
1. அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ வாழுதல்‌ (4:1) 
2. சுயத்தைக்‌ குறித்த முறையான எண்ணம்‌ (4:2) 
3. பிறரைக்‌ குறித்த சரியான எண்ணம்‌ (4:2) 
4. ஒருமையைக்‌ காத்தல்‌ (4:3) 
B. ஏழுமடங்கு ஒருமையைக்‌ கொண்டிருத்தல்‌ (4:4-6) 
1. ஒரே நம்பிக்கை (4:4) 
2. ஒரே சரீரம்‌ (4:4) 
3. ஒரே ஆவி (4:4) 


25 


26 


4. ஓரே கர்த்தர்‌ (4:5) 
5. ஒரே விசுவாசம்‌ (4:5) 
6. ஒரே ஞானஸ்நானம்‌ (4:5) 
7. ஒரே தேவன்‌ (4:6) 
C. சபைக்கு கிறிஸ்து அளித்துள்ள வரங்களைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 
(4:7-16) 
1. வெற்றி கொண்ட கிறிஸ்து வரங்களை அளித்தல்‌ (4:7-10) 
2. இறிஸ்து அளித்த வரங்கள்‌ (4:11) 
௮. அப்போஸ்தலர்கள்‌ (4:11) 
b. தீர்க்கதரிசிகள்‌ (4:11) 
௦. சுவிசேஷகர்கள்‌ (4:11) 
0. மேய்ப்பர்கள்‌ (4:11) 
௦. போதகர்கள்‌ (4:11) 
3. கிறிஸ்து அளித்த வரங்களின்‌ நோக்கம்‌ (4:12) 
4. கிறிஸ்து அளித்த வரங்களின்‌ இலக்கு (4:13-16) 
8. குழந்தைப்‌ பிராயத்தில்‌ இருந்த சபையின்‌ வளர்ச்சி 
(4:13) 
b. சரீரத்தில்‌ தனிப்பட்ட அவயவங்களின்‌ வளர்ச்சி (4:14- 
16) 
D. உள்ளத்தில்‌ புதிதான ஆவியுள்ளவர்களாகுதல்‌ (4:17-82) 
1. “இருளிலிருந்து வெளிச்சத்துக்குத்‌ திரும்புதல்‌” (4:17-19) 
2. “பழைய மனுஷனைக்‌ களைந்து புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளுதல்‌” (4:20-24) 

௨. “பழைய மனுஷனைக்‌ களைதல்‌” (4:20-22) 

b. “புதிதான அவியுள்ளவர்களாகுங்கள்‌” (4:23) 

௦. “புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” (4:24) 
“பொய்யை விட்டு மெய்க்குத்‌ திரும்புதல்‌” (4:25) 
“கோபத்திலிருந்து கட்டுப்பாட்டுக்குள்‌ வருதல்‌” (4:26, 27) 
“திருடாமல்‌ வேலைக்குத்‌ திரும்புதல்‌” (4:28) 

“கெட்ட வார்த்தையை விட்டு நல்வார்த்கைக்குத்‌ திரும்புதல்‌” 
(4:29) 
“ஆவியைக்‌ துக்கப்படுத்தாமல்‌ பிரியப்படுத்துதல்‌” (4:30) 
“கசப்பான செயல்களைவிட்டு ஒருவருக்கொருவர்‌ தயவுடன்‌ 
நடத்தல்‌” (4:31, 32). 
1. “கிறிஸ்துவின்‌ முன்‌ மாதிரியைப்‌ பின்பற்றி அன்பிலே நடந்து 
கொள்ளுங்கள்‌” (5:1-6) 
1. தேவனுடைய மற்றும்‌ கிறிஸ்துவினுடைய அன்பைக்‌ 
கொண்டிருத்தல்‌ (5:1, 2) 
2. கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையை வாழுதல்‌ (5:3-6) 
F. “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” (5:7-14) 
1. வெளிச்சத்திற்கான கனி கொடுத்தல்‌ (5:7-10) 
2. அந்தகாரக்‌ கிரியைகளை புறந்தள்ளி அவைகளுக்கு எதிர்த்து 
நிற்குதல்‌ (5:11-13) 








த த்‌ 





oN 


3. கவனமாய்‌ நடந்து கொள்ளுதல்‌ (5:14) 
0. “ஞானவான்களாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” (5:15-6:20) 
1. தேவன்‌ மேலும்‌ மற்றவர்கள்‌ மேலும்‌ கவனம்‌ குவித்து 
நடந்துகொள்ளுதல்‌ (5:15-21) 
௨. “காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌” 
(5:15, 16) 
ஓ. “தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுதல்‌” 
(5:17) 
௦. “ஆவியினால்‌ நிறைந்திருத்தல்‌” (5:18-21) 
(1) “பாடல்களினால்‌ தேவனைத்தொழுதல்‌” (5:19) 
(2) “நன்றி செலுத்துதல்‌” (5:20) 
(3) “ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்திருத்தல்‌” (5:21) 
2. புருஷர்களாக மனைவிகளாக கனப்படுத்தும்‌ உறவுமுறை 
(5:22-33) 
8. மனைவிகளே “கழ்ப்படிந்திருங்கள்‌” (5:22-24) 
b. புருஷார்களே: “அன்புகூருங்கள்‌” (5:25-33) 
3. பெற்றோர்களாக பிள்ளைகளாகக்‌ கனப்படுத்தும்‌ உறவுமுறை 
(6:1-4) 
8. பிள்ளைகளே: “கனப்படுத்தி &ீழ்ப்படியுங்கள்‌” (6:1-3) 
b. பெற்றோரே: (பிதாக்களே:) “இட்சையிலும்‌ 
போதனையிலும்‌ வளரச்‌ செய்யுங்கள்‌” (6:4) 
4. “எஜமானர்களாக  வேலைக்காரர்களாக  கனப்படுத்தும்‌ 
உறவுமுறை” (6:5-9) 
8. வேலைக்காரர்களே: “கழ்ப்படிந்திருங்கள்‌” (6:5-8) 
b. எஜமானர்களே: “நல்ல எண்ணங்களை வளர்த்துக்‌ 
கொள்ளுங்கள்‌” (6:9). 
5. கர்த்தருக்குள்‌ வல்லமையோடே தரித்திருத்தல்‌ (6:10-20) 
8. அறிவுறை: “பலப்படுங்கள்‌” (6:10) 
b. போதனை: “தேவனுடைய சர்வாயுதவர்க்கங்களைத்‌ 
கரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” (6:11-17) 
௦. விண்ணப்பம்‌: “வேண்டுதலோடு விழித்துக்‌ 
கொண்டிருங்கள்‌” (6:18-20) 


1V. வாழ்த்துரை: சமாதானமும்‌ ஆறுதலும்‌ கொண்ட ஒரு ஆசீர்வாதம்‌ (6:21- 
24) 
A. பவுலின்‌ சூழ்நிலை குறித்த செய்தி (6:21, 22) 
B. சமாதானம்‌ மற்றும்‌ கிருபையினால்‌ வாழ்த்துதல்‌ (6:23, 24) 


27 


1 


வாழ்த்துரை 


(1:1, 2) 


பவுலின்‌ வாழ்த்துரையில்‌ உயர்வான சொற்றொடர்களான 
“பரிசுத்தவான்கள்‌” என்று அழைத்து ஐசுவரியமான ஆசீர்வாதங்களாகிய 
“கிருபை” மற்றும்‌ “சமாதானம்‌” என்று குறிப்பிட்டார்‌. 


விசுவாசமுள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒர்‌ நிருபம்‌ (1:1) 


"தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய 
அப்போஸ்தலனாகிய பவுல்‌, எபேசுவில்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது: 


முதல்‌ நூற்றாண்டில்‌ ரோம உலகில்‌ ஒரு நிருபம்‌ (கடிதம்‌) 
எழுதுகிற அமைப்பைப்‌ பின்பற்றி, பவுல்‌ தனது நிருபத்தை தனது 
பெயரைக்‌ குறிப்பிட்டு எழுதத்துவங்குகிறார்‌, யாருக்கு எழுதுறொரோ 
அவர்களையும்‌ அடையாளப்படுத்தி, அதற்குப்‌ பிறகு வாழ்த்துரையையும்‌ 
அத்துடன்‌ உட்படுத்தி எழுதுகிறார்‌! வழக்கமாக தன்னோடு கூட - 
அனுப்புகிறவார்களுடைய பெயர்களை வாழ்த்துகலுடன்‌ குறிப்பிடும்‌ பவுல்‌ 
அதற்குமாறாக இதில்‌ எழுதுறொர்‌!. ரோமர்‌ புத்தகத்தைத்‌ தவிர, பவுலால்‌ 
எழுதப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாகக்‌ கருதப்பட்ட நிருபங்கள்‌ தோறும்‌ 





வாழ்த்துரையில்‌ மற்றவர்களுடைய பெயர்களையும்‌ சேர்த்தே எழுதுகிறார்‌. 
எபேசியர்‌ புத்தகத்தில்‌ தன்னை மட்டும்‌ குறிப்பிட்டு தாமே அனுப்புவதாகக்‌ 
காட்டுகிறார்‌. 

வசனம்‌ 1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினு 
டைய அப்போஸ்தலனாகிய பவுல்‌. இந்த நிருபம்‌ பவுலிடத்திலிருந்து 
எபேசுவுக்கு அலுவல்‌ ரீதியான தொடர்பாக எழுதப்பட்டது என்பதை இந்த 
வார்த்தைகள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. “அப்போஸ்தலன்‌” எனும்‌ வார்த்தை 
“யாரோ ஒரு மேலதிகாரியால்‌ கட்டளையிட்டு அனுப்பப்பட்டவர்‌” என்று 
குறிப்பிட்டுக்‌ காட்டுறெது;” ஆகையால்‌ பவுல்‌ தான்‌ கிறிஸ்துவுக்கு அதி 
காரம்‌ பெற்ற ஸ்தானாபதி என்பதை உறுதிப்படுத்துகிறார்‌. கொரிந்தி 
யர்கள்‌ பவுலின்‌ அப்போஸ்தலத்துவத்தைக்‌ குறித்து கேள்வியெழுப்பியதால்‌, 
இரண்டு கொரிந்தியர்‌ நிருபங்களிலும்‌ தான்‌ ஒரு அப்போஸ்தனுக்குரிய 
குகுதியாம்சங்களை பெற்றிருப்பதாக விளக்கமளித்தார்‌. அவர்‌ கிறிஸ்துவின்‌ 
உயிர்க்தெழுதலுக்கு ஒரு கண்கண்ட சாட்சியும்‌ (1 கொரிந்தியர்‌ 15:8; 9:1; 
காண்க நடபடிகள்‌ 1:22), கொரிந்து சபையின்‌ நிலையிருப்பும்‌ (1 கொரிந்தியர்‌ 
9:2), அவர்‌ செய்த அற்புதங்களும்‌ (2 கொரிந்தியர்‌ 12:12) அவர்‌ உண்மையாகவே 





ஒரு அப்போஸ்தலன்‌ என்பதற்கு ஆதாரமளிக்கின்றன. பவுலின்‌ நியமனமும்‌ 
28 


அதிகாரமும்‌ தனக்குத்‌ தானே கையில்‌ எடுத்துக்‌ கொண்டவைகளல்ல, 
தேவனால்‌ கொடுக்கப்பட்டவை, அவரே அவரை அப்போஸ்தலனாகத்‌ 
தெரிந்து கொண்டார்‌. 

வசனம்‌ 1. இந்த நிருபம்‌ எபேசுவிலுள்ள பரிசுத்தவான்களுக்கு 
எழுதப்பட்டது. (இந்தப்‌ புத்தகத்தில்‌ “ஓர்‌ முகவுரைப்‌” பாடத்தில்‌ காண்க.) 
இதில்‌ சொல்லப்பட்ட பட்டப்பெயர்‌ அவருடைய வாசகர்களில்‌ “தேவன்‌ 





தனியாகப்‌ பிரித்தெடுத்து தமக்காக தெரிந்து கொண்ட பரிசுத்த ஜனங்களைக்‌ 
காட்டுகிறது.” வசனம்‌ 4 கிறிஸ்துவுக்குள்‌ அவர்களைத்‌ தேவன்‌ தெரிந்து 
கொண்டபடியால்‌ பரிசுத்தவான்‌௧ளாக பவுல்‌ அவர்களைப்‌ பார்த்தார்‌ என்று 
குறிப்பிடுறெது. 5:26, 27ல்‌ கிறிஸ்து சபைக்காக மரித்ததின்‌ விளைவாக பரிசுத்தம்‌ 
முன்‌ வைக்கப்படுக்கிறது. 

வசனம்‌ 1. தான்‌ எழுதிய கிறிஸ்தவர்களை விசுவாசிகளாயிருக்றெவர்கள்‌ 





என்று அழைக்கிறார்‌. “விசுவாசிகளாயிருப்பவர்கள்‌” எனும்‌ வார்த்தை (205109 
என்பதிலிருந்து) கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்துடன்‌ சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌ என்பதை விளக்கப்படுத்துறெதேயல்லாமல்‌, நம்பிக்கைக்கு 
உரியவர்கள்‌ அல்லது உண்மையுள்ளவர்கள்‌ எனும்‌ ரீதியில்‌ பேசுவதில்லை. 
கலாத்தியர்‌ 6:10ல்‌, அவிசுவாசிகளுக்கு எதிர்ப்ப தமாக இதே வார்த்தையை 
பவுல்‌ பயன்படுத்தினார்‌. இந்த வார்த்தை 1 தீமோத்தேயு 4:10, 12; 5:16; 
6:2 மற்றும்‌ தீத்து 1:1, 6 லும்‌ விசுவாசிகளுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
பவுல்‌ கிருபையுடன்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்கள்‌ 
அவர்கள்‌ மறுமொழியாக தேவனுடைய அழைப்புக்கு விசுவாசமுள்ள பதில்‌ 
அளித்தார்கள்‌ என்று அறிவிக்றொர்‌. 

இறுதியாக, எபேசுவிலிருந்த சகோதரர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 


[1 


உள்‌” எனும்‌ பதும்‌ 





இருப்பவர்களாய்‌ அடையாளப்படுத்துகிறார்‌. 
பரிசுத்தவான்‌௧ளாயெ விசுவாசிகள்‌ இருக்கும்‌ எல்கை அல்லது பொருளைக்‌ 
குறிப்பிடுகிறது. “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” எனும்‌ சொற்றொடர்‌ இரட்சகரை 
அபிஷேகம்‌ பண்ணப்பட்டவர்‌”*“ எனும்‌ நாமத்தில்‌ குறிப்பிடுறெது. 
(“இறிஸ்து” என்பது அவருடைய பட்டத்தையும்‌, “இயேசு” என்பது அவரது 
நபர்த்துவத்தையும்‌ குறிப்பிடுகிறது.) இந்தப்‌ பட்டம்‌ பவுலின்‌ எழுத்துக்களில்‌ 
164 முறை காணப்படுகிறது.” இதே வார்த்தையோ அல்லது இதற்குச்‌ 
சமமான வார்த்தைகளோ 23 முறை எபேசியரிலும்‌, 10 முறை 1:2-14 லும்‌ 
காணப்படுறெது. 

இந்த நிருபத்தைப்‌ பெற்றவர்கள்‌ கிறிஸ்து இயேசுவுடன்‌ 
“தொடர்புடையவர்களாய்‌”” வாழ்ந்தவர்கள்‌. சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து 





ஞானஸ்நானத்தைப்‌ பெற்றதன்‌ மூலம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உட்பட்டார்கள்‌ (காண்க 
ரோமர்‌ 6:3; கலாத்தியர்‌ 3:27). கிறிஸ்துவடனான இந்த உறவுமுறை அவர்களைத்‌ 
தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள்‌ என்றும்‌ விசுவாசமுள்ளவர்களென்றும்‌ 
அடையாளப்படுத்திற்று. 


“கிருபையும்‌” “சமாதானமும்‌” (1:2) 
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராயெ இயேசு 


கிறிஸ்துவினாலும்‌, உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ உண்டாவதாக. 


29 


வசனம்‌ 2. இதே பயன்பாடு வார்த்தைகள்‌ பவுலின்‌ வேறே ஐந்து 
புத்தகங்களின்‌ கிரேக்க வசனப்பகுதியில்‌ காணப்படுகிறது,” மற்றும்‌ சிறிது 
வேறுபட்ட வார்த்தைகளில்‌ வேறு ஏழு நிருபங்களில்‌ காணப்படுறெது. பவுல்‌ 
கிருபைக்கும்‌ (௦779) சமாதானத்துக்கும்‌ (எச), தேவன்‌ மற்றும்‌ இயேசு 
கிறிஸ்துதான்‌ ஊற்றிட மாகக்‌ குறிப்பிடுகிறார்‌, மேலும்‌ ஜெபத்தை ஏறெடுத்து 
- அவரது வாசகர்கள்‌ “தகுதியற்ற நிலையிலும்‌ தயவையும்‌ ஆழமான நலமுள்ள 
வாழ்வையும்‌ கிறிஸ்துவிடமிருந்தும்‌ கிறிஸ்து மூலம்‌ அறியப்பட்ட பிதாவாகிய 
தேவனிடத்திலிருந்தும்‌ பெற்று அனுபவிக்க” விரும்புகிறார்‌.” 

“கிருபையும்‌” “சமாதானமும்‌” மறுபடியும்‌ நிருபத்தின்‌ இறுதியில்‌ 
இணைக்கப்படுகிறது (6:23, 24) மற்றும்‌ நிருபத்தனுரடே தனித்தனியேயும்‌ 
காணப்படுகிறது. “இயேசு கிறிஸ்து” எனும்‌ வார்த்தையுடன்‌ இந்த வாழ்த்துதலில்‌ 
கர்த்தர்‌ எனும்‌ பட்டத்தையும்‌ சேர்த்துக்‌ கொண்டார்‌, இயேசு தமது ஜனங்கள்‌ 








மீது அதிகாரமிக்கவராயும்‌ முழுமையான எஜமானனாகவும்‌ இருக்கிறார்‌ 
என்பது இதன்‌ பொருள்‌.10 





குறிப்புகள்‌ 

lAndrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 
1990), 4. 2R. C. H. Lenski, The Interpretation of St. Pauls Epistles to the Galatians, to the 
Ephesians and to the Philippians (Columbus, Ohio: Wartburg Press, 1946; reprint, Minneapolis: 
Augsburg Publishing House, 1961), 344. Lincoln, 5. “Spiros Zodhiates, ed., The Complete Word 
Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1992), 968. *Lenski, 346. 
மப. “ரோமர்‌ 1:7; 1 கொரிந்தியர்‌ 1:3; 2 கொரிந்தியர்‌ 1:2; பிலிப்பியர்‌ 1:2; பிலேமோன்‌ 
3. “கலாத்தியர்‌ 1:3; கொலோசெயர்‌ 1:2; 1 தெசலோனிக்கேயர்‌ 1:1; 2 தெசலோனிக்கேயர்‌ 
1:2; 1 தீமோத்தேயு 1:2; 2 தீமோத்தேயு 1:2; இத்து 1:4. Lincoln, 6. “Ethelbert W. Bullinger, 
A Critical Lexicon and Concordance to the English and Greek New Testament (London: Samuel 
Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency 
Reference Library, 1975), 466. 


30 


2 
ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதங்களும்‌ சபையின்‌ 
டூநாக்கமும்‌ 


[1:5-14) 


பவுல்‌ தனது நிருபத்தை எழுதத்துவங்கி, “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கும்‌ 
அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு நன்றியறிதலை ஊற்றுகறொர்‌ 
(1:3-14). கிரேக்க புதிய ஏற்பாட்டில்‌, ஒரே வாக்கியத்தில்‌ சகல ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌ பரிசுத்தவான்‌௧ளுக்கு கொடுத்தமைக்காக தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தியதோடு அந்த ஆசீர்வாதங்களில்‌ குறைந்த பட்சம்‌ ஏழு 
காரியங்களைத்‌ தனித்தனியாகக்‌ காட்டுகிறார்‌ (அதாவது ஒரு முழுமையைக்‌ 
குறிக்கும்‌ எண்ணிக்கையில்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. அவை ஒவ்வொன்றும்‌ 








தேவனுக்கு மகிமை செலுத்தத்‌ தக்கதாக வடிவமைக்கப்பட்டவை (காண்க 
1:6, 12, 14). மனிதனுடைய இரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்ட முழுமையான 
செயல்களுக்காக முழு தேவத்துவத்துக்கும்‌ செலுத்திய ஸ்தோத்திரத்தில்‌ சேர்த்துப்‌ 
பேசுகிறார்‌. அவருடைய துதிப்‌ பாடலில்‌ பிதாவாகிய தேவனையும்‌, 





குமாரனையும்‌, பரிசுத்த ஆவியையும்‌ உள்ளடக்கியிருந்தன; தேவனுடைய 
நோக்கத்தில்‌ மூவருமே உட்படுகின்றனர்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ (1:3, 4) 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனுக்கு 
ஸ்தோத்திரம்‌; அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதத்தினாலும்‌ நம்மை ஆசீர்வதித்திருக்கறொர்‌. “தமக்கு முன்பாக நாம்‌ 
அன்பில்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, 
அவர்‌ உலகத்தோற்றத்துக்குமுன்னே கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்து 
கொண்டபடி யே. 


வசனம்‌ 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய 
தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌. பவுலின்‌ துதிப்பாடலுடன்‌ இந்த வார்த்தைகள்‌ 
துவங்குகின்றன, அது வசனம்‌ 14 வரை தொடர்கிறது. “ஸ்தோத்திரம்‌” எனும்‌ 
பதம்‌ 2//௦26105 வின்‌ மொழியாக்கம்‌ எனவே ஒப்புவமையற்ற ரீதியில்‌ தேவனுக்கு 
மட்டுமே பொருந்தும்‌ - ஒருபோதும்‌ மனிதனுக்குப்‌ பொருந்தாது." அது இந்த 
வகையில்‌ மனிதனுக்கு சுட்டிக்‌ காட்டமுடியாது. இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ 
“நன்கு - பேசப்பட்ட” என்பது.” தேவன்‌ மனிதனுக்குக்‌ கொண்டுள்ள பெரிய 








31 


நோக்கத்தினால்‌, பவுல்‌ இந்த வசனத்தில்‌ குறிப்பிட்டுள்ளபடி, அவர்‌ நமது 
ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரராயிருக்கிறார்‌.” 

தேவன்‌ “கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவன்‌” என்று 
அழைக்கப்படுகிறார்‌, இது வழக்கத்துக்கு மாறானது. இயேசு பெரும்பாலும்‌ 
தேவனை “என்‌ பிதா” என்றே குறிப்பிட்டார்‌. ஆனால்‌ மிக அபூர்வமாகவே 
“என்‌ தேவன்‌” என்று பேசியிருக்கிறார்‌ (காண்க மத்தேயு 27:46; யோவான்‌ 
20:17). பவுல்‌ இங்கே இரண்டு பட்டங்களையுமே பயன்படுத்தினார்‌: 
“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ ... தேவன்‌” மற்றும்‌ 
“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ பிதா.”” இயேசு ஒருபோதும்‌ 
“நம்முடைய தேவன்‌” என்றோ அல்லது “நம்முடைய பிதாவானவர்‌” என்றோ, 
தம்மையும்‌ சீஷர்களையும்‌ சேர்த்து பேசியதில்லை, ஏனெனில்‌ தெய்வீகத்தில்‌ 
அவருக்கு இருந்த உறவுமுறை ஒப்பிட இயலாதது. மாதிரி ஜெபம்‌ ஒரு விதி 
விலக்கு, அது இயேசு ஜெபிக்றெ ஜெபமல்ல, ஆனால்‌ சீஷர்கள்‌ ஜெபிக்கும்படி 
சொல்லப்பட்ட ஜெபம்‌ (மத்தேயு 6:9). 

யோவான்‌ (1:1-18) சுவிசேஷத்தின்‌ முகவுரையாக ஆதியிலே இருந்த 
வார்த்தை மாமிசமாகியது என்று சொல்லப்படுகிறது. மேலும்‌, வார்த்தை 
தேவனிடத்தில்‌ இருந்தது. தேவனுடைய பிரசன்னத்தில்‌ இருந்தது. (அவர்‌ 
“தேவனோடு முகமுகமாய்‌ இருந்தார்‌.”” மேலும்‌ செயலில்‌ ஒன்றாக அவரோடு 
இருந்தார்‌.) அந்த வார்த்தை தேவனயருந்தது: (அவர்‌ தேவர்களில்‌ 
அதாவது விக்ரெகத்‌ தெய்வங்களில்‌ ஓண்றோ அல்லது அவர்‌ மட்டுமே தான்‌ 
மெய்யான தெய்வமல்ல, ஆனால்‌ தெய்வீகத்திற்குரிய சகல குணாதியசமும்‌ 
பொருந்திய, தேவன்‌.) பிலிப்பியர்‌ 2ல்‌, பவுல்‌ கிறிஸ்துவின்‌ தன்மையைக்‌ 
குறித்துப்‌ பேசினார்‌, அவர்‌ கிறிஸ்துவை “தேவனுடைய ரூபமாயிருந்தார்‌” 
என்று படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறார்‌ (வசனம்‌ 6). “ரூபம்‌ எனும்‌ வார்த்தை 
171070/6, என்பதன்‌ மொழியாக்கம்‌, அதின்‌ பொருள்‌ எல்லாவற்றிலும்‌ தேவனைப்‌ 
போலவே இருந்தார்‌” - “தமது ஆழமான நபர்த்துவத்தில்‌, தமக்குள்‌ தாம்‌ 
இருந்தார்‌.”” “இருந்தார்‌” என்பது /யலc௦்‌ என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இயேசு 
அவதாரமாகி வருவதற்கு முன்‌ இருந்த அதே தன்மையுடை வராயிருந்தார்‌ 
என்பதை வெளிப்படுத்துகிறது.” தெய்வீகத்தின்‌ அதே ///றய/௦ வாக இருந்தார்‌. 
கிறிஸ்து தாம்‌ தேவனுக்கு சமமாயிருப்பதை ஏதோ தமக்குக்‌ கிடைத்த 














உரிமை என்று நினைக்கவில்லை. தேவனுக்குச்‌ சமமாயிருந்த அவர்‌ தம்மைத்‌ 
தாமே வெறுமையாக்கி பரலோக மகிமையை விடுத்து, கொஞ்சகாலத்துக்கு, 
மாமிசத்தால்‌ மூடப்பட்டு தெய்வீகத்திற்கும்‌ மனுஷீகத்துக்குரிய நிறைவான 
இசைவாக இருந்தார்‌. 

இயேசு தேவனாக இருப்பதால்‌, என்ன அர்த்தத்தில்‌ தேவன்‌ அவருடைய 
தேவனாக இருந்திருக்கக்‌ கூடும்‌? “மனுஷீகத்தில்‌ கிறிஸ்து கொண்டிருந்த 
தன்மையை பொறுத்தமட்டில்‌ தேவன்‌ அவருடைய தேவனாகவும்‌ இருந்தார்‌. ”” 
கிறிஸ்துவின்‌ செயலாற்றல்‌ மூலம்‌, அவர்‌ நமக்கும்‌ தேவனாயிருக்றொர்‌. 
நித்தியம்‌ முழுவதிலும்‌, “மாமிசமாகி, நம்மோடு வாசம்‌ பண்ணினவருக்கு” 
அவர்‌ பிதாவாயிருக்கிறார்‌ (யோவான்‌ 1:14). இயேசு “நம்முடைய 
கர்த்தரானகால்‌,” தேவன்‌ நமக்கும்‌ கேவனாவார்‌, புத்திர சுவிகாரத்தின்படி நாம்‌ 
அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம்‌ (காண்க எபேசியர்‌ 1:5). தேவனுக்கும்‌ 
இயேசுவுக்கும்‌ இடையேயுள்ள உறவுமுறை பிதா என்ற வகையில்‌ ஒப்பிட 


32 


இயலாதது என்பது கவனிக்கப்படத்தக்கது. 


நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமாய்‌ 
கருத்தரிக்கப்பட்டதாலும்‌ அவர்‌ மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததாலும்‌ 
அவர்‌ நியமிக்கப்பட்ட குமாரனானார்‌ (லூக்கா 1:35; ரோமர்‌ 1:3, 4). 
அவர்‌ பிதாவுக்கு ஒரே பேறான குமாரனானபடியால்‌, பிதாவுடனான 
அவரது உறவுமுறை ஓப்பற்றது (யோவான்‌ 1:14, 18). எபிரெயருக்கு 
எழுதின எழுத்தாளர்‌ சங்கதம்‌ 1:7 ஐக்‌ குறிப்பிட்டு, “நீர்‌ என்னுடைய 
குமாரன்‌, இன்று நான்‌ உம்மை ஜெபிப்பித்தேன்‌” என்று எழுதினார்‌, இதை 
நமது கர்த்தராகிய இயேசுவின்‌ பிறப்புடன்‌ மிக அதிகமாக ஒப்பிட்டு 
பேசுகிறார்‌ (எபிரெயர்‌ 1:5). பவுல்‌ இதே வசனத்தைக்‌ குறிப்பிட்டு 
அந்தியோடியாவிலுள்ள யூதர்களுக்கு பிரசங்கிக்கும்போது அவரது 
உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பிட்டார்‌ நடபடிகள்‌ 13:33). ஆதலால்‌, 
எபிரேயரில்‌, அவருடைய அற்புதமாக கருத்தரிக்கப்பட்டதற்கு 
ஒப்பிட்டார்‌; நடபடிகளில்‌ அதற்கான சான்று அளிக்கப்படுறெது. 


இயேசு தேவனுடைய “ஒரே பேறான குமாரன்‌” (1 யோவான்‌ 4:9) 
இதினால்‌ அவர்‌ மட்டுமே நித்தியத்திற்கும்‌ பிதாவோடு இருப்பவராகவும்‌ 
பிறகு, அவர்‌ இருக்கிற வண்ணமாக, கன்னிகையினிடத்தில்‌ பிறந்தார்‌. இந்த 
ஒப்பிட இயலாத நிலைத்திருத்தலை அவர்‌ மரியாளிடத்தில்‌ குறிப்பிடுகையில்‌, 
“என்னைத்‌ தொடாதே, நான்‌ இன்னும்‌ “என்‌ பிதாவினிடத்திற்கு ஏறிப்‌ 
போகவில்லை; ... ஏண்‌ பதாவினிடத்திற்கும்‌ உங்கள்‌ தோனி இற்று, ஏன்‌ 
(தேவ இற்கும்‌ உங்கள்‌ தேவி திற்கும்‌ ஏறி /போகிமறண்‌' ” (யோவான்‌ 
20:17; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). கிறிஸ்துவின்‌ மனுஷீகம்‌ சிலுவை- 
யிலிருந்து கதறி, “என்‌ தேவனே, என்‌ தேவனே, ஏன்‌ என்னை கைவிட்டீர்‌?” 
என்று கேட்கக்‌ செய்தது (மத்தேயு 27:46); ஆனால்‌ அவருடைய தெய்வீகப்பகுதி 
யோ, “பிதாவே, உம்முடைய கைகளில்‌ என்‌ ஆவியை ஒப்புவிக்கிறேன்‌” என்று 
சொல்லியது லூக்கா 23:46). 

வசனம்‌ 3. “சகல மாமிசங்களுக்கும்‌ போஷிப்பைக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌” 








எல்லா ஜனங்களையும்‌ அவர்‌ சரீரப்‌ பிரகாரமான ஆசீர்வாதங்களோடு 
ஆசீர்வதிக்கிறார்‌ (சங்கதம்‌ 13625). மேலும்‌ நீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ 
அநீதியுள்ளவர்கள்‌ மேலும்‌ மழையைப்‌ பெய்யப்‌ பண்ணுகிறார்‌ (மத்தேயு 
5:45). ஆயினும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருப்போர்களுக்கு மட்டுமே ஆவிக்குரிய 
ஆசீர்வாதம்‌(கள்‌) கொடுக்கப்படுகின்றன. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 
ஆவிக்குரிய ரீதியில்‌ வாழுகிற ஆவிக்குரிய ஜனங்களுக்கு மட்டுமே; புத்திர 
சுவிகாரத்தின்‌ அடிப்படையில்‌ கிறிஸ்தவர்களை “கிறிஸ்துவுக்குள்‌” ஜீவிக்க 
அனுமதிக்கிறது. (காண்க “ கிறிஸ்துவுக்குள்‌” இருப்பதால்‌ கிடைக்கும்‌ 
ஆசீர்வாதங்களும்‌ பயன்களும்‌” எனும்‌ தலைப்பில்‌ காணப்படும்‌ வரைபடம்‌.) 
இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்‌ இடமான உன்னதங்கள்‌ எறuranios 
என்பது உண்மையில்‌ “பரலோகங்களில்‌” (ஆங்லெமொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
“இடங்கள்‌” எனும்‌ பதத்தைச்‌ சேர்த்துள்ளனர்‌). ! இந்த வார்த்தை எபேசியரில்‌ 
ஐந்து முறை காணப்படுகிறது (1:8, 20; 2:6; 3:10; 6:12) மேலும்‌ பவுலால்‌ 
மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, “உன்னதங்களில்‌” தேவனுடைய 





33 


வலதுபாரிசத்தில்‌ சபைக்குத்‌ தலையாக கிறிஸ்து வீற்றிருக்கிறார்‌ என்று இங்கே 
குறிப்பிட்டார்‌ (1:20-22). “உன்னதங்களில்‌ தான்‌” கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள்‌ 
அவரோடேகூட வீற்றிருக்ன்றனர்‌ (2:6), சபையின்‌ மூலமாய்‌ அவருடைய 
அனந்த ஞானம்‌ உன்னதங்களிலுள்ளவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுறெது 
(3:10), அங்கே தான்‌ வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளோடு 
போராட்டம்‌ நமக்கு உண்டு (6:12). இந்த வார்த்தை முழுமையான 
அவிக்குரிய எல்லையான தேவன்‌ வாசம்‌ பண்ணும்‌ இடத்தைக்‌ குறிப்பதில்லை. 
“பரலோகங்களிலே” தேவன்‌ கிருடையாக கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்களுக்கு 
சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும்‌ கொடுக்கின்றார்‌. 





வசனம்‌ 4. முதலாவதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ அவருக்குள்‌ 
நம்மை அவா்‌ தெறித்து கொண்டார்‌ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 
“தெரிந்துகொள்ளுதல்‌” எனும்‌ வார்த்தை k/eஜலா௮, என்பதிலிருந்து வந்தது, 
அதன்‌ பொருள்‌ “பொறுக்கி எடு, தேர்ந்தெடு” என்பன. இந்த வார்த்தை 
இடைவார்த்தையாகவே எப்பொழுதும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதன்‌ 
பொருள்‌ “ஒருவர்‌ தனக்கென யாரோ ஒருவரை அல்லது ஏதோ ஒன்றை 
தெரிந்தெடுத்தல்‌.”!! இந்த வசனப்பகுதியில்‌ தேவனே தெரிந்தெடுக்கிறார்‌; 
தெய்வீக நோக்கத்திற்கென அவர்‌ தமக்காக, தெரிந்தெடுக்கிறார்‌ அல்லது 
தெரிவு செய்கிறார்‌. இஸ்ரவேலை தெய்வீக நோக்கத்திற்கென தேவன்‌ 
தெரிந்து கொண்டார்‌ (நடபடிகள்‌ 13:12). மேலும்‌ கிறிஸ்து தெய்வீக 
நோக்கத்திற்கென அப்போஸ்தலர்களைக்‌ தெரிந்து கொள்கிறார்‌ லூக்கா 6:13; 
யோவான்‌ 15:16-19), ஆக தேவன்‌ (அதாவது, கிறிஸ்துவுக்குள்ளான பவுல்‌ 
மற்றும்‌ சகல பரிசுத்தவான்‌௧ளையும்‌ “இறிஸ்துவுக்குள்‌” தெரிந்து கொண்டது 
போல; 1:1) நம்மையும்‌ தெய்வீக நோக்கத்திற்கென தெரிந்து கொண்டார்‌. 
தேவனுடைய இந்தத்‌ தெரிவு சிலரை நித்திய ஜீவனுக்காகவும்‌ மற்றவர்களை 
நித்திய மரணத்திற்காகவும்‌ தெரிந்துகொள்ளுகிற கொடுமையான செயலா? 
நிச்சயமாக, தேவன்‌, தம்முடைய சர்வ வல்லமையால்‌, தமக்கென குறிப்பிட்ட 
தனிப்பட்ட வர்களைத்‌ தெரிந்து கொண்டு தமது பணியை நிறைவேற்றமுடியும்‌. 
இஸ்ரவேலரின்‌ தகப்பனாக மற்றவர்களை விடுத்து ஆபிரகாமைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌, ஏசாவைக்‌ காட்டிலும்‌ யாக்கோபை மேசியாத்துவ வரிசைக்கென 
தெரிந்து கொண்டார்‌. மேசியாவைக்‌ கொண்டுவர மற்ற தேசங்களைவிட்டு 
இஸ்ரவேலைக்‌ தெரிந்து கொண்டார்‌. குறிப்பிட்ட சிலரை தமது குறிப்பிட்ட 
பணியை நிறைவேற்றுவதற்கென தெரிந்து கொள்வது மற்றவர்களை குறித்து 
தேவன்‌ அக்கறையற்றிருக்கிறார்‌ என்று பொருளல்ல. 

அதேபோல, தேவன்‌ ஜனங்களுக்கு வித்தியாசப்பட்ட தாலந்துகளை 
அல்லது திறமைகளை ககொடுத்திருக்கிறார்‌. வல்லமையுள்ள தேவன்‌ 
அப்படிச்‌ செய்வதை யார்‌ சந்தேகப்படக்‌ கூடும்‌? இருப்பினும்‌, நித்திய 
இரட்சிப்பைப்‌ பொறுத்தமட்டில்‌, தேவன்‌ கொடுமையான மனநிலையில்‌ 
குறிப்பிட்ட சிலர்‌ மட்டும்‌ இரட்சிக்கப்படவும்‌, தனிப்பட்ட வேறு சிலர்‌ 
எதைச்‌ செய்தாலும்‌ அல்லது செய்யாவிட்டாலும்‌ அவர்கள்‌ இழந்து 
போனவர்களாய்‌ காணப்படத்தக்கவகையில்‌ செயல்படுவதில்லை. தேவன்‌ 
எல்லாருக்கும்‌ இரட்சிப்பை விஸ்கரித்திருக்கறார்‌ (இத்து 2:11); எல்லாரும்‌ 
தேவனிடத்தில்‌ வந்து அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள அழைக்கிறார்‌ 
(காண்க மத்தேயு 11:28; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 22:17). கிறிஸ்துவுக்குள்‌ 





34 


தெரிந்து கொள்ளப்பட்ட வர்களுக்குள்ளே இருப்பது இல்லாமல்‌ போவதும்‌ 
தனிப்பட்ட அவரவர்களைச்‌ சார்ந்தது. கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ எல்‌ 
லாரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌ என்பது தேவனுடைய கட்டளை, ஆகிலும்‌ 
நாம்‌ மனங்குத்தப்பட்ட விசுவாசிகளாகி, கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டிருக்கறோமா இல்லையா என முடிவு செய்வதை அவர்‌ 
அனுமதிக்கிறார்‌ (ரோமர்‌ 6:3) சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிறெ ஒரு நபர்‌ 
இிறிஸ்துவுக்குள்ளாகி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில்‌ ஒருவராக 
இருக்கிறார்‌, பேதுரு “... பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி யே, 
ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே, கீழ்ப்படிதலுக்கும்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய இரத்தம்‌ தெளிக்கப்படுதலுக்கும்‌ ...” என்றார்‌ (1 பேதுரு 
1:1, 2). 

தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ இன்று இயேசுவுக்கு கீழ்ப்படிதலைத்‌ 
தெரிந்து கொள்கிறார்கள்‌. ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படியத்தெரிந்து 
கொள்ளும்போது, அவர்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட வர்களுக்குள்ளாகறொர்‌. 
ஒவ்வொரு தனிப்பட்ட வரும்‌ இரட்சிக்கப்படுவதும்‌ ஒவ்வொரு 
குனிப்பட்டவரும்‌ இரட்சிக்கப்படாமல்‌ போவதும்‌, தேவன்‌ அறிந்து 
கொள்ள தீர்மானிப்பாரானால்‌, அப்படி அறிந்து கொள்ளும்‌ திறன்‌ 
அவருக்கு இருப்பதை நாம்‌ மறுக்க முடியாது; தேவனுடைய ஒருபக்கமான 
தீர்மானம்‌ என்ற கருத்து அதாவது யார்‌ பரலோகத்தில்‌ இருப்பார்கள்‌ யார்‌ 
நரகத்திற்குள்‌ தள்ளப்படுவார்கள்‌ என்று தீர்மானிப்பது வேதபுத்தகத்தில்‌ 
இல்லை. மனிதன்‌ சுயமாய்‌ தெரிவுசெய்து கொள்வதை வசனம்‌ வலியுறுத்துகிறது. 
D. L. Moody “விருப்பமுள்ளவர்களெவரும்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட வர்கள்‌, 








விரும்பாதவர்கள்‌ தெரிந்து கொள்ளப்படாகவர்கள்‌, ” என்று சொன்னார்‌. 12 
கிறிஸ்துவுக்குள்‌ உள்ள அனைவரும்‌ மீட்கப்படுவதற்கு தேவன்‌ தெரிந்து 
கொண்டார்‌, இந்தத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ தேவனால்‌ உலகத்தோற்றத்துக்கு 
முன்னே நடந்தது. “தோற்றம்‌” எனும்‌ வார்த்தை /8/20௦/2, கட்ட (“கீழே”) பாலோ 
(“எறிதல்‌”), “கீழே எறிதல்‌ அல்லது கீழே வைத்தல்‌” என்று பொருள்படும்‌.” 
தேவன்‌ உலகம்‌ நிலைபெறுவதற்கு முன்பே தமது பேச்சினால்‌ உலகத்தை 
உருவாக்கினார்‌. “உலகம்‌” எனும்‌ வார்த்தை ௦5105, “இது திறமையோடு ஒரு 
ஒற்றுமையான அமைப்பு அல்லது ஸ்தாரன ஒழுங்கமைப்பு, ”** ஆதலால்‌, 
பவுல்‌ “உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னே” என்ற வார்த்தையை பயன்படுத்தின 





போது, தேவனுடைய செய்கையின்‌ படியான ஒழுங்கமைப்பு கொண்ட 
உலகை சிருஷ்டிப்பதற்கு முன்பு என்று பொருள்படும்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌ 
குறைந்த பட்சம்‌ பத்து முறை கிரேக்கப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணப்படுறெது, 
இப்படி இடம்‌ பெற்றுள்ள நிகழ்வுகளிலிருந்து “உலகத்தோற்றத்துக்கு முன்னே” 
என்பதன்‌ பொருள்‌ உலகத்தின்‌ ஆரம்பத்துக்கும்‌ மனித வரலாற்றுக்கும்‌ முன்னே 
என்ற பொருள்‌ தெளிவாக்கப்பட்டது. 

இந்த எல்லையில்‌ தோற்றத்துக்கு முன்னே, பிதாவினால்‌ 
அன்புகூரப்பட்டார்‌ (யோவான்‌ 17:24) மேலும்‌ நமக்காக அவருடைய 
விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்துவதற்கு முன்‌ குறித்தார்‌ (1 பேதுரு 1:18- 
20; 875). அவரே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
13:8) “உலகத்தோற்றத்துக்கு முன்னே” (காண்க மத்தேயு 13:35; 25:34; லூக்கா 
11:50; எபிரெயர்‌ 4:3; 9:26; வெளிப்படுத்தின விஷேசம்‌ 17:8). கிறிஸ்துவுக்குள்‌ 


35 


“கிறிஸ்துவுக்குள்‌” இருப்பதால்‌ கிடைக்கும்‌ 
ஆசீர்வாதங்களும்‌ பயன்களும்‌ 


“கிறிஸ்துவுக்குள்‌” “கிறிஸ்துவுக்குப்‌ புறம்பே” 
எபேசியர்‌ 2:12, 13 


புது சிருஷ்டி 

2 கொரிந்தியர்‌ 5:17 

பாவமன்னிப்பு 

கொலோசெயர்‌ 1:14 

இரட்சிப்பு 

2 தீமோத்தேயு 2:10 
. நித்திய ஜீவன்‌ 

1 யோவான்‌ 5:11 

சகல ஆவிக்குரிய 

ஆசீர்வாதங்கள்‌ 

எபேசியர்‌ 1:3 


“கிறிஸ்துவுக்குள்‌” 


“கிறிஸ்துவுக்குள்‌” 
எப்படி வருவது? 
உ கலாத்தியர்‌ 3:27 - “இறிஸ்துவுக்குள்‌” 
ஞானஸ்நானம்‌ 
* ரோமர்‌ 6:8, 4 - “கிறிஸ்துவுக்குள்‌” 
ஞானஸ்நானம்‌ 


இந்த வரைபடம்‌ 0 09. 0lbricht, வெற்றிகரமான தண்டர்‌ 
aus dsr asm (Delight, Ark.: Gospel Light Publishing Co., 1993), 
22. அனுமதியுடன்‌ பயன்படுத்தப்பட்டது. 





36 





தேவனுடைய திட்டம்‌ உலகம்‌ என்று ஒன்று உருவாவதற்கு முன்பே 
அவருடைய மனதில்‌ இருந்தது. 

இந்தத்திட்டம்‌ நித்தியமானது, மாற்றம்‌ பெறாதது, விசாலமானது. 
பவுல்‌ இங்கே குறிப்பிடும்‌ வாக்கியம்‌ தேவனுடைய மனதில்‌ இருந்த அநாதி 
தீர்மானத்தில்‌ தன்னுடைய வாசகர்களும்‌ இடம்‌ பெற்றிருந்தனர்‌ என்ற புரிந்து 
கொள்ளுதலின்‌ பேரில்‌ அவர்களை ஆறுதல்படுத்தி ஊக்கமளிக்கத்தக்கதாக 
திட்டமிடப்பட்டிருக்க வேண்டும்‌. பவுல்‌ இந்த உண்மையை ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்தி சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கும்‌ காரணமாயிருக்கிற 
சிருஷ்டிகருக்கு நன்றி செலுத்தக்‌ கூடியதில்‌ குறிப்பிட்டார்‌. 

வசனம்‌ 4. தேவன்‌ நம்மை ஆசீர்வதித்து நம்மை அவருக்குச்‌ 





சொந்தமாக்கியிருக்கிறார்‌ ஆதலால்‌ நாம்‌ அவருக்கு முன்பாக பரிசுத்த 
முள்ளவர்களும்‌ குற்றமற்றவர்களுமாய்‌ இருப்போம்‌. வசனம்‌ 1, ல்‌ பவுல்‌ 
தனது வாசகர்களை “பரிசுத்தவான்கள்‌” //82/015 (haஜgi௦5 லிருந்து வந்தது) என்று 
அழைத்தார்‌. இங்கு கிறிஸ்தவர்களை “பரிசுத்தவான்கள்‌” என்றமைக்கிறார்‌, இதே 
வார்த்தைதான்‌ கிரேக்க மொழியிலும்‌ இருக்றெது. முதலில்‌ குறிப்பிடப்பட்டது 
தேவனுக்கு முன்பாக “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிற ல்தானத்தையும்‌ 
இரண்டாவது “அந்த ஸ்தானத்துக்குரிய” ஒழுக்க நிலையைக்‌ குறிப்பிடுகிறது.” 
“நான்‌ பரிசுத்தராயிருக்கிறதுபோல நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌” என்று 
தேவன்‌ சொன்னார்‌ (1 பேதுரு 1:16). “குற்றமற்றவர்‌” என்பது ௭6௦8 இதன்‌ 
பொருள்‌ “மாசில்லாதிருத்தல்‌,” அல்லது “பலியிடப்படும்‌ ஆட்டைப்போல, 
பழுதில்லாமல்‌ இருப்பது (லேவியராகமம்‌ 22:20, 21).”6 

ஒரு வகையில்‌, தேவன்‌ பரிசுத்தராயிருக்றெது போல மனிதர்கள்‌ 





பிழையில்லாதவர்களும்‌ குற்றமற்றவர்களுமான பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்க 
இயலாது (1 யோவான்‌ 1:8). கிறிஸ்து நம்முடைய பரிபூரணமான முன்‌ 
மாதிரி, கிறிஸ்தவர்கள்‌ அந்த மாதிரியை நோக்கித்‌ தொடரவேண்டும்‌ 
(1 பேதுரு 2:21); ஆகிலும்‌ எல்லாருமே கிறிஸ்துவைப்‌ போல்‌ இருக்கிற 
அந்த இலக்கைத்‌ தொடருவதில்‌ குறைவு பட்டிருக்கிறார்கள்‌. உண்மையில்‌, 
கிறிஸ்தவர்களின்‌ பரிபூரணமற்ற தன்மை எவ்வகையிலும்‌ நாம்‌ பரிசுத்தமும்‌ 
குற்றமற்றதுமான வாழ்க்கையை வாழ முயற்சிப்பதை தடைசெய்ய மாட்டாது. 
நாம்‌ தேவனுடைய வெளிச்சத்தில்‌ நடக்க வகைதேடும்‌ போது, இயேசுவின்‌ 
இரத்தம்‌ நம்மை சகல பாவங்களிலிருந்தும்‌ நம்மை சுத்திகரிக்கிறது (1 யோவான்‌ 
1:7-9). 

மற்றொரு வகையில்‌ மிக முக்கியமான செயல்‌, 
கிறிஸ்தவன்‌, “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்றெபடியால்‌, பரிசுத்தமும்‌ 
குற்றமற்றவனும7யருக்கறொக்‌: தேவன்‌ நம்மை “அவருக்குள்‌” உலகத்‌ 
தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார்‌, ஆதலால்‌ “நாம்‌ அவருக்கு 
முன்பாக  பரிசுத்தமுள்ளவர்களும்‌  பிழையற்றவர்களுமாயிருக்கிறோம்‌. ” 
“நாம்‌ [eரவihénhas/ இருப்போம்‌” என்பது “தேக்கம்‌ அல்லது திட்டத்தின்படி” 
என்பதைக்‌ குறிப்பிடுறெது.'” இதன்‌ பொருள்‌ தேவன்‌ நம்மை அவருக்குள்‌ 
தெரிந்து கொண்டபடியாலும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ இருக்றெபடியாலும்‌ 
அவர்‌ நம்மை பரிசுத்தமுள்ளவர்களும்‌ குற்றமற்றவர்களுமாக காணுகிறார்‌. 
நமது பாவங்களால்‌ நாம்‌ பரிசுத்தமில்லாதவர்களும்‌, அநீதியுள்ளவர்களும்‌, 
இழந்துபோனவர்களுமாயிருக்கிறோம்‌. தேவனிடத்தில்‌ நம்மை நாமே 


37 


பாராட்டிக்‌ கொள்ளக்கூட எதுவுமில்லை. பாவத்தில்‌ வாழ்பவர்கள்‌ எவ்வித 
நீதியையும்‌ கொண்டிருப்பதில்லை (ரோமர்‌ 6:20). பாக்கியவான்‌ வசனங்களில்‌, 
இயேசு “ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌” மேல்‌ ஆசீர்வாதங்களைச்‌ 
சொல்லுகிறார்‌, அவர்கள்‌ தங்களுடைய ஆவிக்குரிய எளிமையை உணர்ந்து 
கொண்டிருப்பார்கள்‌ (மத்தேயு 5:3). 

“கிறிஸ்துவுக்குள்‌,” சகலமும்‌ மாறுகின்றன. நமக்கென்று சுய நீதி எதுவுமில்‌ 
லாமையால்‌, கிறிஸ்துவே நமது நீதியாயிருக்கிறார்‌ (1 கொரிந்தியர்‌ 1:30). 
நாம்‌ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தபோது “நீதிக்கு அடிமைகளானோம்‌” 
(ரோமர்‌ 6:17, 18). கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகிய சபை, தனது அங்கியை 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தில்‌ தோய்த்தெடுத்திருப்பதால்‌ அவள்‌ நீதியின்‌ 
வஸ்திரத்தைத்‌ தரித்துக்கொண்டிருக்றொள்‌ (வெளிப்படுத்தின விஷேசம்‌ 
7:14; காண்க 19:8). நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றபோது, நாம்‌ 
“கிறிஸ்துவை” வஸ்திரம்‌ போல்‌ “கரித்துக்‌ கொள்கிறோம்‌”; இப்பொழுது 
நாம்‌ அவருடைய நீதியைக்‌ தரித்துக்‌ கொண்டோம்‌ (கலாத்தியர்‌ 3:22. 
நாம்‌ இறிஸ்துவுக்குள்‌ நுழைந்த போது, கிருபையாக தேவன்‌ நீதிக்கும்‌, 
பரிசுத்தத்திற்கும்‌, குற்றமற்றத்‌ தன்மைக்கும்‌ நம்மை உரியவர்களாக்குகறொர்‌. 

“தமக்கு முன்பாக” எனும்‌ (kஎte0றion 80/௦0) சொற்றொடர்‌ கிரேக்க 
மொழியில்‌ “நோக்கிப்‌ பார்க்கிறதில்‌ என்று சொல்லப்படுகிறது. 8 
தேவனுக்கு முன்பாக நிற்கிற போது, அவர்‌ நம்முடைய ஆத்துமாக்களைப்‌ 
பார்க்கிறார்‌, நம்முடைய அனைத்து குறைவுகளினூடே, நாம்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” 
இருக்கிறபடியால்‌ நாம்‌ அனுபவிக்கிற பரிசுத்தமும்‌ குற்றமின்மையும்‌ 
அவரைத்திருப்தியாக்கும்‌. 





நாம்‌ 


முன்குறித்தார்‌ (1:4-6) 


*பிரியமானவருக்குள்‌ தாம்‌ நமக்குத்‌ தந்தருளின தம்முடைய கிருபையின்‌ 
மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக, “தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, 
நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய்த்‌ தமக்கு சுவிகாரப்‌ புத்திரராகும்படி முன்‌ 
குறித்திருக்கிறார்‌. 


வசனம்‌ 4. அன்பில்‌ எனும்‌ வார்த்தை வசனம்‌ 4ல்‌ சொல்லப்படுகிற “தமக்கு 
முன்பாக” என்பகோடு வருகிற இணைப்பு வார்த்தையா அல்லது வசனம்‌ 
5 ல்‌ சொல்லப்படுகிற “அவர்‌ நம்மை முன்‌ குறித்திருக்கிறார்‌” என்பதுடன்‌ 
வருவதா என்பதில்‌ வேத நிபுணர்கள்‌ உறுதியாகக்‌ தெரியாமலிருக்றொர்கள்‌. 
அது முந்தின வார்த்தையுடன்‌ தொடர்புடையதாக இருந்தால்‌, பிறகு 
“தெரிந்து கொள்ளும்‌ செயலும்‌ அதினால்‌ காணப்படும்‌ விளைவும்‌, பரிசுத்தம்‌ 
மற்றும்‌ குற்றமற்றத்தன்மை நம்‌ பகுதியில்‌ காணப்படும்‌, அவை இரண்டுமே 
தேவனுடைய பிரியத்தினாலே நடக்கும்‌, அதன்‌ விளக்கமும்‌ அதற்குள்‌ 
இருக்றெது. ”! ஆயினும்‌, தேவனுடைய முன்குறித்தலின்‌ செயலால்‌ தெய்வீக 
அன்பினாலே நாம்‌ தூண்ட ப்படுகிறோம்‌. 

R. C. H. Lenski என்பவர்‌ “அன்பில்‌” எனும்‌ வார்த்தை வசனம்‌ 
4 ற்கு உரியது, நமது அன்புக்கு அது குறிப்பிடப்படுகிறது அதினால்‌ 
“பரிசுத்தம்‌ குற்றமற்றத்தன்மை” ஆகியன பரிசுத்தவான்௧ளின்‌ நடத்தையைக்‌ 


38 


குறிக்கிறது, அவர்கள்‌ அன்பினால்‌ தூண்டப்பட்டவர்கள்‌.”? இருப்பினும்‌, 
“பரிசுத்தமும்‌ குற்றமின்மையும்‌” கிறிஸ்துவுடன்‌ நமக்கு இருக்கிற நிலையையும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ நம்மை எப்படி காண்கிறார்‌ என்பதையும்‌ காட்டுகிறது 
என்பது அதிகப்‌ பொருத்தமாயிருக்கிறது. ஆகையால்‌, “அன்பிலே,” என்பது 
கிறிஸ்தவர்களுக்குரிய குணாதிசயமாக குறிப்பிடாமல்‌, முதலாவதாக 
தேவன்‌ நம்மை கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்படி அனுமதிக்கிற அவருடைய 
அன்பைக்‌ (பிரியமானவர்‌) குறிக்கிறது. வசனம்‌ 4ல்‌ சொல்லப்படுகிற 
“அன்பில்‌” எனும்‌ பதத்தை புரிந்து கொண்டு தேவன்‌ ஏன்‌ நம்மை தம்முடைய 
பிள்ளைகளாயிருக்கும்படி முன்‌ குறித்தார்‌ என்று விவரிக்கலாம்‌. 

வசனம்‌ 5. முன்குறித்தார்‌ என்பதன்‌ கிரேக்க வார்த்தை றா௦௦1720 
உலகம்‌ தோன்றுவதற்கு முன்‌, வரலாற்றில்‌ ஏதோ ஒன்று நடக்கும்‌ என்பதை 
தேவன்‌ தீர்மானித்து வைத்திருந்தார்‌. அவரே துவங்கி நம்மை முன்‌ 
குறித்து (இறிஸ்துவுக்குள்‌ பரிசுத்தவான்௧ளாகவும்‌ விசுவாசிகளாகவும்‌) 
சுவீகாரத்தின்‌ படி புத்திரர்களாக்கினார்‌. 1737001720 எனும்‌ வார்த்தை பவுலின்‌ 
எழுத்துக்களில்‌ ஐந்துமுறை காணப்படுகிறது (ரோமர்‌ 8:29, 30; 1 கொரிந்தி 
யர்‌ 2:7; எபேசியர்‌ 1:5, 11), மேலும்‌ “இது எப்பொழுதுமே தேவன்‌ நித்தி 
யத்திலிருந்து தீர்மானித்தார்‌ ... அல்லது, இங்கே குறிப்பிடப்படுவது போல, 
ஒருவரை ஏதோ ஒன்றுக்கு முன்பாகவே நியமித்தார்‌” எனும்‌ பொருளில்‌ 
பயன்படுத்தினார்‌.” “சுவிகாரம்‌” என்றெ சிலாக்யெத்தின்‌ மூலம்‌ முன்பதாக 
தேவன்‌ நம்மை நியமித்தார்‌. உண்மையில்‌ விசுவாசிகளே தேவனுடைய 
பிள்ளைகள்‌ (அல்லது புத்திரர்கள்‌) என்று குறிப்பிடும்‌ போது பவுல்‌ மட்டுமே 
சுவீகார முறைப்படி என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்துகிறார்‌. சுவிகாரம்‌ 














என்பதன்‌ கிரேக்கப்‌ பதம்‌, /யர௦the்‌ப, புதிய ஏற்பாட்டில்‌ ஐந்து முறை 
காணப்படுகிறது - இஸ்ரவேலர்களின்‌ விசேஷித்த தேவனோடு கொண்டிருந்த 
உறவுமுறையை ஒரு முறை குறிப்பிட்டார்‌ (ரோமர்‌ 9:4); மூன்று முறை 
விசுவாசிகளின்‌ தற்போதைய நிலையைக்‌ குறிப்பிட்டார்‌ (ரோமர்‌ 8:15; 
கலாத்தியர்‌ 4:5; எபேசியர்‌ 1:5); மேலும்‌ ஒருமுறை கிறிஸ்து வரும்போது 
இடம்‌ பெறும்‌ எதிர்கால உயிர்த்தெழுதலைக்‌ குறித்து குறிப்பிடப்பட்டது, 
அப்பொழுது புத்திரத்‌ தன்மை முழுமையான சாட்சியத்துடன்‌ உணரப்படும்‌ 
(ரோமர்‌ 8:23).22 
பழைய ஏற்பாட்டில்‌ சுவிகாரம்‌ என்பது அபூர்வமானது, மூன்று சம்பவங்கள்‌ 
மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது. இவைகள்‌ அனைத்தும்‌ பலஸ்தீனாவுக்குப்‌ 
புறம்பே நடந்தவை - மோசே (யாத்திராகமம்‌ 2:10), கேனுபாத்‌ (1 இராஜாக்கள்‌ 
11:20), மற்றும்‌ எஸ்தர்‌ (எஸ்தர்‌ 2:7, 15.2 $5. D. F. Salmond கவனித்து 
அறிந்துள்ளபடி, “பிறப்பினால்‌ ஒரு குடும்பத்துக்குரியவனாயிராத ஒரு குழந்தை 
சட்ட ரீதியான தத்துக்‌ கொடுத்தல்‌ யூதர்களின்‌ பிரமாணத்தில்‌ இடமில்லை. ”24 
ஆனாலும்‌ கிரேக்கருக்குள்ளும்‌ ரோமர்களுக்கும்‌, சுவிகாரம்‌ என்பது நன்கு 
அறியப்பட்டிருந்தது. 
ரோமரின்‌ சட்டப்படி ... அடாப்டியோ என்று அறியப்பட்ட முறைப்படி 
பரிமாற்றம்‌ செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருந்தது, அது தனக்குப்‌ 
பிறந்த மகனாக இல்லாத ஒரு குழந்தையை தந்து எடுப்பது, மற்றும்‌ 
அரோகேசியோ, முறையான (பெற்ற) தகப்பனின்‌ மரணத்தினிமித்தம்‌, 


39 


விடுதலையாயிருக்கிற ஒருமகன்‌, மற்றொரு தகப்பனிடத்தில்‌ மாற்றிக்‌ 
கொடுக்கப்பட ஜனங்களின்‌ பொதுவிதியோடு மதச்சடங்குகளோடு 
செய்யப்படுவது. இப்படியாக ஒரு ரோமக்‌ குடிமகன்‌ பிறப்பினால்‌ 
தனக்குச்‌ சொந்தமாகாத ஒரு மகனை ஏற்றுக்கொள்ளும்போது அவனுக்கு 
பெயரை வைக்கலாம்‌, ஆனால்‌ அப்படிச்‌ செயல்பட்டு, சாட்சிகளின்‌ 
சான்று பெற்று, பிறப்பின்படி ஒரு மகன்‌ பெறக்கூடிய தன்‌ ஸ்தானத்தையும்‌ 
சலுகைகளையும்‌, உரிமைகளையும்‌ கடமைப்‌ பொறுப்புக்களையும்‌ 


பெறுவான்‌.” 


பழங்கால கிரேக்கப்‌ பண்பாட்டின்‌ பழக்கப்படியும்‌ ரோமர்களின்‌ 
சட்டப்படியும்‌ அந்தப்‌ பையன்‌ சுவிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும்போது, 
ஒரு அடிமை ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டபோது, நடந்த முறையைப்‌ போலவோ, 
தத்து எடுத்த தகப்பனுக்கு அவன்‌ சொத்தாகிறான்‌. அவன்‌ தத்து எடுத்துக்‌ 
கொண்ட குடும்பத்துப்பிள்ளையாகி, தனது முந்தின குடும்பத்திற்கு 
மரித்தவனாகிறான்‌.”” பவுல்‌ தன்‌ காலத்திலிருந்த உலகத்தின்‌ நடைமுறை நன்கு 
அறிந்திருக்கக்‌ கூடும்‌ என்று யூகிக்கிறோம்‌, ஆதலால்‌ பரிசுத்த ஆவியினால்‌ 
வழிநடத்தப்பட்டு, எபேசியரின்‌ தேவனோடு கொண்டிருந்த உறவுமுறையை 
சுவிகாரமாக எடுத்தல்‌ என்ற கருத்தில்‌ பேசுறார்‌. 

“சுவிகாரப்‌ புத்திரராகும்படி” தேவன்‌ நம்மை முன்‌ குறித்திருக்றொர்‌ என்று 
பவுல்‌ சொன்னார்‌. ஆகும்‌ “படி” என்ற முன்னிடைச்‌ சொல்‌ ௪5 என்பது அதன்‌ 
பொருள்‌ “பார்க்கும்‌ விதம்‌,””” தேவன்‌ என்ன நோக்கத்திற்காக நம்மை முன்‌ 
குறித்தார்‌ என்பதை சுட்டிக்‌ காட்டுகிறது. இதன்படி “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌” 
விசுவாசிகளாயிருக்றெ பரிசுத்தவான்கள்‌ “தெரிந்து கொள்ளப்பட்ட வர்களும்‌” 
“இயேசுகிறிஸ்து மூலமாய்‌ புத்திரராயிருக்கிறதற்கு” முன்‌ குறித்தார்‌. Kenneth 5. 
9/௦ என்பவர்‌ கிரேக்க வினைச்‌ சொல்லான /ய௦thesia tithéemi என்பதிலிருந்து 








வந்தசொல்‌ (“வைப்பதற்காக”) மற்றும்‌ 05 (“வளர்ந்த மகன்‌”), எனவே 
தேவனுடைய நோக்கம்‌ வளர்ந்த மகன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ 
என்பது தான்‌, அவர்களுக்கு தம்‌ பிள்ளைகளின்‌ ஸ்தானத்தைக்‌ கொடுக்கிறார்‌ 
(அதாவது அன்றாடத்‌ தேவைகளைச்‌ சந்திக்கறொர்‌) என்று கவனித்தார்‌.” 
சுவிகாரத்தைக்‌ குறித்துப்‌ பேசி கூடுதல்‌ வெளிச்சமிட்டுக்‌ காட்டுகிற 
வசனப்பகுதிகள்‌ தமது புத்திரர்களுக்கு தேவனுடைய நோக்கத்தை 
தெரிவிக்கின்றன. (1) கலாத்தியர்‌ 4:4-7ல்‌, நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ 
அடிமைப்பட்டவர்கள்‌ சுவிகாரமுறைப்படி சேர்த்துக்‌ கொள்ளப்படுவதைப்‌ 
பவுல்‌ (அது அவர்களால்‌ கைக்கொள்ள இயலாமல்‌ போனதால்‌) குறிப்பிட்டார்‌. 
அந்த வசனப்‌ பகுதியில்‌, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதை 
சுவிகாரம்‌ எடுப்பதற்கு ஒப்பிடுகிறார்‌. “மீட்பு” என்பது 88207820 இதன்‌ 
பொருள்‌ “அடிமைத்தன சந்தையிலிருந்து விலை கொடுத்து வாங்குதல்‌.” 
பாவத்தின்‌ அடிமைத்‌ தனத்தில்‌ இருந்தவர்களை விடுவிக்கும்‌ பொருட்டு 
அவர்களுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்து கிரயத்தைச்‌ செலுத்தியதால்‌ 
அது சாத்தியமாயிற்று (காண்க யோவான்‌ 8:34; ரோமர்‌ 6:17, 18; 1 பேதுரு 
1:18, 19) என்று இந்த வசனப்பகுதி விளக்குகிறது. (2) ரோமர்‌ 8:15 தேவனுடைய 
புத்திர சுவிகாரம்‌ பெற்றவர்கள்‌ மனித சுபாவத்தின்‌ அடிமைத்தனத்தி 
லிருந்து  விடுதலையாக்கப்பட்டவர்கள்‌ என்று கூறுகிறது. அப்படி 











40 


விடுதலையாக்கப்பட்டவர்கள்‌ தேவனுடைய சுதந்தரராயும்‌ கிறிஸ்துவுக்கு 
உடன்‌ சுதந்தரராயும்‌ இருக்கிறார்கள்‌ என்று ஆலோசனை சொல்லப்படுகிறது. 
ஒரு நாளில்‌ இந்த உடன்‌ சுதந்தரர்‌ அவரோடு மகிமைப்படுத்தப்படுவார்கள்‌. 
(3) ரோமர்‌ 8:23 ல்‌, சுவிகாரம்‌ என்பது மரித்தோரிலிருந்து எழுந்திருப்போம்‌ 
என்றெ கிறிஸ்தவனின்‌ நம்பிக்கையைக்‌ குறிக்கிறது. பவுல்‌ பேசுகிற தேவனின்‌ 
முன்‌ குறித்தல்‌ என்பது தேவனுடைய புத்திரராய்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 
பெறுவதுடன்‌ சம்பந்தப்பட்டது. தேவனுடைய குடும்பத்திற்குள்‌ சுவிகாரம்‌ 








எடுத்துக்‌ கொள்ளப்பட்டவர்கள்‌ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு 
ஒப்பாய்‌ இருக்கும்படியான உயர்ந்த இலக்குக்காக அழைக்கப்பட்ட வர்கள்‌ 
(ரோமர்‌ 8:29). 

எனவே, சுவிகாரம்‌ எனும்‌ கருத்து, நாம்‌ பாவத்துக்கு 
அடிமைகளாயிருந்தோம்‌ ஆகிலும்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே பாவம்‌ 
எனும்‌ அடிமைச்‌ சந்தையிலிருந்து கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டவர்கள்‌. 
நாம்‌ நம்முடைய முந்தைய எஜமானனுக்கு அல்லது பெற்றோருக்கு 
மரித்தவர்களாகிறோம்‌ (காண்க ரோமர்‌ 6:1-4) மற்றும்‌ இப்பொழுது நீதிக்கு 
அடிமைகளானோம்‌ (ரோமர்‌ 6:17, 18). நாம்‌ தேவனுடைய ஒரே பேறானவரின்‌, 





இயேசுவின்‌ உரிமைகளையும்‌, சிலாக்கியங்களையும்‌ பதிர்ந்துகொள்றெ 
“தேவனுடைய சுதந்தரராயும்‌ கிறிஸ்துவுக்கு உடன்‌ சுதந்தரராயும்‌ 
இருக்கிறோம்‌” (ரோமர்‌ 8:17). 
கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்களை தமது வளர்ந்த பிள்ளைகளாக்க 
தேவனுடைய செயலானது இயேசு கிறிஸ்துவின்‌ மூலம்‌ விளைந்தது. (இயேசு 
கிறிஸ்து) “மூலமாய்‌” எனும்‌ முன்னிடைச்‌ சொல்‌ (87௭) “இருவருக்கு இடையே 
சேவை செய்யும்‌ நபர்‌.” சிலுவையின்‌ மேல்‌ கிறிஸ்து ஆற்றிய பணியே 
பாவிகளைத்‌ தமது குடும்பத்தில்‌ சுவிகாரம்‌ எடுக்கச்‌ செய்ய ஏதுவாக்கிய 
முகவராயிருந்தது (காண்க கலாத்தியர்‌ 4:4-7). 
குமக்கு எனும்‌ பதம்‌ தேவனைக்‌ குறிப்பிடுகிறது, அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்களை தமக்குச்‌ சொந்தமாக்கும்படி முன்‌ குறித்தார்‌. 
அவா்‌ முன்பாக நம்மை தமக்கு வளர்ந்த மகனாக ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
பொருட்டு குறித்து வைத்து, தமது சுய திருப்திக்காக, நம்மை தமது 
புத்திரர்களாக அன்பு காட்டவும்‌, அவருடனான ஐக்கியத்திற்காக அவர்‌ 
தமது உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கும்‌, நம்மை இரட்சிப்பதிலும்‌ 
நமது தொழுகைகளையும்‌ ஊழியங்களையும்‌ ஏற்றுமிமை அடையும்‌ 
படியாகவும்‌ முன்‌ குறித்தார்‌.”' 





“படி” (ஆகும்‌ “படி”) 86 என்பது தேவன்‌ செய்த எல்லா இலக்கும்‌ அவரே எனும்‌ 
பொருளில்‌ பேசும்‌ வார்த்தையாக இருக்கலாம்‌.” 

வசனம்‌ 5. தமது தயவுள்ள சித்தத்தின்படி என்று இந்த வசனம்‌ 
தொடர்கிறது. NASB மொழிபெயர்ப்பின்‌ அடிக்குறிப்பில்‌ “தயவுள்ள 
சித்தம்‌” என்பது “நல்ல மகிழ்ச்சி” என்று கூறப்பட்டுள்ளது (காண்க NKJV). 
NEB எனும்‌ மொழிபெயர்ப்பில்‌ “அவருடைய சித்தமும்‌ மகிழ்ச்சியும்‌, 
அப்படிப்பட்டதாயிருந்தது” என்றும்‌ NIV யில்‌ “அவருடைய மகிழ்ச்சியின்‌ 
சித்தத்தின்படி” என்றும்‌ கூறப்படுகிறது. LB மொழிபெயர்ப்பில்‌ “அவர்‌ 
விரும்புவதால்‌” என்னும்‌ சொற்றொடர்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. வினைச்‌ 


41 


சொல்லாகிய “பிரியமாயிருந்தது” எனும்‌ சொல்‌ (௦kiப) சுவிசேஷங்களில்‌ 
மூன்று முறையும்‌ (மத்தேயு 11:26; லூக்கா 2:14; 10:21), ஆறுமுறை பவுலின்‌ 
எழுத்துக்களிலும்‌ (ரோமர்‌ 10:1; எபேசியர்‌ 1:5, 9; பிலிப்பியர்‌ 1:15; 
2:13; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:11), சொல்லப்பட்டுள்ளது. வேறு எங்கும்‌ 
சொல்லப்படவில்லை.” நகரு R. நார்‌ குறிப்பிடுகையில்‌ இங்கே 
பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை “சணிஷ ன்‌ அல்லது தட்டுடன்‌ கூடிய 
உணர்வை கண்டிப்புடன்‌, கூறுவதில்லை [லூக்கா 2:14 மற்றும்‌ பிலிப்பியர்‌ 1:15ல்‌ 
உள்ளது போல] என்கிறார்‌. ஆனால்‌ ௮௮ அவருக்குப்‌ சரியாம ப GGL 
[காண்க மத்தேயு 11:26 மற்றும்‌ லூக்கா 10:21]. பயன்படுத்தப்பட்டுள்ள 
வேறே பொருள்‌, எப்படியிருப்பினும்‌, அன்பினாலே சேர்க்கப்படுவதையும்‌, 
பொருந்தும்‌ வகையில்‌ குறிப்பிடுவதையும்‌, வெளிப்படுத்துவதையும்‌ 
காட்டுறெது,” என்றார்‌. (சித்தத்தின்‌ “படி” எனும்‌ வார்த்தைக்கு மேலும்‌ 
விளக்கமறிய 1:7, 9 ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க.) 

வசனம்‌ 6. அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே. பின்னதாக 
இந்த சொற்றொடருக்கு ஒப்பாக பவுல்‌ தன்னுடைய புகழ்‌ உரையில்‌ 
பேசுகிறார்‌ (1:12, 14, ஆகிலும்‌ இங்கே வலியுறுத்தப்படும்‌ வார்த்தை 
தேவனுடைய கிருபையைச்‌ சார்ந்துள்ளது. (ஐசுவரியத்தின்‌) “படியே” (௪) 
எனும்‌ வார்த்தை தேவன்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கும்‌ மனித வர்க்கத்துக்குச்‌ 
செய்ததன்‌ வினைவனை அறிமுகப்படுத்துவதை புரிந்து கொள்ள வேண்டும்‌. 
தேவனுடைய கிருபை அவருடைய பண்பையும்‌ பணியையும்‌ உள்ளடக்குகிறது. 
ஆகையால்‌ அவருடைய மகிமையுள்ள கிருபையும்‌, அவருடைய 
நபர்த்துவத்தின்‌ சிறப்பும்‌, அவருடைய திட்டத்தின்‌ பிரகாசமும்‌ அவருடைய 
ஜனங்களின்‌ தொழுகையையும்‌ துதிகளையும்‌ எதிர்நோக்கியிருக்றெது. தேவனு 
டைய நித்திய நோக்கம்‌ தேவனுக்கே துதி செலுத்த வழிகோருகிறது. 

தேவ கிருபையைக்குறித்து பவுல்‌ விவாதித்து தொடர்ந்து அதை 
எங்கள்‌ மீது பெருகப்‌ பண்ணினார்‌ என்று சொன்னார்‌. இந்தக்‌ 











கிருபையை அவர்‌ “தாராளமாக” எங்கள்‌ மீது “பெருகப்‌ பண்ணினார்‌,” 
சில மொழிபெயர்ப்புக்களில்‌, “அவைகளை நாங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ 
செய்தார்‌” (NKJV) என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன்‌ கிருபையாய்‌ 
இருக்கிறார்‌. அவர்‌ தமது கிருபையால்‌ நம்மைச்‌ சம்மதிக்க வைத்துள்ளார்‌, 
தமது கிருபையால்‌ அவர்‌ நம்மைச்‌ சூழ்ந்து கொண்டார்‌, மேலும்‌ அவரது 
கிருபையால்‌ நம்மை ஆசீர்வதித்தார்‌, அதினால்‌ முடிவுபரியந்தம்‌ நாம்‌ அவரை 
ஸ்கோத்திரிப்போமாக. 

பிரியமானவருக்குள்‌ என்பது (வசனம்‌ 5) கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது 
மேலும்‌ வசனம்‌ 3 லிருந்து 5 வரை இந்தக்‌ கருத்து வலியுறுத்தப்படுகிறது. 
தேவனுடைய நேசகுமாரன்‌ என்று இயேசு விளக்கப்படுத்தப்படுகிறார்‌ 
(மத்தேயு 3:17; 17:5; கொலோசெயர்‌ 1:13). Andrew T. 11௦010 என்பவர்‌ 
இயேசு, “மிகவும்‌ மேன்மையான நேசகுமாரனாய்‌ இருக்றொர்‌” என்றார்‌. 
பாவிகளுக்காக கிறிஸ்துவுக்குள்‌ கிறிஸ்து மூலமாய்‌ தேவன்‌ செயல்படுத்தியுள்ள 
காரியங்கள்‌ அனைத்தும்‌ பாவத்தைக்‌ கண்டு கண்சிமிட்டுகிற காரியமல்ல. 





தேவன்‌ கிருடையால்‌ நிறையப்பட்டிருக்கிற காரியமல்ல. தேவன்‌ கிருபையால்‌ 
நிறையப்பட்டிருக்றெ வேளையில்‌, இரக்கத்தினாலே, அன்பினாலும்‌, 
கூட நிறைந்திருக்கிறார்‌, மேலும்‌ அவர்‌ பரிசுத்தத்திற்கும்‌ நீதிக்கும்‌ கூட 


42 


தேவனாயிருக்றொர்‌, ஆகையால்‌, பாவம்‌ நியாயம்‌ தீர்க்கப்படவேண்டும்‌, 
அதை அவர்‌ சிலுவையில்‌ நடப்பித்தார்‌. “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிற 
அனைவரும்‌ தேவனுடைய பரிசுத்தமும்‌ நீதியும்‌ அவரைத்‌ திருப்தி செய்றெ 
இடத்தைக்‌ கண்டு பிடித்திருக்றொர்கள்‌. அதே வேளையில்‌ பாவிகள்‌ மீது 
அவர்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறார்‌ (காண்க ரோமர்‌ 3:23-26). கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்கள்‌ மீது “கொடுக்கப்படும்‌” கிருபை, கிரேக்க மொழியில்‌ கடந்தகால 
சுட்டுதலாக கூறப்பட்டது,” ஒரே முறையாக பாவிகளுக்கென ஒருமுறை 
நடப்பிக்கப்பட்டது, பாவத்துக்காக போதிய அளவு கிறிஸ்து பலி செலுத்தினார்‌ 
(எபிரெயர்‌ 10:12). 


மீட்பளித்தார்‌ (1:7) 


“இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ 
உண்டாயிருக்கிறது. 


கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்தமும்‌ குற்றமற்றவர்களுமாயிருக்க தேவனால்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ என்று பேசின பிறகு, பவுல்‌ இப்படிப்பட்ட 
நிலை எப்படி சாத்தியமாயிற்று என்பதை  விளக்கப்படுத்துறொர்‌. 
தேவனுடைய புத்திர சுவிகாரத்தின்‌ குமாரர்கள்‌ கிறிஸ்துவின்‌ பலியாகிய 
மரணத்தால்‌ மீட்கப்பட்டவர்கள்‌, ஆதலால்‌ பாவத்திலிருந்து கிருபையாக 
மன்னிக்கப்பட்டார்கள்‌. இவைகள்தான்‌ விவரிக்கப்பட்டுள்ள அடுத்த இரண்டு 
அவிக்குரிய ஆசீர்வாதங்கள்‌ 1:3-14ல்‌ காணப்படுகிறது. 

வசனம்‌ 7. மூன்றாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
உள்ள சகோதரர்கள்‌ அனுபவிப்பதை பவுல்‌ நினைப்பூட்டுறொர்‌: 
இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ 
உண்டாயிருக்கிறது. “மீட்பு” எனும்‌ வார்த்தை மிகவும்‌ வளமிக்க வரலாற்றுப்‌ 
பின்னணியையுடையதும்‌ தேவனோடு நமக்குள்ள உறவுமுறையை 
விளக்கப்படுத்தக்‌ கூடியதுமாயிருக்கிறது. கடந்த காலத்தில்‌ (கடந்த கால 
செயலை சரியான நேரத்தில்‌ நடப்பித்ததை), நிகழ்காலத்தில்‌ பவுல்‌ பேசுகிறார்‌ 
(நடந்து கொண்டுள்ள நிகழ்ச்சியை பேச்சாளர்‌ அறிவிப்பாக வெளியிடுகிறார்‌). 
அவர்‌ பேசுகிற ஆசீர்வாதம்‌ கடந்த காலத்தில்‌ நிகழ்ந்த ஒன்று ஆகிலும்‌ நிகழ்கால 
எதிர்கால பலன்களைத்‌ தருகிறது. இப்போது கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறவர்கள்‌, 
இந்த நிகழ்காலத்தில்‌, மீட்பின்‌ பலன்களை அனுபவிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. 
ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறது, எனவே 
“அவருக்குள்‌” “நாம்‌ மீட்பைக்‌ கொண்டிருக்கிறோம்‌.” 

மீட்பு என்பது ஒரு பழைய ஏற்பாட்டுக்‌ கருத்து. இஸ்ரவேலர்கள்‌ 
எகிப்திய அடிமைத்‌ தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை மீட்பு என வசனங்கள்‌ 





குறிப்பிடுகின்றன (காண்க உதாரணமாக, யாத்திராகமம்‌ 6:6; 15:13; உபாகமம்‌ 
7:8; 15:15). இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை போதிக்க பழைய ஏற்பாட்டு 
பின்னணியை மிக நன்றாக மனதில்‌ கொண்டு பவுல்‌ எழுதியிருக்க வேண்டும்‌. 
“மீட்பு” என்ற வார்த்தை பொட்‌ சிஸ்‌ என்பதிலிருந்து வந்தது, இதன்‌ 
பொருள்‌ “அடிமைத்தன நிலையிலிருந்து விடுதலை.” மூலப்‌ பொருளில்‌, 
ஒரு அடிமையை அல்லது அடிமைத்தனத்தில்‌ இருப்பவரை திரும்ப வாங்கிக்‌ 


43 





கொள்ளுதல்‌, அதாவது மீட்பின்‌ தொகையை செலுத்தி “விடுதலை செய்தல்‌” 
“மீட்பு” என்னும்‌ வார்த்தையில்‌ கிரேக்க வசனப்படி அதன்‌ நேரடி வாசகம்‌, 
“மீட்பு (மட்டுமே),” அதாவது, முன்னுரைக்கப்பட்டதும்‌, விரும்பப்பட்டதும்‌, 
இப்போது அனுபவிக்கப்படுவதும்‌ மீட்பு (மட்டுமே). இந்த வசனப்பகுதியை 
பவுல்‌ எழுதும்‌ போது “விடுதலையையும்‌” “மீட்டு எடுப்பதையும்‌” மனதில்‌ 
கொண்டிருந்திருக்க வேண்டும்‌, அத்தோடு “மீட்பையும்‌” “அது இரத்தத்தின்‌ 
மூலம்‌” சாத்தியமாவகையும்‌ பேசியிருக்கிறார்‌. 

பாவியின்‌ விடுதலைக்கு கிறிஸ்துவின்‌ இரத்தமே செலுத்தப்பட்ட கிரயம்‌. 
ஆகையால்‌, பவுல்‌, “இரயத்துக்குத்‌ கொள்ளப்பட்டீர்கள்‌,” என்று சொன்னார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 6:20). பேதுரு தொடர்ந்து, “... கிறிஸ்துவின்‌ விலையேறப்பெற்ற 
இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள்‌” என்று சொன்னார்‌ (1 பேதுரு 1:18, 
19). மீட்புக்காக ஏன்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தையே விலை கொடுக்க 
வேண்டியதாயிருந்தது? லேவியராகமம்‌ 17:11ல்‌, மனதுக்குள்‌ ஊடுருவி பார்க்கக்‌ 
துக்க ஒரு வாக்கியம்‌ காணுறெது, அங்கே பழைய ஏற்பாட்டு பலிகளைக்‌ குறித்து 
விளக்கமளிக்கப்படுகிறது. அங்கே, மோசே சொன்னதாவது, “மாம்சத்தின்‌ உயிர்‌ 
இரத்தத்தில்‌ இருக்கிறது ... ஆத்துமாவிற்காக பாவறிவர்த்தி செய்வது இரத்தமே.” 
மிருகங்களின்‌ ஜீவரத்தம்‌ பலியிடப்பட்டபோது, அது தேவன்‌ இஸ்ரவேலரின்‌ 
பாவங்களினிமித்தம்‌ கொண்டிருந்த கோபாக்கினையிலிருந்து தேவனை 
குற்காலிகமாக அமைதிப்படுத்தியது, ஆதலால்‌ பாவிகளுக்காக 
தம்மையே பலியாக்கிய கிறிஸ்துவின்‌ ஜீவனால்‌ அவரது கோபாக்கினைக்கு 
நிரந்தர இருப்தியைக்‌ கொண்டு வந்தது. “அவருடைய இரத்தத்தின்‌ மூலம்‌” 
என்பது முன்னிடைச்‌ சொல்லாகிய ௨௯௯ என்பதையும்‌ கொண்டது, 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தின்‌ மூலமே பாவத்திற்கான கிரயம்‌ செலுத்தப்பட்டது. 
தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி, பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ 
(ரோமர்‌ 6:23); ஆனால்‌ கிறிஸ்து தமது இரத்தத்தின்‌ மூலம்‌ தமது மீட்புக்காக 
கிரயம்‌ செலுத்தினார்‌. 





பாவமன்னிப்படைந்தோம்‌ (1:7, 8) 


“அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே ... பாவமன்னிப்பு ... நமக்கு 
உண்டாயிருக்றெது. “அந்தக்‌ கருபையை அவர்‌ சகல ஞானத்தோடும்‌ புத்தி 
யோடும்‌ எங்களிடத்தில்‌ பெருகப்‌ பண்ணினார்‌. 


வசனம்‌ 7. பவுல்‌ தனது இரண்டு காரியங்களை மனதில்‌ கொண்டு 
“அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு” (1:7) மற்றும்‌ “நமக்கு பாவன்னிப்பு” (1:7) 
உண்டாயிருக்கிறது என்ற செயல்களை எழுதினார்‌. கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ நமது 
பாவநிவர்த்திக்காக சிலுவையில்‌ சிந்தப்பட்ட போது “மீட்பு” உண்டாயிற்று; 
“பாவமன்னிப்பு” பாவியாயிருப்பவர்கள்‌ “இறிஸ்துவுக்குள்ளாகும்‌ போது” 
இடம்‌ பெறுகிறது. அதாவது மனங்குத்தப்பட்ட விசுவாசிகள்‌ அவருக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்போது உண்டாகிறது (நடபடிகள்‌ 2:38). 

பாவமன்னிப்பு என்பது அந்த வசனப்பகுதியில்‌ குறிப்பிடப்பட்ட 
நான்காவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ இது. இங்கே குறிப்பிடப்பட்ட aறhesis5 
கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்‌, ஹர்‌, என்பதன்‌ பொருள்‌ “அனுப்பிவிடுதல்‌” 


44 


என்பதாகும்‌.” மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌£ழ்‌ இருந்த ஜனங்களின்‌ 
பாவங்களை ஒரு போக்காடாய்‌ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்கடாவின்‌ 
தலையின்‌ மேல்‌ சுமத்தி அதை “.. அனுப்பிவிட்ட காரியம்‌” நமது நினைவுக்கு 
கொண்டு வரப்படுகிறது (லேவியராகமம்‌ 16:21). அனுப்பி விடுதலைக்‌ குறித்த 
கருத்து சங்தேங்களிலும்‌ காணப்படுகிறது. “மேற்குக்கும்‌ கிழக்குக்கும்‌ எவ்வளவு 
தூரமோ, அவ்வளவு தூரமாய்‌ அவர்‌ நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு 
விலக்கினார்‌” என்று தாவீது எழுதுகிறார்‌ (சங்கீதம்‌ 103:12). “நம்முடைய 
பாவங்களையெல்லாம்‌ சமுத்திரத்தின்‌ ஆழங்களில்‌ போட்டு விடுவார்‌” என்று 
மீகா சொன்னார்‌ (மீகா 7:19). தேவனுக்காக பேசிய ஏசாயா அதே காட்சியை 
படம்‌ பிடித்தவராக, “நான்‌, நானே உன்‌ மீறுதல்களை என்‌ நிமித்தமாகவே 
குலைத்துப்போடுகிறேன்‌. உன்‌ பாவங்களை நினையாமலுமிருப்பேன்‌” என்றார்‌ 
(ஏசாயா 43:25). இயேசு மீட்பையும்‌ பாவமன்னிப்பையும்‌ ஒன்றிணைந்த 
கருத்தாகப்‌ பேசினார்‌. அவர்‌ “அப்படியே, மனுஷகுமாரனும்‌ ஊழியங்‌ 
கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ பொருளாகத்‌ 
தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌” என்றார்‌ (மத்தேயு 20:28); 
“இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின்‌ 
இரத்தமாயிருக்றெது” என்றும்‌ சொன்னார்‌ (மத்தேயு 26:28). 

மீறுதல்‌ என்பது றா, அது பாவத்தை “அளவுகளை மீறுதல்‌,” 
“எல்லை தாண்டுதல்‌,” அல்லது “ஒரு பக்கத்தில்‌ விழுதல்‌” என்றெல்லாம்‌ 
விளக்கப்படுத்தப்படுகிறது.“? இது மற்ற புதிய ஏற்பாட்டுப்‌ பதங்களான, 40- 
ia, (“அக்கிரமம்‌”) மற்றும்‌ அடிக்கியா, (“அநீதி”) போன்ற வார்த்தைகள்‌, 
பாவத்தை விளக்கிச்‌ சொல்வதிலிருந்து வித்தியாசப்படுகிறது. “பாவத்தைக்‌ 
குறித்து” விளக்குகிற மிகப்‌ பொதுவான புதிய ஏற்பாட்டு வார்த்தை 
hanartia, என்பது “பாவத்தின்‌ செயலை மட்டும்‌ குறிப்பதாயிராமல்‌, 
பாவம்‌ வல்லமையானதும்‌, ஒரு நடத்தையாகவும்‌, இருக்கிற ஒரு 
நிலைமையாகவும்‌ பயன்படுத்தப்படுகிறது.””!  மீறுதலில்‌ தரித்திருக்கும்‌ 
ஒருவர்‌ அக்கிரமத்தில்‌ வாழ்கிறார்‌ ஆதலால்‌ பாவத்தின்‌ அதிகாரத்தின்‌ கீழ்‌ 
இருக்கிறார்‌. ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நுழையும்‌ போது, தேவனுடைய 
கிருபை அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அவனை நீதிமானாக்குகிறது. 
பாவத்தின்‌ அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அதன்‌ குற்ற உணர்‌- 
விலிருந்தும்‌, விளைவுகளிலிருந்தும்‌ விடுவிக்கப்படுகிறார்‌; தேவன்‌ கிருடையாக 
அவனை சரியான வழியிலே நிறுத்தி மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ 
வல்லமையளிக்கிறார்‌. 

வசனம்‌ 7. (ஓசுவரியத்தின்‌) படி என்பது கிரேக்க முன்னிடைச்‌ 
சொல்லான 4818, அது கட்டுப்படுத்துறெதான, “ஆதிக்கஞ்‌ செலுத்துதலை” 
பேசுகிறது.“” தேவனுடைய மீட்பும்‌ பாவமன்னிப்பும்‌ ஐசுவரியத்தால்‌ (ஓlouto5) 
கட்டுப்படுத்தப்படுகிறது, அல்லது அதன்‌ மீது ஆதிக்கம்‌ செலுத்தப்படுகிறது - 
அதாவது, அவருடைய கிருபையின்‌ - ஐசுவரியம்‌ அல்லது பரிபூரணம்‌” (காண்க 
1:6). 














கிருபையின்‌ வடிவத்தில்‌ நடைக்கும்‌ தெய்வீக 3ம்‌, அன்ற 
தெய்வீக நன்மைகள்‌; ஆயெவையால்‌ பவுல்‌ அடிக்கடி துதிகளோடும்‌ 
ஆச்சரியத்தோடும்‌ மகிமைப்படுத்துகிறார்‌. இங்கே தாராளமாய்‌ 


45 


வழங்கப்படும்‌ வல்லமையின்‌ அளவு என்பதாகக்‌ காட்டப்படுகிறது, 
ஐசுவரிய தகுதிபெற்ற கிருபை, அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மகத்துவம்‌ 
பெற்ற கிருபையின்‌ ஐசவரீமம்‌ தேவனால்‌ நம்மீது கிறிஸ்துவுக்குள்‌ நமக்காக 
கொடுக்கப்பட்டது, இது பவுலின்‌ ஆலோசனையின்‌ தனித்தன்மை.“* 


சிலுவையை ஒருமுறை நோக்கிப்‌ பார்க்கும்‌ கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய 
கிருபையின்‌ ஜசுவரியத்தை பாராட்டத்‌ துவங்குவார்கள்‌, தகுதியற்ற மனித 
வர்க்கத்தை மீட்டு மன்னிக்கும்படியான திறக்கப்பட்ட வழியே தேவன்‌ தமது 
குமாரனை சிலுவையில்‌ மரிக்க அனுமதித்த செயல்‌. தேவனுடைய கிருபைக்கு 
முடிவில்லை, அதின்‌ ஆதாரமூலங்கள்‌ குறைந்து போவதில்லை, வழுவிப்போகும்‌ 
மனிதனுடைய தேவைக்கு ஆபத்து இல்லை. பவுல்‌ ரோமர்‌ 5:20 ல்‌ இப்படியாகக்‌ 
குறிப்பிட்டார்‌. “பாவம்‌ பெருகின இடத்தில்‌, கிருபை அதிகமாய்ப்‌ பெருகிற்று.” 
தேவனுடைய கிருபை வற்றிப்‌ போகாதது (காண்க 2:7). 

வசனம்‌ 8. இந்த வசனத்தில்‌ சொல்லப்படுகிற அந்த என்பது (௬௦5) 
மீண்டும்‌ தேவனுடைய கிருபையை குறிப்பிடுகிறது. அந்தக்‌ கிருபையை 
எங்களிடத்தில்‌ பெருகப்‌ பண்ணினார்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. “பெருகப்‌ 
பண்ணினார்‌” என்பதன்‌ இரேக்க வினைச்சொல்‌ (60௪942/2) லின்‌ பொருள்‌ 
“நிறைந்திருத்தல்‌, பரிபூரணமடைதல்‌.” செய்யப்படுபொருள்‌ குன்றா வினையில்‌ 
சொன்னால்‌, இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ “சூழ்ந்து (நிறைந்து) காணுதல்‌.” 
பவுல்‌ இங்கே தேவனுடைய கிருபை நம்முடைய தேவைக்குமேல்‌ அதிகமாக 
கொடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துகிறார்‌. 


அறியாமையை அகற்றுதல்‌ (1:8-10) 


“அந்தக்‌ கிருபையை அவர்‌ சகல ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌ 
எங்களிடத்தில்‌ பெருகப்‌ பண்ணினார்‌. “காலங்கள்‌ நிறைவேறும்‌ 
போது விளங்கும்‌ நியமத்தின்படி பரலோகத்திலிருக்கிறவைகளும்‌ 
பூலோகத்திலிருக்கிறவைகளுமாகிய சகலமும்‌ கிறிஸ்துவுக்குள்ளே 
கூட்டப்படவேண்டுமென்று, 'தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, தம்முடைய 
தயவுள்ள சித்தத்தின்‌ இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்‌. 


பவுல்‌ குறிப்பிடுகிற ஐந்தாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌ தேவன்‌ 
நம்மிடத்தில்‌ பெருகப்‌ பண்ணின கிருபையின்‌ வளர்ச்சி (1:8). “சகல 
ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌ ... தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்‌ இரசியத்தை 
எங்களுக்கு அறிவித்தார்‌” (1:8, 10). தேவன்‌ தம்முடைய இருதயத்தை நமக்கு 
வெளிப்படுத்தினார்‌! 

வசனங்கள்‌ 8, 9. சகல ஞானத்தோடும்‌ புத்தியோடும்‌ என்பது அவர்‌ 
அறிவிக்க ஏதுவாக்குகிறது. விரிவுரையாளர்கள்‌ மத்தியில்‌ ஞானமும்‌ 
புத்தியும்‌ என்பது தேவனுடைய குணாதிசயக்தைக்‌ குறிப்பவையா 
அல்லது தேவன்‌ ஜனங்களுக்குக்‌ கொடுக்கிற வரங்களா என்பதில்‌ 
ஒத்துப்போகாதவர்களாயிருக்கன்றனர்‌; அகலும்‌ கொலோசெயருக்குச்‌ செய்த 
ஜெபம்‌, எபேசியருக்கு எழுதின இந்தப்‌ பகுதிக்கு ஒத்ததாக இருக்கிறது, 
அவர்கள்‌ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே எல்லா ஞானத்தோடும்‌, 
ஆவிக்குரிய விவேகத்தோடும்‌ நிரப்பப்படச்‌ செய்கிறார்‌ என்று சுட்டிக்‌ 








46 


காட்டுகிறது (கொலோசெயர்‌ 1:9). இன்னொரு வார்த்தைகளில்‌, தேவன்‌ தமது 
சித்தத்தை, புரிந்து கொள்ளத்தக்கத்‌ இராணியோடும்‌ அதை பயன்படுத்தும்‌ 
முறையோடும்‌, நமக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

“ஞானம்‌” என்ற கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்‌ (50றhiப), வார்த்தையை பவுல்‌ 
அடிக்கடி புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌. புதிய ஏற்பாட்டு 
பிற ஆசிரியர்களும்‌ பயன்படுத்தியுள்ளனர்‌. “புத்து” எனும்‌ கிரேக்கப்‌ 
பெயர்ச்சொல்‌ (/ர௦ாச5i5), புதிய ஏற்பாட்டில்‌ இன்னும்‌ ஒரே ஒரு முறை 
மாத்திரம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது லூக்கா 1:17ல்‌, நீதிமான்களின்‌ 
“மனப்பான்மையைக்‌” குறித்து பேசுகிறது). பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்‌, 
பிலோ, மற்றும்‌ சசேரோ ஆகியோர்‌ எழுதியவைகள்‌ வேதாகமத்திற்கு கூடுதல்‌ 
உதவியளிப்பவையாக உள்ளன, அவர்கள்‌ இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும்‌ 
உள்ள வேறுபாட்டைக்‌ காட்டுகின்றனர்‌, “ஞானம்‌” என்பது ஒரு பரந்த 
கருத்தையுடையது, அதிகமாக பொதுவான கருத்தைக்‌ கொண்டது, 





அனால்‌ “புத்தி” என்பது இரண்டாம்‌ கட்டக்‌ கருத்தைக்‌ கொண்டது, 
ஞானத்தின்‌ குறிப்பிட்ட அளவை அல்லது பயன்பாட்டைக்‌ குறிப்பிடுவது.” 
இது புதிய ஏற்பாட்டின்‌ பயன்பாட்டிலும்‌ உண்மையானது. “ஞானம்‌” 
என்பது தேவனுடைய காரியங்களில்‌ அறிவுத்திறனோடு புரிந்து கொள்ளும்‌ 
தன்மையையும்‌, “புத்தி” என்பது அன்றாட வாழ்க்கையில்‌ அவைகளை 
நடைமுறைப்‌ பயன்பாட்டில்‌ கொண்டு வருவதையும்‌ குறிக்கிறது. 
உண்மையான பக்திக்குரிய ஞானமும்‌ புத்தியும்‌ தேவனுடைய நிறைவான 
கிருடையால்‌ கொடுக்கப்படும்‌ வரம்‌. பவுல்‌ குறிப்பிடும்‌ “ஞானமும்‌” “புத்தியும்‌” 
தேவன்‌ கொடுத்த திராணியின்‌ அடிப்படையில்‌ அவருடைய “இரகசியத்தின்‌ 
சித்தத்தை” புரிந்து கொண்டு அதை தேவன்‌ அறிவிக்கத்‌ தெரிந்து கொண்டார்‌ 
என்பதையும்‌ அதன்‌ பயன்பாட்டையும்‌ பவுல்‌ குறிப்பிடுகறார்‌. 

வசனம்‌ 9. இரகசியம்‌ என்பது ௦2௦௨ என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, 
இவ்வார்த்தை ஆறுமுறை எபேசியரில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களுக்கும்‌ தெய்வீக சத்தியத்தை வெளிப்படுத்தக்‌ 
கூடியதாகவும்‌, புரிந்து கொள்ள இயலாமலும்‌ பொருளைப்‌ பற்றிக்‌ கொள்ளக்‌ 
கூடாத அளவுக்கு இன்றைய நாகரீகப்பொருளைக்‌ கொண்டி ராததுமாகும்‌.“” 
இங்கே உபயோகப்படுத்தப்படுவது போல, அது சுவிசேஷத்தைக்‌ குறிக்கிறது 
(காண்க 6:19), அது ஜனங்களைப்‌ பாவத்திலிருந்து இரட்சிக்க கிறிஸ்துவின்‌ 
மரணம்‌ உயிர்த்தெழுதலைக்‌ கொண்ட தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. 
1 கொரிந்தியர்‌ 2:7-13 ல்‌ தேவனுடைய இரகசியம்‌ வெளியாக்கப்பட்டதைக்‌ 
குறித்து சற்று விளக்கமாக பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. காலங்கள்‌ நிறைவேறுவதற்கு 
முன்னே மறைபொருளாயிருந்து மனிதனுடைய மகிமைக்காக முன்‌ 
தீர்மானிக்கப்பட்ட படியே அவர்‌, இப்பொழுது பேசுவதாகக்‌ குறிப்பிட்டார்‌ 
(வசனம்‌ 29. தேவனுடைய திட்டம்‌ எந்த மனுஷனுக்கும்‌ தெரியாம 
லிருந்தது. தேவனே அதை வெளிப்படுத்தும்‌ வரை எந்த ஒரு நபரும்‌ அதைச்‌ 
சந்திக்கவோ கற்பனை பண்ணிக்‌ கூட பார்க்கவோ கூடாமலிருந்தது 
(வசனங்கள்‌ 8-10). தேவனுடைய தமக்குச்‌ சத்தமான நல்லதொரு நேரத்தில்‌ 
இந்தத்‌ திட்டத்தை செய்யும்படி தெரிவு செய்யப்பட்ட வர்களுக்கு “ஆவியின்‌ 
மூலமாக” தேவன்‌ தெரியப்படுத்தினார்‌ (வசனம்‌ 10). பவுலும்‌ தேவனால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட வர்களில்‌ ஒருவர்‌ என்பதையும்‌ தாம்‌ வெளிப்பாடுகளைப்‌ 


47 


பெறக்கூடியவர்‌ என்பதையும்‌ தானே அந்த ஏவுதலைப்‌ பெற்றதாகக்‌ கூறுகிறார்‌, 
“அவைகளை மனுஷஞானம்‌ போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல்‌, பரிசுத்த 
அவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேச ...” (வசனம்‌ 13). 

யுகங்களினூடே தேவன்‌ கொண்டிருந்த திட்டம்‌ ஒரு இரசியம்‌; அது 
மூடி வைக்கப்பட்டிருந்தது, அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, 
அவர்‌ அதை வெளிப்படுத்திய காலம்‌ வரைக்கும்‌ இரகசியமாயிருந்தது. 
இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரட்சிப்புக்கான தேவனு 
டைய திட்டத்தின்‌ முழுமையை உள்ளடக்கியது (காண்க ரோமர்‌ 16:25; 
1 கொரிந்தியர்‌ 2:7; எபேசியர்‌ 6:19; கொலோசெயர்‌ 1:26; 1 தீமோத்தேயு 3:9, 16), 
கூடவே அந்தத்திட்டத்திற்குள்‌ சில குறிப்பிடத்தக்க விஷயங்களும்‌ அடங்கும்‌. 
உதாரணமாக, இரட்சிப்படைவதற்கு யூதர்களைப்‌ போலவே புறஜாதிகளும்‌ 
தகுதி பெற்றவர்கள்‌ என்கிற உண்மையை தேவன்‌ வெளிப்படுத்தினார்‌ (ரோமர்‌ 
11:25; எபேசியர்‌ 3:8, 6). அவர்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையில்‌ 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதலையும்‌ உயிரோடிருப்பவர்களின்‌ மாற்றம்‌ பெரும்‌ 
காட்சியையும்‌ நமக்குச்‌ சொல்லியிருக்றொர்‌ (1 கொரிந்தியர்‌ 15:51, 52). மேலும்‌, 
கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்கும்‌ உள்ள உறவுமுறையையும்‌ விளக்கப்படுத்தினார்‌ 
(எபேசியர்‌ 5:32). பவுல்‌ அவருடைய சித்தத்தின்‌ இரகசியத்தைப்‌ பற்றி 
பேசினார்‌. “சித்தம்‌” என்பது he, என்பதிலிருந்து வந்த வார்த்தை, 








(“உணர்வுகளின்‌ அடிப்படையில்‌ கொள்ளுகிற அவல்‌”),*£ மற்றும்‌ தேவனு 
டைய சித்தம்‌ அவருடைய இருதயத்தில்‌ கொண்டுள்ள அன்பிலிருந்து வருகிறது 
என்று காட்டுகிறது. 

வசனம்‌ 9. (நியமத்தின்‌) படி என்பது கிரேக்க மொழிபெயர்ப்பில்‌ 
காணும்‌ முன்னிடைச்‌ சொல்‌ 681௭, என்பதிலிருந்து வந்தது, அது எபேசியர்‌ 
புத்தகத்தின்‌ இந்தப்பகுதியில்‌ ஐந்து முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது 
(1:5, 5, 9, 11 [இருமுறை]) இதன்‌ பொருள்‌ “ஏதோ சிலவற்றிலிருந்து.””” 
பவுல்‌ தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்‌ காரியம்‌ “அவருடைய 
குயவுள்ள சித்தம்‌” என்று உறுதிப்படுத்துறொர்‌ (இது ஒப விலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது). சுவிசேஷத்தின்‌ மூலம்‌ தேவன்‌ எதைத்‌ 
தெரியப்படுத்தினாரே அது பரிசுத்தவான்களுக்கு சிறப்பானவைகளாக தமது 
குயவுள்ள சித்தத்தின்படி தடையின்றி வருகிறது (காண்க 1:5). இப்படிப்பட்ட 
தயவுள்ள சித்தம்‌ தேவனால்‌ தீர்மானிக்கப்பட்டது (ஓரல்‌, “ஒருவருக்கு 
முன்பாக வைக்கிறார்‌,” அல்லது “தீர்மானம்‌” செய்கிறார்‌”) அவருடைய சொந்த 
தீர்மானத்தின்படி, தமது இருதயத்தின்‌ அன்பிலிருந்து தோன்றியது. அவருக்குள்‌ 
என்பது கிறிஸ்துவைக்‌ குறிக்றெது, மேலும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அனுபவிக்றெ 
ஆசீர்வாதங்களைக்‌ குறித்து இந்தப்‌ பகுதியில்‌ அதிகமாக சொல்லப்படுறெது. 
இருப்பினும்‌, இந்த வசனத்தை ௪ ௦1 என்பதை “அவருக்குள்ளாக” என்று 
சிறப்பாக மொழிபெயர்க்கலாம்‌, தேவனுடைய சித்தம்‌ குறித்து ஆய்வு 
செய்யப்படுவதால்‌ கிறிஸ்துவைப்‌ பற்றி அடுத்த வசனம்‌ வரைக்கும்‌ குறிப்பாகச்‌ 
சொல்லப்படுவதில்லை (காண்க 2 தீமோத்தேயு 1:9). 

வசனம்‌ 10. ௫யமத்தின்‌) படி என்பது 86 என்பதன்‌ நல்ல ஒரு 
மொழிபெயர்ப்பு. ஏனெனில்‌ தேவனுடைய நோக்கத்தின்‌ வழிகாட்டலை 
பவுல்‌ ஏறத்தாழ அறிவிக்கிற நேரம்‌, அதே போல்‌ அதற்கான வடிவமைப்பு 
இடம்‌ பெறும்‌ சமயம்‌ அது. நியமம்‌ என்பது ௦101107112, இது ஒரு தொகுப்பு 











48 


வார்த்தை, அது (௦105, “வீடு?) மற்றும்‌ (1௦1௦௦, “சட்டம்‌”), ஆதிய பதங்களால்‌ 
அமைக்கப்பட்ட வார்க்கை, அதன்‌ பொருள்‌ “வீட்டு விசாரணை செய்தல்‌,” 
“அல்லது வீட்டுக்‌ காரியங்களை ஓழுங்குபடுத்துதல்‌, மேலாண்மை, 
கண்காணித்தல்‌, (ஒருவருடைய) மற்றவர்களின்‌ சொத்துக்களைப்‌ பராமரித்தல்‌, 
அலுவலக மேலாளர்‌, மேற்பார்வையாளர்‌, உக்ரொணக்காரன்‌.””2 லிங்கன்‌ 
என்பவர்‌ ௦4௦௦12 என்பதை நிர்வாக செயலைக்‌ குறிக்கலாம்‌ என்று 
ஆராய்ந்தார்‌, நிர்வாகம்‌ பண்ணுதல்‌ அல்லது நிர்வாகக்‌ கடமையை 
நிறைவேற்றுவது; ஆனால்‌ கிரேக்க உலகில்‌ அது “வழக்கமாக அது தேவனுடைய 
பிரபஞ்சத்தின்‌ அமைப்பையும்‌ அதன்‌ நிர்வாகத்தையும்‌” குறித்தது.” 

இங்கே சொல்லப்படுகிற விதம்‌ தேவனே நிர்வாகி: நிர்வாகிக்றெவர்‌ 
அவரே, மற்றும்‌ நிர்வாகக்கப்படுவது அவருடைய திட்டம்‌, அந்த இரகசியம்‌ 
இப்பொழுது வெளிப்படுத்தப்‌ பட்டிருக்றெது. NASB வேதாகமத்தில்‌ 
நிறைவேறும்போது (அதன்‌ காலத்தில்‌) என்று எளிமையான கிரேக்க 
வசனப்பகுதியில்‌ சொல்லப்படுகிறது, சில பதிப்புகளில்‌ 01” எனும்‌ ஆங்கில 
வார்த்தை பக்கத்தின்‌ அடிக்குறிப்பில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த “1” என்பது 
சரியான விளக்கத்தைக்‌ கொடுக்கிறது, ஏனெனில்‌ அது “காலங்களின்‌ நிறைவேறும்‌ 
சம்பவத்துக்கு,” வழிநடத்துகிறது. அது தேவனுடைய நியமத்தின்‌ நிர்வாகத்தைக்‌ 
குறிக்கிறது. இந்த இரகசியத்தில்‌ இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளபடி 
கிறிஸ்து முழுமையாய்‌ உள்ளாகியிருக்கிறார்‌, அதில்‌ அவரே மையமும்‌ 
தேவனுடைய திட்டத்தின்‌ முகவராயும்‌ இருக்கிறார்‌. கொலோசெயர்‌ 1:27 ல்‌, 
“திறிஸ்துவானவர்‌ உங்களுக்குள்‌ இருப்பதே அந்த இரகசியம்‌” என்று பவுல்‌ 
அறிவித்தார்‌. 

காலம்‌ நிறைவேறினபோது என்பது (ச, “நிறைவான” மற்றும்‌ 
(204௦5, “கால நேரம்‌??.”* இந்தச்‌ சொற்றொடர்‌ தேவனுடைய இரகசியத்தின்‌ 
வெளிப்பாட்டை சம்பந்தப்படுத்தும்‌ குறிப்பு - கிறிஸ்தவ யுகம்‌. கலாத்தியர்‌ 
4:4 ல்‌, பவுல்‌, “காலம்‌ நிறைவேறின போது, தம்முடைய குமாரனைக்‌ தேவன்‌” 
அனுப்பினார்‌ என்றார்‌. “காலம்‌” என்பதற்கு பவுல்‌ குரோனாஸ்‌ எனும்‌ பதத்தைப்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌, ஏகோ ஒன்றின்‌ நிகழ்வு காலத்தை அது குறிப்பதாக 
இருக்கிறது.”” இந்த வசனப்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்படுறெ “நிறைவேறினபோது” 
என்டது வரலாற்றில்‌ கொடுக்கப்பட்ட கருத்து ஒரு நெடிய காலம்‌ பூர்த்தியாகும்‌ 
போது என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 














மேசியா தோன்றிய காலமே “காலம்‌ நிறைவேறிற்று,” அது தேவனால்‌ 
நியமிக்கப்பட்ட காலம்‌, அது முதற்பிதாக்களிடத்தில்‌ வாக்குத்தத்தம்‌ 
செய்யப்பட்டது, தீர்க்கதரிசிகளால்‌ முன்னுரைக்கப்பட்டது, யூதர்களே 
எதிர்பார்த்தது, விசுவாசமாய்‌ வாழ்ந்த அனைவராலும்‌ நேர்மையாய்க்‌ 
காத்திருக்க வைத்தது.” 


“காலங்கள்‌” என்பது உலகத்தின்‌ எல்லா காலங்கட்டங்களையும்‌ 
வலியுறுத்துகிற ஒரு பன்மைச்‌ சொல்‌ - பிதாக்களின்‌ காலம்‌ மற்றும்‌ 
மோசேயின்‌ பிரமாணம்‌ மற்றும்‌ இஸ்ரவேலரின்‌ காலம்‌ - கிறிஸ்தவ யுகத்தை 
சுட்டிக்காட்டியது, இந்த யுகத்தில்‌, தேவன்‌ தம்முடைய பிள்ளைகளுக்கு 
விசேஷித்த ஈவுகளையும்‌ சிலாக்கியங்களையும்‌ வைத்துள்ளார்‌. 





49 


இந்த ஈவுகளும்‌ சிலாக்யெங்களும்‌ யாருக்கென்று நியமிக்கப்பட்டிருந்ததோ 
அவர்கள்‌ தகுதியான வயதுக்கு கழ்‌ இருந்ததால்‌ அவைகளை 
பகிர்ந்தளிக்க இயலவில்லை [கலாத்தியர்‌ 4:1-8] மற்றும்‌ அதற்கு 
ஆயத்தமில்லாதவர்களாயிருந்தார்கள்‌. காத்திருந்த காலம்‌ கடந்து 
பயிற்சியளிக்கப்பட்ட காலம்‌ முடிந்து நிறைவு அடைந்தபோது 
அவர்களின்‌ முழுமையின்‌ பேரில்‌ ஈவுகள்‌ அளிக்கப்பட்டன. 
வீட்டெஜமானாகிய தேவன்‌, இந்த பொருத்தமான காலத்தைக்‌ கண்ட 
போது தமது இரகசியமான நோக்கமாகிய கிருபையைப்‌ பார்த்தார்‌. 
அந்த நேரம்‌ வந்த போது அவர்‌ தமது இரகசியத்தை வெளியரங்கமாக்கி 
அது கிறிஸ்துவின்‌ அவதாரத்தினால்‌ சாத்தியமானதையும்‌ ஆதலால்‌ தமது 
முந்தைய உறவு முறைகளிலே விளக்கப்படுத்திய காரியங்களை புதிய 
இயல்புக்கு அறிமுகப்படுத்தினார்‌ அத்துடன்‌ தமது நீண்ட கால தாமதத்தில்‌ 
முழுமையான வெளிப்பாடு கிடைக்காமல்‌ போனதை அவருடைய 
கிருபை இப்பொழுது வெளியாகிற்று.”” 


இந்த “நிறைவு” கிறிஸ்துவின்‌ சகாப்தம்‌ முழுவதையும்‌ அவருடைய (மனித) 
அவதாரத்திலிருந்து அவரது இரண்டாம்‌ வருகை மட்டும்‌ கொண்டு வந்தது. 
அந்த முழு சகாப்தம்‌ இரண்டாம்‌ வருகை மட்டும்‌ அந்த முழு சகாப்தம்‌. இந்த 
நடப்பு யுகத்தில்‌ தேவனால்‌ சாத்தியமாக்க ஏதுவாக்கிய எல்லாவற்றையும்‌ இது 
சூழ்ந்து கொண்டது. 

வசனம்‌ 10. அடுத்து இந்த வசனம்‌ தேவனுடைய அனைத்து 
நிர்வாகத்தின்‌ இயல்பையும்‌ தெளிவாக்குகிறது. பவுல்‌ மூலமாக தாம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டிருந்த நோக்கத்தை தம்‌ இருதயத்திலிருந்து 
தேவன்‌ அறிவித்தார்‌. அதாவது என்று வந்துள்ள வார்த்தை சில மொழி 
பெயர்ப்புக்களில்‌ வலது புற சாய்வு எழுத்துக்களில்‌ (இத்தாலிக்‌) வந்துள்ளது, 
அது இந்த வார்த்தைகளை வாசிப்பவர்‌ புரிந்து கொள்ளத்தக்க வகையில்‌ மொழி 
பெயர்ப்பாளர்களால்‌ சேர்க்கப்பட்ட வார்த்தைகள்‌. மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 





சிறப்பான பணியைச்‌ செய்திருக்கன்றனர்‌ ஏனெனில்‌ “காலங்கள்‌ 
நிறைவேறும்போது விளங்கும்‌ நியமத்தின்படி” என்பது “கிறிஸ்துவுக்குள்‌ 
கூட்டிச்‌ சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது. ” 

கூட்டப்பட வேண்டும்‌ என்பது கிரேக்க மொழியில்‌ மிக அரிதாகப்‌ 
பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகிய வkephalaio00O, இங்கேயும்‌ ரோமர்‌ 
13:9 ல்‌ மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்‌ விளக்கம்‌ “கூட்டிச்‌ சேர்த்தல்‌,” 
“தொகையாக (தொகுத்துப்‌) பார்த்தல்‌,” “கிறிஸ்துவுக்குள்‌ எல்லாவற்றையும்‌ 
கொண்டு வருதல்‌.””” ரோமரில்‌ உள்ள வசனப்பகுதியில்‌, பவுல்‌ மனித 
உறவுமுறை சார்ந்த அனைத்துக்‌ கற்பனைகளையும்‌ “கூட்டப்பட” பவுல்‌ 
கூறுகிறார்‌: அவைகள்‌ “இந்த கட்டளைகள்‌ யாவும்‌ ஒரே” “தொகுப்புக்‌ 
கட்டளையாக உன்னிடத்தில்‌ அன்புகூருவதுபோல  பிறனிடத்திலும்‌ 
அன்புகூருவாயாக: ” என்பதிலே அடங்கியிருக்கிறது என்று குறிப்பிட்டார்‌. 
அனைத்துக்‌ கட்டளைகளின்‌ கூட்டுத்‌ தொகுப்பு அன்பு; மேலும்‌, அதற்குச்‌ 
சமமான மொழி, தேவனுடைய திட்டத்தின்‌ கூட்டுத்‌ தொகுப்பு கிறிஸ்து. 

கிரேக்க மொழியில்‌ மத்திய குரல்‌ இங்கே பயன்படுத்தப்பட்டது 





போலவே, “சகலமும்‌ மறுபடியும்‌ கூட்டப்பட வேண்டும்‌,” என்று 


20 


பொருள்படுகிறது,” இது ஒருகாலத்தில்‌ இணைந்திருந்து பிறகு 
கலைக்கப்பட்டு மறுபடியும்‌ ஒப்புரவாகுதலை அறிவுறுத்துகிறது. ஒரு 
காலத்தில்‌ ஒற்றுமையாக இருந்தவைகள்‌ எவைகளோ, அவை சிதறிப்போயின, 
கடைசியாக இந்தக்‌ கிறிஸ்தவயுகத்தில்‌ வெளிப்படுத்தப்பட்ட இரகசியம்‌ 
என்பதெல்லாம்‌ என்ன? இங்கே பேசப்படுகிற வசனப்‌ பின்னணியின்‌ 
பொருளடக்கம்‌ கிறிஸ்துவிலுள்ள பரிசுத்தவான்களுக்காகவும்‌ 
விசுவாசிகளுக்காகவும்‌ தேவன்‌ வெற்றிகரமாய்‌ முடித்தது என்ன என்பதை 
விளக்குகிறது. கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ தெரிந்து கொள்ளப்பட 
வேண்டியவர்களாயும்‌. சுவிகாரம்‌ எடுக்கப்பட வேண்டியவர்களாயும்‌, 
மீட்கப்பட்டவர்களையும்‌, பாவமன்னிப்படைந்தவர்களாயும்‌ இருக்க 
வேண்டியது அவசியமானதால்‌ - கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ தேவனுடைய 
வெளிப்பாட்டை  பெற்றவர்களானபடியால்‌ - கிறிஸ்தவர்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து பிரிந்து போயிருந்தவர்கள்‌ 
(ஏசாயா 59:1, 2) ஆனால்‌ இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டுள்ளனர்‌. 
பவுல்‌ கொலோசெயர்‌ 1:20-22 ல்‌, சிலுவையில்‌ சிந்தின இரத்தத்தினாலே ... 
பூலோகத்திலுள்ளவைகளும்‌ பரலோகத்திலுள்ளவைகள்‌ யாவையும்‌ அவர்‌ 





மூலமாய்த்‌ தமக்கு ஓப்புரவாக்கக்‌ கொள்ளவும்‌, தேவனுக்குப்‌ பிரியம 
£யிற்று, என்று சொன்னார்‌. தொடர்ந்து அவர்‌, கொலோசெயர்கள்‌ முன்னே 
தேவனுக்கு அந்நியராயும்‌ துர்க்கரியைகளினால்‌ மனதிலே சத்துருக்களாயும்‌ 
இருந்தார்கள்‌, இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டார்கள்‌ என்றார்‌. 
சிலுவையிலே கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே தேவன்‌ வெற்றிகரமாய்‌ 
முடித்தது என்ன? பாவம்‌ நிறைந்த மனுஷன்‌ அவரிடத்தில்‌ ஒப்புரவாவதற்கு 
அவரே வழியையும்‌ திறந்துள்ளார்‌. ஆகையால்‌, பூலோகத்திலுள்ளவைகளும்‌ 
பரலோகத்திலுள்ளவைகளும்‌ ஒப்புரவாகுதல்‌ என்பது ஒரு உருவகமாக முழு 
பிரபஞ்சத்தின்‌ ஒப்புரவாகுதலை குறிப்பிடுகிறது, அதாவது, கிறிஸ்துவின்‌ 
முழுமையான (ஓட்டுமொத்தம்‌) மீட்புப்‌ பணியைக்‌ குறிப்பிடுகிறது. 
எல்லாவற்றுக்கும்‌ அப்பால்‌, கிறிஸ்து கேவதூதரார்களுக்காக தமது இரத்தத்தைச்‌ 
சிந்தவில்லை அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்திற்காகவும்‌ அல்ல, ஆனால்‌ 
பாவம்‌ நிறைந்த மனிதவர்க்கத்திற்காக இரத்தம்‌ சிந்தினார்‌. 

கிரேக்க வசனப்‌ பகுதியில்‌, “கிறிஸ்து” வுக்கு முன்‌ ஒரு அடுத்துவரும்‌ 
துணைப்பெயர்ச்சொல்‌ வசனம்‌ 10 ல்‌ காணப்படுகிறது. சால்மாண்ட்‌ என்பவர்‌ 





துணைப்பெயர்ச்சொல்‌ சேர்க்கப்பட்டது ஒரு சட்டரீதியான வசனம்‌ 
12 ல்‌ உள்ளது போன்ற ஒரு பட்டம்‌ என்றார்‌. ஹென்றி ஆல்‌ஃபோர்டு 
கிறிஸ்து எனும்‌ பதத்துடன்‌ ஒரு துணைப்பெயர்ச்‌ சொல்‌ சேர்க்கும்போது 
முன்னிடைச்‌ சொல்லுக்கு பின்‌, சில விசேஷித்த கருத்துக்கள்‌ சேர்க்கப்படும்‌ 
என்றார்‌.” இந்த வசனத்தில்‌ சேர்க்கப்பட்டுள்ள கருத்து அனைத்தையும்‌ 
உள்ளடக்கிய தேவனுடைய நோக்கம்‌ பாவம்‌ நிறைந்த மனுஷனை 
தம்முடன்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” கிறிஸ்தவ யுகத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்வதுதான்‌. 
“வித்தியாசப்பட்ட மூலக்கூறுகளை ஒன்றாகக்‌ கூட்டிச்‌ சேர்ப்பதுதான்‌” தெய்வீக 
நோக்கத்தின்‌ உச்சக்கட்டச்‌ செயல்‌,”” அவை பரலோகத்திலிருக்கிறவைகளும்‌ 
பூலோகத்திலிருக்கிறவைகளும்‌ தேவனோடு ஒப்புரவாக வேண்டும்‌. 

1:8-10 ல்‌, இந்த கிறிஸ்தவ யுகத்தில்‌ தேவன்‌ தம்முடைய இரகசியத்தை 
வெளிப்படுத்தினார்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. இந்த யுகக்காலத்தில்‌ 





51 


கிறிஸ்துதான்‌ பாவமுள்ள மனுஷனை தேவனோடு ஓப்புரவாக்குகிறார்‌; 
குனிப்பட்டவர்கள்‌ அவருக்குள்‌ வரும்போது கிறிஸ்துவுக்குள்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாகவும்‌ விசுவாசிகளாகவும்‌ மாறுகின்றனர்‌. அப்பொழுது 
அவர்‌ பூமியையும்‌ பரலோகத்தையும்‌ தேவனோடு ஒப்புரவாக்குகிறார்‌. கடந்த 
காலங்களில்‌ இரகசியமாக வைக்கப்பட்டு இப்பொழுது வெளிப்படுத்தின 
காரியம்தான்‌, தேவனுடைய நோக்கம்‌. 


ஒரு சுதந்தரம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது (1:10-12) 


10 தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள 
சித்தத்தின்‌ இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார்‌. மேலும்‌ கிறிஸ்துவின்‌ 
மேல்‌ முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள்‌ அவருடைய மகிமைக்கு 
புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு, '2தமது சித்தத்தின்‌ ஆலோசனைக்குத்‌ தக்கதாக 
எல்லாவற்றையும்‌ நடப்பிக்றெ அவருடைய தீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ 
முன்‌ குறிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்‌ அவருடைய சுதந்தரமாகும்படி தெரிந்து 


கொள்ளப்பட்டோம்‌. 


கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ அனுபவிக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 
தொடர்ந்து வரிசைப்படுத்தி, பவுல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற சுதந்தரத்தைக்‌ 
குறித்து பவுல்‌ எழுதினார்‌. 

வசனங்கள்‌ 10, 11. கிறிஸ்துவுக்குள்‌ தாம்‌ கொண்டிருந்த தமது 
நோக்கத்தின்படி நாம்‌ தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம்‌ என்று 
பவுல்‌ சொன்னார்‌. தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்‌ தேவனோடு ஓப்புர 
வாக்கப்பட்டவர்கள்‌ “சுதந்தரமாக்கப்பட்டார்கள்‌” என்று சொன்னார்‌. இது 
ஆறாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம்‌. “சுதந்தரம்‌” எனும்‌ வார்த்தை வசனம்‌ 12 ல்‌ 
ஒரு பகுதியாகச்‌ சொல்லப்படாமல்‌, வசனம்‌ 10 ல்‌ சொல்லப்படுகிறது, இந்தப்‌ 
பகுதியை மனதிற்‌ கொண்டு, பவுல்‌ கிறிஸ்தவர்களுக்கென விசேஷித்த சுதந்திரம்‌ 
உண்டு எனக்காட்டுறொர்‌. அவரில்‌ (“அவருடைய”) இந்தக்‌ கூடுதல்‌ ஆசீர்வாதம்‌ 
அறிமுகப்படுத்தப்படுகிறது. 

சுதந்தரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌ எனும்‌ சொற்றொடரை 





நன்கு கவனமாகப்‌ பார்க்க வேண்டும்‌, இது 24/80/8121 எனும்‌ கிரேக்க 
வினையின்‌ மொழிபெயர்ப்பு. இந்த வார்த்தை //8௦, என்பதிலிருந்து வந்தது, 
அதன்‌ பொருள்‌ “சீட்டுப்‌ போடுதல்‌, சீட்டுப்போட்டுத்‌ தீர்மானித்தல்‌, ”*? 
மற்றும்‌ “ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ”** விங்கன்‌ குறிப்பிடுகையில்‌ இங்கே 
குறிப்பிடப்படும்‌ வினைச்சொல்‌ செய்யப்பாட்டு வினையில்‌ பேசுகிறது. 
இதைத்‌ கொண்டே எழுவாய்‌ செயல்படுகிறது, “சீட்டுப்‌ போடுதல்‌ மூலம்‌ 
நியமம்‌ பெற ஒரு பெலனாகவும்‌ இருக்கிறது” என்றார்‌. 
பெயர்ச்‌ சொல்லான £1௪௦5 கொலோசெயர்‌ 1:12 ல்‌, பயன்படுத்தப்பட்டுள்ளது, 
இதிலே தேவன்‌ “ஒளியிலுள்ள பரிசுத்தவான்‌௧ளுடைய சுதந்தரத்தில்‌ 
பங்கடைவதற்கு,” தகுதியுள்ள பரிசுத்தவான்‌௧ளை தெரிந்து கொள்ளுகிறார்‌ 
என்று சொல்லப்பட்டுள்ளது. கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவஜிந்த்தில்‌ 
(LXX),°6 எண்ணாகமம்‌ 26:55, 56 ல்‌ இஸ்ரவேலின்‌ கோத்திரங்களுக்குள்ளே 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட தேசத்தைப்‌ பகிர்ந்து கொடுத்த காரியத்தில்‌ 


சம்பந்தப்பட்ட 


52 


£5 எனும்‌ பதம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும்‌ உபாகமம்‌ 9:29 மற்றும்‌ 
32:8, 9ல்‌ இஸ்ரவேலர்கள்‌ தேவனுடைய “சுதந்திரமாக” அல்லது “பங்காக” 
இருக்கிறார்கள்‌ என்று சொல்லப்படுகிறது. இப்படிசம்பந்தப்பட்ட 
பெயர்ச்‌ சொற்களின்‌ பயன்பாடுகளால்‌, சில விரிவுரையாளர்கள்‌ எபேசியர்‌ 
1:12 ல்‌ குறிப்பிடப்பட்ட வினைச்‌ சொல்‌, “நாம்‌ தேவனுடைய பங்காக தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌” என்ற பொருளில்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
ஆலோசனையாகச்‌ சொல்லுகின்றனர்‌. கொலோசெயர்‌ 1:12 தேவன்‌ தகுதியுள்ள 
விசுவாசிகளை குறிப்பிட்ட பங்குக்காக அல்லது நோக்கத்திற்காகத்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌ என்று சொல்லுகிறது, இப்பொழுது நாம்‌ படித்துக்‌ கொண்டுள்ள 
வசனப்பகுதியாகிய எபேசியரில்‌ தேவன்‌ ஒரு நோக்கத்தை ஒதுக்கியுள்ளார்‌ 





என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக, நாம்‌ தேவனுக்கு 
சுதந்தரமாக இருக்கிறபோது, நமக்கு சுதந்தரவீதம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது, 
இந்த வசனப்‌ பகுதியின்‌ சிறப்பு என்னவெனில்‌ நாமே அவருக்கு சுதந்தரமாய்‌ 
இருக்கிறோம்‌. வசனம்‌ 11 ல்‌ நாம்‌ இதை விசேஷேமாக தெரிவு செய்து கொள்ள 
வேண்டியுள்ளது. அதை நாம்‌, தேவநியமனத்தின்‌ சுதந்தரம்‌ என்பதாகக்‌ 
காணுகிறோம்‌, நாம்‌ அவருடைய “மதிமையின்‌ புகழ்ச்சியாக” இருக்கிறோம்‌. 

வசனம்‌ 11. தமது ஜனங்களுக்கான நோக்கத்தை தேவன்‌ தமது 
அன்பிலிருந்து நிறைவேற்றுகிறார்‌ (1:4), அவருடைய “தயவுள்ள சித்தம்‌” (1:5, 
9), அவருடைய கிருபை (1:68). கறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ தேவனுடைய 
முன்‌ குறித்தலின்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட சுதந்தரமாய்‌ இருக்கிறார்கள்‌ 
(காண்க 1:4, 5). 

மேலும்‌ ஆராய்ந்து பார்க்க மூன்று வார்த்தைகள்‌ தேவை. முதலாவதாக, 
தீர்மானம்‌. (0௦/28) என்பது “இட நிதிதல்‌ நோம்‌, தர்மாணீத்தல்‌, 
சித்தம்‌” தேவனுடைய உள்நோக்கங்கொண்ட திட்டவரைவு என்பதை 
இது காட்டுறது.” கிறிஸ்துவுக்குள்‌ விசுவாசமுள்ளவர்களுக்கு எதிர்பாராமல்‌ 
நடப்பதோ இடீரென விபத்து போல்‌ நடப்பதோ அல்ல, ஆனால்‌ தேவனுடைய 
“அநாதித்‌ தீர்மானத்தின்‌ படி” நடப்பது. 

இரண்டாவது வார்த்தை ஆலோசனை, இவ்வார்த்தை 6௦0/2 என்பதிலிருந்து 
வந்த வார்த்தை, “அது முடிவு எடுக்குமுன்னாக ஆலோசித்தல்‌, மற்றும்‌ 
ஆழ்ந்த சிந்தனையை குறிப்பிடுகிறது; ஆலோசனைக்‌ கூட்டம்‌.”*? தேவன்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டிருந்த நோக்கம்‌ ஒரு நிச்சயமற்றதாக இருக்கவில்லை. 
அவர்‌ “ஒரு ஆலோசனை கூட்டத்தையே ஏறத்தாழ நடத்தி கொண்டு வந்த 
திட்டம்‌” இது. சபை ஸ்காபிக்கப்பட்ட நாளிலே பேதுரு தன்னுடைய 
பிரசங்கத்தில்‌ நடபடிகள்‌ 2:23), இதே வார்த்தையை அப்போஸ்தலன்‌ 
பயன்படுத்தி, “இயேசு தேவனுடைய நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படி” 
சிலுவையில்‌ அறைப்படும்படி ஒப்புக்‌ கொடுக்கப்பட்டார்‌ என்று சொன்னார்‌ 
(“தர்மானிக்கப்பட்ட நோக்கத்தின்படி”; 141457  “தீர்மானிக்கப்பட்ட 
ஆலோசனைப்படி”; ASV). பரலோகத்தின்‌ இந்தக்‌ காட்சியை நாம்‌ 




















கற்பனை மட்டுமே செய்ய முடியும்‌ - ஒரு உலகமோ மனிதனோ தோன்றுவதற்கு 
முன்‌ - பிதா, குமாரன்‌, பரிசுத்த ஆவி ஒன்றாக சந்தித்து விழுந்து போன 
மனிதனுடைய பாவப்‌ போராட்டத்துக்கு வழிகாண பரிசுத்தமான ஆலோசனை 
செய்து தீர்மானிக்கின்றனர்‌. இழந்து போன நிலையிலிருக்கும்‌ மனிதகுலத்தை 
மீட்கும்‌ பொருட்டு தேவத்துவ நபர்களில்‌, அல்லது தெய்வீகத்தின்‌ நபர்களில்‌ 


53 


ஒருவர்‌, இதற்கு முன்‌ வேறோருவரும்‌ பிறந்திராத முறையில்‌ பிறந்து, இதற்கு 
முன்‌ வேறொருவரும்‌ வாழ்ந்திராத வாழ்வை வாழ்ந்து, இதற்கு முன்‌ ஒருவரும்‌ 
மரித்திராத முறையில்‌ மரிக்க வேண்டும்‌ என்று தீர்மானிக்கப்பட்டது. 
தேவனுடைய திட்டம்‌ சிந்திக்கப்பட்டது, ஆழ்ந்து யோசிக்கப்பட்டது, 
அதை தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது; குமாரன்‌ உலகத்தில்‌ இரட்சகராக 
வரவேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டது. அவரும்‌ பிதாவின்‌ சித்தத்தை 
சந்தோஷமாக நிறைவேற்றும்படி வந்தார்‌, ஆகிலும்‌ அந்தத்‌ திட்டம்‌ மிக 
ஆழமாக முன்னரே ஆலோசிக்கப்பட்டது. அந்த “ஆலோசனையே” இழந்து 
போனவர்களை கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுவந்து தேவனுக்கு சுதந்தரராக்குகிற 
தீர்மானம்‌, அல்லது திட்டம்‌. 

மூன்றாவது வார்த்தை சித்தம்‌, 1/2/888 என்னும்‌ கிரேக்க வார்த்தையின்‌ 
பெயர்ச்சொல்‌. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ அறுபது முறை 
காணப்படுகிறது.”? சில விதிவிலக்குகளுக்கப்பால்‌, அது “சித்தம்‌” என்றே 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மேலும்‌ வழக்கமாக தேவனுடைய சித்தத்தையே 
இது குறிப்பிடுகிறது. B௦u/& என்பது ஏதோ ஒன்றை செய்யும்படி எடுக்கும்‌ 
முடிவைக்‌ குறிப்பிடுவது போல, 12/81. என்பது நம்மை செயல்படுத்தும்படி 
இயக்குதிறது.”! தேவனுடைய திட்டத்தில்‌, தெய்வீக ஞானம்‌ தேவன்‌ ௦0/6 
ஐச்‌ செய்ய ஆலோசனையில்‌ விவாதித்தவைகளையும்‌ சிந்தித்தவைகளையும்‌ 
உள்ளடக்கியது. தெய்வீக உணர்வுகளும்‌ தேவனுடைய அன்பினால்‌ 
ஏதுவாக்கப்பட்டவைகளில்‌ உள்ளடக்கியது (1:4). இறுதியாக, தேவனே தமது 
திட்டத்தை கிறிஸ்துவுக்குள்‌ நிறைவேற்றிய போது (12/80) தெய்வீகச்‌ சித்தம்‌ 
உள்ளடங்கியிருந்தது. தேவன்‌ “சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார்‌” 
என்று பவுல்‌ ரோமர்‌ 8:28ல்‌ சொன்னவை, மீட்பையும்‌ இப்பிரபஞ்சத்தையும்‌ 
சார்ந்த அனைத்திலுமே அவருடைய மகத்துவம்‌ விளங்குவதாக குறிப்பிடுகறார்‌. 
சபையிலும்‌ உலகத்திலும்‌ அவர்‌ நடப்பிக்றெ எல்லா செயலும்‌ தமது 
நோக்கத்தோடு மனிதனுக்கு நலமாகவும்‌ அவரது புகழ்ச்சிக்காகவும்‌ செய்கிறார்‌ 
(காண்க தானியேல்‌ 4:32). 

வசனம்‌ 12. தேவன்‌ செய்திருக்கிற அனைத்தும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
நமக்காக நடப்பிக்கிறார்‌. நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி அவர்‌ 














செய்திருக்கிறார்‌ - மற்றும்‌ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக கடைசி 
பரியந்தம்‌ நிலைத்திருக்கத்தக்க நம்பிக்கையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. முன்பு, 
பவுல்‌ “அவருடைய கிருபைக்கு” புகழ்ச்சியாக என்று பவுல்‌ பேசினார்‌ (1:0. 
நமக்குள்ள நம்பிக்கையினிமித்தம்‌ நாம்‌ தேவனைப்‌ புகழுகிறோம்‌, அதோடுகூட 
மீட்பும்‌, பாவமன்னிப்பும்‌, மனதால்‌ அறியும்‌ திறனும்‌ கூட நமக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட நம்பிக்கைதான்‌ (1:7-10). நமக்கு நம்பிக்கை இருக்கிறது 
ஏனெனில்‌ நாம்‌ தேவனுடைய சுதந்தரமாயிருக்கிறோம்‌. 

“நம்பிக்கை” எனும்‌ வார்த்தைக்கு றா௦21ற/20, என்பது வுயெஸ்ட்‌ என்பவரால்‌ 
விளக்களிக்கப்படுவதாவது “முன்கூட்டி நம்பிக்கை வைப்பது, ஒரு நிகழ்ச்சி 
உறுதி செய்யப்படுவதற்குமுன்‌ ஒரு நபர்‌ மீதோ அல்லது பொருள்‌ மீதோ 
2 இதுவே வழக்கமான கிரேக்க வினைச்சொல்லான 
எல்பிஸோ என்பதுடன்‌ சேர்க்கப்பட்ட கொள்கைக்கு ஆதரவளிக்கும்‌ முன்‌ 


நம்பிக்கை வைப்பது. 


சேர்க்கையில்‌ “நம்பிக்கை வைப்பதற்கான” பலம்‌. நமது நம்பிக்கை ஒரு 
நபரில்‌ இருப்பதால்‌ நாம்‌ “திறிஸ்துவுக்குள்‌” நம்பிக்கைகொண்டுள்ளோம்‌. 


54 


நாம்‌ சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பதால்‌ “அவருக்குள்‌” நமக்கு நம்பிக்கை 
இருக்கிறது: கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்ட போது, நமது 
வாழ்க்கையை நாம்‌ “இறிஸ்துவுக்குள்‌” வாழ துவங்கியுள்ளோம்‌ (ரோமர்‌ 6:3), 
இங்கே தான்‌ அனைத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ காணப்படுகிறது. 
இருப்பினும்‌, கிறிஸ்துவாகிய நபரின்‌ மீது நாம்‌ நம்பிக்கை கொண்டிருப்பதை 
பவுல்‌ இந்த வசனத்தில்‌ வலியுறுத்துறொர்‌. 

12வது வசனத்தை பொறுத்த மட்டில்‌ இன்னொரு கருத்தையும்‌ 
கூர்ந்து பார்க்க வேண்டும்‌. பவுல்‌ கிரேக்க மொழியில்‌ அடுத்து வரும்‌ 
துணைப்பெயர்ச்சொல்லை “இறிஸ்துவுக்கு” எனும்‌ வார்த்தைக்கு முன்‌ 
பயன்படுத்தியிருக்கிறார்‌, அவர்‌ அதை “கிறிஸ்துவுக்கு” அல்லது “மேசியாவுக்கு” 
குறிப்பிடுவதாகக்‌ காட்டுகிறார்‌. (ASB அடிக்குறிப்பில்‌ சில அச்சகங்கள்‌ 
குறிப்பிட்டுள்ளபடி.) 

“நம்பிக்கை” என்பது “முன்பாக நம்பிக்கை” வைப்பதை குறிப்பதால்‌, 
சில விரிவுரையாளர்கள்‌ இந்த வசனத்தை மேசியாவின்‌ வருகையை முன்‌ 
கூட்டி எதிர்பார்த்தவர்களும்‌ அவருடைய வருகைக்கு முன்‌ தங்களுடைய 
நம்பிக்கையை தக்க வைத்துக்‌ கொண்டவர்களுமாயெ யூத கிறிஸ்தவர்களை 
குறிப்பதாக கூறுகின்றனர்‌. பவுல்‌ எழுதிய வேளையில்‌, இந்த யூதர்கள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இருந்தனர்‌. ஆகையால்‌, இந்த கருத்துப்படி, முன்கூட்டி 
“மேசியாவின்‌” வருகையை எதிர்பார்த்திருக்கும்‌ அனுபவமில்லாத 
புறஜாதி விசுவாசிகளோடு அவைகள்‌ ஓப்பிடப்பட வேண்டியவைகள்‌. 
விரிவுரையாளர்களான Salmond, Wuest, மற்றும்‌ Vince ஆகியோர்‌,” பவுல்‌ 
பிற யூத விசுவாசிகளோடு தன்னையும்‌, சேர்த்து “முன்னே கிறிஸ்துவுக்குள்‌ 
நம்பிக்கையாயிருந்த நாங்கள்‌” என்றும்‌ பிறகு புறஜாதி கிறிஸ்தவர்களை 
குறிப்பிட்டு “நீங்கள்‌” 12 என்ற வார்த்தையையும்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌ 
(வசனம்‌ 13) என்று ஆலோசனையாகச்‌ சொல்லுகின்றனர்‌. 

கிரேக்க வினைச்சொல்லான “திறிஸ்து” எனும்‌ வார்த்தைக்கு முன்‌ வரும்‌ 
துணைப்‌ பெயர்ச்சொல்‌, மற்றும்‌ தன்மையில்‌ பன்மை பிரதிப்‌ பெயர்ச்‌ 
சொல்லான “நாங்கள்‌” என்பதும்‌ இந்த முடிவை நியாயப்படுத்துகின்றனவா? 
அநேகமாக இல்லை. முதலாவதாக, பவுல்‌ “நாம்‌” மற்றும்‌ “எங்கள்‌” (நாங்கள்‌) 
எனும்‌ வார்த்தைகளை இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ பதினான்கு வசனங்களினூடே 
எல்லாக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ குறிப்பிடுகிறார்‌. இரண்டாவதாக, இஸ்ரவேலின்‌ 
மேசியாத்துவ நம்பிக்கை மாமிசப்‌ பிரகாரமானதாக (அதாவது ஜனங்கள்‌ 
அரசியல்‌ ரீதியான மேசியாவை) எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்ததால்‌, இந்த 
“மதிமையின்‌ புகழ்ச்சியாக” இந்த நம்பிக்கை இருக்க வாய்ப்பில்லை. 
மூன்றாவதாக, இந்த முழு வசனப்பகுதியும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ 
ஆசீர்வாதங்களை குறிப்பிட்டு பேசுவதே நோக்கமானதாயிருப்பதால்‌, திடீரென 
தனது காட்சியை கிறிஸ்தவத்துக்கு முந்தின நாட்களின்‌ காட்சியாக மாற்றுவது 
வழக்கத்துக்கு மாறானது. நான்காவதாக, “கிறிஸ்துவுக்கு” எனும்‌ வார்த்தைக்கு 
முந்தின துணைப்பெயர்ச்சொல்‌ பயன்படுத்துவது வசனங்களில்‌ பொதுவான 
விஷயமே. இந்த சேர்க்கை குறைந்தபட்சம்‌ பதினேழு முறை எபேசியரில்‌ 
மாத்திரம்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இதற்கு விசேஷித்த குறிப்பு 
இருப்பது போல இதைக்‌ காண முடியாது, ஐந்தாவதாக, இந்த வசனத்தில்‌ 
குறிப்பிடப்படுகிற கிறிஸ்துவுக்குள்ளான நம்பிக்கை முழுமையாக கிறிஸ்தவ 


55 


சுதந்தரத்தைக்‌ குறிப்பது, இவைகளைக்‌ குறித்தே பவுல்‌ கீழ்வரும்‌ வசனங்களில்‌ 
பேசுகிறார்‌. ஆகையால்‌ Lk, 118௦௦1, என்பவர்களுடன்‌”” சேர்ந்து 
நாமும்‌ “முன்னே கிறிஸ்துவில்‌ நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தவர்களோடு” 
என்பது முழு சுதந்தரத்தையும்‌ அனுபவிப்பதற்கு முன்பே கிறிஸ்துவின்‌ 
வாக்குத்தத்தங்களில்‌ நம்பிக்கை வைக்கும்‌ அனைத்து கிறிஸ்தவரையும்‌ 
குறிக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறோம்‌, அது இப்போதைய யுகத்தின்‌ முடிவில்‌ 
வரவிருக்றெ இறிஸ்துவின்‌ வருகையைக்‌ குறிக்கிறது. 


கிறிஸ்துவுக்குள்‌ முத்திரை போடப்பட்டோம்‌ (1:18, 14) 


நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக்‌ கேட்டு 
விசுவாசிகளானபோது, வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ 
அவருக்குள்‌ முத்திரை போடப்பட்டீர்கள்‌. !“அவருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ 
அவருடைய மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள்‌ என்பதற்கு 
ஆவியானவர்‌ நம்முடைய சுதந்தரத்தின்‌ அச்சாரமாயிருக்கிறார்‌. 


வசனங்கள்‌ 13, 14. இந்த வசனங்களுக்கு முகவுரையாக, “நம்முடைய” 
மற்றும்‌ “அவருக்குள்‌” எனும்‌ வார்த்தைகள்‌ இங்கேயும்‌ வசனங்கள்‌ 10 முதல்‌ 
12 வரை பயன்படுத்தப்பட்டுள்ளகைக்‌ கவனியுங்கள்‌. பயன்படுத்தப்பட்டுள்ள 
இந்த வார்த்தைகள்‌ எபேசுவிலிருந்த அனைத்துக்‌ கிறிஸ்தவர்களையும்‌ 
குறிக்கிறது என்ற பவுலின்‌ ஸ்தானத்திற்கு வலுசேர்க்கின்றன. 12 வது வசனத்தில்‌ 
குறிப்பிடப்படுகிற “நாங்கள்‌” என்பது யூத கிறிஸ்தவர்களையும்‌ “உங்கள்‌” என்று 
13 வது வசனத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ வார்த்தை புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்களையும்‌ 
குறிக்குமானால்‌, யூத கிறிஸ்தவர்கள்‌ முத்திரைப்‌ போடப்படவில்லை என்ற 
முடிவுக்கு வரலாமா? முத்திரை போடப்படுதல்‌ என்பது கிறிஸ்துவுக்குள்ளான 
அனைத்துக்‌ கிறிஸ்தவர்களும்‌ அனுபவிக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில்‌ 
ஒன்று என்பதால்‌ நாம்‌ அப்படியொரு முடிவுக்கு வருவது அரிது. மாறாக, 
பவுல்‌ “நாங்கள்‌” (நாம்‌) என்ற வார்த்தைப்‌ பயன்பாட்டை விட்டு, ஏனெனில்‌ 
அந்த வார்த்தை தன்னையும்‌, தான்‌ எழுஇயவர்கள்‌ அவருடைய பிரசங்கத்தின்‌ 
மூலம்‌ கேட்டவார்களாகிய அவர்களையும்‌ உட்படுத்துவதால்‌, விட்டுவிட்டார்‌. 
பவுல்‌ எபேசுவுக்கு வந்தபோது, அவர்‌ ஏற்கனவே கேட்டு, விசுவாசித்து, முத்தி 
ரையிடப்பட்டிருந்தார்‌. அவர்‌ எபேசுவில்‌ பிரசங்கித்தபோது, அங்கிருந்த புதிய 
கிறிஸ்தவர்கள்‌ அதேபோல கேட்டு, விசுவாசித்து முத்திரையிடப்பட்டார்கள்‌. 
அப்போஸ்தலன்‌ “நாம்‌” என்பதிலிருந்து நீங்கள்‌ என்று மாற்றும்‌ போது இந்த 
உண்மையை மனதில்‌ கொண்டி ருந்திருக்க வேண்டும்‌. 

வசனம்‌ 14ல்‌, அவர்‌ சுவிசேஷத்தின்‌ விளைவு எபேசியருடைய 
வாழ்க்கையிலும்‌ தனது சுய வாழ்க்கையிலும்‌ உண்டாக்கிய மாற்றத்தைக்‌ 
குறிப்பிடும்‌ பொருட்டு “நம்முடைய” என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்‌. 
குன்னுடைய மற்றும்‌ தமது வாசகருடைய ஸ்தானம்‌ சமமாக அனுபவிக்கிற 
ஸ்தானம்‌ என்ற ரீதியில்‌ திரும்ப எழுதினார்‌. 

“அவருக்குள்‌,” என்பது உண்மையில்‌ “யாரில்‌, ” என்று 
மொழிபெயர்க்கப்படுகிறது - 81 மய] என்பதற்குப்‌ பதிலாக 81 hi 
என்பதிலிருந்து வந்தது, NASB யில்‌ சில நகல்கள்‌ இவைகளைக்‌ கழ்‌ 


26 


குறிப்பில்‌ காட்டுகின்றன. “அவருக்குள்‌” முத்திரை போடப்படுதல்‌ என்றால்‌ 
என்ன? இந்த இறுதி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆராய்வதற்கு முன்‌, ஒரு 
கேள்வியை ஆராய்வோமாக: வசனம்‌ 13 “அவருக்குள்‌” என்பதை ஒரு 
இடர்பாடாக இரண்டாந்தர பயன்பாடாகக்‌ கொண்டிருப்பது ஏன்‌? ஒரு 
சாத்தியமான விளக்கம்‌ என்னவெனில்‌, பவுல்‌ பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரை 
போடப்படுகிறகைக்‌ குறித்து விவாதிக்க, முத்திரைப்‌ போடப்படுவதற்கு முன்‌ 
வருகிற இரண்டு காரியங்களை தமது வாசகர்களுக்கு நினைப்பூட்டும்‌ 
பொருட்டு சில கருத்துக்களை நுழைத்திருக்கின்றார்‌. முதலாவதாக, ஏவ/7கன்‌ 
சுவிசேஷத்தைசக்‌ கேட்டிருத்தாரகள்‌; அவர்கள்‌ இரண்டாவதாக அதை 
விசவாக த்தி ருந்தார்கள்‌: இதன்‌ விளைவாக, பவுல்‌ சொன்னார்‌, “நீங்களும்‌ 





சத்திய வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளானபோது, ... முத்திரை 
போடப்பட்டீர்கள்‌.” இந்த வசனத்தின்‌ பொருள்‌ “அவருக்குள்‌ - இரட்சிப்பின்‌ 
சுவிசேஷேமாகய வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளான போது - முத்திரை 
போடப்பட்டீர்கள்‌.” NASB யில்‌ “அவருக்குள்‌” என்பதோடு “விசுவாசித்தூர்கள்‌” 
என்ற வார்த்தையும்‌ கழ்க்குறிப்பில்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. இது “அவருக்குள்‌ 
விசுவாசித்த படியால்‌” என்ற வாசகத்தில்‌ முடிறெது. “விசுவாசித்தார்கள்‌” 
என்பது கிறிஸ்துவின்‌ செய்தியை எபேசியர்‌ கேள்விப்பட்ட போது நிகழ்ந்தது 
அத்துடன்‌ சேர்ந்த ஒரு சிறப்பு. அவர்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டார்கள்‌ அதை 
விசுவாசித்தார்கள்‌, கேட்டதும்‌ விசுவாசித்ததும்‌ முத்திரை போடப்படுவதற்கு 
வழியைத்‌ திறந்தது. 

பரிசுத்தஆவி என்பது வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி 
என்று வசனம்‌ 13ல்‌ சொல்லப்படுகிறது, நடபடிகள்‌ 2:38, 39ல்‌ சொல்லப்பட்ட 
வாக்குத்தத்தம்‌ அது. அங்கே, பேதுரு சொன்னதாவது, 


நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்புக்கென்று 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌, OLY LAME S yl AIG OY Nise 
வாக்கு. .றாசராது உங்களுக்கும்‌, உங்கள்‌ பின்ளைகஞுக்கும்‌, நம்முடைய 
அர்த்தம்‌ தேவன்‌ வுவறழைக்கும்‌. அகன்றன. யாவுக்கும்‌ 
உண்‌ ரச (வலியுறுத்தல்‌ கூட்டப்பட்டது). 


இந்த வசனங்கள்‌ மனந்திரும்புகிற விசுவாசிகள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படும்‌ 
போது இரண்டு வாக்குத்தத்தங்களைப்‌ பெறுகிறார்கள்‌: பாவத்துக்கு மன்னிப்பு 
மற்றும்‌ பரிசுத்த ஆவியின்‌ வரம்‌. இதற்கொத்த மற்றொரு வசனப்‌ பகுதி 
யில்‌, பேதுரு குறிப்பிடுகையில்‌ தேவன்‌ “தமக்குக்‌ கீழ்ப்படிறெவர்களுக்கு” 
பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார்‌ என்று சொல்லுகிறார்‌ (நடபடிகள்‌ 5:32). 
பவுல்‌ கொரிந்துப்‌ பட்டணத்து இறிஸ்தவர்களுக்கு மேலும்‌ விளக்கமளித்து 
சொன்னபோது, “உங்கள்‌ சரீரமானது உங்களில்‌ தங்கியுமிருக்கிற பரிசுத்த 
அவியினுடைய அலயமாயிருக்கிறது, அவரைத்‌ தேவனிடத்திலிருந்து 
பெற்றீர்கள்‌” என்றார்‌ (1 கொரிந்தியர்‌ 6:19, 20). பரிசுத்த ஆவியின்‌ வரம்‌ என்பது 
ஆவியானவர்‌ தாமே, கிறிஸ்தவர்களுடைய சரீரத்தில்‌ தங்கி வாசம்‌ பண்ணுகிறார்‌ 
என்று இந்தவசனங்கள்‌ நமக்குக்‌ கூறுகின்றன. இது அப்போஸ்தலர்கள்‌ 
பெற்று அனுபவித்த பரிசுத்தஆவியின்‌ ஞானஸ்நானம்‌ அல்ல (காண்க 
நடபடிகள்‌ 1:4-8) அது அற்புதவரங்களை தன்னைத்தே கொண்டுவருவது; 








57 


மாறாக, இந்த வரம்‌ நடபடிகள்‌ 2 ல்‌ ஜனங்கள்‌ செய்தவைகளைப்‌ 
போல சுவிசேஷத்துக்குக்‌ கழ்ப்படிகிற அனைத்து விசுவாசிகளுக்கும்‌ 
கொடுக்கப்படுவது. 

இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு “பரிசுத்த ஆவியின்‌ வரம்‌” என்பது என்ன 
அர்த்தத்தைக்‌ கொடுக்கிறது? இதற்கான பதில்‌ ரோமர்‌ 8:26, 27, மற்றும்‌ 
கலாத்தியர்‌ 5:22, 23, அதேபோல எபேசியர்‌ 3:16 மற்றும்‌ தற்போது நாம்‌ 
பயின்றுகொண்டுள்ள வசனப்பகுதியாகிய, 1:13, 14 போன்ற வசனங்களில்‌ 
காணப்படுகிறது. எப்படியிருப்பினும்‌, தேவனுடைய காரியங்கள்‌ நேர்த்தியாக 
ஒவ்வொருவருடைய திருப்திக்கும்‌ தக்கவாறு விளக்கமளிக்கிறது என்பதைக்‌ 
குறித்த எச்சரிக்கையான சிந்தனை நமக்குத்‌ தேவை. பவுல்‌ நமக்கு நினைப்பூட்டி, 
“அ! தேவனுடைய ஐசுவரியம்‌, ஞானம்‌, அறிவு என்பவைகளின்‌ ஆழம்‌ 
எவ்வளவாயிருக்றெது! அவருடைய நியாயத்தர்ப்புகள்‌ அளவிடப்படாதவைகள்‌ 
அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌!” என்றார்‌ (ரோமர்‌ 11:33). 

மேலும்‌ பவுல்‌ பெரும்பாலும்‌ விசுவாசித்தீர்கள்‌ என்பதை கழ்ப்படிதலை 
உட்படுத்திய ஒரு பரந்த அர்த்தத்தில்‌ பயன்படுத்துகிறார்‌. என்பதை நாம்‌ 
கவனிக்க வேண்டும்‌. இந்த வசனப்‌ பகுதியில்‌, அவர்‌ விசுவாசித்தவர்கள்‌ 
“பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரையிடப்பட்டார்கள்‌,” என்றும்‌ சுவிசேஷத்துக்குக்‌ 
தழ்ப்படியாதவர்களுக்கு “ஆவியின்‌ வரமோ முத்திரையிடப்படுதலோ இல்லை” 
என்றார்‌ (காண்க நடபடிகள்‌ 2:37-40). 

ஆங்கிலத்தில்‌ செய்தி என்று சொல்லப்பட்டுள்ள வசனம்‌ 
13 ல்‌ வழக்கமாக (/௦204) “வார்த்தை” என்று மொழிபெயர்ப்பு செய்யப்படும்‌. 
வார்த்தைகள்‌ நமது எண்ணங்களை பிரதிபலிக்கிறதும்‌ தொடர்பு கொள்ள 
வைப்பதுமான வாகனங்கள்‌. கிறிஸ்து மூலமாக தேவன்‌ தமது தெய்வீக 
சுபாவத்தையும்‌ (யோவான்‌ 1:18) தமது தெய்வீக சத்தத்தையும்‌ (எபிரெயர்‌ 
1:1, 2) தொடர்பு கொண்டு செயல்பட்டதால்‌ யோவான்‌ கிறிஸ்துவை 
வார்த்தையாகக்‌ குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 1:1, 14). சத்திய வசனம்‌ என்று 





குறிப்பிடப்படுவது எபேசியர்களுக்குப்‌ போதிக்கப்பட்ட “சத்தியங்கள்‌” 
என்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது. கிரேக்க மொழியில்‌ சத்தியம்‌ என்பது 
alétheia, இதன்‌ பொருள்‌ “தெய்வீக உண்மை,” அதாவது “சத்தியமானது, 
உண்மையானது, நிச்சயமானது.” பிரசங்கிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட 
வசனம்‌ உண்மைத்தன்மையோடும்‌, நிச்சயகத்தோடும்‌, அது தேவனோடும்‌, 
கிறிஸ்துவோடும்‌, இரட்சிப்போடும்‌, மற்றும்‌ மனிகனோடும்‌ 
சம்பந்தப்பட்டவை. இயேசு சொன்னார்‌, “உம்முடைய வசனமே சத்தியம்‌” 
(யோவான்‌ 17:17), இந்த சத்திய வசனம்‌ மனிதனுடைய பகுதியில்‌ விசுவாசத்தை 
ஏற்படுத்தக்‌ தக்கதாக வடிவமைக்கப்‌ பட்டது (ரோமர்‌ 10:17). “சத்திய 
வசனம்‌ (சத்தியம்‌) என்பது சுவிசேஷம்‌ அல்லது இரட்சிப்பின்‌ நற்செய்தி,” 
அது உங்கள்‌ இரட்சிப்பிற்குரியது. புதிய ஏற்பாட்டில்‌, “சுவிசேஷம்‌” என்பது 
எப்பொழுதுமே பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுவதோடு இணைந்தது. 
ஆகையால்‌, செய்தி (வசனம்‌) என்பது சுவிசேஷம்‌, மற்றும்‌ இரட்சிப்பைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிற சுவிசேஷ சத்தியம்‌. சத்தியம்‌ - சுவிசேஷம்‌ - எப்பொழுதும்‌ 
தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டு (1 தெசலோனிக்கேயர்‌ 
2:13), விசுவாசித்து (காண்க 2 தெசலோனிக்கேயர்‌ 2:12), நேசிக்கப்பட்டு 
(2 தெசலோனிக்கேயர்‌ 2:10), கீழ்ப்படியப்படவேண்டும்‌ (1 பேதுரு 1:22). 





58 


“இந்த செய்தி இரட்சிப்பிற்கு தேவனுடைய பெலன்‌,” ஏற்றுக்‌ கொள்ளுகிற 
ஒவ்வொருவருக்கும்‌ அது பெலன்‌ (ரோமர்‌ 1:16). 

எபேசியர்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு விசுவாசித்த பின்‌, அவர்கள்‌ 
“பரிசுத்த ஆவியினால்‌ அவருக்குள்‌ முத்திரையிடப்பட்டார்கள்‌.” இந்த 
ஆசீர்வாதத்தின்‌ அடையாளம்‌ என்ன? “முத்திரையிடப்படல்‌” என்பது 
2ற/7220 கடந்தகால செய்வினை, அதாவது ஒரேமுறையாக தேவன்‌ 
நம்‌ எல்லாருக்கும்‌ செய்கிற ஏதோ ஒன்றை (தொடரவோ திருப்பவோ 
தேவையற்ற நிலையில்‌ செய்து முடித்திருத்தல்‌) என்று பொருள்‌.” சில 
அப்போஸ்தல பிதாக்கள்‌ (“பூர்வீக சபையில்‌ அப்போஸ்தலர்களின்‌ 
நிபுணத்துவம்‌ பெற்ற எழுத்தாளர்கள்‌, அல்லது அதைப்‌ போன்றவர்கள்‌”) 
ஞானஸ்நானத்தையே முத்திரை போடப்பட்டதாகக்‌ கூறியுள்ளனர்‌.” இந்தக்‌ 
கூட்ட மக்களில்‌ அலெக்ஸாந்திரியாவைச்‌ சேர்ந்த கிலமெந்து, (இ.பி. 150- 
215) ஹெர்மாஸைச்‌ சேர்ந்த ஸெப்பர்ட்‌ (எழுதியவைகள்‌ கி.பி. 110-140), 
ஆகியவர்கள்‌ உட்பட்டவர்கள்‌, அவர்கள்‌ தேவன்‌ ஞானஸ்நான வேளையில்‌ 
விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியின்‌ வரத்தை ஒரு முத்திரையாகக்‌ கொடுக்கிறார்‌ 
என்று நம்பிக்கை கொண்டிருந்திருக்க வேண்டும்‌.”? அவர்கள்‌ ஞானஸ்நானத்தை 
முத்திரையாக உண்மையில்‌ நம்பியிருப்பார்களேயானால்‌, பிறகு அவர்களுடைய 
முடிவு சந்தேகத்துக்குரியது, ஏனெனில்‌ எபேசியர்கள்‌ விசுவாசித்தபோது, 
அவர்களுடைய ஞானஸ்நானமும்‌ அதற்குப்பட்டது, அப்பொழுது 
முத்திரை போடப்பட்டார்கள்‌. முத்திரை போடப்படுதல்‌ ஞானஸ்நானத்தோடு 
ஒப்பிடப்படக்‌ கூடாது, பாவமன்னிப்பு மற்றும்‌ பரிசுத்த ஆவியின்‌ வரத்தோடு 
கூட ஒப்பிடமுடியாது. இந்தக்‌ கருத்துக்கள்‌ எல்லாம்‌ அவைகளோடு 
சம்பந்தப்பட்டவையேயல்லாமல்‌, முற்றிலும்‌ அவைகளுக்கு ஒப்பானதல்ல. 





இந்த வசனப்‌ பகுதியில்‌ “விசுவாசித்தார்கள்‌” என்பது ஒரு காரியம்‌, “பரிசுத்த 
ஆவியைக்‌ குறித்த வாக்குத்தத்தம்‌” என்பது மற்றொன்று, மற்றும்‌ “முத்திரை 
போடப்படுதல்‌” என்பது வேறொன்று. 

கிறிஸ்தவன்‌ பரிசுத்த அவியின்‌ வாக்குத்தத்தத்தினால்‌ முத்திரை 
போடப்படுவது எப்போது எனில்‌, மனந்திரும்பி ஞானஸ்நானம்‌ பெறவேண்டிய 
நிபந்தனையின்‌ பேரில்‌, அவன்‌ பாவமன்னிப்பையும்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
வரத்தையும்‌ பெறுகிறான்‌. இந்த வரம்‌ ஒரு அச்சாரம்‌. இந்த அச்சாரம்‌ 
முத்திரை போடப்படுவது அல்ல, ஆனால்‌ பரிசுத்த ஆவியானவரே, 
அச்சாரமாக கொடுக்கப்படுகிறார்‌ (1:14). இந்த உண்மை 2 கொரிந்தியர்‌ 





1:21, 22 ல்‌ பவுலால்‌ போதிக்கப்பட்டது, அங்கே அவர்‌, “உங்களோடே கூட 
எங்களையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஸ்திரப்படுத்தி, நம்மை அபிஷேகம்‌ பண்ணினவர்‌ 
தேவனே. அவர்‌ நம்மை முத்தரித்து, நம்முடைய இருதயங்களில்‌ ஆவியென்னும்‌ 
அச்சாரத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌,” என்று சொன்னார்‌. மேலும்‌ அவர்‌, “இதற்கு 
நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்‌ தேவனே; ஆவியென்னும்‌ அச்சாரத்தை நமக்குத்‌ 
தந்தவரும்‌ அவரே” என்று சொன்னார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:5). “அச்சாரம்‌” என்பது 
அர்ரபான்‌ என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, “முன்பணமாகச்‌ செலுத்தி ... வியாபார 
பேரத்தை உறுதிப்படுத்தும்‌ பொருட்டு மொத்த விலையில்‌ ஒரு பகுதியை 
செலுத்துவது. 1 தேவன்‌ கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியைத்‌ தற்போது 
கொடுத்திருக்கிறார்‌ நமது எதிர்காலத்தில்‌ நித்திய சுதந்தரத்தைப்‌ பெற்று 
பரலோகத்தில்‌ மகிமையடைவோம்‌ என்பதைக்‌ காட்ட இந்த வார்த்தையை 








59 


பவுல்‌ உருவகமாக பயன்படுத்துகிறார்‌ (காண்க 4:30; ரோமர்‌ 8:23). 

வசனம்‌ 14ல்‌, பரிசுத்த ஆவியினால்‌ பரிசுத்தவான்‌௧களை 
முத்திரை போடுவதற்கு பவுல்‌ இரண்டு காரணங்களை கொடுத்திருக்றொர்‌, 
அவரே நம்முடைய முழுமையான மீட்புக்கான அச்சாரம்‌. முதலாவதாக, 
கிறிஸ்தவர்கள்‌ “தேவனுடைய சொந்த சுதந்தரமாக மீட்கப்பட்டவர்கள்‌” 
எனும்‌ கண்ணோட்டத்தில்‌ பரிசுத்த ஆவியைப்‌ பெறுகின்றனர்‌. இந்தச்‌ 
சொற்றொடரின்‌ பொருள்‌ “சொந்தமானவர்களை மீட்பது.” “தேவனுக்கு 
சொந்தமான சுதந்தரம்‌ என்பது வலதுபுற சாய்வு எழுத்தில்‌ காணப்படுகிறது. ” 
அது சரியான அர்த்தத்தைக்‌ கொடுக்கும்படி மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
சேர்த்துக்‌ கொண்ட வார்த்தைகள்‌. இந்த வகையில்‌ மொழிபெயர்ப்பாளர்கள்‌ 
செய்தது சரியே, ஏனெனில்‌ தேவனுடைய சுதந்தரம்‌ என்பது பரி£€லனையில்‌ 
உள்ளது. கிரேக்க பெயர்ச்சொல்‌ “மீட்பு” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது 
(apolutrosis) புதிய ஏற்பாட்டில்‌ குறைந்த பட்சம்‌ வேறு எட்டு இடங்களில்‌, 
தேவனுடைய செய்கையைக்‌ குறிப்பிட்டு பேசுகிறது. 

தேவன்‌ மீட்பின்‌ முகவராகவும்‌ “சுதந்தரத்தின்‌” எழுவாயாகவும்‌ 
இருக்கிறார்‌.” தேவனுடைய ஜனங்கள்‌ அடிக்கடி பழைய ஏற்பாட்டில்‌ 
அவருடைய சுதந்தரமாக குறிப்பிடப்படுகின்றனர்‌ (காண்க யாத்திராகமம்‌ 
19:5; உபாகமம்‌ 14:2). மற்றும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ பேசப்படுதின்றனர்‌ 
(1 பேதுரு 2:9; காண்க நடபடிகள்‌ 20:28). வசனம்‌ 14 லும்‌ எபேசியர்‌ 4:30 லும்‌, 
எதிர்கால ஆசீர்வாதத்தை மனதில்‌ வைத்து பவுல்‌ பேசினார்‌. ஆகையால்‌, கடைசி 
விடுதலை அல்லது மீட்பு, “ஏற்கனவே அவருடையவர்களாக இருப்பவர்கள்‌ 
முழுமையாக நிறைவான சுதந்தரமாக அவரால்‌ ஏற்றுக்‌ கொள்வதை தேவன்‌ 
பொருள்படுத்துறொர்‌. 2 

பரிசுத்தவான்கள்‌ பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரை போடப்படுவதற்கான 





இரண்டாவது காரணம்‌ அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி. 
இந்த நோக்கம்‌ வசனம்‌ 2 மற்றும்‌ 11ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனுடைய 
திட்டத்தின்‌ கடைசி நிறைவேற்றம்‌, இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளபடி, 
அனைத்து கறிஸ்தவர்களிடமிருந்தும்‌ புகழ்ச்சியின்‌ பதிலாக வர வேண்டும்‌. 


மேலும்‌ கற்றுக்கொள்ள: “முத்திரை 

போடப்படுதலைக்‌” குறித்த வசனப்‌ பகுதி (1:13) 

வேதாகமத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள முத்திரையிடப்படுதலைக்‌ 
குறித்த கருத்து எப்படிப்பட்டது? (1) ஒரு இராஜாவின்‌ முத்தி 
ரை ஏதோ ஒன்று உண்மையானது எனக்‌ காட்டுகிறது (எஸ்தர்‌ 3:12; 
1 இராஜாக்கள்‌ 21:8). குறிஸ்தவாகள்‌ முத்திரையைப்‌ அது 
அவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகள்‌ என்ற உண்மையை! 6427272342: 
அவர்கள்‌ ஏதோ மேலோட்டமாக தேவனுடைய பிள்ளைகள்‌ என்று 
அழைக்கப்படுவதில்லை, அவர்கள்‌ உண்மையிலேயே தேவனுடைய 
பிள்ளைகள்தான்‌. “பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய 
பிள்ளைகளாயிருக்கிறோம்‌,” என்று யோவான்‌ சொன்னார்‌ (1 யோவான்‌ 3:2). 

2 முத்திரை என்பது பாதுகாப்பைக்‌ குறிக்கிறது. தானியேல்‌ 
சிங்கத்தின்‌ குகையில்‌ போடப்பட்டபோது, குகை கல்லால்‌ மூடப்பட்டு 
அலுவலக (அதிகாரம்‌) ரீதியாக ராஜாவின்‌ முத்திரை மோதிரத்தால்‌ 


60 


அடையாளப்படுத்தப்பட்டது (கூனியேல்‌ 6:17). அதேபோல, இயேசுவின்‌ 
கல்லறையை இடையில்‌ புகுந்து மாற்றஞ்‌ செய்யப்படாதபடிக்கு 
முத்திரை போடப்பட்டது (மத்தேயு 27:62-66). gar sor 
LMHS மத்ய கற்கள்‌. “கடைசி காலத்தில்‌ வெளிப்பட 
ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தைக்‌ கொண்டு 
தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கற தேவனுடைய பிள்ளைகள்‌” 
என்று பேதுரு சொன்னார்‌ (1 பேதுரு 1:5). கிறிஸ்தவர்கள்‌ பாதுகாப்பாக 
இருக்க, அவர்கள்‌ விசுவாசத்தைக்‌ கொண்டு கறிஸ்துவுக்கு செவி கொடுத்து 
அவரைப்‌ பின்பற்றுவதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும்‌ (காண்க 
யோவான்‌ 10:28, 29). 

(3) ஒரு முத்திரை உரிமை கோருதலைக்‌ காட்டுகிறது. 2 தீமோத்தேயு 
2:18, 19ல்‌, பவுல்‌ விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களைக்‌ குறித்து, அவர்கள்‌ 
சத்தியத்தை பிடித்துக்‌ கொண்டு, அதை விசுவாசத்திலிருந்து விலகாமலிருக்க 
ஏதுவாக உறுதியாகப்பற்றிக்‌ கொண்டிருப்பவர்கள்‌ என்றார்‌. அவர்‌ இதை 
முத்திரையாக பெற்றார்கள்‌ என்றார்‌: “கர்த்தர்‌ தம்முடையவர்களை அறிவார்‌. ” 
“தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம்‌ அதன்‌ மீது தேவன்‌ போட்டிருக்கிற 
முத்திரையே அதை விளக்கப்படுத்துறெது. ** இந்த உருவக வார்த்தையை 
பவுல்‌ பயன்படுத்தும்‌ விதம்‌ “ஒரு கட்டிடத்தின்‌ அஸ்திபாரத்தின்‌ மீது 
பொறிக்கப்பட்ட முத்திரை அதன்‌ உரிமைத்துவத்தைக்‌ ...” குறிப்பதை ஒப்பிட்டு 
பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்‌.”” வெளிப்படுத்தின விசேஷம்‌ 7:3-8ல்‌ 
LNG முரதுிறைம்‌ (0௮ AEE சொர்க ரனாவத்‌: 
ஏன்று வலியுறுத்துகிறது. கறிண்தவா கள்‌, உண்மையில்‌, தேவனுக்குரியவார்கள்‌ 
என்பதைக்‌ காட்டுகிறது. 

(4) ஒரு முத்திரை நிறைவுபெற்ற ஒரு பணியை அடையாளப்படுத்துறெது. 
எரேமியா 32:9-14ல்‌, தீர்க்கதரிசி ஒரு நிலத்தை கிரயத்துக்கு 
வாங்குகிறார்‌. அதைக்‌ கிரயம்‌ பண்ணின பிறகு, பத்திரத்தில்‌ அவர்‌ 
கையெழுத்திட்டு அதில்‌ முத்திரை போட்டார்‌, அந்தப்‌ பத்திரத்தில்‌ 
விற்பனைக்கான கிரயவிதிகளும்‌ நிபந்தனைகளும்‌ எழுதப்பட்டிருந்தன. 
பத்திரத்தில்‌ கையெழுத்திட்டு முத்திரைபோட்ட செயல்‌ கிரயத்துக்குக்‌ 
கொண்டதை நிறைவு பெற்றதாகக்‌ காட்டுகிறது. அதேபோல, சவுதீகி௮ததீத 
DY 420 இறு வின்‌ மலை யாலும்‌ அலரிசேதைய்து னா. Shi gr 
இறைவன பெற்றிநிறத எசன்பறைப்‌ சுட்டிக்‌ கட்ட இறை வாசகர்‌ 1 
ws 

(5) ஒரு முத்திரை என்பது அடையாளமாக இருக்கலாம்‌. ரோமர்‌ 
4:11ல்‌, பவுல்‌ ஆபிரகாம்‌ “விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு 
முத்திரையாக விருத்தசேதனமாகிய அடையாளத்தைப்‌ பெற்றான்‌ 
என்று சொன்னார்‌, விருத்தசேதனத்தின்‌ அடையாளம்‌ ஆபிரகாமின்‌ நீதிக்கு 
முத்திரையாயிருந்தது. சில விளக்கவுரையாளர்கள்‌ ஞானஸ்நானமே நீதிக்கு 
அடையாளமாகவும்‌ முத்திரையாகவும்‌ இருக்கிறது என்று கூறுகிறார்கள்‌. இந்த 
விரிவுரையாளர்கள்‌ கொலோசெயர்‌ 2:11-13ஐ சுட்டிக்‌ காட்டி, பவுல்‌ விருத்த 
சேதனத்துக்கும்‌ ஞானஸ்நானத்துக்கும்‌ தொடர்பு ஏற்படுத்திக்‌ காட்டுவதைக்‌ 
குறிப்பிடுகின்றார்கள்‌. இந்தக்‌ கருத்து பேசுகிற ஒரு முத்திரை மிக அதிகமாக 
வலியுறுத்த இயலாது, ஏனெனில்‌ ஆபிரகாமுக்கு தேவன்‌ நீதியாக எண்ணப்பட்ட 


61 


பிறகே விருத்தசேதன அடையாளத்தைப்‌ பெற்றார்‌, ஞானஸ்நானமோ நமது 
பாவமன்னிப்புக்கு முன்பு வருகிறது. மேலும்‌ தேவனிடத்தில்‌ சரியான விதத்தில்‌ 
நிலைத்திருப்பதற்கு முன்பு வருகிறது (காண்க நடபடிகள்‌ 2:38). அத்துடன்‌, 
பரிசுத்த ஆவியினால்‌ முத்திரை போடப்படுவது கிறிஸ்தவர்களுக்காக 
அல்லது கிறிஸ்தவர்களுக்கு செய்யப்படுகிற ஒன்று, ஞானஸ்நானம்‌ என்பது 
நாமாக செயல்படுகிற காரியம்‌, எப்படியிருப்பினும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
முத்திரைபோடப்படுகல்‌ என்பது தேவனால்‌ சொந்தமாக்கப்பட்டவர்கள்‌ 
உண்மையாயிருப்பவர்களென்றும்‌, பத்திரமாயிருப்பவர்களென்றும்‌, மற்றும்‌ 
முற்றிலுமாக மீட்கப்பட்டவர்களென்றும்‌ காட்டவே ஒரு அடையாளமாக 


இருக்கிறது. 





பயன்பாடு 


“நான்‌ ஆசீர்வதிக்கப்பட்டி ருக்கிறேன்‌” (1:3) 

“எப்படியிருக்கிறீர்கள்‌?” என்ற வாழ்த்துதலுக்கு ஒவ்வொரு முறையும்‌: 
“நான்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்‌” என்று பதிலளிக்கும்‌ நண்பர்‌ ஒருவர்‌ 
எனக்குண்டு. அவர்‌ சொல்வது சரியே. அவர்‌ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்‌, நாம்‌ 
எல்லாரும்‌ தான்‌. 

தேவன்‌ எல்லாரையுமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால்‌ 
பரிபூரணமாக ஆசீர்வதித்திருக்றொர்‌ (காண்க மத்தேயு 5:45; யாக்கோபு 1:12). 
எப்படியிருப்பினும்‌ தேவன்‌ தமது பிள்ளைகளுக்கு, கூடுதல்‌ ஆசீர்வாதங்களை 
வைத்திருக்கிறார்‌: அவர்‌ நம்மை “கிறிஸ்துவுக்குள்‌ சகல ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களாலும்‌ ...” ஆசீர்வதித்திருக்கறொர்‌ (1:3). இந்த ஆசீர்வாதங்களைக்‌ 
குறித்து இரண்டு உண்மைகளை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌: அவைகள்‌ 
தேவனிடத்திலிருந்து வருகின்றன, மேலும்‌ அவைகள்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” 
இருப்பவர்களுக்கு மட்டுமே. 








“கிறிஸ்துவுக்குள்‌” (1:3-14) 
வசனங்கள்‌ 3 லிருந்து 14 வரை, பத்துமுறை “திறிஸ்துவுக்குள்‌” (1:3, 
10, 12), “பிரியமானவருக்குள்‌” (1:6), அல்லது “அவருக்குள்‌” (1:4, 7, 9, 10, 
13 [இரண்டு முறை]) என்றெ பதங்களை உபயோகிக்கறார்‌. சகல ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌ அனுபவிக்க வேண்டுமானால்‌, ஒரு நபர்‌ அந்த 
ஆசீர்வாதங்கள்‌ இருக்குமிடத்தில்‌ - “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்க வேண்டும்‌ (1:3). 
ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ எப்படி நுழைகிறார்‌? 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற நாமனைவரும்‌ 
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை அறியாம 
லிருக்கிறீர்களா? மேலும்‌ பிதாவின்‌ மகிமையினாலே கிறிஸ்து 
மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுபோல, நாமும்‌ புதிதான 
ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்துகொள்ளும்படிக்கு, அவருடைய 
மரணத்துக்குள்ளாக்கும்‌ ஞானஸ்நானத்தினாலே கீறிஸ்துவுடனேகூட 


அடக்கம்பண்ணப்பட்டோம்‌ (ரோமர்‌ 6:3, 4). 


நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானல்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை பேரோ, 


6.2 


அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைக்‌ தரித்துக்கொண்டீர்களே (கலாத்தியர்‌ 
3:26, 27). 


“கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களே பிரதான 
ஆசீர்வாதங்கள்‌. இந்த ஆசீர்வாதங்கள்‌ கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய, 
பரிபூரணப்பட்ட, நித்திய ஜீவனை அளிக்கிறது. 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


கிறிஸ்தவனின்‌ கடந்த காலம்‌, நிகழ்காலம்‌, மற்றும்‌ எதிர்காலம்‌ (1:3-14). 
1:3-14 ன்‌ படிப்பானது இயல்பாக மூன்று பகுதிகளாக வருகின்றன: 


உ வசனங்கள்‌ 3-6: பவுல்‌ இந்த சரீரத்தின்‌ குணாதிசயங்களின்‌ கடந்த கால 
தேவனுடைய அமைப்பை விவாதித்தார்‌. அங்கே ஆவிக்குரிய சகல 
ஆசீர்வாதங்களையும்‌ பெறுகிறோம்‌. 

உ வசனங்கள்‌ 7-12: கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்‌ தேவனுடைய 
செய்கைகளின்‌ நிகழ்கால செயல்களை அவர்‌ பேசுறொர்‌. 

உ வசனங்கள்‌ 13, 14: அவர்‌ இரகசியமான சரீரத்தின்‌ வருங்கால 
வாய்ப்பை அவர்‌ நடத்தி, அதாவது சபைக்கு வருங்காலத்தில்‌ 
வைக்கப்பட்டுள்ளவைகளைக்குறித்து பேசுகிறார்‌. 





நாம்‌ தெரிந்துகொள்ளப்‌ பட்டிருக்கிறோம்‌! (1:4-6) 

தேவன்‌ நம்மை தம்முடைய ஜனமாக தமது பிள்ளைகளாக, தமது 
சபையாகத்‌ தெரிந்து கொண்டார்‌. ஓரே வார்த்தையில்‌ “தெரிவு” செய்துள்ளார்‌ 
எனலாம்‌ (காண்க 1 தெசலோனிக்கேயர்‌ 1:4; 18757). எபேசியர்‌ 1:4-6ல்‌, இந்த 
மிகப்‌ பெரும்‌ வேதாகம உபதேசத்தை ஏழு வகைத்‌ கோற்றங்களாக பவுல்‌ 
தெளிவாக்குகிறார்‌. 

கடைமுறை. அவர்‌ “நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே ...” (1:2. 
தேவன்‌ இந்த சரீரத்தை எப்படி அமைத்தார்‌? இதன்‌ அங்கத்தினர்கள்‌ எப்படி 
உட்படுத்தப்படுகிறார்கள்‌? இது ஏதோ சந்தர்ப்ப வசத்தால்‌ ஏற்படுவதல்ல. 
நாம்‌ சபையாகிய, சரீரத்தில்‌, ஒரு அங்கமாக இருப்பதற்கு சிலாக்கியம்‌ 
பெற்றிருக்கிறோம்‌, ஏனெனில்‌ தேவனுடைய மகத்துவத்தின்‌ சித்தம்‌ இதில்‌ 
இருக்கிறது. 

நாம்‌ போதியளவிற்கு நல்லவர்களாக இருக்கிறோம்‌ என்பதற்காகவோ 
அல்லது போதியளவு  நற்ரியை செய்கிறோம்‌ என்பதற்காகவோ 
கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்‌ ஒரு பாகமாக இருப்பதற்கு நாம்‌ தெரிந்து 
கொள்ளப்படவில்லை. பிரதி ஞாயிற்றுக்கமமைகள்‌ தோறும்‌ தொழுகையில்‌ 
பங்கு கொள்ளச்‌ செய்யவோ அல்லது கர்த்தருடைய பந்தியில்‌ ஒவ்வொரு 
வாரத்தின்‌ முதல்‌ நாள்‌ தோறும்‌ பங்கு பெறுவதற்கு நாம்‌ (வெறுமனே) சேர்த்துக்‌ 
கொள்ளப்பட்டவர்களல்ல, இவைகள்‌ எந்த அளவுக்கு முக்யமானவைகளோ 
அதுபோல, சத்தியம்‌ இதுதான்‌: நாம்‌ சரீரத்திற்குள்‌ அங்கம்‌ வடிக்க 
முடியும்‌. ஏனெனில்‌ தேவன்‌ தமது நித்தியத்தில்‌ கொண்டிருந்த நோக்கம்‌ 
நம்மையும்‌ அங்கமாக்க விரும்பியது தான்‌. தேவன்‌ தமது மகத்துவத்தால்‌ 
நம்மை சரீரத்தில்‌ ஒரு அங்கமாக தெரிந்துகொள்ளாதிருந்திருப்பாரானால்‌, 
உலகத்திலிருக்கிற அனைத்து மதங்களின்‌ சடங்காச்சார நடைமுறைகள்‌ நம்மை 








ஒரு அங்கமாக்கியிருக்க இயலாது. 
63 


தெரிந்துகொள்ளப்படுதல்‌ (அல்லது முன்குறித்தல்‌) குறித்த உபதேசம்‌ 
ஜனங்களை குழப்பத்திற்குள்ளாக்கியுள்ளது. நூற்றாண்டுகளினூடே மிகப்‌ 
பெரிய இறையியல்‌ வல்லுனர்கள்‌ - அகஸ்டினிலிருந்து வெஸ்லிவரை”” - இந்த 
பிரச்சனையைக்‌ தீர்க்க முற்பட்டார்கள்‌: தேவனுடைய மகத்துவத்தால்‌ நம்மைத்‌ 
தெரிந்து கொண்டார்‌ என்று புதிய ஏற்பாடு போதித்துக்‌ கொண்டே, மனிதனுடைய 
பொறுப்பேற்கும்‌ தன்மையை உறுதிப்படுத்தும்‌ விதமாய்‌ “விருப்பமுள்ளவன்‌ 








வரக்கடவன்‌” எனும்‌ வார்த்தைகளாலும்‌ எப்படி சொல்லக்கூடும்‌? 

அன்பின்‌ தேவன்‌ சிலரை நன்மையானவைகளுக்கும்‌ சிலரை 
தீமையானவைகளுக்கும்‌ தெரிந்துகொள்வாரா? காலாகாலமாய்‌ இருந்து 
வரும்‌ இந்த சிக்கலான நிலைக்குப்‌ பதில்‌ நமது வசனப்பகுஇயில்‌ இருக்கத்தான்‌ 
செய்கிறது. நாம்‌ அதைப்‌ பார்ப்பதற்கு முன்‌, ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ 
சரீரத்தில்‌ அங்கமாயிருக்றொன்‌ என்பது, பரலோகத்தை நோக்கிச்‌ சென்று 
கொண்டிருக்கிறேன்‌ என்பதும்‌ ஒரு காரணம்‌ மற்றும்‌ ஒரே காரணம்‌ மட்டுமே 
உண்டு: அது தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்து கொள்கிறார்‌. 

தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்துகொள்றொர்‌ என்பது நமக்கு மிகப்‌ பெரிய 
சுயத்‌ - தகுதியைக்‌ கொடுக்க வேண்டும்‌. கிறிஸ்தவனாயிருக்க ஏன்‌ 
வெட்கப்படவேண்டும்‌? அகில அண்டசராசரங்களின்‌ தேவனால்‌ நாம்‌ 
கனப்படுத்தப்‌ பட்டிருக்கிறோம்‌. அவர்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டார்‌! 

இலைக்கு. “ 
சேர்க்கப்பட்டது). இங்கே பவுல்‌ தொழுகை செய்கிற மற்றக்‌ கூட்டங்களுக்கு 


“ தும்மை அவர்‌ தெரிந்துகொள்கிறார்‌ ...” (1:4; வலியுறுத்தல்‌ 


எதிராக, தம்மை மாத்திரம்‌ தேவன்‌ தெரிந்து கொண்டார்‌ என்று பவுல்‌ 
கூறினாரா? இல்லை, நம்மை இரட்சிக்கும்படியாகவும்‌ மற்றவர்கள்‌ 
இழந்துபோகவும்‌ தக்கதாகவும்‌ அவர்‌ நம்மைத்‌ தெரிந்துகொள்வதில்லை. 
அப்படியானால்‌ தேவன்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டார்‌ என்று பவுல்‌ கூறியதன்‌ 
சரியான பொருள்‌ என்ன? 

எபிரெயர்‌ 2:16 பவுல்‌ குறிப்பிட்டதன்‌ பொருளை புரிந்துகொள்ள 
உதவுகிறது: “ஆதலால்‌, அவர்‌ தேவுதூதருக்கு உதவியாகக்‌ கை கொடாமல்‌, 
ஆபிரகாமின்‌ சந்ததிக்கு உதவியாகக்‌ கைகொடுத்தார்‌.” விழுந்து போன 
தேவதூதா்களுக்கு மீட்பின்‌ திட்டமாக தேவனிடத்தில்‌ எதுவுமிருக்க வில்லை. 
மீட்கப்பட்ட இந்த ஒரே சரீரத்தில்‌ அங்கம்‌ வகிக்கத்தக்கதாக அவர்கள்‌ தெரிவு 
செய்யப்படவில்லை. தேவன்‌ மனித வர்க்கத்தைத்‌ தெரிந்து கொண்டு 
இந்த மகிமை நிறைந்த சரீரமாக உருவாக்கினார்‌. அவர்‌ நம்மைத்‌ தெரிந்து 
கொண்டார்‌. 

வசனப்பகுதியை கவனமாக ஆராயுங்கள்‌. காலாகாலமாக இருந்து வரும்‌ 
தெரிந்துகொள்ளப்படுதலைக்‌ குறித்து உபதேசம்‌ பற்றிய சிக்கலான நிலைக்கு 
திறவுகோல்‌ இதுவே: “இறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்தெரிந்துகொண்ட படியே ...” (1:4). 

கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ இருப்பவர்களை நித்திய ஜீவனுக்கென்று 
தேவன்‌ தமது மகத்துவ சித்தத்தால்‌, தெரிந்துகொண்டார்‌. இந்தத்‌ தீர்மானம்‌ 
மாற்றப்படக்‌ கூடாதது. இது தேவனைப்‌ போலவே பாதுகாப்பானது. வேறு 
யாரும்‌ இரட்சிக்கப்பட இயலாது. நித்திய ஜீவன்‌ கர்த்தராகிய இயேசுவுக்குள்‌ 
இருப்பவர்களுக்கே உரியது. 

யார்‌ இயேசுவுக்குள்‌ இருக்க முடியும்‌? மகிமைக்கென்று முன்னோக்கிச்‌ 
செல்லும்‌ இந்த ஒரே சரீரத்திற்குள்‌ யார்‌ அங்கம்‌ வகிக்க முடியும்‌? 





64 


சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதலுடன்‌ பதில்‌ செய்கிற எவருமே! அவரிடத்தில்‌ வர 
விருப்பமுள்ளவர்‌ எவரும்‌! அப்படிச்செய்ய விரும்புகிற எந்த நபரும்‌ தேவனு 
டைய தெரிந்து கொள்ளுதலின்‌ இலக்காக இருக்கின்றார்‌. 

கூற... தருணம்‌ “4... அவர்‌ உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னே 
கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே ...” (1:4). கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்கள்‌ நித்திய ஜீவனையும்‌ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும்‌ 
பெறுவது குறித்து தேவன்‌ எப்போது தீர்மானித்தார்‌? அவர்‌ இந்த பிரபஞ்சத்தை 
உருவாக்குவதற்கு முன்‌, தேவன்‌ தமது திட்டத்தின்‌ முழுவடிவமைப்பையும்‌ 
செயல்படுத்தினார்‌. ஏதேன்‌ தோட்டத்தில்‌ ஏற்படுத்தப்பட்ட 





மனிதனுடைய முரட்டாட்டத்தைக்‌ கண்டு அவர்‌ ஆச்சரியப்படவில்லை. 
நமது சுயவீழ்ச்சியிலிருந்து நம்மைக்‌ காக்க (இரட்சிக்க) தமது திட்டத்திற்கான 
எல்லாவற்றையும்‌ முன்‌ கூட்டியே தீர்மானித்திருந்தார்‌. வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 13:8 “உலகத்தோற்றமுதல்‌ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய 
ஜீவப்‌ புஸ்தகத்தில்‌ பேரெழுதப்பட்டவர்களை” குறிப்பிடுகிறது (காண்க 
2 தெசலோனிக்கேயர்‌ 2:13; 2 இமோத்தேயு 1:9). 

இந்த அளவு தேவன்‌ உங்களில்‌ அன்பு காட்டுகிறார்‌ என்பதை உங்களால்‌ 
நம்ப முடிகிறதா? நீங்கள்‌ இன்னும்‌ பிறவாததற்கு முன்பே, இப்பிரபஞ்சம்‌ 
உருவாவதைக்‌ குறித்த வெறும்திட்டத்தில்‌ மட்டுமே இருந்த நிலையில்‌, நீங்கள்‌ 
பாவஞ்‌ செய்து அவருடைய இருதயத்தை உடைத்துப்‌ போடுவீர்கள்‌ என்று 








தேவனுக்குக்‌ தெரியும்‌. அவர்‌ எப்படியும்‌ உங்களில்‌ அன்புகூர்ந்து உங்களைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌. 

7 வமை/4 “தமக்கு முன்பாக நாம்‌ அன்பில்‌ பரிசுத்த முள்ளவர்களும்‌ 
குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, அவர்‌ உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னே 
கிறிஸ்துவுக்குள்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டபடியே” (1:4). தேவன்‌ ஏன்‌ 
செய்தார்‌? இதில்‌ முழுவதுமாக அவருடைய வடிவமைப்பு என்ன? தேவன்‌ 
நம்முடைய ஐக்கியத்தை விரும்பினார்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ தண்டிக்கப்படுவதற்கு முன்பு செய்ததுபோலவே, மனிதனுடன்‌ 
மீண்டும்‌ ஒருமுறை நடக்கவும்‌ பேசவும்‌ விரும்புகிறார்‌, ஆகிலும்‌, இரண்டு 
முக்கியமான அடிப்படைத்‌ தகுதிகள்‌ இல்லாமல்‌ நாம்‌ அவருடைய 
பிரசன்னத்தை நெருங்க முடியாது: அவை பரிசுத்தமும்‌ குற்றமில்லாமையும்‌. 

நமக்கென்று ஒன்று இல்லாதிருக்குமானால்‌ அது தெய்வீகத்‌ தன்மையைக்‌ 
கொண்ட பரிசுத்தமும்‌ குற்றமில்லாமையுமே. எல்லாரும்‌ பாவம்‌ செய்தவர்கள்‌. 
ஒவ்வொரு நபரும்‌ தேவனுடைய அளவுகோலிலிருந்து வெகு தொலைவில்‌ 
விழுந்தவர்களாய்‌ அவருடைய ஐக்கியத்தை இழந்தோம்‌. நமது சொந்த கண்டு 
பிடிப்புகளுக்கு விடப்பட்டு நாம்‌ தேவனை ஒருபோதும்‌ தரிசிக்க முடியாது, 
இருந்தோம்‌, இருந்தும்‌ கல்வாரியிலே இயேசு செய்த பணியினால்‌ நாம்‌ 
தேவனுடைய பிரசன்னத்தில்‌ கட்டிச்‌ சேர ஏதுவாக்குகிறது. பின்வருமாறு நாம்‌ 
வாசிக்கிறோம்‌, 

. கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து, தாம்‌ அதைத்‌ திருவசனத்தைக்‌ 
கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்து, பரிசுத்தமாக்குகிறதற்கும்‌, 
கறைதிறை முதலானவைகள்‌ ஒன்றுமில்லால்‌ பரிசுத்தமும்‌ 
பிழையற்றதுமான மகிமையுள்ள சடையாக அதைத்‌ தமக்கு முன்‌ நிறுத்திக்‌ 
கொள்வதற்கும்‌ தம்மைத்‌ தாமே அதற்காக ஓப்புக்கொடுத்தார்‌ (5:25-27). 


65 


உட அகத்து. “.. அன்பில்‌ ... நம்மைத்‌ தெரிந்தகொண்டபடியே” (1:4, 
5). இப்படி எல்லா உபத்திரவங்களுக்கும்‌ உட்பட தேவனை ஏதுவாக்கியது 
எது? நம்முடைய நற்செயலா? நமது விருப்பத்திற்காகவா? நமது 
அற்புதமான தனித்தன்மையா? இல்லை. அவர்‌ தமது அன்பினாலே அப்படிச்‌ 
செய்தார்‌ (யோவான்‌ 3:16). 

உங்கள்‌ வாழ்க்கையிலே மறைவான பாவங்கள்‌ எதுவும்‌ இருக்கிறதா? 
உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்குக்‌ காட்ட வேண்டிய அன்பிலும்‌ 
அக்கறையிலும்‌ குறைவுபட்டதாக பிரதிபலிக்றெதா? அது முக்கியமல்ல. 
இன்னமும்‌ தேவன்‌ உங்களை நேசிக்கிறார்‌. அந்த அன்பு நீங்கள்‌ தேவனிடத்தில்‌ 
உண்மையான ஓக்கியத்திற்குத்‌ திரும்பத்‌ தக்கதாக அவர்‌ வானத்தையும்‌ 
பூமியையும்‌ அசைக்கச்‌ செய்தது. 

தேவனுடைய அன்பினாலே, நம்முடைய நித்திய விதி பாதுகாக்கப்பட்டது. 
இதிலே விழுந்து போகும்‌ இடைவெளி எதுவுமில்லை. இயேசுவுக்குள்‌ 
இருக்றெ எவரும்‌ ஒரு எதிர்பாராத நிலையில்‌ கூட மேலோட்டமாக 
பார்க்கப்படுவதில்லை, நீங்கள்‌ இயேசுவுக்குள்‌ இருந்தால்‌, தேவனுடைய 
மீட்பின்திட்டம்‌ உறுதியளிக்கப்படுகிறது. அவருடைய பெரிதான அன்பு நாம்‌ 
நம்பிக்கையோடே எல்லாரும்‌ அவரிடத்தில்‌ திரும்பிச்‌ செல்கிற அளவுக்கு 
தேவனிடத்தில்‌ கிரியை செய்தது. 

விளைவு. “அன்பில்‌ அவர்‌ நம்மை சுவிகாரப்‌ புத்திரராகும்படி நம்மை 
முன்‌ குறித்திருக்கிறார்‌ ...” (1:5, 6. இந்த வசனப்‌ பகுதியில்‌ சொல்லப்படும்‌ 
செய்தியில்‌ நமது அன்பு வளருகிறது. நாம்‌ அடிமைகளோ, ஊழியம்‌ 
செய்யும்‌ வேலைக்காரர்களோ, நண்பர்களோ, அயலார்களோ அல்லது 








இணையானவர்களோ அல்ல. நாம்‌ புத்திரர்கள்‌! கெட்டகுமாரன்‌ தானே 
நம்பத்‌ கூடாத அளவுக்கு தனது வீட்டில்‌ ஒரு நிறைவான அந்நியோந்யத்துடன்‌ 
தனது தகப்பன்‌ ஏற்றுக்‌ கொண்ட சம்பவத்தை லூக்கா 15ல்‌ வாசிக்கிறோம்‌. 
அதேபோல, நாமும்‌ தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய 
குடும்பத்திற்குத்‌ திரும்பும்படி, நாம்‌ அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம்‌. 

குமாரர்கள்‌ எனும்‌ ரீதியில்‌, தேவனிடத்தில்‌ உள்ளவைகளெல்லாம்‌ 
நம்முடையது என்று சொல்லப்படுகிறோம்‌ (காண்க லூக்கா 15:22). நாம்‌ 
குடும்பத்திற்குள்‌ சேர்க்கப்பட்டு அதன்‌ அவ்வப்போதைய ஆசீர்வாதங்களை 
பெற்று வருகிறோம்‌. 

இலைக்கு. “அன்பில்‌ நம்மைத்‌ தெரிந்துகொண்டு ... இயேசு கிறிஸ்து 
மூலமாய்‌ தமக்குச்‌ சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்றொர்‌. 
அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தின்படியே ...”  (1:4-6). தேவன்‌ 
செய்தவைகளையெல்லாம்‌ ஏன்‌ செய்தார்‌? நாம்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ 
குற்றமில்லாதவர்களாயிருக்கும்‌ பொருட்டே நம்மை தெரிந்து கொள்வது 
அவருடைய இலக்கு என்பதை நாம்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 

தேவன்‌ பரிதாபப்பட்டோ அல்லது பிரதானமாக நித்திய நரகத்திலிருந்து 
குப்பிவிக்க வேண்டும்‌ என்று கருதியோ பாவிகளை இரட்சிப்பதில்லை 
மற்ற எல்லா காரணங்களுக்கும்‌ மேலாக, தேவன்‌ மனித வரலாற்றில்‌ கிரியை 





செய்து நித்திய மகிமையை அடையும்படிக்கு ஆண்களையும்‌ பெண்களையும்‌ 
விடுதலையாக்க (மீட்க) அப்படிச்‌ செய்தார்‌. விழுந்துபோன மனிதகுலத்தின்‌ 
தகுதியற்ற மீட்பு தேவனுடைய ஒப்பற்ற மகத்துவத்தையும்‌ ஒப்புவமையற்ற 


66 


ஞானத்தையும்‌ வெளிப்படுத்தி வானத்திலுள்ள சர்வ சேனைகளும்‌ அவருடைய 
ஒப்பற்ற நாமத்தை மகுமைப்படுத்துவகைக்‌ காட்டுகிறது. 

முடிவரை: பரிசுத்தத்திற்கென்று நம்மை மீட்டு குற்றமில்லாதவர்களாய்‌ 
காட்டுவதால்‌ மீண்டும்‌ ஒருமுறை நாம்‌ அவருடைய ஐக்கியத்தை 
அறிந்துகொள்ள - நமக்கு அப்படிச்‌ செய்ய தகுதியற்ற நிலமையிலும்‌ 
முயற்சிக்கும்‌ போது அது தேவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தைக்‌ 
கொண்டு வருகிறது. அது அவருக்கு மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிறது. இதினால்தான்‌ 
பரிசுத்தமாகும்படி நமக்குக்‌ கொடுக்கப்படும்‌ அழைப்பை மேலோட்டமாய்‌ 





நாம்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ போது அது பரிதாபமானதாயிருக்கிறது: தேவன்‌ 
தமது கிருபையால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ மூலம்‌ தாம்‌ அனுபவிக்கக்‌ 
காத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நாம்‌ தோல்வியுறச்‌ செய்கிறோம்‌. 
இஸ்ரவேலின்‌ பரிசுத்த தேவனால்‌ அவருடைய புத்திரராய்‌ இருக்கும்படித்‌ 
தெரிந்து கொண்டவர்களாய்‌ இருக்கும்படி ஜீவிப்போமாக. 





கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 


ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எண்ணிப்பாருங்கள்‌ (1:4-14). 
ஏழு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பவுல்‌ வரிசைபடுத்தினார்‌ 1:4-14. “ஏழு” 
என்பது ஒரு நிறைவான எண்ணிக்கையாதலால்‌, அல்லது பரிபூரணத்தைக்‌ 
குறிப்பதால்‌, இந்த ஏழு ஆசீர்வாதங்களும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற அனைத்து 
ஆசீர்வாதங்களுக்கும்‌ ஒரு சாராம்ஸமாகும்‌. (1) நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
தெரிந்துகொள்ளப்பட்டோம்‌ (1:4). நாம்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ 
குற்றமில்லாதவர்களுமாய்‌ இருக்கும்‌ பொருட்டு உலகத்தோற்றத்துக்கு முன்னே 
தெரிந்துகொண்டார்‌. (2) நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ முன்குறிக்கப்பட்டோம்‌ 
(1:5, 6). நம்மை அவருடைய சுவிகார புத்திரராகும்படி, “பிரியமானவருக்குள்‌” 
நம்மைத்‌ தெரிந்துகொண்டார்‌. அவருடைய மகிமையின்‌ புகழ்ச்சியாக தேவன்‌ 
இகைச்‌ செய்தார்‌. (3) நாம்‌ அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்துவுக்குள்‌ 
மீட்கப்பட்டோம்‌ (1:7). (4) நாம்‌ நம்முடைய மீறுதல்களிலிருந்து 
மன்னிக்கப்பட்டோம்‌ ஏனெனில்‌ தமது கிருபையை அளவில்லாமல்‌ நம்மீது 
பொழியப்பண்ணினார்‌ (1:7, 8). (5) தேவன்‌ தமது இரகசியத்தை நமக்குத்‌ 
தெரியப்பண்ணினபடியால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ அறிவூட்டப்பட்டோம்‌, 
அது பரலோகத்தையும்‌ பூலோகத்தையும்‌ கூட்டிச்‌ சேர்க்க ஏதுவாக்யெது (1:9, 
10). (6) தேவனுடைய மகிமையின்‌ புகழ்ச்சிக்காக கிறிஸ்துவுக்குள்‌ சுதந்திரம்‌ 
வைக்கப்பட்டிருக்றெது (1:11, 12). (7) நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நுழையும்போது 
ஆவியினால்‌ முத்திரை போடப்‌ பட்டோம்‌. ஆவியின்‌ வரம்‌ நமது 
சுதந்தரத்தின்‌ அச்சாரமாயிருந்தது, நமது நித்திய மீட்புக்கென்று அல்லது நித்திய 
விடுதலைக்கென்று, ஆவியின்‌ அச்சாரம்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்டது, அதுவே 
தேவனுடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கிறது (1:13, 14). 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 








புதிய ஜனங்களாயிருக்கும்படி நம்மை மீட்டார்‌ (1:6-10) 

ஒருமுறை ஒரு கிறிஸ்தவன்‌ என்ற வகையில்‌ தனது ஜீவியத்தைக்‌ குறித்து 
சொல்லும்படி கேட்கப்பட்டான்‌. அவன்‌ யோசித்த பின்பு சொன்னான்‌, “நான்‌ 
எப்படியிருக்க வேண்டுமோ அப்படி வாழவில்லை; நான்‌ எப்படி இருக்கப்‌ 


67 


போகிறேனோ அப்படி இருக்கவில்லை; ஆனால்‌, தேவனுக்கே ஸ்தோத்திரம்‌, 
நான்‌ எப்படி வாழ்ந்தேனோ அப்படி இப்பொழுது வாழ்வதில்லை!” 

நாம்‌ எல்லாரும்‌ அப்படியொரு வாக்கியத்தைச்‌ சொல்லக்‌ கூடுமா? நமது 
வாழ்க்கை அடிப்படையிலேயே வித்தியாசப்பட்டிருக்க வேண்டும்‌ ஏனெனில்‌ 
நாம்‌ இயேசு கிறிஸ்துவை சந்தித்திருக்கிறோம்‌. கிறிஸ்தவம்‌ என்பது எல்லாமே 
இதற்குப்‌ பின்பு வரப்‌ போகிறவைகளல்ல. இப்பொழுதே அதில்‌ நமக்கு 
உண்மையான நன்மைகள்‌ வைக்கப்பட்டுள்ளன. அவருடைய சரீரமாகிய, 
சபையில்‌ நாம்‌ வெளிப்படுத்தப்பட்ட இரகசியத்தில்‌ பங்கு பெறுறெபடி அந்த 
நன்மைகளை பெறுகிறோம்‌. 

எபேசியர்‌ 1:6-10ல்‌, மீட்பின்‌ திட்ட நடைமுறையில்‌ ஐந்து காரியங்களை 
வெளிப்படுத்துகிறார்‌, அவைகள்‌ நாம்‌ புதிய ஜனமாய்‌ வாழ நமக்கு விடுதலை 
அளிப்பவை. இந்த நடைமுறைகள்‌ கிறிஸ்துவின்‌ இரகசியத்தில்‌ பங்கு 
பெறச்செய்கிறவர்களாக்குகிறது, இந்த சரீரம்‌ நித்திய ஜீவனுக்கென்று உலகத்‌ 
தோற்றத்துக்கு முன்பே தெரிவு செய்யப்பட்டது. 

மீட்டார்‌ “அவருக்குள்‌” நமக்கு மீட்பு உண்டாயிருக்றெது என்று பவுல்‌ 
சொன்னார்‌ (1:7). யாருக்குள்‌? வசனம்‌ 5ல்‌ சொல்லப்பட்டபடி, அவர்‌ 
தேவனுக்கு பிரியமானவர்‌. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே (காண்க 
மத்தேயு 3:17; 17:5). 

கொலோசெயருக்கு, பவுல்‌ எழுதிச்‌ சொன்னதாவது, “இருளின்‌ 
அதிகாரத்திலிருந்து அவர்‌ நம்மை விடுகலையாக்கி, தமது அன்பின்‌ 
குமாரனுடைய இராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை 
ஸ்தோத்தரிக்கிறோம்‌. (குமாரனாகிய) அவருக்குள்‌, அவருடைய 
இரத்தத்தினாலே, பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்றெது” 
(கொலோசெயர்‌ 1:13, 14). 

இயேசு கிறிஸ்துவே தேவனுக்குப்‌ பிரியமானவர்‌, அவரே நம்முடைய 
மீட்பர்‌, நாம்‌ அவருக்குள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டவர்கள்‌. மீட்பிற்கான 
ஒரே ஒரு இடம்‌: கிறிஸ்துவுக்குள்‌: தேவன்‌ நம்மை மீட்கும்போது அவர்‌ 
நம்முடைய பாவப்‌ பிரச்சனையை அப்புறப்படுத்துகிறார்‌ - அதாவது, நம்மை 








பாவப்பிடியிலிருந்து மறுபடியும்‌ கரயத்துக்கு வாங்கும்‌ போது - அவருடைய 
பிரியமானவருக்குள்‌ நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறோம்‌. 

இது பரவசமடையச்‌ செய்கிறது! இயேசுவுக்குள்‌ இருப்பது என்பது 
தேவனுடைய ஏற்பைப்‌ பெற்றது. நமது நித்திய விதியைக்‌ குறித்து 
படுக்கையில்‌ படுத்துக்‌ கொண்டு, இரவிலே கண்விழித்துக்‌ கவலை 
கொண்டிருக்கக்‌ தேவையில்லை. கறிஸ்துவுக்குள்‌ உண்மையாயிருப்பவர்கள்‌ 
புறம்பே கள்ளப்படுவதில்லை, ஏனெனில்‌ பிதாவினால்‌ இயேசு புறம்‌ 
குள்ளப்படமுடியாது. 

கிறிஸ்துவே ஒரு பரிபூரணப்பட்ட மீட்பர்‌. (1) அவர்‌ நம்முடைய 
இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்‌ ஏனெனில்‌ அவர்‌ நம்மைப்போல்‌ 
மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌. அவர்‌ நம்மிலே 
ஒருவரானார்‌, எல்லாவற்றிலும்‌ நம்மைப்‌ போலானார்‌ (எபிரெயர்‌ 2:17 ஐக்‌ 
காண்க). மீட்பின்‌ கரயத்தைச்‌ செலுத்த எந்த தேவ தூதனாலும்‌ இயலவில்லை, 
எந்த தேவதூதனும்‌ மனிதனுடைய உறவினனாய்‌ வரவில்லை. இயேசு நம்மில்‌ 
ஒருவரைப்‌ போல்‌ வாழ்ந்தார்‌; ஆகையால்‌, அவர்‌ நம்முடைய உறவுமுறை 








68 


(சுதந்திரவாளியான) மீட்பருக்குரிய தகுதி நிறைந்தவர்‌. 

(2) அவர்‌ தேவைப்பட்ட கிரயத்தைச்‌ செலுத்த வல்லவராயிருந்தார்‌; 
பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்குரிய பயன்பாட்டுப்‌ பொருள்‌ அவரிடத்தில்‌ 
இருந்தது. அது என்ன? அவருடைய இரத்தமே. இதற்கான செயல்‌ 
விளக்கம்‌ லேவியராகமத்தில்‌ விவரிக்கப்பட்டு எபிரெயர்‌ 9:22ல்‌ மறுபடியும்‌ 
சொல்லப்பட்டுள்ளது: “இரத்தஞ்சிந்துதல்‌ இல்லாமல்‌ மன்னிப்பு உண்டாகாது. ” 
தாம்‌ செலுத்த வேண்டிய கடனாக பாவம்‌ எதுவுமில்லாமல்‌ இருந்தும்‌, நமது 
கடன்களை செலுத்தும்படிக்கு கிறிஸ்து தமது இரத்தத்தைப்‌ பயன்படுத்தக்‌ 
கூடிய வரானார்‌. 

(3) அவர்தமது இரத்தத்தை நமக்காக செலுத்த விருப்பமுள்ளவராயிருந்தார்‌. 
“நான்‌ என்‌ ஜீவனை மறுபடியும்‌ அடைந்து கொள்ளும்படிக்கு அதைக்‌ 
கொடுக்கிறபடியினால்‌, பிதா என்னில்‌ அன்டாயிருக்றொர்‌; ஒருவனும்‌ 
அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளமாட்டான்‌; நானே அதைக்‌ 
கொடுக்கிறேன்‌, ” என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ (யோவான்‌ 10:17, 18). 

இயேசு நம்மில்‌ ஒருவராயிருந்தார்‌, அவர்‌ நமது மீட்புக்கென 
செலுத்தும்‌ கிரயத்தைக்‌ கொண்டிருந்தார்‌, மற்றும்‌ அதைச்‌ செலுத்தவும்‌ 
விருப்பமுள்ளவராயிருந்தார்‌. என்னே ஒரு மீட்பர்‌! 

மீ்கப்பட்டலரர்கள்‌;: வசனம்‌ சல்‌ சொல்லுகிறது, “இவருக்குள்‌ 
பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.”” “நமக்கு” என்பது 
யார்‌? வசனம்‌ 4 ல்‌ சொல்லப்படுகிற “நம்மை” என்று சொல்லப்படுவது தான்‌ 
அது. கடந்த கால நித்திய திட்டத்தின்படி தேவன்‌ தெரிந்து கொண்டவர்களை 
இப்போது அவர்‌ மீட்கிறார்‌. மீட்கப்பட்டு அவருடைய சரீரத்தில்‌ அங்கமாக 
மாற அவர்‌ யாரைக்‌ தெரிந்து கொண்டார்‌? கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கப்போறெ 
அனைவரையும்‌. நீங்கள்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ இருப்பீர்களேயானால்‌, 
நீங்கள்‌ பாவத்தின்‌ வல்லமையிலிருந்தும்‌ தண்டனையிலிருந்தும்‌ மீட்கப்‌ 
பட்டீர்கள்‌ என்று நீங்கள்‌ அறிந்து கொள்வீர்கள்‌. பாவத்தின்‌ ஆக்கினைத்‌ 
தீர்ப்பிலிருந்தும்‌ கட்டுப்பாட்டிலிருந்தும்‌ விடுதலை செய்வதற்கான முழு 
கிரயமும்‌ செலுத்தப்பட்டாயிற்று. நீங்கள்‌ பரலோகத்தை நோக்கிச்‌ சென்று 
கொண்டிருக்றொர்கள்‌. 

தியத்தொை. மீட்பு ஒரு போதும்‌ விலைகுறைவானதல்ல. மீட்கப்படும்‌ 
பொருளுக்கேற்ற விலை மதிப்பு சமமானதாயிருக்க வேண்டும்‌. வசனம்‌ 
7 தொடர்ந்து, “இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாயெ 
மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்கெது ...” நமது பாவத்திலிருந்து 
விடுதலைக்கான விலை இயேசுகறிஸ்துவால்‌ சிந்தப்பட்ட இரத்தம்‌. இந்தக்‌ 
கிரயம்‌ செலுத்தப்பட்டாலின்றி நமது பாவமன்னிப்பிற்கென்று எதுவுமில்லை. 
அதைக்‌ காட்டிலும்‌ குறைவான எதுவும்‌ மன்னிப்பு அளித்திராது. 

பழைய உடன்படிக்கையின்‌ கழ்‌, மிருகங்களின்‌ இரத்தம்‌ சுத்தகரிப்புக்கு 

















அடையாளமாயிருந்தன, மனுஷனை ஓரே முறை விடுதலையாக்க, 


எப்படியிருப்பினும்‌, ஒரு மனுஷனுடைய இரத்தம்‌ மட்டுமே செலுத்தப்பட 
வேண்டும்‌. 


திறிஸ்துவானவர்‌ வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான 
ஆசாரியராய்‌ வெளிப்பட்டு, கையினால்‌ செய்யப்பட்டதாகுிய இந்தச்‌ 


69 


சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின்‌ வழியாக அல்ல; பெரிதும்‌ 
உத்தமமுமான கூபாரத்தின்‌ வழியாகவும்‌, வெள்ளாட்டுக்கடா, 
இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. தம்முடைய 
சொந்த இரத்தத்தினாலும்‌ ஒரேதரம்‌ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 
பிரவேசித்து, நித்திய மீட்பை உண்டு பண்ணினார்‌ (எபிரெயர்‌ 9:11, 12). 


தேவனுடைய நீதியும்‌ பரிசுத்தமுமான பிரமாணம்‌ பாவத்தின்‌ சம்பளம்‌ 
மரணம்‌ என்று உத்திரவிட்டது. உங்களுக்காக நான்‌ மரிக்க இயலாது ஏனெனில்‌ 
நான்‌ என்னுடைய பாவத்துக்காக எனது சொந்த தண்டனை கிரயம்‌ செலுத்த 
வேண்டியதாயிருக்கிறது; நீங்கள்‌ எனக்காக மரிக்க முடியாது ஏனெனில்‌ உங்கள்‌ 
சொந்த தண்டனை யத்தை நீங்கள்‌ செலுத்த வேண்டியவராயிருக்கிறீர்கள்‌. 
நமது பூரணப்பட்ட மீட்பர்‌, இயேசு தேவனுடைய நீதிக்கென 
ஒரேதரம்‌ சிலுவையிலே இரத்தம்‌ சிந்தினதின்‌ மூலம்‌ பாவம்‌ தன்னிடம்‌ 
கட்டுப்படுத்தியிருந்த பலியாக்கப்பட்டவார்களை தேவ நீதிக்கென விடுதலை 
செய்தது. நாம்‌ வாரந்தோறும்‌ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்‌ கைகொள்ளும்‌ 
கர்த்தருடைய பந்தி, நமது மீட்புக்கென செலுத்தப்பட்ட விலையேறப்பெற்ற 
கிரயம்‌ நமக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. 

விளைவு. நாம்‌ மீட்கப்படும்‌ போது நிகழ்வது என்ன? “இவருடைய 
இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டா 
யிருக்கிறது ...” (1:7). மீட்கப்படுவதன்‌ உடனடி விளைவு ஒரு முழுமையான 
பாவமன்னிப்பு. இந்த உண்மையை உங்கள்‌ ஆத்துமாவின்‌ ஆழத்தில்‌ பற்றிக்‌ 
கொண்டிருங்கள்‌, அப்பொழுது சந்தோஷத்தால்‌ நிறைக்கப்பட்டிருப்பீர்கள்‌! 

கல்வாரி கதை தேவன்‌ நம்மை மன்னிக்க காத்துக்‌ கொண்டிருப்பதாக 
கதறுகிறது. நமது மீட்பர்‌ சிலுவையில்‌ மரித்ததன்‌ மூலம்‌ நமது வாழ்வில்‌ தேவன்‌ 
தேடுகிற பாவமன்னிப்பை அடைவதுதான்‌ அவருடைய முயற்சியாக இருந்தது. 
கர்த்தருடைய பந்தியை கட்டளையிட்ட போது இயேசு தாமே அறிவித்துச்‌ 
சொன்னதாவது, “ 





இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காகச்‌ 
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரக்தமாயிருக்கிறது” 
(மத்தேயு 26:28). 

இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ இந்த கருத்தைப்‌ புரிந்து கொண்டார்கள்‌. 
பாவநிவர்த்திக்கான சடங்காச்சாரங்களை செய்யும்‌ நாளில்‌ இரண்டு 
ஆட்டுக்கடாக்கள்‌ உட்படுத்தப்பட்டன (லேவியராகமம்‌ 16:8). ஒரு 
ஆட்டுக்கடா கொல்லப்பட வேண்டும்‌. மேலும்‌ அதின்‌ இரத்தம்‌ அசரிப்புக்‌ 
கூடாரத்தில்‌ வைக்கப்பட்டிருந்த கிருபாசனத்தின்‌ மேல்‌ தெளிக்கப்பட 
வேண்டும்‌. இந்த இரத்தம்‌ பாவ நிவர்த்திக்காக தண்டனையினிமித்தம்‌ 
செலுத்தப்படுகலுக்கான அடையாளமாயிருந்தது. அடுத்து, மற்றொரு 
ஆட்டுக்கடாவின்‌ தலை மீது தன்‌ கையை வைத்து, பிரதான ஆசாரியன்‌ 
ஜனங்களின்‌ பாவங்களை அறிக்கையிடுவான்‌. அது அவர்களுடைய பாவங்கள்‌ 
அனைத்தையும்‌ அந்த மிருகத்திற்கு மாற்றி விடுவதற்கான அடையாளம்‌ 
போன்றது. பிறகு அவர்கள்‌ அந்த ஆட்டுக்கடாவை வனாந்தரத்துக்குள்‌ அனுப்பி 
விடுவார்கள்‌, அது மறுபடியும்‌ திரும்பி வராது (காண்க லேவியராகமம்‌ 16:21). 

காரணம்‌. தேவன்‌ இவைகளையெல்லாம்‌ நமக்காகச்‌ செய்ய வேண்டியது 








ஏன்‌? செயல்களின்‌ பின்னணியில்‌ இருக்கும்‌ காரணம்‌ என்ன? 


70 


காலங்கள்‌ நிறைவேறும்போது விளங்கும்‌ நியமத்தின்படி பரலோகத்தில்‌ 
இருக்கிறவைகளும்‌ பூலோகத்திலிருக்கிறவைகளுமாகிய சகலமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ கூட்டப்படவேண்டுமென்று, தமக்குள்ளே 
தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தத்தின்‌ இரகசியத்தை எங்களுக்கு 
அறிவித்தார்‌ (1:9, 10). 


காரணம்‌ ஐக்கியத்திற்காகவே. தேவன்‌ தம்முடைய சிருஷ்டிகள்‌ 
தம்முடன்‌ ஒருமைப்பாட்டோடும்‌ ஐக்கியத்தோடும்‌ கிட்டிச்‌ சேரவேண்டும்‌ 
என விரும்பினார்‌. ஏதேனில்‌ ஆதாமும்‌ ஏவாளும்‌ பாவஞ்செய்தபோது அந்த 
உறவுமுறை அற்றுப்‌ போயிற்று; கல்வாரியின்‌ மூலம்‌, இயேசு தேவனுக்கும்‌ 
மனுஷனுக்குமிடையேயிருந்த பிரிவினை எல்லையை தகர்த்தார்‌. மீண்டுமாக, 
சிருஷ்டியும்‌ சிருஷ்டிகரும்‌ ஒரு அழகிய உறுவு முறையை அனுபவிக்க முடியும்‌. 

முரை: நமது வாழ்க்கை ஒரு காலத்தில்‌ பாவத்தால்‌ கெடுக்கப்‌ 
பட்டிருந்தது. நாம்‌ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அந்நியரானோம்‌, 
ஆகிலும்‌ அவருடைய கிருபையால்‌ நம்முடைய பாவப்பிரச்சனை 
வெற்றிகொள்ளப்பட்டது. கிறிஸ்தவர்களாக நாம்‌ வாழ்வின்‌ நிறைவையும்‌ 
தேவனுடைய ஐக்கியத்தையும்‌ அனுபவிக்கும்படி விடுதலை பெற்றோம்‌. 
பரலோகம்‌ நோக்கிச்‌ சென்று கொண்டிருப்பதால்‌, நாம்‌ இன்று பரலோகத்தின்‌ 
சந்தோஷத்தை கொஞ்சமாகிலும்‌ அனுபவிக்கிறவர்களாயிருக்கிறோம்‌. 





நமது சுதந்தரத்திற்கான அடிப்படைகள்‌ (1:10-13) 

தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம்‌ எப்படி அடைகிறோம்‌? 
நாம்‌ எப்படி அவருடைய சுதந்தரராக முடியும்‌? எபேசியர்‌ 1:10, 
11 சொல்லுகிறது, “.. (கிறிஸ்துவுக்குள்‌) அவருடைய சுதந்தரமாகும்படி தெரிந்து 
கொள்ளப்பட்டோம்‌.” இங்கு கிரேக்க வார்த்தையில்‌ “முன்‌ குறிக்கப்பட்டோம்‌ 
அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
(NIV) இது வசனம்‌ 4 ல்‌ குறிப்பிடப்படுகிற “தெரிந்து கொள்ளுதலிலிருந்து” 
வித்தியாசப்பட்டது. பெயர்ச்சொல்லை வினைச்‌ சொல்லாக பவுல்‌ 
சொன்னவைகள்‌ மொழிபெயர்க்கப்பட்டு புதிய ஏற்பாடு முழுவதும்‌ “சுதந்தரம்‌” 
என்றே குறிப்பிடப்படுகிறது. ஆகையால்‌, அவர்‌ குறிப்பாக நாம்‌ அவருடைய 
சுதந்தரமாகும்படி முன்‌ குறிக்கப்பட்டவர்கள்‌ என்று பொருள்படுத்துகிறார்‌. 

இந்த சுதந்தரத்தை நாம்‌ எங்கே பெற வேண்டியவர்கள்‌? பவுல்‌, 
அவருக்குள்‌” அதாவது கிறிஸ்துவுக்குள்‌ பெறுகிறோம்‌ என்று சொன்னார்‌. 
வசனம்‌ 3 ன்படி, இங்கேதான்‌ ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும்‌ 
காணப்படுகிறது. உலகத்தோற்றத்துக்கு முன்பிருந்தே கடந்த கால 
நித்திய  நோக்கத்திலிருந்த தேவனுடைய சுதந்தரம்‌ கிறிஸ்துவுடன்‌ 
இன்றியமையாத உறவுமுறை கொண்டுள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கே 
உரியது. அவருக்கு அப்பால்‌, நாம்‌ தேவனிடத்திலிருந்து எதையும்‌ எதிர்பார்க்க 
இயலாது. 

(இது எப்பொழுது நிகழ்கிறது? ஆவிக்குரிய முறையில்‌ தனது கடனை 
அடைக்க முடியாத ஆணோ பெண்ணோ இதுவரை கேட்டிராத ஒரு சிக்கலான 
கேள்வி வேறு எதுவுமிராது: “நான்‌ எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாகிறேன்‌?” 
மற்றும்‌ “நான்‌ எப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு 
சுதந்தரவாளியாகிறேன்‌?” 








71 


பாவியாயிருப்பவன்‌ கிறிஸ்துவுக்கு புறம்பேயிருக்கிறான்‌. தன்‌ பாவத்தை 
உணர்ந்து கிறிஸ்துவுக்கு புறம்பே இருப்பதிலிருந்து இறி்தச்குச்‌ எப்போது 
ஒரு பாவிகடந்து போகிறான்‌? இது ஞானஸ்நானத்தின்‌ போது நிகழுகிறது என்று 
பவுல்‌ தெளிவாகக்‌ கூறுகிறார்‌: “தறிஸ்து இயேசுவுக்குள்‌ சரன்‌ நானம்‌ பெற்று 
நாமனைவரும்‌ அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றதை 
அறியாமலிருக்கிறீர்களா?” (ரோமர்‌ 6:3; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). ஒருவர்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்‌ போது, தேவன்‌ அவரைத்‌ தமது குமாரனுக்குள்ளாக்கி 
தமது ஐசுவரியங்களுக்கு சுதந்தரவாளியாக்குகிறார்‌. 

பவுல்‌, “நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ 
கறி்துவுக்குள்னாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை பேரோ, 
அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைக்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கிறீர்களே” என்று 
சொன்னார்‌ (கலாத்தியர்‌ 3:26, 27; வலியுறுத்தல்‌ சேர்க்கபப்பட்டது). மீண்டும்‌ 
கருத்து அது தான்‌. தேவன்‌ எப்பொழுது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிறார்‌? 
நாம்‌ எப்பொழுது கிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொள்கிறோம்‌? நாம்‌ அவருக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்போது. இயேசு கட்டளையிட்டபடி, தண்ணீருக்குள்‌ 
பெறும்‌ ஞானஸ்நானம்‌, தேவன்‌ ஒருவரை சுதந்தரவாளியாக்குறெ 
வேளையில்‌ அவனுடைய காலத்தில்‌ வரலாற்று நிகழ்ச்சியாக அது 
அடையாளப்படுத்துகிறது. புதிய ஏற்பாடு கட்டளையிடுகிறபடி நீங்கள்‌ 
ஞானஸ்நானம்‌  பெற்றிருப்பீர்களேயானால்‌, நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கிறீர்கள்‌ மற்றும்‌ அவருக்கு உடன்‌ சுதந்திரவாளியாயிருக்கிறீர்கள்‌. 
அப்படிச்‌  செய்யாதிருப்பீர்களேயானால்‌, அகன்‌ முடிவு தவிர்க்க 
முடியாததாயிருக்கும்‌: நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இல்லை, ஆதலால்‌ தேவனுடைய 
சுதந்தரத்தில்‌ பங்கு பெறப்போவதில்லை. 

இது யாருக்கு நிகழும்‌? பவுல்‌ முதல்‌ முறையாக எபேசியர்‌ 1:12, 13ல்‌ 
தேவனுடைய இரகசியத்திலிருந்த அவருடைய சரீரம்‌ அனைத்து வகையான 
ஜனங்களையும்‌ உட்படுத்தியதும்‌ அனைவரும்‌ ஒரே அடிப்படையில்‌ 
சுதந்தரத்தைப்‌ பெறுகிறார்கள்‌ என்றும்‌ பவுல்‌ சொன்னார்‌. 








தமது சித்தத்தின்‌ ஆலோசனைக்குத்‌ தக்கதாக எல்லாவற்றையும்‌ 
நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, நாங்கள்‌ முன்‌ 
குறிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்‌ அவருடைய  சுதந்தரமாகும்படி 
தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌. நீங்களும்‌ உங்கள்‌ இரட்சிப்பின்‌ 
சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தைக்‌ கேட்டு, விசுவாசிகளானபோது, 
வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ 
முத்திரைபோடப்பட்டீர்கள்‌. 


யூதராயினும்‌ கிரேக்கராயினும்‌, ஆணானாலும்‌ பெண்ணானாலும்‌, 
அடிமையானாலும்‌ சுதந்தரவாளியானாலும்‌ ஐசுவரியவானானாலும்‌ 
குரித்திரனானாலும்‌ எல்லாருக்கும்‌ ஒரே அடித்தளம்‌ கொண்ட சுதந்தரத்தைப்‌ 
பெறுகிறோம்‌. சுதந்தரவாளி ௧9% க்குச்‌ இருக்க வேண்டும்‌. ஒரு நபரைப்‌ 
போலவே அடுத்தவரும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படக்‌ கூடும்‌ - ஆகிலும்‌ எல்லாரும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ மட்டுமே ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிறோம்‌. 


72 


தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்‌ (1:11-14) 

வாக்குத்தத்தங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌, வாக்குத்தத்தங்கள்‌! அவைகளில்‌ 
ஆயிரக்கணக்கானவைகளை கோளாகதோர்‌ யார்‌? தினசரி வாக்குத்தத்தங்கள்‌ 
(வாக்குறுதிகள்‌) விளம்பரகாரர்களாலும்‌, அரசு அதிகாரிகளாலும்‌, 
புருஷர்களாலும்‌ மனைவிகளாலும்‌, சகோதரர்களாலும்‌ சகோதரிகளாலும்‌, 
குமாரர்களாலும்‌ குமாரத்திகளாலும்‌ கொடுக்கப்பட்டு மீறப்படுவதுண்டு. 
ஒருவர்‌ மாத்திரமே எப்பொழுதும்‌ தமது வாக்குத்தத்தங்களைக்‌ காத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடியவராயிருக்கிறார்‌. * வாக்குத்தத்தம்‌ பண்ணினவா்‌ 
உண்மையுள்ளவராயிருக்கிறாரே.” (எபிரெயர்‌ 10:23); “தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கறொர்‌ ...” (ரோமர்‌ 4:21; காண்க 
2 பேதுரு 3:9). 

கடந்தகால நித்தியத்தில்‌, காலங்கள்‌ தொடங்குவதற்கும்‌ முன்பே, தமது 
குமாரனுக்குள்‌ விசுவாசிகளைக்‌ கொண்ட ஒரு சரீரத்தை ஸ்தாபிப்பது குறித்த 
கருத்தை தேவன்‌ கொண்டிருந்தார்‌. அந்த சரீரத்தின்‌ தோற்றத்தை அவர்‌ இந்தக்‌ 
காலத்தில்‌ தமது குமாரன்‌ கல்வாரியில்‌ சிந்தின இரத்தத்தின்‌ மூலம்‌ நிறுவி 
மெய்ப்பித்தார்‌. தமதுசரீரத்திற்குள்‌ இருப்பவர்களை தேவன்‌ தெரிவு செய்தபோது 
அவர்களை மீட்கும்படி தீர்மானித்து, சில அருமையான வாக்குத்தத்தங்களை 
நம்மிடத்தில்‌ செய்திருக்கிறார்‌, அதில்‌ மரணமோ தோல்வியோ இல்லாத 
நித்திய ஜீவனும்‌ ஒன்று. அந்த வாக்குத்தத்த நிறைவேற்றங்களில்‌ ஒன்று 
கிறிஸ்தவ சுதந்திரமும்‌ உள்ளடங்கியது - தேவன்‌ (முன்பு) எதிர்காலத்தில்‌ 
திட்டமிட்டிருந்த சபையாகிய, சரீரம்‌. 

“தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ ஆம்‌ 
என்று இருக்கிறது” (2 கொரிந்தியர்‌ 1:20). நம்மிடத்தில்‌ தேவன்‌ செய்த எந்த 
வாக்குத்தத்தமும்‌ அதற்கு எதிரானதாக போகவிடமாட்டார்‌. 














பரிசுத்த ஆவியால்‌ முத்திரை (1:13) 

தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நாம்‌ பெறுவோம்‌ 
என்பதை எப்படி அறிவோம்‌? வசனம்‌ 13 சொல்லுகிறது, “.. வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்‌ அவருக்குள்‌ முத்திரை போடப்பட்டீர்களே. ” 
தமது பரிசுத்த ஆவியை நமது இருதயங்களில்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌ தமது 
வாக்குத்தத்தங்களை அவர்‌ உத்திரவாதமளிக்கிறார்‌. 2 கொரிந்தியர்‌ 1:21, 22லும்‌ 
எபேசியர்‌ 4:30 லும்‌ பவுல்‌ கூட இந்த ஒப்புயர்வற்ற, தெய்வீக முத்திரையைக்‌ 
குறித்து பேசியிருக்கிறார்‌. தேவன்‌ தமது சரீரத்திற்குள்‌ நம்மை வைத்த போது 
- நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்ற போது - தேவன்‌ தம்முடைய 
தெய்வீக முத்திரையை நம்மீது வைத்தார்‌. அந்த முத்திரை பரிசுத்த ஆவி. 

முத்திரையிடப்படுதல்‌ என்பதன்‌ பொருள்‌ என்ன? திருமறைக்‌ காலத்தில்‌ 
ஒரு முத்திரையிடப்படுதல்‌ என்பது நான்கு பொருள்களைக்‌ கொண்டிருந்தது. 

அதிகாரம்‌. முத்திரையிட்டு ஏதோ ஒன்றை அடையாளப்படுத்துவது 
ஒருவரது அதிகாரத்தை அறிவிப்பதாகும்‌. 1 இராஜாக்கள்‌ 21 ல்‌, யேசபேல்‌, 
தனது புருஷன்‌ ராஜாவாகிய ஆகாபுக்கு திராட்ச தோட்டத்தை எடுத்து 
கொள்ளும்‌ தீய நோக்குடன்‌ செயல்பட்டாள்‌. தனது திட்டம்‌ அதிகாரத்தை 
யுடையது என்று காட்ட, யேசபேல்‌ “ஆகாபின்‌ பெயரில்‌ நிருபங்களை எழுதி 
அதில்‌ அவனுடைய முத்திரையைப்‌ பதித்தாள்‌.” (1 இராஜாக்கள்‌ 21:8). 














73 


அந்த முத்திரை உண்மையான அதிகார பூர்வமானது என்று காட்டப்பட்டது. 

நாம்‌ தேவனுடைய அதிகாரப்‌ பூர்வ புத்திரர்கள்‌ என்றும்‌ அவருடைய 
வாக்குத்தத்தங்களுக்கு சட்டரீதியான சுதந்தரவாளிகள்‌ என்றும்‌ நமக்கு எப்படித்‌ 
தெரியும்‌? நாம்‌ நமக்குள்‌ பரிசுத்த ஆவியை உடையவர்களாயிருக்கிறோம்‌ 
என்றும்‌ தேவனுடைய தனிப்பட்ட முத்திரையாகிய அதிகாரத்தை அகன்‌ மூலம்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்றும்‌ பவுல்‌ குறிப்பிட்டார்‌ (ரோமர்‌ 8:9). 

உரிமை. வேதாகமக்‌ காலத்தில்‌ உரிமையை நிரூபிக்கவும்‌ ஒரு முத்திரை 
பயன்படுத்தப்பட்டது. தேவன்‌ இஸ்ரவேலை அழிப்பார்‌ என்று எரேமியா 
அறிவித்தபின்பு, தேவன்‌ எழுபது ஆண்டு சிறையிருப்புக்குப்‌ பின்‌ அவர்கள்‌ 
திரும்பி வருவார்கள்‌ என்று நினைவுபடுத்தினார்‌. இது நிலத்தின்‌ மீது முதலீடு 
செய்வதற்கான பொன்னான வாய்ப்பாயிருந்தது! இர்க்கதரிசி எழுதினார்‌, “என்‌ 





பெரிய தகப்பன்‌ மகனாகிய அனாமயேலின்‌ கையில்‌, நான்‌ ஆனதோ த்திலிருக்கிற 
அவனுடைய நிலத்தைக்‌ கொண்டு ... நான்‌ பத்திரத்தில்‌ கையெழுத்தையும்‌, 
முத்திரையையும்‌ போட்டு சாட்சிகளை வைத்து, வெள்ளியைத்‌ தராசிலே 
நிறுத்துக்‌ கொடுத்த பின்பு” (எரேமியா 32:9, 10; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 
எழுபது ஆண்டுகளுக்குப்‌ பின்பு, எரேமியாவின்‌ சந்ததியார்‌, பத்திரத்தின்‌ 
மேல்‌ இருக்கிற முத்திரையை உடைத்து, அந்த நிலம்‌ தங்களுக்குரியது என்ற 
உரிமையை நிலை நாட்டுவார்கள்‌ என்றார்‌. அங்கே முத்திரையிடப்பட்டது 
வர்த்தகப்‌ பரிமாற்றத்தின்‌ முடிவைக்‌ காட்டியது. 

பரிசுத்த ஆவியின்‌ முத்திரை மீட்பின்‌ கிரயம்‌ முழுமையாக செலுத்தப்பட்டு 
விட்டதையும்‌, இப்பொழுது நாம்‌ தேவனுக்குரியவர்கள்‌ என்பதையும்‌ 
அடையாளப்படுத்துகிறது. நாம்‌ ஒரு ரெயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டு பிறகு நாம்‌ 
அவருடையவர்கள்‌ என நிரூபிக்க முத்திரையிடப்பட்டவர்கள்‌. 

பாது. ஒரு முத்திரையிடுதல்‌ பாதுகாப்பு நோக்கத்திற்காகவும்‌ 
பயன்படுத்தப்பட்டது. தானியேல்‌ சிங்கத்தின்‌ குகையில்‌ போடப்பட்டபோது. 
குகை வாயிலை சுற்றிலும்‌ அரக்கு காய்ச்சி ஊற்றப்பட்டு ராஜாவின்‌ 
முத்திரை மோதிரத்தாலோ அல்லது அவருடைய பிரபுக்களில்‌ ஒருவருடைய 
மோதிரத்தாலோ முத்திரையிட்டு பதிந்தார்கள்‌. அதன்‌ மூலம்‌ அதிகார 
அடையாளமாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட எண்ணத்தை அது ஏற்படுத்தியது. 
வாயில்‌ பாதுகாக்கப்பட்டு, அதிகாரம்‌ பெற்ற ஒரே ஒருவர்‌ மட்டுமே அந்த 
முத்திரையை உடைக்க உத்தரவிட முடியும்‌. 

இதற்கொப்பான ஒரு நிகழ்ச்சியை இயேசுவின்‌ மரணத்தின்போது 
யூதர்கள்‌ அவருடைய கல்லறையை முத்திரையிட்டதன்‌ மூலம்‌ காணலாம்‌. இது 
அவரது க்ஷர்கள்‌ களவாக அவருடைய சரீரத்தைக்‌ கொண்டு போகாமலிருக்கச்‌ 














செய்யப்பட்டது. 

மீட்கப்பட்ட ஜீவனை தேவன்‌ எடுத்து பரிசுத்த அவியினால்‌ 
முத்திரையிட்டு, அவர்‌ மாத்திரமே அந்த முத்திரையை உடைக்க அதிகாரம்‌ 
பெற்றிருப்பாரேயானால்‌, வேறு யார்‌ அதை உடைக்கக்‌ கூடும்‌? யாராலும்‌ 
முடியாது! நமது சுதந்தரம்‌ பாதுகாப்பாய்‌ இருக்கிறது. 

ரிதம்‌ பெற்ற அதிகாரம்‌. முத்திரையிடுதலின்‌ கடைசி பயன்பாடு 
பிரதிநிதித்துவம்‌ பெற்ற அதிகாரத்தைக்‌ காட்டுவது, அதாவது இன்னொருவர்‌ 
பெயரில்‌ செயல்படக்‌ கொடுக்கப்பட்ட அதிகாரம்‌. இது குறித்த உதாரணம்‌ 
எஸ்தர்‌ புத்தகத்தில்‌ காணப்படுகிறது: “அப்பொழுது ராஜா தன்‌ கையிலிருக்கிற 





74 


தன்‌ மோதிரத்தைக்‌ கழற்றி ... ஆமானிடத்தில்‌ கொடுத்து ...” (எஸ்தர்‌ 3:10). 
ஆமான்‌ மொர்தேகாயையும்‌ பிற யூதர்களையும்‌ ஒழித்துக்‌ கட்டும்படி 
சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ ராஜாவிடத்தில்‌ ஒரு தவறான 
கதையைச்‌ சொல்லி, யூதர்கள்‌ நாட்டுக்கு ஒரு பயங்கரவாதிகளைப்‌ போன்ற 
தோற்றத்தை ஏற்படுத்தினான்‌. ராஜா ஆமானிடத்தில்‌ மோதிரத்தைக்‌ 
கழற்றிக்‌ கொடுத்து ஜனத்துக்கு அவன்‌ இஷ்டப்படியெல்லாம்‌ செய்ய உரிமை 
கொடுத்தான்‌. ஆமானின்‌ சூழ்ச்சி, பின்னதாக கண்டு பிடிக்கப்பட்டபோது, 





மொர்கெகாய்க்கு அதே உரிமை கொடுக்கப்பட்டது. மொர்கெகாயினிடத்தில்‌ 
ராஜா சொன்னார்‌, 


இப்போதும்‌ உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள்‌ ராஜாவின்‌ நாமத்தினால்‌ 
யூதருக்காக எழுதி, ராஜாவின்‌ மோதிரத்தால்‌ முத்திரை போடுங்கள்‌; 
ராஜாவின்‌ பேரால்‌ எழுதப்பட்டு, ராஜாவின்‌ மோதிரத்தினால்‌ முத்திரை 
போடப்பட்டதைச்‌ செல்லாமற்‌ போகப்பண்ண ஒருவராலும்‌ கூடாது 
என்றான்‌ (எஸ்தர்‌ 8:8). 


மொர்தெகாயினிடத்தில்‌ தனது மோதிரத்தைக்‌ கொடுத்ததன்‌ மூலம்‌, ராஜா 
தனது முழு அதிகாரத்தின்‌ பிரதிநிதித்துவத்தை அவனுக்குக்‌ கொடுத்து ராஜரீக 
பேரால்‌ செயல்படும்‌ உரிமையை அளித்தான்‌. 

இவைகள்‌ அனைத்திலும்‌ விசுவாசிகளுக்கென சொல்லப்படும்‌ கருத்து 
என்ன? யோவான்‌ 16:23 ல்‌, அப்போஸ்தலர்கள்‌ பரிசுத்த ஆவியைப்‌ 





பெறுவார்கள்‌ என்று சொன்னபின்பு, தமது நாமத்தினாலே அவர்கள்‌ 
செயலாற்ற வேண்டியவைகளை இயேசு வாக்களித்தார்‌. தேவனுடைய 
பரிசுத்த ஆவி நம்மேல்‌ இருப்பதால்‌ - நமது ஜீவியத்தில்‌ தெய்வீக முத்திரை 
பதிக்கப்பட்டதால்‌ - நாம்‌ பிரதிநிதித்துவம்‌ பெற்ற இயேசுவின்‌ அதிகாரத்தின்‌ 
பேரால்‌ பிதாவினிடத்தில்‌ எதை வேண்டுமானாலும்‌ கேட்கலாம்‌. 

நம்முடைய இருதயங்களிலே தங்கியிருக்கும்‌ பரிசுத்த ஆவியே நமக்கு 
உத்திரவாதமளித்து சுதந்தரர்களாக, தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணினவைகளை 
பெற்றுக்‌ கொள்ளப்‌ போகிறோம்‌. பவுல்‌ ஆவியானவர்தான்‌ தேவனுடைய 
வைப்பு நிதி என்று சொன்னார்‌, “அவருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ அவருடைய 
மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள்‌ என்பதற்கு ஆவியானவர்‌ 
நம்முடைய சுதந்தரத்தின்‌ அச்சாராமாயிருக்கிறார்‌” (எபேசியர்‌ 1:14). தேவன்‌ 
தாம்‌ தெரிந்து கொண்ட வர்களுக்கு ஏற்கனவே பகுதி சுதந்தரத்தைக்‌ கொடுத்து 
விட்டார்‌; பரிசுத்த ஆவி நமக்குள்‌ இருக்கிறார்‌ என்பது தேவன்‌ செலுத்திய முன்‌ 
பணம்‌, மற்றவைகள்‌ தொடரும்‌ என்ற உறுதிமொழியில்‌ கொடுத்திருக்றொர்‌. 
தேவன்‌ நாம்‌ அவருக்குச்‌ சொந்தமானவர்கள்‌ என்று காட்டுவதற்காக மட்டும்‌ 
தமது ஆவியைக்‌ கொடுக்கவில்லை, ஆனால்‌ அவர்‌ நமக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணியுள்ள எல்லாவற்றையும்‌ பெற்றுக்‌ கொள்வோம்‌ என்று நாம்‌ உணர்ந்து 








கொள்ளவும்‌ அப்படிச்‌ செய்திருக்கிறார்‌. 

மூவரை: தேவனுடைய இலக்கு நம்முடைய முழுமையான மீட்பு. 
நாம்‌ ஏற்கனவே பாவத்தின்‌ தண்டனையிலிருந்தும்‌ வல்லமையிலிருந்தும்‌ 
மீட்கப்பட்டிருக்கிறோம்‌; ஒரு நாளில்‌ நாம்‌ பாவத்தின்‌ பிரசன்னத்திலிருந்தே 
மீட்கப்பட போகிறோம்‌. இப்பொழுது நமது ஆவிகள்‌ மீட்கப்பட்டுள்ளன, 


7 


ஆனால்‌ ஒரு நாளில்‌ நமது சரீரம்‌ அழிவில்லாதவைகளாக எழுப்பப்படும்‌. பின்பு 
நமது மீட்பு நிறைவடையும்‌ (ரோமர்‌ 8:23). அப்பொழுது நமது சுதந்தரத்தின்‌ 
இலக்கு முழுமையாக உணரக்தக்கதாக தேவன்‌ விடுதலையையும்‌, அழிவில்‌ 
லாத சரீரத்தையும்‌ அவருடைய சுதந்தரத்தின்‌ ஐசுவரியத்தையும்‌ நித்தி 
யத்திற்கும்‌ அனுபவிக்க தேவன்‌ கொடுக்கிறார்‌. நமக்கு வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்டவைகளை நாம்‌ பெறுவோம்‌! 

கடந்தகால நித்தியத்திலிருந்து எதிர்கால நித்தியம்‌ வரை நாம்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ புத்திரர்களாகத்‌ தெரிந்துகொள்ளப்பட்டோம்‌. நிகழ்காலத்தில்‌, 
நாம்‌ பாவத்திலிருந்து  விடுதலையாக்கப்பட்டோம்‌, மறுரூபமடைந்து 
கிறிஸ்துவின்‌ சாயலை அணிந்து கொள்ள விடுதலையானோம்‌. எதிர்‌ கால 
நித்தியத்தில்‌, தேவன்‌ தாமே அளிக்கிற சுதந்தரத்தின்‌ ஐசுவரியத்தைக்‌ 
கொண்டுள்ளோம்‌. நமது தெரிந்து கொள்ளுதலின்‌ விளைவு மகத்துவமுள்ள 
தேவனின்‌ மகிமைக்குப்‌ புகழ்ச்சியாகும்‌! 











கிறிஸ்‌ புல்லார்டு 


வாக்குத்தத்தத்துடன்‌ முத்திரையிடப்படுதல்‌ (1:13) 

தேவன்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின பரிசுத்த ஆவியால்‌ கிறிஸ்தவர்களை 
முத்திரை போட்டார்‌ ஆனால்‌ நடைமுறைக்‌ காரியத்தில்‌ இது எப்படி 
பொருள்படுகிறது? 


1. திறிஸ்தவர்களாக நிறைவான சுதந்தரத்தை நாம்‌ பெறுகிறோம்‌. 

2. தேவனுடைய ஆவியினாலே நாம்‌ பெலம்‌ பெற்று உள்ளான 
மனுஷனிலே தேவன்‌ எவைகளை நாம்‌ அறிய வேண்டும்‌ 
எவைகளை நாம்‌ செய்ய வேண்டும்‌ என்று விரும்புகிறாரோ 
அவைகளை நாம்‌ பற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌ (3:16-21). 

3. பரிசுத்த அவியின்‌ கனிகளை நாம்‌ கொடுக்கிறோம்‌ 
(கலாத்தியர்‌ 5:22, 23). 

4. மாம்சத்தை நாம்‌ வெற்றி கொண்டு உண்மையான ஜீவியத்தை 
நாம்‌ அனுபவிக்கிறோம்‌ (ரோமர்‌ 5:13). 

5. நாம்‌ மரித்தோரிலிருந்து எழுந்திருப்போம்‌ என்ற உறுதியைப்‌ 
பெற்றிருக்கிறோம்‌ (ரோமர்‌ 8:11). 

6. உபத்திரவ நேரங்களில்‌ நாம்‌ உதவிகளைப்‌ 
பெறுகிறவர்களாயிருக்கிறோம்‌ (ரோமர்‌ 8:26, 27). 

7. நாம்‌ இயேசுவின்‌ கரத்தில்‌ பாதுகாப்பாயிருக்கிறோம்‌. 





யோவான்‌ 10:27, 28ல்‌ இயேசு அருமையான ஒரு 
வாக்குத்தத்தத்தை செய்தியிருக்றொர்‌ அதில்‌ அவர்‌, “என்‌ ஆடுகள்‌ என்‌ 
சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது; நான்‌ அவைகளை அறிந்திருக்கிறேன்‌, 
அவைகள்‌ எனக்கு பின்‌ செல்லுகிறது. நான்‌ அவைகளுக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறேன்‌; அவைகள்‌ ஒருபோதும்‌ கெட்டுப்போவதில்லை, ஒருவனும்‌ 





அவைகளை என்‌ கையிலிருந்து பறித்துக்‌ கொள்வதுமில்லை” என்று 
சொன்னார்‌. இதில்‌ சொல்லப்பட்ட வினைச்‌ சொற்கள்‌ “செவிகொடுக்கிறது, ” 
“அறிந்திருக்கிறேன்‌,” “பின்‌ செல்லுகிறது,” “கொடுக்கிறேன்‌” ஆகியவைகள்‌ 


76 


அனைத்தும்‌ கிரேக்க மொழியில்‌ நிகழ்கால செயல்‌ சுட்டிக்காட்டலாக 
அமைந்துள்ளது, இதன்‌ பொருள்‌ பேசுபவர்‌ இந்த வாக்தியத்தைச்‌ 
சொல்லும்போது “ஏதோ சில காரியங்கள்‌ நடந்து கொண்டிருப்பதாக” பொருள்‌ 
படுகிறது,” நிகழ்கால செயல்பாட்டு சுட்டு என்பது “நடந்து கொண்டிருக்கும்‌ 
செயல்‌ மீது கவனத்தைக்‌ திருப்புவதாக” உள்ளது.”” ஆகையால்‌, இயேசு “என்‌ 
ஆடுகள்‌ என்‌ சத்தத்திற்கு செவி கொடுத்துக்‌ கொண்டுள்ளன, நான்‌ அவைகளை 
தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கிறேன்‌, அவைகள்‌ தொடர்ந்து எனக்குப்பின்‌ 
செல்லுகின்றன; நான்‌ தொடர்ந்து அவைகளுக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறேன்‌; அவைகள்‌ ஒருக்காலும்‌ கெட்டுப்‌ போவதில்லை” என்று 
சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. அவைகள்‌ ஒருக்காலும்‌ கெட்டுப்‌ போவதில்லை 
என்ற வாக்குத்தத்தம்‌ தொடர்ந்து அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்‌ 
செல்லுகிற ஆடுகளைக்‌ குறிக்கிறது. ஒரு ஆடு செவிகொடுப்பதை நிறுத்தி பின்‌ 
செல்லாமல்‌ விட்டுப்‌ போனால்‌, அது கொள்ளை போகிற அளவுக்கு பாதுகாப்பு 
இல்லாமல்‌ வாக்குத்தத்த எல்லைக்கு அப்பால்‌ போடறது. கிறிஸ்துவுக்குள்‌ 
நமக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஆலோசனையைக்‌ கொடுப்பது அவருடைய 
இந்த வாக்குத்தத்தத்தை கண்டுகொள்ளாமல்‌ விடுவதாகும்‌. பாதுகாப்பு குறித்த 
நிபந்தனையை கட்டாயமற்றது என்ற யோசனை பயன்படுத்தப்பட்டுள்ள 
வினைச்‌ சொல்லின்‌ செயலைக்‌ கண்டு கொள்ளாமல்‌ விட்டுவிடுவது. 
கிறிஸ்தவனுக்கு பாதுகாப்பு இருக்றெதா? முழு நிச்சயமாக! அவனுடைய 
பாதுகாப்பு நிபந்தனையற்றதா? நிச்சயமாக இல்லை! 











நமது ஆசீர்வாதங்களை தியானித்தல்‌ 
நாம்‌ நமது கிறிஸ்தவ ஜீவியத்தின்‌ போதே நமது ஆசீர்வாதங்களை 
எண்ணுவோம்‌ மற்றும்‌ ... 


* தேவன்‌ நம்மை ஆசீர்வஇுத்திருக்கிற பெருக்கமான ஆசீர்வாதங்களை 
ஆராய்ந்து பாருங்கள்‌. 

உ நாம்‌ இந்த உலகத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கிறபடி யால்‌ நமக்கென்று 
உள்ள ஆசீர்வாதங்களை தியானியுங்கள்‌. 

* எல்லா ஆசீர்வாதங்களுக்கும்‌ பிரதானமான ஆசீர்வாதங்களை 
ஆராயுங்கள்‌, அவைகள்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிற ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்கள்‌. இந்த ஆசீர்வாதங்கள்‌ நமக்கு ஆவிக்குரிய, 
பெருக்கமான, நித்திய ஜீவனைக்‌ கொடுக்கிறவைகளாயுள்ளன. 


நீங்கள்‌ “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிற இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களைப்‌ 
பெறும்படி, “கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிறீர்களா? 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek New 
Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan 
Publishing House, Regency Reference Library, 1975), 104. 2Marvin R. Vincent, Word Studies in 
the New Testament, vol. 3, the Epistles of paul (N.p.: Charles Scribner’s sons, 1890; reprint, 


77 


Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1946), 364. Albert Barnes Notes on the 
New Testament: Ephesians, Philippians and Colossians, ed. Robert Frew (Grand Rapids, Mich.: 
Baker Book House, 1965), 16. “Paul T. Butler, The Gospel of John, vol. 1, Bible Study Textbook 
Series (Joplin, Mo.: College Press, 1961), 21. “Homer Hailey, That You May Believe: Studies in 
the Gospel of John (Grand Rapids, Mich.: Baker Book House, 1973), 20. ‘Adapted from Gerald 
F. Hawthorne, Philippians, Word Biblical Commentary, vol. 43 (Waco, Tex.: Word Books, 1983), 
84. ”Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, 
Tenn.: AMG Publishers, 1992), 937, 963. ௩. C. H. Lenski, The Interpretation of St. Pauls 
Epistles to the Galatians, to the Ephesians and to the Philippians (Columbus, Ohio: Wartburg 
Press, 1946; reprint, Minneapolis: Augsburg Publishing House, 1961), 392. °T. R. Applebury, 
Studies in Second Corinthians, Bible Study Textbook Series (Joplin, Mo.: College Press, 1971), 
19. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian 
Literature, 3d ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: University of Chicago 
Press, 2000), 388. ’’Ibid., 305. 2D. L. Moody; quoted in Ruth Paxson, The Wealth, Walk and 
Warfare of the Christian (Old Tappan, N.J.: Fleming H. Revell Co., 1939), 31. PKenneth S. 
Wuest, Wuests Word Studies fiom the Greek New Testament for the English Reader: Ephesians 
and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 31; see also 
Bauer, 515. !*Wuest, 31; see also Bauer, 561. Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical 
Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 24. '°Wuest, 33. 7S. D. F. Salmond, “The 
Epistle to the Ephesians,” in The Expositor 5 Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:249. 1°Wuest, 33-34. °Salmond, 250. 
20Lenski, 360. 2Salmond, 251. Robert Young, Youngs Analytical Concordance to the Bible, 
22d American ed., rev. Wm. B. Stevenson (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing 
Co., n.d.), 14. 2T. S. Rees, “Adoption,” in The International Bible Encyclopedia, ed. James 
Orr (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1960), 1:58. 2*Salmond, 251. 
2Ipid., 250-51. 26Emmet Russell, “Adoption,” in The Zondervan Pictorial Bible Dictionary, ed. 
Merrill C. Tenney (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1963), 15. 27”Wuest, 36. 
28[bid., 36-37. Kenneth S. Wuest, Wuest 5 Word Studies from the Greek New Testament for the 
English Reader: Galatians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 
115. 20Wuest, Ephesians and Colossians, 37. Ibid. Salmond, 252. George V. Wigram, The 
Englishman & Greek Concordance of the New Testament, 9th ed. (London: Samuel Bagster and 
Sons, 1903), 322. “Vincent, 365. #Lincoln, 27. 9°Zodhiates, 631, 863. Aorist tense is used to speak 
of action in the past. 7Ibid., 631, 869. ஊர, 117. #Lenski, 366; see also Bauer, 156. “Bauer, 
770; Salmond, 255; Lenski, 367. “Salmond, 255. #Wuest, Ephesians and Colossians, 41. ®Ibid. 
“Salmond, 256. Bauer, 805. “Salmond, 257. “0. W. Barker, “Mystery,” in The International 
Standard Bible Encyclopedia, rev. ed., ed. Geoffrey W. Bromiley (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1986), 3:451-52. “*Wuest, Ephesians and Colossians, 44: sce 
also Bauer, 447. “Bauer, 511. °0Ibid., 404. °*'Wuest, Ephesians and Colossians, 44. 2Ibid.; see 
also Bauer, 697. Lincoln, 31. °*#Bauer, 830, 497. °°C. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek- 
English Lexicon of the New Testament, trans. and rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. 
Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 1977), 673. John McClintock 
and James Strong, eds., “Fulness,” in Cyclopedia of Biblical, Theological, and Ecclesiastical Lit- 
erature (Grand Rapids, Mich.: Baker Book House, 1970), 3:692. #7Salmond, 260. “க, 65. 


78 


*Zodhiates, 886. “Salmond, 261. “Henry Alford, The Greek Testament, vol. 3, Galatians-Phile- 
mon, 4th ed. (Cambridge: Deighton, Bell, and Co., 1865), 76. “Lincoln, 33. ’Zodhiates, 928; see 
also Bauer, 548. “Salmond, 263. Lincoln, 35-36. °°The Septuagint is the Greek translation of 
the Hebrew Old Testament, made in Egypt about the second century B.C. *”Bauer, 869. “806 John 
McClintock and James Strong, eds., “Purpose of God,” in Cyclopedia of Biblical, Theological, 
and Ecclesiastical Literature (Grand Rapids, Mich.: Baker Book House, 1970), 8:815. 
Zodhiates, 897. 7’Wigram, 361-62. 7IZodhiates, 897. 7°Wuest, Ephesians and Colossians, 48. 
78Salmond, 265-66; Wuest, Ephesians and Colossians, 48; Vincent, 368-69. /“Lenski, 380; 
Lincoln, 37. Lenski, 382. “ஷர, 26. ”/Bullinger, 339. °Lenski, 383. “Sealed,” in The New 
Schaff-Herzog Encyclopedia of Religious Knowledge, ed. Samuel Macauley Jackson (Grand 
Rapids, Mich.: Baker Book House, 1951), 1:248. #Kirsopp Lake, trans., The Apostolic Fathers, 
The Loeb Classical Library, ed. T. E. Page, et al. (Cambridge, Mass.: Harvard University Press, 
1913), 1:141, 2:263. £'Zodhiates, 893. “Lincoln, 41. #Ibid., 42. “William D. Mounce, Pastoral 
Epistles, Word Biblical Commentary, vol. 46 (Nashville: Thomas Nelson Publishers, 2000), 529. 
“51014. “இரேக்க வேத வசனப்‌ பகுதியின்‌ நேரடி மொழி பெயர்ப்பு “அவருக்குள்‌” என்பது 
வசனங்கள்‌ 7, 11, மற்றும்‌ 13 (இரண்டு முறை). “வித்தியாசப்பட்ட காலம்‌ மற்றும்‌ 
இடங்களிலிருந்த மதிப்பிற்குரிய இறையியலாளர்கள்‌ முன்‌ குறிக்கப்படுதலைக்‌ குறித்து 
கேட்கப்பட்ட கேள்விகளை விவாதித்தார்கள்‌ இதில்‌ நான்காம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
ஹிப்போ எனும்‌ இடத்தில்‌ வாழ்ந்த அகஸ்டின்‌, வட ஆபிரிக்கா மற்றும்‌ அவருடைய 
காலத்தில்‌ பண்டை அயர்லாந்து மற்றும்‌ வேல்ஷ்‌ நாடுகளில்‌ வாழ்ந்த பெலாக்கியஸ்‌; 
பதினோராம்‌ நூற்றாண்டு கான்டர்பரியைச் சார்ந்த அன்செல்ம்‌; பதிமூன்றாம்‌ நூற்றாண்டு 
ஆசாரியனான (பாதிரியார்‌) தாமஸ்‌ அகுய்னாஸ்‌; ஜான்‌ கால்வின்‌, பதினாறாம்‌ நூற்றாண்டு 
டச்‌ நாட்டு ஊழியம்‌ ஜேக்கோபஸ்‌ ஆர்மினியஸ்‌; மற்றும்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டு 
பிரிட்டிஷ்‌ ஆங்லிக்கன்‌ பாதிரி ஜான்‌ வெஸ்லி ஆகியோர்‌ இதில்‌ சிலர்‌. முன்குறித்தலுக்கு 
எதிராக சுயத்‌ தெரிவு குறித்து விவாதம்‌ நாமகரண கூட்டங்களின்‌ நடுவே தொடர்ந்து 
நடந்து கொண்டுள்ளது. “£2௦048(05, 869. £2]. Gresham Machen, New Testament Greek for 
Beginners (New York: Macmillan Co., 1957), 21-22. 


79 


3 
நீருபத்தைப்‌ பெறுவோர்‌ 
ஆழமாய்‌ சபையின்‌ 
நாக்கத்தை அறிந்து 
கொள்ளும்படி பவுலின்‌ ஜெயம்‌ 


[1:15-25] 


பவுல்‌ எபேசுவிலிருந்த சகோதரர்களைப்‌ பற்றி நினைத்தபோது 
அவர்களுக்காக ஜெபங்களை ஏறெடுத்தார்‌. 1:15-23ல்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாயெ 
மகிமையுள்ள சபையின்‌ இந்த அங்கத்தினர்களைக்‌ குறித்து தேவனிடத்தில்‌ 
என்ன ஜெபித்தார்‌ என்பதை நாம்‌ காண்கிறோம்‌. 


முன்னுரை (1:15-18) 


1 “ஆ னபடியினாலே, கர்த்தராகிய இயேசுவின்மேலுள்ள உங்கள்‌ 
விசுவாசத்தையும்‌, பரிசுத்தவான்‌௧ளெல்லார்மேலுமுள்ள உங்கள்‌ 
அன்பையுங்குறித்து நான்‌ கேள்விப்பட்டு, 16 இடைவிடாமல்‌ உங்களுக்காக 
ஸ்தோத்திரம்பண்ணி, என்‌ ஜெபங்களில்‌ உங்களை நினைத்து, நம்முடைய 
கர்த்தராயெ இயேசு கிறிஸ்துவின்‌ தேவனும்‌ மகிமையின்‌ பிதாவுமானவர்‌ 
தம்மை நீங்கள்‌ அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ 
அளிக்றெ ஆவியை உங்களுக்குத்‌ தந்தருளவேண்டுமென்றும்‌, 18 தாம்‌ நம்மை 
அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்றெ நம்பிக்கை இன்னதென்றும்‌, 
பரிசுத்தவான்களிடத்தில்‌ தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்தரத்தினுடைய 
மகிமையின்‌ ஐசுவரியம்‌ இன்னதென்றும்‌; 


வசனங்கள்‌ 15, 76. ஆனபடியினாலே என்பது “இந்தக்‌ 
காரணங்களால்‌”! என பொருள்படும்‌. இது ஒருவேளை வசனம்‌ 
3 முதல்‌ 14 வரை குறிப்பிட்டவைகளையோ அல்லது வசனங்கள்‌ 13, 14ல்‌ 
அவர்‌ பேசுகிற முத்திரையிடப்படுதல்‌ மற்றும்‌ அச்சாரத்தைக்‌ குறித்தோ 
பேசுவதாக இருக்கலாம்‌. இரண்டில்‌ எதுவாயிருப்பினும்‌, பவுல்‌, எபேசு 
சகோதரர்களின்‌ “விசுவாசத்தையும்‌” “பரிசுத்தவான்‌௧ள்‌ அனைவர்மேலுமுள்ள 
அன்பையும்‌ கேள்விப்பட்டு” தேவனுக்கு ஸ்தோத்திரம்‌ செலுத்தி அவர்களைத்‌ 
தம்முடைய ஜெபங்களில்‌ “நினைத்துக்‌ கொள்வதாகக்‌” குறிப்பிடுகிறார்‌. NASB 
இந்தச்‌ சொற்றொடர்களை இந்தச்‌ சகோதரர்கள்‌ தங்களின்‌ இலெக்காகய 


80 


இயேசுவில்‌ கொண்டுள்ள விசுவாசம்‌, பாராட்டப்படத்‌ தக்கது என்ற 
பொருளில்‌ மொழிபெயர்த்துள்ளது, இதற்கு மாற்றாகச்‌ சொல்லப்படும்‌ 
கருத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில்‌ இருப்பதை அடையாளப்படுத்தி 
அவருக்குள்ளாக அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்ட தையும்‌, 
அவருக்குள்ளாக அவர்கள்‌ வாழ்ந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும்‌ 
அனுபவிப்பதையும்‌ அடையாளப்படுத்துகறார்‌. இயேசு கிறிஸ்துவை 
அவர்களுடைய இலக்காக வைத்துப்‌ பேசக்‌ காரணம்‌ அதைத்‌ தொடர்ந்து பவுல்‌ 
பரிசுத்தவான்கள்‌ எல்லார்‌ மேலும்‌ நீங்கள்‌ கொண்டிருக்கிற அன்பையும்‌ என்று 
தொடர்ந்து குறிப்பிடுகிறார்‌, இதன்‌ பொருள்‌ பரிசுத்தவான்‌௧ள்‌ அவர்களுடைய 
அன்பிற்கான இலக்கு என்றார்‌. 

எபேசியா்களுக்குள்‌ இருக்கிற இயேசுவிலுள்ள விசுவாசம்‌, [81 kth 
யாம pistin, என்ற வார்த்தை, நேரடி பொருளில்‌, “உங்களில்‌ உள்ள 
விசுவாசத்தின்‌ ஆமம்‌” அல்லது “உங்கள்‌ விசுவாசத்தோடு கூடிய ஆழமான” 
என்று அர்த்தப்படுறெது. பவுல்‌ அவர்களுடைய விசுவாசத்தைப்‌ புகழ்ந்து, 
“அன்றாட வாழ்வுக்காக கர்த்தராயெ இயேசுவில்‌ நாளுக்கு நாள்‌ வளரும்‌ 
விசுவாசம்‌” என்று பேசுகிறார்‌.” “சகல பரிசுத்தவான்கள்‌ மேலும்‌ உள்ள அன்பு” 
இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தியது அத்துடன்‌ மற்ற கிறிஸ்தவர்களுடன்‌ 
கொண்டிருந்த எபேசியரின்‌ உறுதித்தன்மையையும்‌ அது விளங்கப்பண்ணியது. 
நம்முடைய சகோதரர்களிடம்‌ நாம்‌ காட்டும்‌ அப்படிப்பட்ட அன்பு 
மெச்சத்தக்கது, ஏனெனில்‌ அவளுடைய ஷோர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
காட்டும்‌ அன்பைக்‌ குறிப்பிட்டு அதுவே அவருடைய சீஷர்கள்‌ என்பதற்கு 
அடையாளம்‌ என்று இயேசு குறிப்பிட்டார்‌ (யோவான்‌ 13:34, 35). இங்கே 
ஒன்றாகக்‌ குறிப்பிடப்படுகிற விசுவாசமும்‌ அன்பும்‌ 1 தெசலோனிக்கேயர்‌ 
1:3 மற்றும்‌ 2 தெசலோனிக்கேயர்‌ 1:3 லும்‌ ஒன்றாகக்‌ காணப்படுகிறது. பூர்வகால 
பதிவேடுகளில்‌, “விசுவாசம்‌” மற்றும்‌ “அன்பு” ஆதியன “நம்பிக்கையோடு” 
சேர்த்து பெரும்பாலும்‌ குறிப்பிடப்படும்‌. இந்த மூன்று வார்த்தைகளையும்‌ 
பவுல்‌ தெசலோனிக்கேயர்‌ 1:3 மற்றும்‌ கொலோசெயர்‌ 1:4, லும்‌ பயன்படுத்திக்‌ 
குறிப்பிடுறொர்‌. எபேசியர்‌ 1ல்‌, வசனங்கள்‌ 12 மற்றும்‌ 18 ல்‌ “நம்பிக்கையையும்‌” 
வசனம்‌ 15 ல்‌ “விசுவாசத்தையும்‌” சேர்த்துப்‌ பேசுகிறார்‌. 








கேள்விப்பட்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தை எழுத்தாளர்‌ 
எபேசுவிலிருந்த சபையைக்‌ குறித்து தனிப்பட்ட முறையில்‌ எதுவும்‌ 
அறியாதவராயிருந்திருக்கிறார்‌ என்றும்‌, ஆகையால்‌, இப்புத்தகத்தின்‌ 
எழுத்தாளர்‌ பவுலல்லாமல்‌ வேறே யாரோதான்‌ எழுதியிருக்க வேண்டும்‌ என்று 
சில விளக்கவுரையாளர்களை நினைக்க விட்டுள்ளது. எப்படியிருப்பினும்‌, 
இரண்டு உண்மைகளை கவனிக்க வேண்டும்‌. முதலாவதாக பவுல்‌ 
பிலேமோனைக்‌ குறித்து தனிப்பட்ட முறையில்‌ அறிந்திருந்தபடியால்‌ அவரைக்‌ 
குறித்து, “பிரியமுள்ளவனும்‌ என்‌ உடன்‌ வேலையாளுமாயிருக்கிறவன்‌” 
என்று குறிப்பிட்டார்‌ (பிலேமோன்‌ 1). “உடன்‌ வேலையாள்‌” என்று 
பவுலால்‌ (பன்மையில்‌) குறிப்பிடப்பட்டபோது மாற்கு, அரிஸ்தர்க்கு தேமா, 
மற்றும்‌ லூக்கா ஆகியோரை பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தின்‌ கடை சியில்‌ 
குறிப்பிட்டார்‌ (வசனம்‌ 24). இந்த மனிதர்கள்‌ பவுலுடன்‌ உண்மையாகவே 
ஊழியம்‌ செய்தவர்கள்‌ என்று நமக்குத்‌ தெரியும்‌. பிலேமோன்‌ பவுலோடு 
கூட தனிப்பட்ட முறையிலும்‌ ஊழியம்‌ செய்திருக்கலாம்‌. இரண்டாவதாக, 


81 


பிலேமோன்‌ பவுலால்‌ மனம்‌ மாற்றப்பட்டவர்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை, 
ஏனெனில்‌ “நீர்‌ உம்மைத்‌ தாமே” எனக்குக்‌ கடனாகச்‌ செலுத்த வேண்டுமெ 
ன்று பவுல்‌ பிலேமோனைக்‌ குறித்து எழுதுகிறார்‌ (வசனம்‌ 19). இருந்தாலும்‌ 
மேலும்‌, பவுல்‌ பிலேமோனின்‌ அன்பையும்‌ விசுவாசத்தையும்‌ குறித்துத்‌ தாம்‌ 
சேன்ிடட்டத/ா கச்‌ சொன்னார்‌ (வசனம்‌ 5). அவருடைய விசுவாசத்தையும்‌ 
அன்பையும்‌ கேள்விப்பட்டதாகக்‌ குறிப்பிடுவதால்‌ பவுலுக்கு பிலேமோனைக்‌ 
குறித்து தனிப்பட்ட முறையில்‌ எதுவும்‌ தெரிந்திருக்கவில்லை என்பதுமல்ல இதன்‌ 
பொருள்‌ என்னவெனில்‌, பவுல்‌ கடைசியாக பிலேமோனைப்‌ பார்த்த பின்பு, 








அவருடைய தொடர்‌ வளர்ச்சியையும்‌ விசுவாசத்தையும்‌ குறித்து பவுல்‌ கேள்விப்‌ 
பட்டதைக்‌ குறிப்பிடுகிறார்‌ என்று பொருள்‌. ஆகையால்‌, எபேசியருடைய 
விசுவாசத்தையும்‌ அன்பையும்‌ பவுல்‌ கேள்விப்பட்டதாகக்‌ குறிப்பிடுவது, 
அவர்கள்‌ தங்கள்‌ கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ தொடர்ந்து முன்னேறுவதை அவர்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்ததை பொருள்படுத்துறெது. 

மேலும்‌ பவுல்‌ தனது சகோதரர்களுக்காக இடைவிடாமல்‌ தாம்‌ 
ஸ்தோத்திரம்‌ செலுத்துவதாகச்‌ சொன்னார்‌. பவுல்‌ தனது ஜெபத்தில்‌ 
சேர்த்துக்‌ கொண்ட ஜனங்கள்‌ ஒரு பெரிய பட்டியலாக இருந்திருக்க 
வேண்டும்‌. “ஸ்தோத்திரம்‌ செலுத்தி” என்பது கிரேக்க வினைச்‌ சொல்லாயெ 
யுகாரரிஸ்டி யோ என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, அதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ “நன்மை 
யான கிருபை. ”* தன்னுடைய நிருபங்களை பெறுவோரைக்‌ குறித்து தான்‌ எதை 
அறிந்திருந்தாரோ அதற்காக தொடர்ந்து ஸ்தோத்திரம்‌ செலுத்தினார்‌. அவர்‌ 
அவர்களுடைய விசுவாசத்துக்காகவும்‌ அன்புக்காகவும்‌ அவர்கள்‌ மூலம்‌ தேவன்‌ 








செய்த கிரியைகளுக்காகவும்‌ நன்றியுள்ளவராயிருந்தார்‌. 

வசனங்கள்‌ 16, 17. பவுல்‌ அவர்களுக்காக ஸ்தோத்திரம்‌ செலுத்தி 
யதோடு, தனது ஜெபங்களில்‌ நினைப்பதாகச்‌ சொன்னார்‌. “ஜெபங்களில்‌” 
என்பது கிரேக்கப்‌ பெயர்ச்‌ சொல்லான றர௦5சபீ, என்பதிலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது. இது மிக அதிகமாக புதிய ஏற்பாட்டில்‌ 
“ஜெபத்திற்காகப்‌” பயன்படுத்தப்பட்ட பதம்‌. பின்வரும்‌ வசனங்களில்‌, 
தேவனிடத்தில்‌ அவர்‌ ஏறெடுத்த விண்ணப்பங்களைக்‌ காண்கிறோம்‌. 

நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ தேவனும்‌ 
“பிதாவுமானவர்‌” என்று பவுல்‌ குறிப்பிடுவது வசனம்‌ 3 ஐ நினைவுபடுத்துவது. 
S. D. F. Salmond சொன்னதாவது, 


நித்திய தேவத்துவத்தில்‌ குமாரன்‌ தமது ஜீவனை பிதாவிடத்திலிருந்து 
பெற்றார்‌, தெய்வீகத்தின்‌ ஒரே ஊற்றுக்காரணி, மற்றும்‌ குமாரன்‌ 
உதவியாளரைப்‌ போல (தாவின்‌ உதவியாளராக இருக்கிறார்‌ எனும்‌ 
பொருளில்‌ குறிப்பிடப்பட்டு அதே தெய்வீகத்‌ தன்மையில்‌ இருப்பதைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது. நம்முடைய கர்த்தருடைய மீட்பின்‌ ஊழியத்தில்‌, 
அவர்‌ நித்திய பிதாவின்‌ குமாரனாக இருந்து கொண்டே, தேவனுடைய 
திறிஸ்துவாகவும்‌, தேவன்‌ தம்மை அவருக்குள்‌ வெளிப்படுத்தி அவரை 
அனுப [கலாத்தியர்‌ 4:5], அவரை அமர்த்தி [பிலிப்பியர்‌ 2:9]. 
அவரிடத்திலிருந்து ராஜ்யத்தைத்‌ கும்ப பெற்றுக்‌ | 1 கொரிந்தியர்‌ 15:24] 
கொள்ளப்போகிறார்‌. தமது ஊழியத்தின்‌ மதிப்புக்காக, அவரது தியானம்‌, 
அவருடைய அலுவலகப்‌ பணி, மற்றும்‌ உறவுமுறை ஆகியவற்றில்‌, 


82 


அவர்‌ தேவனைத்‌ தமது தேவனாகக்‌ கொண்டிருக்கிறார்‌ அவருடைய 
கட்டளையை இவர்‌ ஏற்று அவருடைய மீட்பின்‌ நோக்கத்தை (குமாரன்‌) 
நிவேற்றப்‌ போறார்‌.” 


மகிமையின்‌ பிதாவானவர்‌ என்பது மகிமைக்கு ஊற்றாயிருக்கிறவர்‌, 
அல்லது மகிமையைக்‌ கொடுக்கிறவர்‌ எனும்‌ பொருளில்‌ குறிப்பிடப்படலாம்‌. 
இந்த வார்த்தைகளை “மதிமைகளுக்கு சொந்தக்கார பிதாவானவர்‌” என்று 
பொருள்‌ படத்தக்க கண்ணோட்டத்தில்‌ பார்த்தல்‌ நலம்‌. Kenneth 5. Wuest 
கூற்றுப்படி, “மகிமை” என்பதற்கு முன்‌ திட்டமான துணைச்‌ சொல்‌ அதை 
“ஓ மகிமை” எனும்‌ பொருளைக்‌ கொடுக்கச்‌ செய்கிறது. “அதன்‌ பொருள்‌ 
அவரே மதிமைக்குச்‌ சொந்தமான பிதா.” Andrew T. Lincoln இதை “மகிமை” 
என்பது “தெய்வீகப்‌ பிரசன்னம்‌ மற்றும்‌ வல்லமையின்‌ உயர்‌சிெறப்பை” 
பேசுகிறது என்றார்‌” மேலும்‌ தொடர்ந்து, பவுலின்‌ எழுத்துக்களில்‌, “மகிமை” 
மற்றும்‌ “வல்லமை” என்பவைகள்‌ தேவனுடைய செயல்பாடுகளில்‌ ஒத்த 
பதங்களாக காணப்படக்கூடும்‌ என்றார்‌. இந்தக்‌ கருத்து தேவனுடைய 
பிரசன்னத்தின்‌ சாயலை இணைக்கக்கூடியது - அவருடைய தெய்வீகத்தன்மை - 
அவருடைய வல்லமையுடன்‌ எபேசியர்களின்‌ மனதில்‌ ஒளியூட்டக்கூடும்‌, பவுல்‌ 
ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்தவைகளில்‌ இதுவும்‌ ஒன்று (1:18). 

எபேசியா்கள்‌ தேவனிடமிருந்து பெற்றுக்‌ கொள்ள 
வேண்டுமென்று பவுல்‌ விரும்பினது தம்மை நீங்கள்‌ அறிந்து கொள்வதற்கான 
ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ அளிக்கிற ஆவியை உங்களுக்குத்‌ தந்ததருள 
வேண்டும்‌. இதை தமது மூன்று குறிப்பிடத்தக்க ஜெபத்தில்‌ கேட்றொர்‌ 
(காண்க 1:18, 19) என்பதை அவைகளில்‌ அறிந்து கொள்ளக்‌ கூடும்‌. 
சில விளக்கவுரையாளர்கள்‌ இந்த “ஆவியை” என்பது “ஆவியானவர்‌” 
அல்லது “பரிசுத்த ஆவியைக்‌” குறிப்பதாக நினைக்கிறார்கள்‌. ஆகிலும்‌, 
“அவியை” என்பதற்கு முன்‌ துணைச்‌ சொல்‌ எதுவும்‌ வசனப்பகுதியில்‌ 
எதுவும்‌ குறிப்பிடப்படவில்லை, மேலும்‌ இதன்‌ முன்னும்‌ பின்னும்‌ வரும்‌ 
வசனங்களில்‌ தேவத்துவத்தின்‌ மூன்றாம்‌ நபரைக்குறித்த தெளிவான எந்த 
ஆதாரத்தையும்‌ கொடுக்கவில்லை. சகோதரர்கள்‌ “ஞானத்தையும்‌ தெளிவையும்‌ 
அளிக்கிற ஆவியைப்‌” பெற வேண்டுமென்று பவுல்‌ விரும்பினாரேயொழிய 
“அவியானவர்‌ கொடுக்கிற ஞானத்தையும்‌ தெளிவையும்‌” பெற 
வேண்டுமென்று விரும்பவில்லை. இருப்பினும்‌, அவர்களுடைய 
வாழ்க்கையில்‌ ஆவியானவரும்‌ சம்பந்தப்பட்டிருந்தார்‌, ஆவியானவரே 
சுவிசேஷத்தின்‌ கெளிவை ஏவப்பட்ட மனுஷர்கள்‌ மூலமாக 
தெரியப்பண்ணினார்‌ (1 கொரிந்தியர்‌ 2:13). 

எபேசியரின்‌ இந்தப்‌ பகுதியைப்‌ புரிந்து கொள்ள கொலோசெயர்‌ 1:9- 
11 ஆதிய ஓத்தவசனம்‌ உதவுகிறது. கொலோசெயர்கள்‌ “எல்லா ஞானத்தோடும்‌, 
ஆவிக்குரிய விவேகத்தோடும்‌ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே 
நிரப்பப்பட” பவுல்‌ ஜெபம்‌ பண்ணினார்‌. கொலோசெயர்கள்‌ தேவனுடைய 
ஞானத்தைக்‌ தங்களுடைய வாழ்க்கையில்‌ பயன்படுத்த ஏதுவான பற்றிக்‌ 
கொள்ளுதலையும்‌ ஞானத்தையும்‌ உடைய மனதால்‌ அறியும்‌ திறன்‌ பெற 
வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. விருப்பப்பட்டதன்‌ விளைவாக அவர்கள்‌ 
தேவனைக்‌ குறித்து அறிகிற அறிவினாலே பெருக அல்லது தேவனை நிறைவாய்‌ 





83 


அறிந்து கொள்ள வேண்டும்‌. 

“அறிவு” (1:17; கொலோசெயர்‌ 1:10) என்பது 21098, என்பதி 
லிருந்து வந்தது அதன்‌ பொருள்‌ “அதிகமான பெரிய அளவிலான ஒரு பரந்த 
அறிவு.”” “அறிவுக்கு” கிரேக்கப்‌ பெயர்ச்‌ சொல்‌ 1௦%. முற்சேர்க்கையான 
ம! சேர்க்கப்பட்டு, அறிவு மற்றும்‌ அந்த அறிவைப்‌ பெற்றவர்‌ வலிமையான 
ஒரு செல்வாக்குடையவராக விளங்கச்‌ செய்கிற மிகப்‌ பெரிய பங்களிப்பை 
குறிப்பிடுறெ சொல்லாகும்‌.” 

தேவனுடைய மிகப்‌ பெரிதான அறிவை நாம்‌ அடைவது எப்படி? 
இந்த வசனப்பகுதியில்‌ ஜெபத்திற்கு பதில்‌ கொடுக்கும்‌ விதமாக, தேவன்‌ 
ஞானத்தை அளித்து, தம்முடைய வெளிப்படுத்தின செய்தியின்‌ சத்தியத்தை 
தம்முடைய ஜனங்கள்‌ புரிந்து கொண்டு முறையாகப்‌ பயன்படுத்த உதவுகிறார்‌. 
தேவனோடு நாம்‌ எவ்வளவாய்‌ நெருங்கின உறவுமுறையில்‌ வாழுகிறோமோ, 
அவ்வளவு சிறப்பாய்‌ நாம்‌ தேவனை அறிந்து கொள்வோம்‌. ஆவிக்குரிய 
வளர்ச்சி காலத்தினஜாடே வருவது, பதிலளிக்கப்பட்ட ஜெபம்‌ மற்றும்‌ 
தேவனுடைய அருள்‌ கிடைக்கும்‌ போது வருகிறது. இந்த வசனத்தில்‌ பவுலின்‌ 
குறிக்கோள்‌ எபேசியர்கள்‌ மேற்கொண்டு தெளிவை (வெளிப்பாட்டை) பெற 
வேண்டியதில்லை, ஆனால்‌ அவர்கள்‌ ஏற்கனவே பெற்றுள்ள வெளிப்பாட்டை 
(தெளிவை) புரிந்து தேவனுடைய நிறைவான அறிவைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பதுதான்‌. தேவனைக்‌ குறித்த இந்த அறிவோடு, அவர்கள்‌ மூன்று 
காரியங்களை பெற்றுக்‌ கொள்ளும்படி வசனம்‌ 18, 19ல்‌ ஜெபிக்கிறார்‌. 





வசனம்‌ 19. “மனம்‌” என்பது மனிதனுடைய புத்தி, உணர்வு மனத்திடம்‌ 
ஆகியவற்றின்‌ இருப்பிடம்‌, இந்த உள்மனதுடன்‌, மனிதன்‌ தன்‌ மனதில்‌ 
எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே இருக்கிறான்‌ என்று ஏன்‌ வேதாகமம்‌ 
பேசுகிறது என்று புரிந்து கொள்ள முடியும்‌ (நீதிமொழிகள்‌ 23:7; 18137; 
மத்தேயு 9:4), இருதயப்பூர்வமான அன்பு (மத்தேயு 22:32), மனப்பூர்வமான 
கீழ்ப்படிதல்‌ (ரோமர்‌ 6:17). பவுல்‌ மனக்கண்களைக்‌ குறித்துப்‌ பேசுறார்‌, 
இதன்‌ மூலம்‌ புத்தி. உணர்வு, சிந்திக்றெ சித்தம்‌, பகுத்தறிவு, புரிந்து 
கொள்ளுதல்‌, தீர்மானித்தல்‌, மற்றும்‌ பெற்றுக்‌ கொண்ட தகவல்‌ பேரில்‌ 





செயல்படுதல்‌ ஆகியவைகளைக்‌ கொண்ட இருப்பிடம்‌ என்பதை அவர்‌ 
பொருள்படுத்துகிறார்‌. தேவனுடைய செய்தியை ஒருவர்‌ கேட்கும்‌ போது 
அவர்‌ அதை ஏற்றுக்‌ கொள்ளலாம்‌ அல்லது கள்ளிவிடலாம்‌. அவர்‌ அதை புரிந்து 
கொள்ளுதலோடு ஏற்றுக்‌ கொண்டால்‌, அவருடைய கண்கள்‌ திறக்கப்பட்டது 
என்று நாம்‌ சொல்லலாம்‌ லூக்கா 24:31). தவறாகப்‌ புரிந்து கொண்டு அவர்‌ 
புறக்கணிப்பாரானால்‌, உண்மையைப்‌ புரிந்து கொள்ளுமுன்‌ கொண்டிருக்கும்‌ 
தப்பெண்ணம்‌, ஒருதலை விருப்பு அல்லது வெறுப்பு அடிப்படையைக்‌ 
கொண்டிருப்பவரை அவருடைய கண்கள்‌ மூடப்பட்டுள்ளது என்றோ அல்லது 
குருடாக்கப்பட்டுள்ளது என்றோ சொல்வோம்‌ (மத்தேயு 13:15, 16). இந்தப்‌ 
பொருளில்‌ மனதிற்கு கண்‌ இருக்கிறது. பவுல்‌ எபேசியர்களுக்கு ஜெபித்தலில்‌, 
“உங்களுக்குப்‌ பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ கொடுக்க வேண்டுமென்று” 
ஜெபித்தார்‌. 

பிரகாசமுள்ள மனக்கண்கள்‌ என்பது எபேசியர்களுக்கு கடந்த 
காலத்தில்‌ கொடுக்கப்பட்ட ஏதோ ஒன்றுக்கு நிகழ்கால விளைவைச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது. “உங்களுடைய பிரகாசமுள்ள கண்களைக்‌ கொடுத்தி 


84 


ருப்பதால்‌, இப்போதைய விளைவு மூலம்‌ இப்போது நீங்கள்‌ விழிப்புணர்வு 
பெற்றவர்களாயிருக்கிறீர்கள்‌. ” அவர்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டு 
கீழ்ப்படிந்தபோது இந்தப்‌ பிரகாசம்‌ நிகழ்ந்தது. அவர்கள்‌ இப்போது 
விழிப்புணர்வு பெற்றவர்களாய்‌ வாழ்ந்து கொண்டுள்ளனர்‌. பவுலின்‌ ஜெபம்‌ 
இந்த விழிப்புணர்வில்‌ வளர வேண்டும்‌ என்பதுதான்‌, அல்லது அவர்கள்‌ 
ஏற்கனவே பெற்றவைகளை அறிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. “பிரகாசம்‌” 
என்பது எபேசியர்கள்‌ மனமாற்றம்‌ பெற்றதற்கு முன்பு இருந்த நிலைக்கு 
முரணானது. அவர்கள்‌ தங்கள்‌ “புத்தியிலே அந்தகாரப்பட்டிருந்தார்கள்‌” (4:18); 
ஆனால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பரிசுத்தமுள்ளவர்களும்‌ விசுவாசிகளாகவும்‌ மாறிய 
பிறகு, அவர்கள்‌ “கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயும்‌” “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாக 
நடந்து கொள்ளவும்‌” வேண்டியவர்களாயிருந்தனர்‌ (5:8). 

எபேசியா்கள்‌ கண்கள்‌ திறக்கப்பட்ட வர்களில்‌ சிலராக 
இருந்தவர்களும்‌ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு மாறினவர்களும்‌ 
ஆவார்கள்‌. சாத்தானின்‌ அதிகாரத்தினின்று விடுதலையாகி தேவனுடைய 





அதிகாரத்துக்குட்பட்டவர்களாயும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ கொண்ட 
விசுவாசத்தினாலே பாவமன்னிப்பையும்‌ சுதந்தரத்தையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்படி பரிசுத்தமாக்கப்பட்ட வர்களுமாவர்‌ (காண்க நடபடிகள்‌ 26:18). 
இந்தக்‌ காரியங்களைப்‌ பெற்றதினால்‌ இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலில்‌ 
அவர்கள்‌ வளர வேண்டியவர்களாயிருந்தனர்‌. 


தேவனுடைய அழைப்பின்‌ மகா மேன்மை, 
அவருடைய சுதந்தரம்‌, மற்றும்‌ அவருடைய வல்லமை 
(1:18, 19) 


18 தாம்‌ நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை 
இன்னதென்றும்‌, பரிசுத்தவான்களிடத்தில்‌ தமக்கு உண்டாயிருக்கிற 
சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ இன்னதென்றும்‌ தாம்‌ 
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது 
பலத்த சத்துவத்தின்‌ வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவார்களாகிய 
நம்மிடத்திலே காண்பிக்கும்‌ கும்முடைய வல்லமையின்‌ மகா 
மேன்மையான மகத்துவம்‌ இன்னதென்றும்‌, நீங்கள்‌ அறியும்படிக்கு, அவர்‌ 
உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கவேண்டுமென்றும்‌ 


வேண்டிக்கொள்கிறேன்‌. 
எபேசியா்கள்‌ அவர்களுடைய விசுவாசத்திலே வளர்ந்து 
முழுமையடை கிறவர்களாயிருக்கையில்‌, பவுல்‌ அவர்கள்‌ தேவனு 


டைய நோக்கத்தை ஆழமாக புரிந்து அது அவர்களுக்குள்ளே கிரியை 
செய்கிறதை அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஜெபித்தார்‌. அவர்‌ அவர்கள்‌ 
பிரகாசமடையவும்‌, அல்லது இன்னும்‌ அதிகத்‌ தெளிவாகக்‌ காணவும்‌ கூடிய 





மூன்று பகுதிகளைக்‌ குறிப்பிட்டார்‌. ஆகையால்‌, தேவனுடைய அழைப்பு 
கொண்டுவந்த நம்பிக்கையை முழுமையான வகையில்‌ அறிந்து கொள்ளவும்‌, 
அவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ சுதந்தரத்தின்‌ ஆஸ்தியின்‌ மகிமையையும்‌ 


85 


தேவனுடைய மகத்துவம்‌ நிறைந்த வல்லமையான சத்துவத்தையும்‌ குறித்து 
ஜெபித்தார்‌. 

வசனம்‌ 18. முதலாவதாக, பவுல்‌ தமது வாசகர்கள்‌ அவர்களுக்கென்று 
கொடுக்கப்பட்ட நம்பிக்கையைக்‌ குறித்து ஆழமான அறிவைப்‌ பெற 
வேண்டுமென்று விரும்பினார்‌. ஏனெனில்‌ தேவனுடைய நோக்கம்‌ 
அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. “நம்மை அழைத்ததினாலே நமக்கு 
உண்டாயிருக்றெ நம்பிக்கை இன்னதென்று அறியும்படிக்கு” நமக்கு 
பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ கொடுக்க வேண்டுமென்று தான்‌ ஜெபிப்பதாக 
அவர்‌ சொன்னார்‌. அவருடைய அழைப்பு என்று குறிப்பிடப்படுவது மறுபடியும்‌ 
இந்நிருபத்தின்‌ ஆரம்ப வார்த்தைகளுக்கு நம்மை நினைவூட்டுகிறது, அங்கே 
பவுல்‌ தேவன்‌ “நம்மைத்‌ தெரிந்து கொண்டார்‌” என்று பேசுறார்‌ (1:4). மேலும்‌ 
அது பின்வரும்‌ வசனங்களிலும்‌ காணச்‌ செய்கிறது, “நீங்கள்‌ அழைக்கப்பட்ட 
அழைப்புக்கு” (4:1). மேலும்‌ “ஓரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டீர்கள்‌” (4:4) 
என்றும்‌ சொன்னார்‌, இதை பவுல்‌ தமது நிருபத்தின்‌ கடைசியிலும்‌ பேசினார்‌. 
தேவனுடைய அழைப்பை ஜனங்கள்‌ தங்களுடைய இரட்சிப்புக்காக 
ஏற்றுக்கொள்ளவே நிராகரிக்கவோ செய்கிற விஷயத்தை தேவன்‌ தெரிவு 
செய்வதில்லை, எனவே தேவனின்‌ அழைப்பு ஒரு எல்லைக்கு உட்பட்டதல்ல, 
நமக்கு அதற்கான வழியை ஏற்படுத்தி அவருடன்‌ நட்புறவு கொள்ளச்‌ 
செய்கிற காரியத்தின்‌ துவக்கம்‌ அவருடையது என்று பேசுகிறது உண்மையே. 
“கிறிஸ்துவுக்குள்‌” நமக்கு நம்பிக்கையிருக்றெது, இந்த நம்பிக்கையை தேவன்‌ 
நமக்கு கொடுத்திருக்கிறபடியால்‌ அது நம்முடையது, அது அவருடைய 
“மதிமைக்குப்‌ புகழ்ச்சியாயிருக்றெது” (1:12). 

எபேசியரின்‌ பாவநிலைக்கு மாற்றாக, பவுல்‌ நிருபத்தை எழுதும்‌ 














போது, அவர்கள்‌ முழுமையான சுதந்தரத்தைப்‌ பெறுகிறதாக அவர்களின்‌ 
நம்பிக்கையிருந்தது (1:11-14). அவர்களுடைய நம்பிக்கை பரலோகத்திற்காக 
இருந்தது (கொலோசெயர்‌ 1:5), சுவிசேஷத்தை அவர்கள்‌ ஏற்றுக்கொள்வதுடன்‌ 
கூடிய ஒரு வாக்குத்தத்தமாக அது இருந்தது (1:23). நம்பிக்கை (eறர5) 
என்பது “சில நன்மைகளை விரும்பி அதை அடைவோம்‌ என்ற ஆவலைக்‌ 
கொண்டிருப்பது.” இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஆசைப்பட்டது பரலோகம்‌ 
மட்டுமல்ல, தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ இருக்கிறபடியால்‌, அங்கே 
அவர்கள்‌ வாழவும்‌ ஆசைப்பட்டனர்‌. நம்பிக்கை என்பது வெறும்‌ ஆசை ம 
ட்டுமல்ல; எந்த எதிர்பார்ப்புமின்றி ஒருவர்‌ பரலோகத்தை ஆசைப்படலாம்‌, 
அது வேதாகமம்‌ காட்சிப்படி, அங்கே போகலாம்‌ என்பது அவர்களின்‌ 
அவல்‌. அல்லது நம்பிக்கை என்பது வெறும்‌ எதிர்பார்ப்பு மட்டுமல்ல: 
ஒருவர்‌ ஏதோ ஒரு பயங்கரம்‌ நிகழ்வது போல எதிர்பார்க்கலாம்‌, ஆனால்‌ 
அதற்கென அவர்‌ ஆசைப்படுவதில்லை. நம்பிக்கை என்பது ஆசைப்படுதலும்‌ 
எதிர்பார்க்குதலுமாகும்‌. இந்த நம்பிக்கை தேவனுடைய வார்த்தையை 
ஆதாரமாகக்‌ கொண்டது, இந்த வாழ்வில்‌ கிறிஸ்தவன்‌ தொல்லைகளை 
எதிர்‌ கொள்ளும்‌ போது “அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும்‌ உறுதியும்‌ 
திரைக்குள்ளாகப்‌ போறெதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது” (எபிரெயர்‌ 
6:19). அவருடைய “அழைப்பின்‌ நம்பிக்கை” யில்‌ வளரும்படியாய்‌ எபேசிய 
வாசகர்களை பவுல்‌ வேண்டுகிறார்‌. 

வசனம்‌ 18. இரண்டாவதாக, எபேசியர்கள்‌ “பரிசுத்தவான்௧ளிடத்தில்‌ 


86 


தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ 
இன்னதென்று அறிகிற” அறிவைப்பெறும்படி பவுல்‌ ஜெபித்தார்‌. 
பவுல்‌ ஏற்கனவே “சுதந்தரம்‌” என்பதை இரண்டு விதமாக அதிகாரம்‌ 
1 ல்‌ பயன்படுத்தினார்‌. பரிசுத்தவான்‌௧ள்‌ தேவனுடைய சுதந்தரவாளிகள்‌ 
(காண்க 1:11), மற்றும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ “நமது சுதந்தரத்தின்‌ 
அச்சாரமாயிருக்றொர்‌” (1:14).  “பரிசுத்தவான்‌௧ளிடத்தில்‌ தேவனுக்கு 
உண்டாயிருக்றெ சுதந்தரம்‌” என்பதை பவுல்‌ மேலே முதலாவது சொன்னதை 
கொண்டு பேசியிருப்பாரானால்‌, பிறகு அது தேவனுடைய பார்வையில்‌ 
எவ்வளவு விலையேறப்பட்டது என்று அவர்கள்‌ அறியவேண்டுமென அவர்‌ 
விரும்பினார்‌. “சுதந்தரம்‌” என்பதை பவுல்‌ இரண்டாவது சொன்னதை 
மனதிற்கொண்டு பேசியிருப்பாரானால்‌, பிறகு அடுத்த உலகில்‌ கடைக்கும்‌ 
மகிமையின்‌ முழு ஐசுவரியத்திற்காக முழுமையான பாராட்டுதலை 
(புகழ்ச்சியை) உடையவர்களாக இருக்க வேண்டும்‌ என்று அவர்களிடம்‌ 
விரும்பினார்‌. வசனம்‌ 14 ல்‌ பவுல்‌ சொன்னதை ஆதாரமாகக்‌ கொண்டு, 
பார்ப்போமாகில்‌ தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்தில்‌ உண்டாயிருக்றெ 
சுதந்தரத்தின்‌ மகிமை என்பது, பவுல்‌ மேலே இரண்டாவதாகக்‌ குறிப்பிட்டதை 
மனதில்‌ கொண்டுதான்‌ பேசியிருக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ அதை 
அவர்கள்‌ அறிய அவர்‌ ஜெபித்தார்‌. 

வசனம்‌ 19. பவுல்‌ மேலும்‌ எபேசியர்கள்‌ 


[13 


... விசுவாசிக்கிறவார்களாகிய 
நம்மிடத்திலே காண்பிக்கும்‌ தம்முடைய வல்லமையின்‌ மகாமேன்மையான 
மகத்துவம்‌ இன்னதென்று” எபேசியர்கள்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்று 
விரும்பினார்‌. இந்தக்‌ கிறிஸ்தவர்களுக்கு பவுலின்‌ ஜெபத்தின்‌ மூன்றாம்‌ 
விண்ணப்பம்‌ இது. அது பெலத்தினால்‌ நிரப்பப்பட்டி ருந்தது; தமது வாசகர்கள்‌ 
தேவனுடைய வல்லமையைக்‌ குறித்து மிகப்‌ பெரிதாக புகழுறெவர்களாக 
இருக்க ஜெபித்தார்‌. 

இந்த வல்லமையை குறிப்பிட நான்கு பதங்களை அப்போஸ்தலன்‌ 
பயன்படுத்துறொர்‌. “வல்லமையை” அவர்‌ அறிமுகப்படுத்தும்போது 
“தேவனுடைய பலத்த சத்துவத்தின்‌ வல்லமை” என்றார்‌ (நhuperballon 
megethos). இதில்‌ “அப்பால்‌ எய்கின்ற ... வல்லமை, ” சத்துவத்தின்‌ உச்சக்கட்டத்‌ 
தன்மை அளவிட இயலாதது என்ற ரீதியில்‌ குறிப்பிடப்படுநறெது."' 
தேவனுடைய வல்லமைக்கு அளவு இல்லை. “வல்லமையைக்‌” குறிக்கும்‌ 
நான்கு வார்த்தைகள்‌ இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஸாம்‌, என்பது 
கிரேக்கப்‌ பதத்தில்‌ “இயல்பான செயல்‌ திறமை, அல்லது பற்றியிருக்கும்‌ 
இயற்கை வல்லமை”; சரeஓeiaஷ, என்பது வேலை செய்கிற தன்மை மற்றும்‌ 
அதின்‌ பொருள்‌ “சக்தி, செயல்‌ திறன்‌”; 155, எனும்‌ பதம்‌ பெலன்‌ என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அது கொடுக்கப்படுகிற “சரீர பெலன்‌”; மற்றும்‌ 
aos, வலிமை என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு வினைச்சொல்‌, இது 
“செயலுக்கம்‌ கொடுக்கும்‌ சக்தி.””” இந்த நான்கு கருத்துக்களையும்‌ ஒன்றாக்கி, 
தேவன்‌ (நான்கையும்‌) ஒருங்கே கொண்டு அளவிற்கடங்காத செயலூக்கங்களை 
நடப்பிக்றெ இயல்பான திறன்‌ படைத்தவர்‌ என்று பவுல்‌ காட்டுறொர்‌. 
பவுல்‌ எபேசியருடைய நம்பிக்கையையும்‌ சுதந்தரத்தையும்‌ தேவனுடைய 
வல்லமையுடன்‌ இணைத்துப்‌ பேசுவதால்‌, தேவன்‌ அவர்களுடைய 
நம்பிக்கையை மோசம்‌ போக்காமலும்‌ அவர்களுடைய சுதந்தரத்தைக்‌ கொடுக்க 





87 





தவறாமலும்‌ காத்துக்‌ கொள்வார்‌. தாம்‌ வாக்குத்தத்தம்‌ செய்தவைகளை 
நிறைவேற்ற தேவன்‌ வல்லவராயிருக்றொர்‌! 

தேவனுடைய மகத்துவம்‌ நிறைந்த வல்லமை விசுவாசிக்கிறவர்களாகிய 
நம்மிடத்தில்‌ காண்பிக்கப்படுகிறது. “நம்மிடத்தில்‌,” என்பது கிரேக்க 
முன்னிடைச்‌ சொல்‌ ௪5, என்பதன்‌ மொழியாக்கம்‌, இது தேவனிடத்தில்‌ 
தொடர்ந்து விசுவாசமுள்ளவர்களிடத்தில்‌ அவருடைய வல்லமை விளங்கப்‌ 
பண்ணப்படுவகைக்‌ காட்டுகிறது, அதினால்‌ அவர்களுடைய நம்பிக்கைக்கும்‌ 
சுதந்தரத்துக்கும்‌ உறுதியான நம்பிக்கையளிக்கிறது. “விசுவாசிக்கிறவர்கள்‌” 
என்டது ஒரு தொடர்‌ செயலைக்‌ குறிக்கும்‌ வினைச்சொல்‌. 

இப்படியாக பவுல்‌ தம்முடைய சகோதரர்கள்‌ பிரகாசமுள்ள 
மனக்கண்களை கண்டடையக்‌ தக்க மூன்று பகுதிகளைச்‌ சொல்லி முடிக்கிறார்‌. 





தேவனுடைய வல்லமை விளக்கப்படுத்தப்படுதல்‌ 
(1:20-23) 


2 எல்லாத்‌ துரைத்தனங்களுக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, 
கர்த்தத்துவத்துக்கும்‌, இம்மையில்‌ மாத்திரமல்ல மறுமையிலும்‌ பேர்‌ 
பெற்றிருக்கும்‌ எல்லா நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ உயர்ந்திருக்கத்தக்கதாக, 
21 அவரை உன்னதங்களில்‌ தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்படி 
செய்து, 2 எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி, 23எல்‌ 
லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புறெவருடைய நிறைவாகிய சரீரமான 
சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும்‌ மேலான தலையாகத்‌ தந்தருளினார்‌. 


வசனங்கள்‌ 20 முதல்‌ 23 வரை பவுலின்‌ ஜெபம்‌ தொடருகிறது. 
எபேசியர்களின்‌ மீதான அவருடைய அன்பு காணப்படுகிறது, மற்றும்‌ 
தேவன்‌ மேல்‌ வைத்துள்ள அவருடைய விசுவாசம்‌ அவரது ஜெபத்தினூடே 
அவர்களுக்கான வேண்டுதலில்‌ பிரகாசிக்கிறது. 

வசனம்‌ 20. இந்த சகோதரர்கள்‌ தேவனுடைய வல்லமையை இன்னும்‌ 
அதிக நிறைவாக கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலில்‌ விளக்கி அவரைப்‌ புகழும்படி 
பவுல்‌ வினவினார்‌. 

நமது வசனப்பகுதி “திறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, 
அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது (தேவனுடைய) பலத்த சத்துவத்தின்‌ 
வல்லமையைக்‌” குறித்து பேசுகிறது. அவரிடத்தில்‌ “நடப்பித்த” என்பது 
கிரேக்க வினைச்சொல்லான 818220, என்பதின்‌ மொழிபெயர்ப்பு, அதன்‌ 
213 கடந்த காலத்தில்‌ நடப்பித்ததைச்‌ 
சுட்டிக்காட்டும்‌ வினைச்‌ சொல்‌ நடந்ததைக்‌ காட்டுகிறது. இதன்‌ பொருள்‌ 
தேவன்‌ கடந்த காலத்தில்‌ மிக வல்லமையாய்‌ செயல்பட்டார்‌ என்பதே, 
இதன்‌ மூலம்‌ தமது ஜனங்களின்‌ எதிர்கால நம்பிக்கையை நிறைவேற்றுவார்‌ 
என்று உறுதியளிக்க அப்பொழுதும்‌ அவருடைய வல்லமை செயல்படும்‌. 
கிறிஸ்துவுக்குள்‌ நடப்பிக்கப்பட்ட தேவனுடைய வல்லமைக்‌ குறித்து 
பேசி, பிறகு அந்த வல்லமை சாதித்தவைகளை பவுல்‌ குறிப்பிட்டார்‌: 
மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார்‌. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ 
இயேசுவின்‌ தெய்வீகத்தை நிரூபிக்கிற கிரீடம்‌ (ரோமர்‌ 1:4ஐ காண்க). 





பொருள்‌ “சுறுசுறுப்பாய்‌ செயல்படுவது. 


88 


அவருடைய உயிர்த்தெழுதல்‌ தேவனுடைய மகத்துவத்தின்‌ வல்லமையை 
விளங்கப்‌ பண்ணுவது. பவுல்‌ தனது இந்த வசனப்‌ பகுதியில்‌ சலுவையைக்‌ 
குறிப்பிப்பட வில்லை, ஏனெனில்‌ - சிலுவை எவ்வளவுக்‌ கெவ்வளவு 
முக்யெமானதோ - அவ்வளவுக்கவ்வளவு பெலவீனமானது (2 கொரிந்தியர்‌ 13:4) 
என உயிர்த்தெழுதலின்‌ வல்லமைக்கு முரணாகப்‌ பேசப்பட்டது. கொலோசெயர்‌ 





2:12ல்‌, அப்போஸ்தலன்‌ ௦112202182 எனும்‌ வினைச்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தி 
இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும்‌ விசுவாசிகள்‌ 
ஞானஸ்நானத்திலே எழுப்பப்பட்ட தோடும்‌ இணைத்துப்பேசுகறார்‌. 
மரித்தோரை எழுப்ப மகத்தான வல்லமை தேவை, அந்த வல்லமை தேவனுக்கே 
உரியது. 

வசனம்‌ 20. பவுல்‌ மேற்கொண்டு குறிப்பிடுகையில்‌ தேவனுடைய 
வல்லமையினால்‌ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பியது மாத்திரமல்ல 
அவரை உயர்த்தியும்‌ இருக்கிறார்‌ என்றார்‌: அவரை உன்னதங்களில்‌ 
தம்முடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரும்படி செய்தார்‌. “உட்காரச்செய்தார்‌” 
எனும்‌ பொருள்‌ மீட்பின்‌ பணி நிறைவு பெற்றதைக்‌ காட்டுகிறது, ஆகிலும்‌ அது 
கனத்தையும்‌, மகிமையையும்‌, மகத்துவத்தையும்‌ குறிப்பிடுகிற இடமாகவும்‌ 
சொல்லப்படுகிறது ஏனெனில்‌ உட்காரச்‌ செய்யப்பட்ட இடம்‌, தேவனுடைய 
“வலது பாரிசம்‌.” பழைய ஏற்பாட்டில்‌ தேவனுடைய வலது கரம்‌ தயவைப்‌ 
பெறுகிற இடமாக, வெற்றியையும்‌, வல்லமையையும்‌ குறிக்கிற இடமாக 
காட்சியளித்தது (சங்கீதம்‌ 80:17; 20:6; 89:13). கிறிஸ்துவை மதிமைப்படுத்திய 
அந்த வல்லமையே எபேசியர்களுக்கும்‌ போதுமானதாயிருந்து அவர்களுடைய 
நம்பிக்கையை நிறைவேற்றவும்‌ அவர்களை சுதந்தரத்துக்குள்‌ 
கொண்டுவரவும்‌ கூடியதாயிருக்றெது. (“உன்னதங்களில்‌,” எனும்‌ பதத்தை 
1:3 க்கான விளக்கவுரையில்‌ காண்க.) 

வசனம்‌ 21. தேவனுடைய வல்லமையினாலே இயேசுவை உயர்த்துவது 
சாத்தியமாயிற்று என்று பவுல்‌ வலியுறுத்தினார்‌. மேலும்‌ சொல்லுகையில்‌ 
கிறிஸ்து எல்லாத்‌ துரைத்தனத்துக்கும்‌ (லாஎ&) அதிகாரத்துக்கும்‌ (20018/௭) 
வல்லமைக்கும்‌ (எயாயா5) கர்த்தத்துவத்துக்கும்‌ (417701). எல்லா நாமத்துக்கும்‌ 
மேலாய்‌ உயர்த்தப்பட்டிருப்பார்‌, என்றார்‌. இதில்‌ முதல்‌ இரண்டு 
கிரேக்க வார்த்தைகள்‌ மேலும்‌ வசனம்‌ 3:10 லும்‌ 6:12 லும்‌ கூட பவுலால்‌ 
பயன்படுத்தப்பட்டன. இந்த வசனங்களின்படி, சபை “துரைத்தனத்துக்கும்‌” 
“அதிகாரத்துக்கும்‌” தேவனுடைய ஞானத்தை அறியச்‌ செய்கிறது, 
மற்றும்‌ கிறிஸ்தவப்‌ போராட்டம்‌ “அதிகாரத்துக்கும்‌,” “துரைத்தனத்துக்கும்‌” 
எதிராகப்‌ போராடுவது (187). அதே இரண்டு கிரேக்க வார்த்தைகள்‌ 
கொலோசெயர்‌ 2:10 லும்‌ 2:12 லும்‌ காணப்படுகின்றன. அங்கே, கிறிஸ்து சகல 
“துரைத்தனங்களுக்கும்‌” “அதிகாரத்துக்கும்‌” தலைவராயிருக்கிறார்‌ என்றும்‌, 
அந்த “துரைத்தனங்களும்‌” “அதிகாரங்களும்‌” நிராயுதபாணிகளாக்கினார்‌ 
என்றும்‌ சொல்லுகிறார்‌. ரோமர்‌ 8:38, 39 ன்படி, அதிகாரங்களானாலும்‌ (0/6) 
வேறு எந்தக்‌ காரியங்களானாலும்‌ தேவனுடைய அன்பிலிருந்து நம்மைப்‌ பிரிக்க 
மாட்டாது. கொரிந்தியருக்கு எழுதும்‌ போது பவுல்‌ கடை சிகாலத்தைக்‌ குறித்து 
பேசி, கிறிஸ்து இராஜ்யத்தை பிதாவினிடத்தில்‌ ஒப்புக்கொடுக்கும்போது 
அவர்‌ “சகல துரைத்தனங்களையும்‌ சகல அதிகாரத்தையும்‌” பரிகரிப்பார்‌ என்று 
சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:24). கொலோசெயர்‌ 1:16 அநேகக்‌ காரியங்களை 


89 


வரிசைப்படுத்தி “துரைத்தனங்களும்‌,” “அதிகாரங்களும்‌” “.. சகலமும்‌ அவரைக்‌ 
கொண்டும்‌ அவருக்கென்றும்‌ சிருஷ்டிக்கப்பட்டன” என்று கூறுகிறது. 

“அதிகாரங்கள்‌” (287018) “வல்லமைகள்‌” (84/1௭) ஆகியன 2 பேதுரு 2:10, 
11ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலோசெயர்‌ 1:16 லும்‌ “கர்த்தத்துவங்கள்‌” 
(kuriotés), “துரைத்தனம்‌” (௭௦/5), “அதிகாரங்கள்‌” (6௦50) பேசப்படுகிறது. 
நாம்‌ பரிசீலித்துக்‌ கொண்டிருக்கிற வசனப்பகுதியில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள 
வித்தியாசப்பட்ட பதங்களான “துரைத்தனம்‌,” “அதிகாரம்‌,” “வல்லமை” 
மற்றும்‌ “கர்த்தத்துவம்‌” ஆகியவை எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது? 
இந்தப்‌ பதங்களெல்லாம்‌ வசனங்களில்‌ பல வித்தியாசப்பட்ட பொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது தெளிவாகிறது - நன்மையானதாகவும்‌ 
தமையானதாகவும்‌, பூமிக்குரியவகையிலும்‌ பரலோகத்துக்குரிய வகையிலும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போஸ்கலனுடைய கருத்தெல்லாம்‌ கிறிஸ்து 
எல்லாவற்றுக்கும்‌ மேலானவர்‌, வானத்திலும்‌ பூமியிலும்‌, ஆவிக்குரிய மற்றும்‌ 
மாம்சத்துக்குரிய ஒவ்வொருவருக்கும்‌ மேலானவர்‌. தேவன்‌ ஒருவர்‌ மட்டுமே 
அதற்கு விதி விலக்கு (1 கொரிந்தியர்‌ 15:27). 

வசனம்‌ 21. பேர்‌ பெற்றிருக்றெ எல்லா நாமத்துக்கும்‌ மேலாய்‌ என்பது 
பிலிப்பியர்‌ 2:9, 10ஐ நினைவுபடுத்துவதாக உள்ளது: “ஆதலால்‌ தேவன்‌ 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின்‌ நாமத்தில்‌ வானோர்‌ 
பூதலத்கோர்‌ பூமியின்‌ கழானோருடைய முழங்கால்‌ யாவும்‌ முடங்கும்‌ 
படிக்கும்‌ ...” இந்த வசனப்‌ பகுதியில்‌, எல்லா நாமத்துக்கும்‌ மேலான 
நாமம்‌ என்பது “இயேசுவைக்‌” குறிப்பதாக இருக்கலாம்‌, அதன்‌ பொருள்‌ 
“இரட்சகராகிய யேகோவா. 4 இந்தக்‌ குறிப்பிடத்தக்க பெயர்‌ மத்தேயு 1:21ல்‌ 
காணப்படுகிறது, அங்கே தேவதூதன்‌ யோசேப்பினிடத்தில்‌, “அவருக்கு இயேசு 
என்று பேரிடுவாயாக, ஏனெனில்‌ அவர்‌ தமது ஜனங்களின்‌ பாவங்களை நீக்கி 
அவர்களை இரட்சிப்பார்‌” என்றான்‌. ஏசாயா 9:6ல்‌ மேசியாத்துவ தீர்க்கதரிசி, 
“அவர்‌ நாமம்‌ அதிசயமானவர்‌, ஆலோசனைக்‌ கர்த்தா, வல்லமையுள்ள 
தேவன்‌, நித்திய பிதா, சமாதான பிரபு” என்று சொன்னார்‌. எபிரேயர்‌ 
1:4, 5 ல்‌ இயேசு தேவ தூதர்களைக்‌ காட்டிலும்‌ மேலானவர்‌ என்று 
சொல்லப்படுகிறது: “... இவர்‌ தேவதூதரைப்‌ பார்க்கிலும்‌ எவ்வளவு விசேஷித்த 
நாமத்தை சுதந்தரித்துக்‌ கொண்டாரோ, அவ்வளவு அதிகமாய்‌ அவரிலும்‌ 
மேன்மையுள்ளவரானார்‌. எப்படியெனில்‌, நீர்‌ என்னுடைய குமாரன்‌, இன்று 
நான்‌ உம்மை ஜெபித்தேன்‌ என்றும்‌, நான்‌ அவருக்குப்‌ பிதாவாயிருப்பேன்‌, 





அவர்‌ எனக்கு குமாரானாயிருப்பார்‌ என்றும்‌, அவர்‌ தூதர்களில்‌ யாருக்காகிலும்‌ 
எப்போதாகிலும்‌ சொன்னதுண்டா?” ஆகையால்‌, நாம்‌ “இயேசு” எனும்‌ 
பெயரை (நாமத்தை) நினைத்துப்‌ பார்த்தாலும்‌ அல்லது கீர்க்ககரிசிகளில்‌ 
ஒருவருடைய பட்டத்தைக்‌ குறிக்கிற நாமத்தையானாலும்‌, அல்லது 
“குமாரன்‌,” என்றெ பெயரானாலும்‌ அவை தேவன்‌ அவருக்குக்‌ கொடுத்திருக்கிற 
“... எல்லா நாமத்துக்கும்‌ மேலான நாமமே அது.” கிறிஸ்து எல்லாவற்றிற்கும்‌ 
எல்லா இடங்களிலும்‌ மேலானவர்‌, அவருடைய நாமம்‌ மற்ற எல்லா 
நாமத்துக்கும்‌ மேலான நாமம்‌. 

வசனம்‌ 21. இம்மையில்‌ மாத்திரமல்ல மறுமையிலும்‌ எனும்‌ இந்த 
வாக்கியங்கள்‌ உண்மையே. “இம்மை” என்பதற்கான கிரேக்க வார்த்தை, 
இந்த உலகத்தைக்‌ குறிக்கிற கிரேக்க வார்த்தை, இந்த உலகத்தைக்‌ குறிக்கிற 





90 


அர்த்தத்தில்‌ ௦5௦5, என்பதல்ல (K]V) அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட 
உலகத்தையும்‌ குறிப்பதல்ல, ஆனால்‌ 10, என்று சொல்லப்பட்டுள்ளது, அதன்‌ 
பொருள்‌ காலத்தைக்‌ குறிப்பது, நிகழ்கால மற்றும்‌ எதிர்காலக்‌ காரியங்களைக்‌ 
குறிப்பது.” 21௪, எனும்‌ பெயர்ச்சொல்‌ “இம்மை,” என்ற நிகழ்காலத்தையும்‌. 
“மறுமையையும்‌” சேர்த்து பேசுகிற சொல்‌ - அதாவது கிறிஸ்துவின்‌ 
இரண்டாம்‌ வருகையில்‌ தொடங்க விருக்கும்‌ எதிர்காலத்தைக்‌ குறிக்கிறது. 
கிறிஸ்து நிகழ்காலத்திலும்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலானவர்‌, வருங்காலத்திலும்‌ 
எல்லாவற்றிலும்‌ மேலானவர்‌. கிறிஸ்தவ சுதந்தரத்கைக்‌ குறித்து பவுல்‌ பேசிய 
போது இவ்வார்த்தையைப்‌ பயன்படுத்தி மறுபடியும்‌ மறுபடியும்‌ பவுல்‌ 
பேசுகிறார்‌ (1:5, 18), அதில்‌ நம்பிக்கையைக்‌ குறித்தும்‌ (1:18), இறுதி மீட்பைக்‌ 
குறித்தும்‌ (1:14; 4:30), கிறிஸ்துவின்‌ நித்திய இராஜ்யத்தில்‌ கிடைக்கும்‌ இடம்‌ 
(5:5), மற்றும்‌ தேவனுக்கும்‌ உண்டாகும்‌ புகழ்ச்சி (3:20, 21) ஆகியவைகளை 
குறித்து பேசுகிறார்‌. 

வசனம்‌ 22. தேவன்‌ தமது வல்லமையினால்‌, எல்லாவற்றையும்‌ கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்திற்குக்‌ கீழ்ப்படுத்தியிருக்கறொர்‌: எல்லாவற்றையும்‌ அவருடைய 
பாதங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தினார்‌. “கீழ்ப்படுத்தினார்‌” என்பது hயற௦(0550, 
என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இது “ஒருவருக்கு கீழ்ப்படுத்துவது என்றெ 
இராணுவச்‌ சொல்‌, ”6 படைவீரர்கள்‌ அனைவரும்‌ கட்டளையிடும்‌ இராணுவ 
அதிகாரிக்கு கீழ்ப்படி வது போன்றது. 





ஆகையால்‌, செயலானது [கடந்தகால வினையில்‌ ... நhபறotasS50,] 
தெளிவானதும்‌ முழுமையானதுமான உயர்த்துதலான வரமாக இருக்கலாம்‌. 
கிறிஸ்துவை தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உயர்த்தியபோது 
எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதங்களுக்குக்‌ கழ்ப்படுத்துகலும்‌ 
எல்லாவற்றுக்கும்‌ ... அவரை அதிகாரம்‌ பெற்றவராக்குவதும்‌ நிகழ்ந்தது.” 


மரித்தோரிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலுக்குப்‌ பின்‌, கிறிஸ்து, 
“வானத்திலும்‌ பூமியிலும்‌ சகல அதிகாரமும்‌ எனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்றெது” 
என்று சொன்னார்‌ (மத்தேயு 28:18). அவரே எல்லாவற்றுக்கும்‌ மேலான 
கர்த்தர்‌! 

தமது நிருபத்தில்‌ பவுல்‌ இங்கு தான்‌ (ஒரே) சபை எனும்‌ பதத்தைப்‌ 
பயன்படுத்தியிருக்றொர்‌. எப்படியாயினும்‌ முழு நிருபமும்‌ சபையைப்‌ 
பற்றியதுதான்‌, இங்கு அதை முதல்‌ முறையாகக்‌ குறிப்பிட்டு சபை தேவனுடைய 
நோக்கத்தில்‌ உயர்த்தப்பட்ட நிலையில்‌ விளக்கப்படுத்தப்படுகிறது. “சபைக்கு” 
கிரேக்க பெயர்ச்சொல்‌ 844/௭. இது ஒரு (6% “ஒன்றிலிருந்து”? (kale, 
“அழைக்கப்படுதல்‌”) தொகுப்பு வார்த்தையாகும்‌. இது “கூடியிருக்றெ” ஒரு 
கூட்ட மக்களைக்‌ குறிப்பிடுவது. இது புதிய ஏற்பாட்டில்‌ இஸ்ரவேலரின்‌ 
சபையைக்‌ குறிப்பிடப்‌ பயன்படுத்தப்‌ பட்டது (நடபடிகள்‌ 7:38), 
மற்றும்‌ அழைக்கப்பட்ட எந்த கூட்டமைக்கும்‌ நடபடிகள்‌ 19:32, 39, 41), 
தேவனுடைய ஜனங்கள்‌ கூடி வருகிற உள்ளூர்‌ சபைக்கும்‌ நடபடிகள்‌ 
8:1, உதாரணராக), குறிப்பிட்ட பகுதியில்‌ கூடிவரும்‌ உள்ளூர்‌ சபைக்கும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 16:1; 2 கொரிந்தியர்‌ 8:1; கலாத்தியர்‌ 1:2), உலகளாவிய சபை, 
அல்லது கிறிஸ்துவுக்குள்‌ இரட்சிக்கப்பட்ட அனைவரையும்‌ குறிப்பிடுகிறது 
(மத்தேயு 16:18; கொலேசெயர்‌ 1:18; எபேசியர்‌ 1:22). சபை என்பது தேவனால்‌ 


91 


அழைக்கப்பட்ட மக்கள்‌ கூட்டம்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 2:14) இதை 
கீழ்ப்படிதல்‌ மூலம்‌ பெற்றார்கள்‌ நடபடிகள்‌ 2:37-47). 

பவுல்‌ சபைக்கு அவரைத்‌ தலையாகத்‌ தந்தருளினார்‌ என்று 
எபேசியர்களிடம்‌  உறுதிப்படுத்தினார்‌. கிறிஸ்து உலகளாவிய எல்‌ 
லாவற்றுக்கும்‌ தலையாக இருக்கிறது போலவே சபைக்கு அவரை ஈவாகக்‌ 
கொடுத்து தலையாக்கினார்‌. “தலை” என்று குறிப்பிடப்படுவது (kephalé) 
“எந்த  மேலான்மைக்கும்‌,. தாணனத்துவுத்துக்கும்‌ தலைமைக்கும்‌... 
எஜமாணர்களூக்கும்‌, கர்த்தாக்களூக்கும்‌ குறிப்பிடப்படுவது.”? இந்த வசனப்‌ 
பகுதியில்‌, கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாக இருக்கிறார்‌ என்பது சபைக்கு 
அவரே அதிகாரி என குறிப்பிட்டுக்‌ காட்டுவது. “துரைத்தனங்களுக்கும்‌ அதி 
காரங்களுக்கும்‌” தலைவராய்‌ அவர்‌ இருக்கிறார்‌ என்று கிறிஸ்துவைக்‌ குறித்து 
கொலோசெயர்‌ 2:10 ல்‌ சொன்னபோது பவுல்‌ தலைவர்‌ எனும்‌ பதத்தை 
மேற்குறித்த வகையில்‌ தான்‌ பயன்படுத்தினார்‌. சபை வழிகாட்டப்படலுக்கும்‌ 
நோக்கத்துக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய சித்தத்துக்கும்‌ காத்துக்‌ 
கொண்டுள்ளது. கிறிஸ்து மறுரூபமானபோது தேவனுடைய உரிமைக்‌ 
கட்டளையை நாம்‌ நினைவுகூருகிறோம்‌: “இவர்‌ என்னுடைய நேச குமாரன்‌, 
இவரில்‌ பிரியமாயிருக்கிறேன்‌; வெருக்குச்‌ செவிகொடுங்கள்‌!” (மத்தேயு 17:5; 
வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்வது புதிய 
ஏற்பாட்டை அவருடைய சாதனமாக ஏற்றுக்கொள்வதற்கும்‌ (காண்க எபிரெயர்‌ 





9:15-17), புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளாகவும்‌ 
(1 கொரிந்தியர்‌ 14:32), “தேவனுடைய வாக்கியத்தின்படி” நாம்‌ 
பேசுகிறோம்‌ என்று நிச்சயித்துக்‌ கொள்ளவும்‌ (1 பேதுரு 4:11) செய்வதாகும்‌. 
சபையாராகிய நாம்‌, செயல்படுகிற எல்லா காரியங்களுக்கும்‌, கிறிஸ்துவையே 
எல்லா அதிகாரமுடையவராக நோக்கிப்‌ பார்க்கவேண்டும்‌, அது 
ஆராதனையிலானாலும்‌, ஆளுகை அமைப்பினாலும்‌, அல்லது ஊழியத்தி 
லானாலும்‌ நாம்‌ கிறிஸ்துவையே பார்க்க வேண்டும்‌. 

கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறபடியால்‌, உலகத்தின்‌ சகல 
காரியங்கள்‌ மேலும்‌ தலையாயிருக்கிறவருடைய பார்வையிலே சபையானது 
உயர்த்தப்பட்டு, அவளுடைய சகல மகிமையிலும்‌” அவளை (சபையை) 
தமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு சபையானது உயர்த்தப்பட்டது (5:27). சபை 
கிறிஸ்துவுக்கு முன்பாக மதிப்பு மிக்கது, ஏனெனில்‌ “தம்மைத்‌ தாமே அதற்காக 
ஒப்புக்கொடுத்தார்‌” (5:25) அதை இரட்சித்துமிருக்றொர்‌ (5:23). பாவத்திலிருந்து 
இரட்சிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மனிதவர்க்கமும்‌ தேவனிடத்தில்‌ ஒப்புரவாகி 
சபையில்‌ ஒரு அங்கமாக இருக்கிறார்கள்‌ (2:16). சபையைக்‌ குறித்தும்‌ 
மனிதனுடைய இரட்சிப்பிலே சபை கொண்டுள்ள அவளுடைய இடத்தையும்‌ 
குறைத்து மதிப்பிடுறெ எவரும்‌ “கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து” எனும்‌ 
வாக்கியத்தை மறந்து விட்டவர்கள்‌ போலவே காணப்பபடுகின்றனர்‌ (5:25). 
மேலும்‌ அதைத்‌ தமது சுய இரத்தத்தினாலே கிரயத்துக்‌ கொள்ளப்பட்ட தையும்‌ 
மறந்து போயினர்‌ (நடபடிகள்‌ 20:28). சபை - கிறிஸ்துவின்‌ இலக்கு, மிகப்‌ 
பெரிய கிரயம்‌ செலுத்தி பெற்றார்‌ - எனவே அவள்‌ அவரைக்‌ தனது தலையாகக்‌ 
கனப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ (எபேசியர்‌ 5:24). 

வசனம்‌ 23. இந்த வசனம்‌ சபையை கிறிஸ்துவின்‌ சரீரமாகக்‌ காட்டுகிறது. 
கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்லாகிய 5௦1, தனது நிருபத்தில்‌ குறைந்த பட்சம்‌ 














92 


எட்டுமுறை பயன்படுத்திய பவுல்‌, “சரீரம்‌” என்றே மொழிபெயர்ப்பு 
செய்யப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில்‌. சபை கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்று 
கூறியுள்ளார்‌. கிறிஸ்து சரீரத்தின்‌ ஒரே “தலையாக” முன்‌ நிறுத்தப்படுகிறார்‌, 
சபையும்‌ “ஒரே சரீரமாக” முன்‌ நிறுத்தப்படுகிறது (காண்க 4:4). 

இந்த உருவகம்‌ அநேக பயன்பாடுகளைக்‌ கொண்டது. 1 கொரிந்தியர்‌ 
12:12-26ல்‌ சபையை மாமிச சரீரத்துக்கு ஒப்பிட்டு, மாம்ச சரீரம்‌ தலைக்குக்‌ 
கீழ்ப்படிறெது போல சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும்‌. 
மாம்ச சரீரம்‌ அநேக அங்கங்களைக்‌ கொண்டு அமைவு பெற்றிருக்கிறது 
போலவே, சபைக்கும்‌ அநேக அங்கத்தினர்கள்‌ உண்டு; ஆகிலும்‌ ஓரே சரீரமும்‌, 
ஒரே தலையும்‌ மட்டுமே. அதே போல மாம்சசரீரம்‌ வித்தியாசப்பட்ட 
அலுவல்களைக்‌ கொண்டிருப்பதுபோல, சபையிலும்‌ வித்தியாசப்பட்ட 
வரங்களை (காலந்துகளைத்‌) தேவனிடத்திலிருந்து கொண்டிருக்கிறது. மாம்ச 
சரீரத்திலுள்ள அனைத்து அங்கங்களும்‌ முக்கியமானவைகள்‌, அவர்களின்‌ 





பொறுப்புகள்‌ எதுவாயிருந்தாலும்‌ முக்கியமானது; அதே போல, சபையின்‌ 
அனைத்து  அங்கத்தினர்களும்‌ முக்கியமானவர்களும்‌ தேவைப்படக்‌ 
கூடியவர்களுமாயிருக்கிறார்கள்‌. தலையின்‌ வழிகாட்டலில்‌ ஒவ்வொரு 
அங்கமும்‌ மாமிச சரீரத்தில்‌ செயல்படும்‌ போது சிறப்பாக இயங்குகிறது. 
அதேபோல சபையிலிருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ தனது தாலந்துகளைப்‌ 
பயன்படுத்தி கிறிஸ்துவின்‌ வழிகாட்டல்படி செயல்படும்‌ போது சபை சிறப்பாக 
இயங்குகிறது. மாமிச சரீரம்‌ தலையின்‌ இசைவாக இணைக்கப்பட்டுள்ளது, 
அதே போல சபை பிரிவினைகளின்றி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க 
வேண்டும்‌. சரீரத்தின்‌ அங்கங்களில்‌ ஒன்று வலியை அனுபவித்தால்‌, முழு 
சரீரமும்‌ பாடுபடும்‌; சபையிலும்‌ இது உண்மை. கிறிஸ்துவின்‌ சரீரத்திலிருக்கிற 
அங்கத்தினர்கள்‌ மற்ற அங்கத்தினர்களின்‌ வலியிலும்‌ சந்தோஷத்திலும்‌ 
பங்குபெறுவது அவசியம்‌. 

ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில்‌ சரீரத்தைப்‌ 
பெற்றிருந்தார்‌. இப்பொழுது, அவருக்கு மாமிசப்‌ பிரகாரமான சரீரம்‌ 
இல்லாவிட்டாலும்‌ இந்த உலத்தில்‌ அவருக்கு ஆவிக்குரிய சரீரமாகிய சபை 
இருக்றெது: சபை, கிறிஸ்துவின்‌ சரீரம்‌, ஒரு சாதாரண அமைப்பாக இருந்து 
கிறிஸ்து கட்டுப்படுத்துறெ நிறுவனமல்ல. இந்த அமைப்பு ஒரு ஜீவனுள்ளதும்‌ 
எல்லா உறுப்புக்களையும்‌ இயக்குறெதுமான ஒரு நிறுவனம்‌, இதன்‌ 
உயிரோட்டம்‌ அதன்‌ தலையான கிறிஸ்துவிடமிருந்து வருகிறது, அவரது 
பெலத்தால்‌ ஜீவித்திருக்கிறது, அவர்‌ தமது கிரியை செய்நறெதற்கான ஒரு 
கருவியாகவும்‌ இருக்கிறது. 

சபை “எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவான” 
ஒன்று என்றும்‌ சொல்லப்படுகிறது. சபை கிறிஸ்துவின்‌ சரீரமாயிருக்கிறபடி யால்‌, 
அது கிறிஸ்துவின்‌ நிறைவையும்‌ முன்‌ வைக்கறது. அவருடைய நிறைவு என்ற 
காரியத்தின்‌ அர்த்தம்‌ என்ன என்பதில்‌ வியாக்கியானிகள்‌ நடுவில்‌ உடன்பாடு 
இல்லை. “நிறைவு” என்ற வார்த்தை கிரேக்கமொழியில்‌ ற/8:011௦, என்பதிலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது, இதன்‌ பொருள்‌ “நிறைக்கப்பட்டுள்ள எந்த 
ஒன்றும்‌ அல்லது நிறைவாயிருக்கிற ஒன்று”; ஆகிலும்‌ இந்த வசனப்‌ பகுதி 
யில்‌ இந்தப்பதம்‌ என்ன பொருளைக்‌ கொடுக்கிறது என்று உறுஇப்படுத்துவது 
கடினம்‌. சில விளக்கவுரையாளர்கள்‌ கிறிஸ்து சபையை நிரப்புறொர்‌ 











93 


என்பதுதான்‌ இதன்‌ பொருள்‌, இதை அவர்‌ நிச்சயமாக செய்கிறார்‌; ஆனால்‌ 
இந்த வசனத்தில்‌ “சரீரமும்‌” “நிறைவும்‌” சபையைக்‌ குறிப்பதுபோல்‌ தான்‌ 
தோன்றுகிறது என்கின்றனர்‌. 

பிறகு, என்ன அர்த்தத்தில்‌, சபை கிறிஸ்துவின்‌ நிறைவானதாயிருக்கிறது? 
கலாத்தியர்‌ 4:4; கொலோசெயர்‌ 1:19; 2:9, அதேபோல்‌ எபேசியர்‌ 1:10, 23; 3:19; 
4:13 ஆதிய வசனங்களில்‌ பவுல்‌ இந்த வார்த்தை பயன்படுத்திபேசியிருக்றொர்‌. 
“நிறைவு” என்று கலாத்தியர்‌ 4:4 ல்‌ சொல்லப்படுவது, “காலம்‌ நிறைவேறின 
போது” என்று அர்த்தத்தைக்‌ கொடுப்பது போல்‌ தெரிகிறது. இதே பொருள்‌ 
எபேசியர்‌ 1:10 ல்‌ காணப்படுறெது, இங்கே பவுல்‌, “காலங்கள்‌ நிறைவேறும்‌ 





போது விளங்கும்‌ நியமத்தின்படி” என்று சொன்னார்‌. 3:19ல்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
“தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும்‌ நிறைக்கப்படவும்‌,” என்று பவுல்‌ 
பேசினார்‌. எபேசியர்‌ 4:13ல்‌ சபை “கிறிஸ்துவின்‌ நிறைவான வளர்ச்சியின்‌ 
அளவுக்குத்தக்கதாக” வளருவதைப்‌ பற்றி பேசுகிறது. கொலோசெயர்‌ 
1:19ல்‌, தெய்வீகத்தில்‌ சகல பரிபூரணம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வாசமாயிருக்கிறது 
என்று சொல்லப்படுகிறது. இந்த ஓவ்வொரு வசனப்பகுதியிலும்‌, “நிறைவு” 
என்பது ஒரு தம்ளரில்‌ தண்ணீர்‌ நிரப்பப்பட்டிருப்பது போல, முழுமையாக 
நிரப்பப்பட்டிருத்தல்‌, ஏதோ ஒன்றை அல்லது யாரோ ஒருவரை நிறைவு செய்வது 
ஆகிய பொருள்களைக்‌ கொடுக்கிறது. ஆகையால்‌, ஒரு கண்ணாடி தம்ளர்‌ 
நிரப்பப்படுவது போல சபையானது கிறிஸ்துவால்‌ நிரப்பப்படுதலை பேசுகிறது 
என்ற முடிவுக்கு வருகிறோம்‌. சபை ஏதோ ஒருவகையில்‌ கிறிஸ்துவின்‌ 
நிறைவைப்‌ பெற்றிருப்பது, ஒரு தலை சரீரத்தையுடையதாயிருக்கும்‌ போது 
மட்டுமே நிறைவாய்‌ காணுவது போன்றது. கிறிஸ்து சபையை கிரயத்துக்குத்‌ 
கொள்ளும்‌ படியாக உலகத்துக்குள்‌ வந்தார்‌. சபை கிறிஸ்துவுக்குள்‌ நிறைவு 
பெற்றது: அவர்‌ இரட்சகர்‌, சபை இரட்சிக்கப்பட்ட வர்களின்‌ கூட்டம்‌. 

இந்தப்‌ பகுதியை பவுல்‌ எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ கிறிஸ்து 
நிரப்புறொர்‌ என்ற வார்த்தைகளுடன்‌ ஜெபித்து நிறைவு செய்கிறார்‌. 
கிறிஸ்து உலகத்தை நிரப்புகிறார்‌, அவர்‌ சபையையும்‌ நிரப்புகிறார்‌. ஒரு வல்‌ 
லமையுள்ள கர்த்தராக, தம்மைப்‌ போலவே எல்லாவற்றிலும்‌ கிறிஸ்துவை 
தேவன்‌ நிரப்புகிறார்‌. பவுலின்‌ ஜெபம்‌ எபேசியர்கள்‌ “அழைக்கப்பட்டதன்‌ 
நோக்கத்தை” இன்னும்‌ முழுமையாய்‌ அறிந்து கொள்ளும்படியாகவும்‌, 
“அவருடைய ஐசுவரியமுள்ள சுதந்தரத்தின்‌ மகிமையையும்‌,” “அவருடைய 
சத்துவத்தின்‌ வல்லமையையும்‌” அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்று 
ஜெபித்து முடித்தார்‌. தேவனுடைய இந்த மகத்தான வல்லமை கிறிஸ்துவை 
மரித்தோரிலிருந்து எழுப்பிய போது வெளிப்படுத்தப்பட்டது, அவரை அவர்‌ 
தமது வலதுபாரிசத்தில்‌ உயர்த்தி, எல்லாவற்றின்‌ மேலும்‌ சபையின்‌ மேலும்‌ 
தலையாக வைத்தார்‌. 








பயன்பாடு 


நமது ஸ்தானத்தை அறிதல்‌ (1:15-23) 

எனது மகன்‌ கால்‌ பந்தாட்டம்‌ விளையாடும்‌ போது, அவனது 
பயிற்சியாளரின்‌ மிகப்பெரிய வேலை ஒவ்வொரு விளையாட்டு வீரரையும்‌ 
அந்த குழுவில்‌ உள்ள அனைவரும்‌ அவரவர்‌ சரியான ஸ்தானத்தில்‌ நின்று 


94 


விளையாடுவதை போதிக்கக்‌ கூடியவராயிருந்தார்‌. அவர்கள்‌ விளையாடிக்‌ 
கொண்டிருக்கும்போது, ஒரு விளையாட்டு மாணவனை மட்டும்‌ தன்‌ 
ஸ்தானத்தில்‌ போய்‌ நிற்கும்படி சொல்லிக்‌ கொண்டே இருந்தார்‌, அந்த 
இளைஞனிடமிருந்து ஒரு குழப்பப்‌ பார்வையை மட்டுமே பயிற்சியாளர்‌ 
பெற்றார்‌. ஒரு விளையாட்டு வீரனின்‌ ஸ்தானத்தை தான்‌ அறிந்து கொள்வதே 
அவன்‌ எவ்வளவு சிறப்பாக விளையாட முடியும்‌ என்று நிர்ணயிருக்றெது. 

ஆவிக்குரிய முறையில்‌ இதை சொல்வதும்‌ அதே போன்றதுதான்‌: 
தேவனுக்கு முன்பாக நமது ஸ்தானத்தை நாம்‌ அறிந்து கொள்வது 
அவசியமானது. நமது அன்றாட பயிற்சி கிறிஸ்துவுக்குள்‌ நமது ஸ்தானத்தை 
புரிந்து கொள்வதற்கு மேலாகப்‌ போய்‌ விடாது. 

எபேசியர்‌ 1-3ல்‌, பவுல்‌ கிறிஸ்தவர்களின்‌ ஸ்தானத்தை 
விளக்கப்ப டுத்துகிறார்‌. அதிகாரங்கள்‌ 4 லிருந்து 6 வரை, நமது பயிற்சிகள்‌ பற்றி 
சொல்லுகிறார்‌ - அதாவது, நமது ஸ்தானத்தில்‌ ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ எப்படி 
செயல்பட வேண்டும்‌ என்று சொன்னார்‌. நாம்‌ தெரிந்து கொள்ளப்பட்டு, 
மீட்கப்‌ பட்டு, அச்சாரம்‌ அளிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்குள்‌ ஒரு சுதந்தரத்தை 
உறுதியளித்தார்‌ (1:1-14), அடுத்ததாக, எபேசியார்களுக்காக அவருடைய 
ஜெபத்தை நாம்‌ அறிந்து கொள்ளுகிறோம்‌. 

இந்த சகோதரர்கள்‌ இதைச்‌ செய்வார்கள்‌ அல்லது அதைச்‌ 
செய்வார்கள்‌ என்று பவுல்‌ ஜெபிக்க வில்லை. மாறாக, அவர்களுடைய 
புரிந்துகொள்ளுதலுக்காக ஜெபித்தார்‌ (1:17). 

கிறிஸ்தவர்களின்‌ மனம்‌ போதிக்கப்பட வேண்டும்‌ என்று மட்டும்‌ பவுல்‌ 
ஜெபிக்க வில்லை என்பதை கவனியுங்கள்‌. அவர்‌, “உங்கள்‌ மனக்‌ கண்கள்‌ 
திறக்கப்பட வேண்டும்‌ ...” என்று ஜெபித்தார்‌ (1:18). வேதாகமத்தில்‌, 
“இருதயம்‌” என்பது வெறும்‌ மனதைக்‌ காட்டிலும்‌ மேலானது. இதன்‌ பொருள்‌ 





உள்ளான மனுஷன்‌, ஜீவனின்‌ ஆழமான பகுதி என்பது, நாம்‌ மனசாட்சியுடன்‌, 
புத்திக்‌ கூர்மையுடன்‌, பொறுப்புணர்வுடன்‌, உள்ளான அறிவுத்திறனுடன்‌ 
செயல்படுவதை இந்த வார்த்தை உள்ளடக்கியுள்ளது. புத்திக்‌ கூர்மையுடன்‌ 





கூடிய சில சத்தியங்களுக்கும்‌ மேலான சிலவற்றிற்காக பவுல்‌ ஜெபித்தார்‌. 
இயேசுவின்‌ மேன்மையையும்‌, நமக்காக அவர்‌ சம்பாதித்த இடத்தையும்‌ 
நமது ஆத்துமாக்களின்‌ ஆழமான ஒதுக்டெங்களிலும்‌ நாம்‌ அறிந்து கொள்ள 
வேண்டுமென்று அவர்‌ விரும்பினார்‌. 

1:18-21 ல்‌ பவுலின்‌ ஜெபத்தின்‌ மூன்று கருத்துக்கள்‌ இயேசுவை புரிந்து 
கொள்ளச்‌ செய்யும்‌ நமது ஆவலை அதிகரிக்கச்‌ செய்கிறது. அவற்றை பற்றிக்‌ 
கொள்வது நமது ஜீவிய கால சாதனை. இந்த சத்தியங்களை எவ்வளவு 
ஆமமாய்‌ பற்றிக்‌ கொள்கிறோமோ, அவ்வளவாய்‌ தேவனுக்கு முன்பாக 
இருக்கிற நம்முடைய ஸ்தானத்தை குறித்து நமக்கு நாமே அறிந்து அதிலே 
உறுதியான நம்பிக்கையுடையவர்களாவோம்‌. எவ்வளவாய்‌ நிறைவுடன்‌ நாம்‌ 





புரிந்து கொள்கிறோமோ, அவ்வளவாய்‌, இன்னும்‌ ஆழமான முறையில்‌ நம்மில்‌ 
கிரியை செய்து நமது கிறிஸ்தவ ஜீவியத்தில்‌ செயல்படுத்துவோம்‌. 

நமக்குள்ள எதிர்பார்ப்பு கிறிஸ்தவர்கள்‌ இன்னும்‌ அதிகமாய்‌ 
பற்றிக்கொள்ளவேண்டுமென்று பவுல்‌ விரும்பும்‌ முதலாவது உண்மை 
இயேசுவில்‌ நமக்குள்ள எதிர்பார்ப்பு: தாம்‌ நம்மை அழைத்ததினாலே நமக்கு 
உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும்‌, “பரிசுத்தவான்களிடத்தில்‌ நமக்கு 


95 


உண்டாயிருக்கிற சுதந்தரத்தினுடைய மகிமையின்‌ ஐசுவரியம்‌ இன்னதென்றும்‌ 
நீங்கள்‌ அறியும்படிக்கு அவர்‌ உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்‌ கண்களைக்‌ 
கொடுக்க வேண்டுமென்றும்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌” (1:18). 

பவுல்‌ நம்மை நித்தியத்திலிருந்து நித்தியத்துக்கு ஊக்கப்படுத்தும்படியான 
ஒரு சிறிய சொற்றொடர்‌ மூலம்‌ விவரிக்கிறார்‌. “.. தாம்‌ அழைத்ததினாலே 
உண்டாயிருக்றெ நம்பிக்கை.” நாம்‌ கடந்த கால நித்தியத்திலிருந்து, 
இரட்சிப்புக்காக கிறிஸ்துவுக்குள்‌ தெரிந்துகொண்ட வேளையில்‌ நாம்‌ 
தெரிந்து கொள்ளப்பட்டோம்‌. நம்பிக்கை அமைக்கப்பட்ட இனிவரும்‌ 
நித்தியத்தை நிறைவாக உணரச்‌ செய்யும்‌. இந்த நம்பிக்கை ஒரு குழந்தை 
குனக்குக்‌ கிடைக்க விருக்கும்‌ பரிசுப்‌ பொருளை எதிர்பார்ப்பது போன்றதல்ல. 
இல்லை, விசுவாசிகளாகிய நமக்கு உள்ள எதிர்பார்ப்பு மிகவும்‌ உறுதியானது, 
தேவன்‌ நமக்குச்‌ செய்தவைகளை முழுமையாக நம்பியதால்‌ நமது எதிர்காலம்‌ 
எப்படி இருக்கும்‌ என்ற உறுதியான நம்பிக்கையை நாம்‌ பெறமுடியும்‌. இந்த 
உறுதியான எதிர்பார்ப்பு நம்முடைய உள்ளான மனது வரைக்கும்‌ ஊடுருவிச்‌ 
செல்லும்படி பவுல்‌ ஜெபித்தார்‌. 

நமது நம்பிக்கையின்‌ உறுதி நாம்‌ செய்தவைகளில்‌ வேர்‌ பிடிக்கவில்லை, நாம்‌ 
இந்த நிருபத்தில்‌ என்ன செய்ய வேண்டும்‌ என்று இன்னும்‌ ஒரு வார்த்தைகூட 
படிக்கவில்லை. பவுல்‌ தான்‌ தேவன்‌ நமக்கு செய்துள்ள தெரிந்து கொள்ளுதல்‌, 
மீட்குதல்‌, மன்னித்தல்‌ ஆகியவைகளை விளக்கப்படுத்தியிருக்கிறார்‌. தேவன்‌ 
நமக்குக்‌ கொடுப்பதாக வாக்களித்த சுதந்தரத்தை உறுதிப்படுத்தியிருக்றொர்‌. 
பிலிப்பியர்களுக்கு பவுல்‌ “உங்களில்‌ நற்ரியைத்‌ தொடங்கினவர்‌ அதை 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாள்‌ பரியந்தம்‌ முடிய நடத்தி வருவாரென்று” எழுதினார்‌ 
(பிலிப்பியர்‌ 1:6. தமது ஆச்சரியமான கிருபையின்‌ மூலமாக தேவன்‌ 
சாதித்தவைகளில்‌ நமது நம்பிக்கை சார்ந்திருக்கிறது. 

நமது நம்பிக்கை இன்னும்‌ கட்டப்படாதிருந்தால்‌, பவுல்‌ விளக்கமாக 
பேசுவதன்‌ மூலம்‌, நமக்குரியதான “சுதந்தரத்தின்‌ மகிமையுள்ள ஐசுவரியத்தை” 
எழுதினார்‌. நாம்‌ தேவனுடைய மகத்தானத்‌ திட்டத்தில்‌ இருப்பவர்கள்‌. 
அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு உடன்‌ சுதந்தரர்‌ (ரோமர்‌ 8:12. 





அவருக்குள்ள சகலமும்‌ நம்முடையது! 

அடுத்து பவுல்‌ சொன்னதாவது, “நீங்கள்‌ அவருடைய சுதந்தரத்தை 
அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன்‌ ... அவருடைய மகிமையுள்ள 
சுதந்தரத்தை நீங்கள்‌ அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன்‌ ... நீங்கள்‌ 
அவருடைய மகிமையுள்ள சுதந்தரத்தின்‌ ஐசுவரியத்தை அறிய வேண்டுமென்று 
விரும்புகிறேன்‌.” பவுல்‌ இதற்குமேலும்‌ போதியளவு தேவனுடைய உச்சக்கட்ட 
ஆசீர்வாதங்களின்‌ பரிபூரணம்‌ தமது ஜனங்களுக்கு வைத்திருப்பதை விளக்கிச்‌ 
சொல்லி வலியுறுத்த இயலவில்லை. மறுபடியும்‌ மறுபடியும்‌, தேவனுடைய 
ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின்‌ ஐசுவரியங்களின்‌ மகத்துவத்தை உட்படுத்தப்‌ 
பேசினார்‌. இந்த சொற்றொடர்களைக்‌ கவனித்துப்‌ பாருங்கள்‌: “.. அவருடைய 





கிருபையின்‌ ஐசுவரியம்‌” (1:7); “.. அவருடைய கிருபையின்‌ ஐசுவரியமுள்ள 
வராய்‌” (2:4); “.. கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐசுவரியம்‌” (3:8); “நீங்கள்‌ 
அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில்‌ வல்லமையாய்ப்‌ 
பலப்படவும்‌” (3:16. 

விசுவாசி தனது ஸ்தானத்தையும்‌ ஆவிக்குரிய ஆதாரத்தையும்‌ பற்றிக்‌ 





96 


கொண்டிருப்பாரானால்‌ பயத்துக்கு அவருக்குள்‌ இடமில்லை, வாழ்க்கையில்‌ 
கவலைப்பட அவருக்குள்‌ இடமில்லை, சந்கேகப்பட இடமில்லை. தேவன்‌ 
அவருடைய அனைத்து எதிர்காலத்தேவைகளையும்‌ நன்கு சந்திப்பதால்‌ 
அவருடைய எதிர்காலம்‌ சந்தேகத்துக்குரியதாயிராது. விசுவாசிக்கிறவா்‌ இன்று 
ஆவிக்குரிய வெற்றி நடைபோட முடியும்‌, அவருக்கு எதிர்காலம்‌ என்ன 
வைத்துள்ளது என்று அவருக்குத்‌ தெரியும்‌. 

சமீபத்திய செய்தித்தாள்‌ வெளியீட்டாளர்‌ Willan Randolph Hearst 
உலக முழுவதிலுமிருந்து கலைபொருள்‌ பொக்கிஷத்தை சேகரிக்கிற 
சந்தர்ப்பத்திற்கு முதலீடு செய்தார்‌. ஒருநாள்‌ திரு. Hearst தனக்கு சொந்தமாக்கிக்‌ 
கொள்ள விரும்பிய விலைமதிப்புள்ள ஒரு கலைப்‌ பொருள்‌ இருப்பதாக 
கேள்விப்பட்டு, தனது முகவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி விசாரித்து வரச்‌ 
செய்தார்‌. பல மாதத்‌ தேடலுக்குப்‌ பின்‌, முகவர்‌ அவருக்கு அளித்த அறிக்கையில்‌ 
தான்‌ அந்த பொக்கிஷத்தைக்‌ கண்டுபிடித்து விட்டதாகக்‌ குறிப்பிட்டார்‌. 
அது திரு ஹார்ஸ்ட்டின்‌ விற்பனைப்‌ பொருள்‌ கிடங்கில்‌ இருந்தது! ஹார்ஸ்ட்‌ 
வெறிகொண்டு தான்‌ ஏற்கனவே சொந்தமாக்கியிருந்த பொக்கிஷத்தை 
தேடிக்‌ கொண்டிருந்திருக்றொர்‌ ஆனால்‌ கிடைத்திருப்பதையோ அனுபவிக்க 
இயலவில்லை. 

நாம்‌ இப்படி வாழ வேண்டாமே. நாம்‌ ஏற்கனவே பெற்றிருக்கிற 
ஏதோ ஒன்றுக்காக தேவன்‌ கொடுக்கும்படி வாழ்நாள்‌ முழுவதும்‌ பிச்சை 
கேட்டு கெஞ்சிக்‌ கொண்டிருக்க வேண்டியதில்லை. நமக்கு அவருடைய 
முழுமையான மன்னிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு 
நித்திய ஜீவன்‌ இருக்கிறது. தேவனுடைய ஐசுவரியத்தைப்‌ பெறும்‌ 
வாய்ப்பு இருக்கிறது. பவுல்‌ ஜெபிக்கிறபோது நாம்‌ ஓவ்வொரு நாளும்‌ 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ இருப்பதெல்லாம்‌ நம்முடையது என்று முழு 
எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம்‌. 

ரசம்‌ பெற்றத்‌ கொண்டுகர்கா ATs GL உணரும்‌ தன்மை. 
பவுல்‌, “பலத்த சத்துவத்தின்‌ வல்லமைப்படியே விசுவாசிக்றெவர்களாயெ 
நம்மிடத்தில்‌ காண்பிக்கும்‌ ... மகத்துவம்‌ இன்னதென்று நீங்கள்‌ அறியும்‌ படிக்கு, 
அவர்‌ உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று 
வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌” என்று ஜெபித்தார்‌ (1:18, 19). 

இது இந்த பிரபஞ்சத்தில்‌ எங்கோ தேவன்‌ கிரியை செய்து கொண்டுள்ள 
வல்லமையல்ல. இல்லை, தேவனுடைய வல்லமை கிறிஸ்தவர்களுக்குள்ளே 
தனிப்பட்டமுறையில்‌ இருப்பதை அனுடவிக்கத்தக்கதாக பவுல்‌ ஜெபம்‌ 
பண்ணினார்‌. 








தேவன்‌ நமது வாழ்க்கையில்‌ எப்படிப்பட்ட வல்லமையை பயன்படுத்தி 
நம்மை விடுவிக்க விரும்புகிறார்‌ என்பதை கவனியுங்கள்‌: “தாம்‌ கிறிஸ்துவை 
மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரிடத்தில்‌ நடப்பித்த தமது பலத்த 
சத்துவத்தின்‌ வல்லமைப்படியே ...” (1:19, 20). கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 
இருக்கிற தேவனுடைய வல்லமையை விவரிக்க சாத்தியமுள்ள அனைத்து 
வார்த்தைகளையும்‌ பவுல்‌ ஒன்று சேர்த்து பேசியிருக்கிறார்‌. முதலாவதாக 
அவர்‌ யாய, என்ற வார்த்தையை பயன்படுத்தி, நமது அடிப்படை 
வார்த்தைகளாகிய “டைனமோ” “டைனமேட்‌” ஆகியவைகளை ஒப்பிட்டார்‌. 
அது நம்ப இயலாத அளவு சக்தி கொண்டது என்பதை சுட்டிக்‌ காட்டுகிறது. 





97 


பிறகு பவுல்‌ இந்த வல்லமை தேவனுடைய “இரியைகளைச்‌ செய்தல்‌” 
என்பதை சார்ந்திருப்பதாக - அதுதான்‌ கிரேக்க மொழியில்‌ eerஓeia, அது 
நமக்கு “ஊரு.” என்ற வார்த்தையைக்‌ கொடுக்கிறது - என்று கூறினார்‌. 
தேவனுடைய தெய்வீக வல்லமையால்‌ நாம்‌ பெலப்படுத்தப்பட்டிருக்கிறோம்‌. 
நமது கிறிஸ்தவ வாழ்க்கையின்‌ வெற்றிக்காக நாம்‌ ஆவிக்குரிய வகையில்‌ 
உச்சக்கட்ட நிறைவைப்‌ பெற்றிருக்கிறோம்‌! 

அடுத்ததாக, கிறிஸ்தவர்கள்‌ பலத்தால்‌ வல்லமை பெற்றுள்ளனர்‌ என்று 
பவுல்‌ கூறினார்‌ - வெறும்‌ பலம்‌ மட்டுமல்ல, வல்லமையான பெலம்‌ (சத்துவ வல்‌ 
லமை). நாம்‌ பலத்தால்‌ ... சக்தியும்‌, செயலும்‌, சத்துவ வல்லமையும்‌ கொண்ட 
பலத்தால்‌ தேவனால்‌ நிரப்பப்பட்டிருக்கிறோம்‌. 

தேவனுடைய பிள்ளைகளாக நாம்‌ வாழ நமக்கு கிடைக்கக்‌ கூடிய இந்த 
வல்லமையைப்‌ பற்றிய எந்த சந்தேகத்தையும்‌ அழித்துப்போட, பவுல்‌ நமக்காக 
அதை விளக்கப்படுத்தினார்‌. அவர்‌ இயேசுவை உயிரோடு எழுப்பிய அதே 
பலம்தான்‌ - மரணம்‌ இருக்குமிடத்தில்‌ விளங்கும்‌ ஜீவனைக்‌ கொடுத்தது, 
பெலவீன இடங்களில்‌ பெலனளித்தது, வெளிப்படையான தோல்வி நேரத்தில்‌ 
வெற்றியைக்‌ கொடுத்தது, ஏமாற்றமடைந்த நேரத்தில்‌ சந்தோஷத்தைக்‌ 
கொடுத்தது. தேவனுடைய வல்லமை சூழ்நிலைகளை வெற்றி கொள்ளச்‌ 
செய்து வாழ்க்கையை மாற்றிப்‌ போட்டது - அந்த வல்லமை நம்முடையது! 
கீழ்வருமாறு பவுல்‌ சொன்னதில்‌ வியப்பு இல்லை, 

“.... அவரையும்‌ அவருடைய உயிர்த்தெழுதலின்‌ வல்லமையையும்‌ 

அறிகிறதற்கு ...” (பிலிப்பியர்‌ 3:10). 


என்னைப்‌ பெலப்படுத்துகிற கஇறிஸ்துவினாலே எல்லாவற்றையும்‌ செய்ய 
எனக்குப்‌ பெலனுண்டு (பிலிப்பியர்‌ 4:13). 


நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ 
அதிகமாய்‌ நமக்குள்ளே கரியைசெய்கிற வல்லமையின்படியே, நமக்குச்‌ 
செய்ய வல்லவராகிய அவருக்கு, சபையிலே கிறிஸ்து இயேசுவின்‌ 
மூலமாய்த்‌ தலைமுறை தலைமுறைக்கும்‌ சதாகாலங்களிலும்‌ மகிமை 
உண்டாவதாக. ஆமென்‌ (எபேசியர்‌ 3:20, 21). 


நம்முடைய அன்றாட நடக்கைக்கு அந்த தெய்வீக வல்லமை 
இடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம்‌ அதைப்‌ புரிந்து கொண்டு பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பதே பவுலின்‌ ஜெபம்‌. 

நாம்‌ சேவிக்றெ ஒருவரின்‌ உ; நம்மை இரட்சித்தவர்‌ யார்‌? இதையெல்‌ 
லாம்‌ நமக்கு செய்பவர்‌ யார்‌? நாம்‌ அவரை அறிந்து கொள்ள வேண்டியது 
மிகவும்‌ முக்கியமானது. அவருடைய சகல மதிமையிலும்‌ யார்‌ அவர்‌ என்பதை 
அறிந்து கொள்ளாமல்‌ போவோமானால்‌ அவருக்காக நாம்‌ வாழ முடியாது: 





எல்லாத்‌ துரைத்தனத்துக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, 
கர்த்தத்துவத்துக்கும்‌, இம்மையில்‌ மாத்திரமல்ல மறுமையிலும்‌ பேர்‌ 
பெற்றிருக்கும்‌ எல்லா நாமத்துக்கும்‌ மேலாய்‌ அவர்‌ உயர்ந்திருக்கத்‌ 
குக்கதாக, அவரை உன்னதங்களில்‌ தமது வலது பாரிசத்தில்‌ உட்காரும்படி 


98 


செய்தார்‌ (எபேசியர்‌ 1:20, 21). 


இந்த உலகத்தில்‌ இயேசுவைக்‌ காட்டிலும்‌ மேலானது எதுவுமில்லை. 
இதற்கு முன்‌ வாழ்ந்த எவரும்‌ அல்லது இதற்குப்பின்பு வாழப்போறெ 
எவரும்‌ இயேசுவைக்‌ காட்டிலும்‌ மேலானவரல்ல. அவர்‌ சாதாரணமாக சகல 
துரைத்தனத்துக்கும்‌, அதிகாரத்துக்கும்‌, வல்லமைக்கும்‌, கர்த்தத்துவத்துக்கும்‌ 
மேலானவர்‌ அல்ல. அவர்‌ அவர்கள்‌ எல்லாருக்கும்‌ “மிகவும்‌” மேலானவர்‌. என 
பவுல்‌ சொன்னார்‌, 


ஆதலால்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ வானோர்‌ பூதலக்தோர்‌ பூமியின்‌ கழானோருடைய முழங்கால்‌ 
யாவும்‌ முடங்கும்படிக்கும்‌, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு 
கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள்‌ யாவும்‌ அறிக்கை பண்ணும்படிக்கும்‌, 
எல்லா நாமத்துக்கும்‌ மேலான நாமத்தை அவருக்குத்‌ தந்தருளினார்‌ 
(பிலிப்பியர்‌ 2:9-11). 


இயேசு எல்லாவற்றிற்கும்‌ “மேற்பட்டிராத” துரைத்தனமோ, அதிகாரமோ, 
வல்லமையோ, கர்த்தத்துவமோ எதுவும்‌ கிடையாது. எபேசியர்‌ 1ல்‌, பவுல்‌ 
குறைந்தபட்சம்‌ நான்குமுறை நாம்‌ அவருக்குள்‌ இருக்கிறோம்‌ என்று 
சொன்னார்‌. 

நாம்‌ சேவிக்கிற ஒருவர்‌ எப்படி உயர்த்தப்பட்டிருக்கறொர்‌ என்பதைக்‌ 
காணும்போது, மற்றும்‌ தேவன்‌ நம்மை அவருக்குள்‌ வைத்துள்ளார்‌ என்பதை 
நாம்‌ அறியும்போது, அது நமக்கு பாதுகாப்பான சுய - கெளரவத்தை 
அளிக்றெது, ஏராளமான நம்பிக்கையோடு அவர்‌ நமக்கு செய்துள்ள 
யாவற்றிற்காகவும்‌ தேவனுக்கு முன்பாக நமது அன்றாட நடக்கையை நாம்‌ 
வாழ்ந்து காட்டுவோம்‌. 

முடிவ: பரலோகத்திலிருக்கிற எல்லா வாய்ப்புகளும்‌ நமக்குரியது. 
அவிக்குரிய பாதுகாப்பில்லாத பலவீனமான கிறிஸ்துவுக்குள்‌ நிச்சயமற்ற 
கிறிஸ்தவத்துடன்‌ ஒரு போதும்‌ நாம்‌ திருப்திபட்டுக்‌ கொள்ளக்‌ கூடாது, 
மாறாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம்‌ வாழுவோம்‌, இப்படி ஏற்கனவே 
மகிமையுள்ளதும்‌, ஆசீர்வதிக்கப்பட்டதுமான சுதந்தரத்தை ருசிபார்த்த 
அனுபவத்தை ஏற்கனவே துவங்கியுள்ளது ஒரு நாளில்‌ அது நம்முடையதாகும்‌, 
அதை முழுமையாய்‌ அனுபவிப்போம்‌. 





கிறிஸ்‌ புல்லார்டு 





குறிப்புகள்‌ 

Kenneth 8. Wuest, Wuests Word Studies from the Greek New Testament for the English 
Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1953), 51. 2Ibid. 2Ibid. “Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d 
ed. (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1992), 918. 5. D. F. Salmond, “The Epistle to the 
Ephesians,” in The Expositor 5 Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:273. *Wuest, 52. Andrew T. Lincoln, Ephesians, 
Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 56. *Wuest, 175. ’Ethelbert W. 


Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek New Testament (Lon- 


99 


don: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 
Regency Reference Library, 1975), 436. ‘0Zodhiates, 911. ‘Wuest, 54. 12Bullinger, 498, 593, 
900. 132௦0484௦5, 912. “Bullinger, 422. °Wuest, 56. Ibid. ”Salmond, 279-80. °Zodhiates, 910. 
10. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. and 
rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker 
Book House, 1977), 345; see also Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament 
and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: 
University of Chicago Press, 2000), 541-42. 20Bullinger, 312. 


100 


4 
சபையின்‌ ந8நாக்கத்த்ற்குப்‌ 


ஸ்றம்‌பே வாழ்வோறைக்குறித்து 
ஒரு விளக்கம்‌ 


[2:1-5) 


பவுல்‌ எபேசியரின்‌ இந்தப்‌ பகுதியை சபைக்கு தேவன்‌ கொண்டுள்ள 
இரட்சிப்பின்‌ நோக்கத்திற்கு புறம்பே வாழ்பவர்களைக்‌ குறித்து 
வருத்தமிகுந்த விளக்கமளிக்கத்‌ துவங்குகிறார்‌. 2:1-3ல்‌ அப்போஸ்தலன்‌ 
எபேசியர்கள்‌ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்‌ இருந்த நிலையை 
நினைவுபடுத்துறொர்‌. 


பாவத்தில்‌ மரித்திருந்தார்கள்‌ (2:1) 
!அக்கிரமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்தீர்கள்‌. 


வசனம்‌ 1. பெயர்ச்‌ சொற்களான “அக்கிரமங்கள்‌,” “பாவங்கள்‌,” மற்றும்‌ 
“மீறுதல்கள்‌” ஆகியன ஒரே பொருள்‌ உடைய சொற்கள்‌. வித்தியாசப்பட்ட 
இந்த வார்த்தைகள்‌ ரோமர்‌ 5:12-21 லும்‌ கொலோசெயர்‌ 1:14; 2:13 லும்‌ மாறி 
மாறி (ஒருமையிலும்‌ பன்மையிலுமாக) பயன்படுத்தப்பட்டுள்ளன. “பாவம்‌,” 
என்ற ஒருமை வார்த்தை, மனிதக்‌ குடும்பங்களை ஆதிக்கம்‌ செலுத்துகிற 
பாவத்தின்‌ வல்லமையைக்‌ குறிப்பிடுகிறது (காண்க ரோமர்‌ 5-7); ஆனால்‌ இந்த 
வசனப்‌ பகுதியில்‌ ஜனங்கள்‌ செய்கிற பாவச்‌ செயல்களின்‌ தனிப்பட்டவரின்‌ 
பன்மை செய்கையை குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறது. 

பாவங்கள்‌ என்ற வார்த்தை கிரேக்க பெயர்ச்‌ சொல்லாகிய 7411711027 
யிலிருந்து (ளாம, விலிருந்து) மொழிபெயர்க்கப்பட்டது, அதன்‌ பொருள்‌ 
“இலக்கைத்‌ தவற விடுவது.”” பாவம்‌ என்பது ஒரு வில்லாள்‌ ஒரு இலக்கைக்‌ 
குறிவைத்து அம்பை எய்து அது குறிதவறி, இலக்குக்கு அப்பாலோ, 
முன்னாலேயோ, அல்லது இலக்கின்‌ இரண்டு புறங்களில்‌ ஏதாவது ஒரு புறமோ 
போய்விழுந்து விடுகிறது. அவன்‌ “இலக்கை தவற விட்டுவிட்டேன்‌” என்று 
சொல்லுவான்‌. புதிய ஏற்பாட்டில்‌ இதுதான்‌ பாவத்துக்குக்‌ குறிப்பிடப்படுறெ 
மிகவும்‌ பொதுவான வார்த்தை, கிரேக்க வசனங்களில்‌ சுமார்‌ 175 முறை 
காணப்படுகிறது.” 

அக்கிரமங்கள்‌ எனும்‌ கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்‌ 0078012501 (paraptoma 
லிருந்து வந்த சொல்‌). இதன்‌ வினைச்சொல்‌ “ஒரு நபரின்‌ பக்கவாட்டில்‌ 


101 


அல்லது ஒரு பொருளின்‌ பக்க வாட்டில்‌ விழுதல்‌, தவறி ஒரு பக்கம்‌ விமுதல்‌, 
வெளிச்‌ செல்லுதல்‌, சரியான பாதையிலிருந்து திசைமாறுதல்‌, அலைந்து 
திரிதல்‌” என்றெல்லாம்‌ விளக்கமளிக்கப்பட்டுள்ளது.” எபேசியா்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தைச்‌ செய்யும்‌ இலக்கைத்‌ தவற விட்டு விட்டனர்‌, 
புறம்பே வழுவிப்போய்‌ விட்டனர்‌, அல்லது தேவனுடைய வெளிப்படுத்தின 
வசனத்திலிருந்து திசைமாறி போயிருந்தனர்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. 
ரோமர்‌ 3:23 “எல்லாரும்‌ பாவம்‌ செய்து, தேவமகிமையற்றவர்களாகு, ” 
என்று போதிக்கிறது. மனித நோக்கம்‌ தேவனை மகிமைப்‌ படுத்துவதுதான்‌, 
ஆனால்‌ பாவங்களும்‌ மீறுதல்களும்‌ இந்த நோக்கத்தை நிறைவேற்றத்‌ 
குடையாக இருக்கின்றன. எபேசியர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ விசுவாசமுள்ள 
பரிசுத்தவான்‌௧ளாவதற்கு முன்‌ மரித்தவர்களாயிருந்தனர்‌ (காண்க 1:1). இந்த 
மரணம்‌ சரீர மரணமல்ல, சரீரத்தில்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்ளாவதற்கு 
முன்பும்‌ பின்பும்‌ சரீர ரீதியாக உயிரோடிருந்தார்கள்‌. இருப்பினும்‌ அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களாவதற்கு முன்‌ ஆவிக்குரிய முறையில்‌ மரித்தவர்களாயிருந்தனர்‌. 

ஆவிக்குரிய முறையில்‌ மரித்தவர்கள்‌ என்பதன்‌ பொருள்‌ என்ன? 
பூர்வீக தீர்க்கதரிசி, “உங்கள்‌ அக்ரெமங்களே உங்களுக்கும்‌ உங்கள்‌ 
தேவனுக்கும்‌ நடுவாகப்‌ பிரிவினை உண்டாக்குகிறது” என்று சொன்னார்‌ 
(ஏசாயா 59:2). “அக்கிரமம்‌,” எனும்‌ வார்த்தைக்கு எபிரெய மொழியில்‌ 
(௭௦70), “பாவம்‌, குற்றம்‌, ... தவறு” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌.“ பாவம்‌ 
ஒரு நபரை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. “மரணம்‌” என்பது “பிரிவு” 
- ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய ஆவிபிரியும்போது 
மரித்தவனாகிறான்‌ (யாக்கோபு 2:26). பாவத்தினால்‌ ஒருவர்‌ தேவனிடத்தி 
லிருந்து பிரிக்கப்படும்போது, ஆவிக்குரிய முறையில்‌ அவர்‌ மரித்தவராகிறார்‌. 
சரீரத்தில்‌ அவர்‌ வாழ்ந்து கொண்டிருக்கலாம்‌; அவர்‌ ஒரு கணவனாக, 
தகப்பனாக தனது அன்றாட வேலைகளைச்‌ செய்து கொண்டிருக்கலாம்‌ 
- அகிலும்‌ அவர்‌ பாவத்தில்‌ வாழ்பவராக இருப்பின்‌ தேவனுடனான 
உறவுமுறையில்‌ அவர்‌ மரித்தவராறொர்‌. ஒருவர்‌ பாவத்தில்‌ வாழ்ந்து 
பாவத்திலேயே மரிக்கும்‌ போது, அவர்‌ நித்தியத்துக்கும்‌ தேவனிடத்திலிருந்து 
பிரிந்தவராகிறார்‌. ஏனெனில்‌ “பாவத்தின்‌ சம்பளம்‌ மரணம்‌ ...” (ரோமர்‌ 6:23), 
அதாவது, நித்திய மரணம்‌. 

மீறுதல்களில்‌ மரித்தவர்கள்‌ அல்லது பாவத்தில்‌ மரித்தவர்கள்‌ 
கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம்‌ பண்ணப்படலாம்‌, 
பிறகு, அவருடனே கூட எழுப்பப்பட்டு, அவர்கள்‌ பாவமன்னிப்பு 
பெற்றுக்‌ கொள்ளுகிறபடியால்‌ அவர்கள்‌ ஜீவனை அடைகிறார்கள்‌ (காண்க 
கொலோசெயர்‌ 2:12, 13). எபேசியர்கள்‌ மரித்தவர்களாயிருந்தனர்‌; ஆகிலும்‌ 
அவர்கள்‌ ஆவிக்குரிய முறையில்‌ பிழைத்திருக்கும்படி செய்யப்பட்டார்கள்‌ 
என்று பவுல்‌ எழுதுகிறார்‌, இந்த அதிகாரத்தின்‌ பின்பகுதியில்‌ அவர்‌ எழுதி 
யிருப்பது அதற்கு ஆதாரமாயிருக்கிறது. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலிலும்‌ 
உயர்த்தப்பட்டதிலும்‌ பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய அதே வல்லமை 
இதையும்‌ செயலாற்றியது என்று விளங்கப்பண்ணப்படுறெது. 











உலகத்தோடு நடத்தல்‌ (2:2) 
2அவைகளில்‌ நீங்கள்‌ முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்ற 
102 


படியாகவும்‌, கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ இப்பொழுது 
கிரியை செய்கிற ஆகாயத்துப்‌ பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும்‌ நடந்து 


கொண்டர்கள்‌. 


வசனம்‌ 2. எபேசியர்கள்‌ அவர்களுடைய அக்கிரமங்களினாலும்‌ 
பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்த போது இவ்வுலக வழக்கப்படி நடந்து 
கொண்டார்கள்‌. “நடந்து கொண்டார்கள்‌” என்பது வினைச்சொல்லான 
periறated மற்றும்‌ அதன்‌ பொருள்‌ “வாழ்வது, ஒருவருடைய வாழ்க்கையை 
ஒழுங்குபடுத்துவது, ஒருவர்‌ தன்னை ஒழுக்கத்துடன்‌ வைத்துக்‌ கொள்வது, 
ஒருவருடைய வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்துக்‌ கொள்வது, தனது 
நடத்தையை சீராக வைத்துக்‌ கொள்வது” என்பதாகும்‌. 

“இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி ” என்பது ௭10, என்பதன்‌ மொழியாக்கம்‌, 
“போக்கு,” மற்றும்‌ ௦51105, “உலகம்‌.” 4/6, என்பது ஒரு பருவத்தை அல்லது 
காலத்தைக்‌ குறிக்கிறது,” £௦5105 என்பது உலகத்தில்‌ வாழும்‌ ஜனங்களைக்‌ 
குறிக்கிறது.” இந்த வசனப்‌ பகுதியில்‌ பவுலால்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளபடி, 
“பருவம்‌” அல்லது “உலகம்‌” ஆகியன அந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ தேவனுடைய 





வழிக்கு விரோதமாயிருக்கிற எந்த நபரையும்‌ குறிக்கும்‌. அப்படிப்பட்டவன்‌ 
நீடித்திருக்க மாட்டான்‌. எபேசியர்கள்‌, “அப்போதைய ஒழுக்கங்கெட்டு 
குரங்குறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த உலகத்தோடு முழு காலமும்‌ 
வாழ்ந்திருந்தார்கள்‌. அது மனிதனுடைய வீழ்ச்சியில்‌ ஆரம்பிக்கப்பட்டதால்‌ 
நித்தியகாலத்துக்கும்‌ நீடித்திருக்கும்‌ பரலோகராஜ்யத்துக்கு அவை முரணான 
செயல்‌.” இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வது அக்ரெமங்களினாலும்‌ 
பாவங்களினாலும்‌ ஆக்ரெமிக்கப்பட்ட ஒரு நிலை. 

வசனம்‌ 2. இந்த வசனத்தின்‌ மீதிபகுதியில்‌, தேவனுடைய நோக்கத்துக்குப்‌ 
புறம்பே வாழ்ந்து கொண்டிருக்றெவர்களைக்‌ குறித்து மூன்று உண்மைகளை 
பவுல்‌ முன்‌ வைக்கிறார்‌: அவர்கள்‌ “ஆகாயத்து பிரபுவாயெ ஆவிக்கேற்றபடி” 
நடந்து கொண்டு வாழ்பவர்கள்‌, ஒரு குறிப்பிட்ட “ஆவி” அவர்களுக்குள்‌ 
“இப்போது கிரியை செய்கிறது,” மற்றும்‌ அவர்கள்‌ “கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாயிருக்கின்றனர்‌. ” 

ஆகாயத்து அதிகாரப்‌ பிரபு யார்‌? எபேசியரில்‌, பவுல்‌ மனுஷருடைய 
நலனுக்கு எதிராகவும்‌ தேவனுடைய நோக்கத்திற்கு எதிராகவும்‌ இருக்றெ 
சக்திகளைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌. 6:12ல்‌, கிறிஸ்தவர்களின்‌ போராட்டத்தைக்‌ 
குறித்துப்‌ பேசிய அவர்‌ “துரைத்தனங்களோடும்‌, அதிகாரங்களோடும்‌, 
இப்பிரபஞ்சத்தின்‌ லோகாதிபதிகளோடும்‌, வானமண்டலங்களிலுள்ள 
பொல்லாத ஆவிகளோடும்‌ நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு,” என்றார்‌. 
இந்த சக்திகளுக்கு அப்பால்‌ நபர்த்துவத்திலும்‌ ஒரு சக்தியுண்டு, அது 
“பிசாசு” (4:27; 6:11), “பொல்லாங்கன்‌” (6:16), இந்த நபர்த்துவ சக்தியாகிய 
பொல்லாங்கன்‌ “இந்தப்‌ பிரபஞ்சத்தின்‌ தேவன்‌” (2 கொரிந்தியர்‌ 4:4). 
“அகாயத்து பிரபு ஆவி” சாத்தானைக்‌ குறிக்கிறது. “பிரபு,” என்ற வார்த்தை 
archon, எனும்‌ கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்லிலிருந்து வருவது. அதன்‌ பொருள்‌ 
“நபர்‌ அல்லது பொருளில்‌ முதன்மைத்துவம்‌” வகிப்பது.” தனது ராஜ்யத்தில்‌ 
அவனே அதிகாரத்தில்‌ முதன்மையானவன்‌. “அதிகாரம்‌” என்பது 2:௦1/8 என்ற 





வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு அதன்‌ பொருள்‌ “துரைத்தனம்‌,” வசனம்‌ 


103 


2ல்‌ பிசாசுகளை ஆளுகிற சாத்தானைக்‌ குறிக்கிறது. சாத்தான்‌ ஆவிக்குரிய 
ரீதியில்‌ செயல்படுகிறான்‌ என்று பவுல்‌ சொன்னார்‌, மனித வார்க்கத்தை அவன்‌ 
இரையாக்கி இரட்சிக்கப்படாதவர்களை அதிக்கம்‌ செலுத்துகிறான்‌. 

இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது: ஆவி என்பது யாரை அல்லது எதைக்‌ 
குறிக்கிறது. சாத்தான்‌ “ஆவி இப்போது &ீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
கிரியை செய்கிறதா,” சாத்தான்‌ தானா, அல்லது சாத்தானுக்கு ஒப்புக்கொடுத்த 
ஒரு நபரைக்‌ குறித்து ஆவி என்ற பதம்‌ குறிப்பிடப்படுகிறதா? பின்னதாகச்‌ 
சொல்லப்படுவதே சரியானது. “ஆகாயத்துப்‌ பிரபுவாயெ அதிகாரி” என்பது 
“அவியைக்‌” குறிப்பதாகக்‌ காணப்படலாம்‌, கிரேக்க இலக்கணத்தின்‌ 
அடிப்படை விதி அதற்கு எதிராக இருக்கிறது. 10 “பிரபு” என்பது குற்றச்சாட்டைக்‌ 
குறிக்கிற பகம்‌, மற்றும்‌ “ஆவி என்பது பொதுப்பகம்‌.” கிரேக்க இலக்கணப்படி, 
“அவி” என்பது “பிரபு” வுக்கு குறிப்பிடும்‌ சொல்லாக இருப்பின்‌, அது 
ஒரே விதமான பதமாக இருக்க வேண்டும்‌. அப்படியிராதபடியால்‌, 
அதற்கு மாறாக நாம்‌ சாத்தான்‌ (1) “ஆகாயத்து லோகாதிபதிகளோடும்‌” 
(2) இரட்சிக்கப்படாதவர்களின்‌ “ஆவியிலும்‌” ஆளுகை செய்கிறான்‌ என்று 
முடிவு செய்கிறோம்‌. 

சாத்தானின்‌ பிடியின்‌ கழ்‌ இருப்பவர்கள்‌, தேவனை அறியாதவர்களும்‌ 
கலகம்‌ பண்ணும்‌ ஆவி உள்ளவர்களாயும்‌ இருக்கின்றனர்‌. யாராவது 
ஒருவரை “அன்பின்‌ ஆவியை உடையவர்‌” என்றோ, “இரக்கத்தின்‌ ஆவியை 
உடையவர்‌” என்றோ அல்லது “தயவின்‌ ஆவியை உடையவர்‌” என்றோ சொல்‌ 
வார்களாகில்‌, நாம்‌ அன்பு, இரக்கம்‌ அல்லது தயவு என்பது ஒரு நபருடைய 
குணாதிசயத்தின்‌ ஒரு பகுதி என்று நாம்‌ அறிந்து கொள்கிறோம்‌. அதேபோல்தான்‌, 
பவுல்‌ “கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ கிரியை செய்கிற ஆவி,” 
என்று சொல்லப்படுவதை பேசிய போது, இரட்சிக்கப்படாதவர்களை 
அவர்களுக்குள்‌ இருக்கும்‌ ஆவியின்‌ குணாதிசயத்தைக்‌ குறிப்பிட்டு 
அவர்கள்‌ அதற்கு ஒப்புக்‌ கொடுத்ததினால்‌ ஏற்பட்ட விளைவு 
“அகாயத்து பிரபுவின்‌ அதிகாரத்துக்கு கழ்ப்படிபவர்களானார்கள்‌” என்று 
சொல்லுகிறார்‌. கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ கீழ்ப்படியாமையில்‌ 
வாழ்ந்து. அதன்‌ குணாதிசயத்தால்‌ குறிப்பிடப்பவர்கள்‌. அவர்கள்‌ 
யாக்கோபும்‌ யோவானும்‌ “இடிமுழக்கத்தின்‌ பிள்ளைகள்‌” என்று 
அழைக்கப்பட்டது போலவே “பிள்ளைகள்‌” என்று அதிகபட்சபொருளில்‌ 
பேசப்படுகிறது (மாற்கு 3:17), மேலும்‌ பர்னபா “ஆறுதலின்‌ மகன்‌” என்று 
அழைக்கப்பட்டான்‌ (நடபடிகள்‌ 4:86. கரடுமுரடான கோபமடையும்‌ 
ஒருவனை “இடிமுழக்கத்தின்‌ பிள்ளை” என்றும்‌, அல்லது “ஊக்கமளிக்கும்‌ 
ஒருவரை” “ஆறுதலின்‌ மகன்‌” என்றும்‌ அழைப்பது போலவே கீழ்ப்படியாமல்‌ 
வாழ்கிற ஒருவனை “கழ்ப்படியாமையின்‌ மகன்‌” என்றும்‌ குறிப்பிடுவது 
இயல்பு. 

இந்த “ஆவி” கழ்ப்படியாதவர்களிடத்தில்‌ கிரியை செய்வதாகக்‌ 
கூறப்படுறெது. “கிரியை” என்பது கிரேக்க வினையான 187220, என்பதன்‌ 
பொருள்‌, அது ஏதோ ஒன்று “செயல்படுவதைக்‌” குறிப்பிடுகிறது.!! இந்த அதிகார 
ஆவி கீழ்ப்படியாதவர்களைத்‌ தன்வசப்படுத்தி அவர்களுடைய இருதயங்களில்‌ 
சாத்தான்‌ தனது விளைவை அதிகமாகக்‌ கொண்டிருந்தபடியால்‌ சுறுசுறுப்பாய்‌ 
இயங்கிக்‌ கொண்டு இருந்தது. இந்த ஜனங்கள்‌ “&ழ்ப்படியாமையில்‌,” 


104 


இணைந்திருந்தனர்‌, அதன்‌ கிரேக்க வினைச்சொல்‌ றeரhia, இதன்‌ பொருள்‌ 
அவர்கள்‌ “சம்மதியாதவர்களாயிருந்தனர்‌, இணங்காதவர்களாயிருந்தனர்‌. ”2 
அவர்களுடைய வாழ்க்கையை சாத்தான்‌ தனது கட்டுப்பாட்டுக்குள்‌ 
வைத்திருக்க அனுமதித்திருந்தபடியால்‌, அவர்கள்‌ சுவிசேஷேத்தை ஏற்றுக்‌ 
கொள்ள சம்மதம்‌ பண்ண இயலவில்லை, ஆகையால்‌, மேலும்‌, அவர்கள்‌ 
அதற்கு இணங்கவில்லை. 2 கொரிந்தியர்‌ 4:4ல்‌ பவுல்‌ குறிப்பிட்டபடி, 
“கிறிஸ்துவின்‌ மகிமையான சுவிசேஷத்தின்‌ ஒளி அவிசுவாசிகளாகிய 
அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு, இப்பிரபஞ்சத்தின்‌ தேவனானவன்‌ 
அவர்களுடைய மனதைக்‌ குருடாக்கினான்‌.”” சாத்தானின்‌ ஆதிக்கத்தால்‌, 
அவர்கள்‌ தேவனுடைய சித்தத்திற்கு மதிப்பளிக்காமல்‌ போனார்கள்‌. 

இந்த வசனம்‌ நமக்கு, எபேசியர்களைப்‌ போலவே, கிறிஸ்து 
எல்லாவற்றுக்கும்‌ மேலாக உயர்த்தப்பட்டார்‌ என்பதும்‌, சாத்தானையும்‌ 
உட்படுத்தியே பேசினார்‌ என்பதும்‌ நினைவூட்டப்படுறெது. சாத்தானின்‌ 
வல்லமை பலவகையிலும்‌ குறுகச்‌ செய்தநிலையில்‌ - பவுல்‌ அவைகளை 
அவர்களுடைய கடந்த காலத்துக்கு உரியது என்று விவரித்தபடியால்‌ 
- சாத்தான்‌ இன்னமும்‌ வல்லமையுள்ள எதிரியாகவே இருக்கிறான்‌. 
கீழ்ப்படியாதவர்களிடத்தில்‌ அவன்‌ தொடர்ந்து மிரட்டலுக்குரியவனாக 
இருந்து வருகிறான்‌ (4:27; 6:10-207. 


இச்சையில்‌ வாழ்தல்‌ (2:3) 


அவர்களுக்குள்ளே நாமெல்லாரும்‌ முற்காலத்திலே நமது மாம்ச 
இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும்‌ மனசும்‌ விரும்பினவைகளைச்‌ 
செய்து, சுபாவத்தினாலே மற்றவர்களைப்‌ போலக்‌ கோபாக்கினையின்‌ 
பிள்ளைகளாயிருந்தோம்‌. 


வசனம்‌ 3. தேவனுடைய நோக்கத்துக்குப்‌ புறம்பே வாழ்வோரைக்‌ 
குறித்த இன்னுமொரு விளக்கம்‌ கொடுக்கப்படுகிறது. எபேசியா்கள்‌ 
“பரிசுத்தவான்‌௧ளாகவும்‌”  “திறிஸ்து இயேசுவுக்குள்‌ விசுவாசிகளாகவும்‌” 
மாறுமுன்‌ அவர்களும்‌ அவர்களுக்குள்ளே, அதாவது “&ழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளுக்குள்ளே” இருந்தார்கள்‌ (2:2, 3). கீழ்ப்படியாமல்‌ வாழ்ந்த 
சமுதாயத்தின்‌ ஒரு அங்கமாய்‌ அவர்களைப்‌ போல அவர்களுக்குள்ளே 
வாழ்ந்தார்கள்‌. பவுல்‌ இந்தக்‌ கூட்டத்தோடு தம்மையும்‌ சேர்த்து, 
அவர்களுக்குள்ளே நாமெல்லாரும்‌ ... இருந்தோம்‌ என்று சொன்னார்‌. 
“இருந்தோம்‌” என்ற கிரேக்க வினைச்சொல்‌ ர்‌, என்பது “ஒருவருடைய 
நடத்தையின்படியான முறையில்‌” என்று பொருள்‌. அந்த பரிசுத்தவான்கள்‌ 
ஒரு காலத்தில்‌ “கழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளுடைய” நடத்தையைப்‌ 
போலவே “தங்கள்‌ நடத்தையை அமைத்துக்கொண்டிருந்தனர்‌,” பாவத்தில்‌ 
மிக அதிகமாய்‌ மூழ்னெவர்கள்‌ பாவத்தின்‌ “பிள்ளைகளாய்‌” இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ மாம்ச இச்சையின்படியே வாழ்ந்தார்கள்‌. “இச்சை” என்பது 
கிரேக்க வினைச்‌ சொல்லாகிய ப்ரபா, “ஒரு உணர்ச்சி வசப்பட்ட 
ஏக்கம்‌ விருப்பத்துடன்‌ ஏங்கிக்‌ காத்திருத்தலைக்‌” குறிக்கும்‌,'* அது 
நலமான ஆசையாகவோ அல்லது மோசமான ஆசையாகவோ இருக்கலாம்‌, 


105 


அது “மாம்சத்துடன்‌” சம்பந்தப்படுத்தப்பட்டது. 

கிறிஸ்தவனின்‌ மாம்ச ஜீவியத்தில்‌ அவியினால்‌ கொடுக்கப்படும்‌ 
கனிக்கு முரணாக மாம்சத்தின்‌ கிரியைகளை பவுல்‌ அடிக்கடி 
காட்டியிருக்றொர்‌ (கலாத்தியர்‌ 5:16, 24; ரோமர்‌ 7:5; 13:14). “மாம்சம்‌” 
என்பது (௨2) மொழிபெயர்க்கப்பட்டபடி “ஒரு நபரின்‌ மாம்சப்படியான 
நிலைமையை மாத்திரம்‌ வெறுமனே குறிப்பிடுவதில்லை, மாறாக 
மனித வர்க்கத்தின்‌ பாவத்தினால்‌ தேவனுக்கு எதிரான செய்கையின்‌ 
எல்லையைக்குறிப்பிடும்‌ சொல்‌” இது.! ஒரு நபர்‌ மாம்சத்தின்படி ஆதிக்கம்‌ 
செலுத்தப்படும்‌ வரை, அவன்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்த முடியாது (ரோமர்‌ 8:8). 

எபேசியர்கள்‌ “மாம்ச இச்சைகளின்படி மாத்திரம்‌ வாழவில்லை,” 
மாம்சமும்‌ மனதும்‌ விரும்பினவைகளையும்‌ செய்து வந்தார்கள்‌. “செய்து 
வந்தார்கள்‌” (2௦120) என்பது “செயல்படுத்துதல்‌, நடப்பித்தல்‌, வெற்றிகரமாக 
செய்து முடித்தல்‌” என்றெல்லாம்‌ பொருள்‌ கொடுக்கிறது. '£ இதன்‌ பெயரெச்சம்‌ 
நிகழ்காலத்தில்‌ பேசப்படுகிறது, ஆக இந்த ஜனங்கள்‌ ஒரு நடத்தையில்‌ 
தொடர்ந்து செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள்‌.  “விரும்பியவைகளை” 
என்ற கிரேக்க வார்த்தை (42/27), “உணர்ச்சி மிகுதியால்‌ வரும்‌ ஆவல்‌” 
என்று பொருள்படுகிறது.” ஜனங்கள்‌ உணர்ச்சி வசத்தால்‌ கொள்ளை 
போகப்‌ பட்டவர்களாயிருந்தார்கள்‌ அவர்களுடைய பாவ வாழ்க்கைக்கு 
காரணமில்லை. “மாம்சத்தினால்‌” ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபருக்குள்‌ 
மனதும்‌ (8௭௦1௭) கெடுக்கப்பட்டிருந்தது. 0/2 என்பது இந்த ஜனங்கள்‌ 
பவுலால்‌ விளக்கப்படுத்தப்பட்டபடி தாங்கள்‌ செய்தவைகளை “முற்றிலும்‌” 
எண்ணிப்பார்த்திருந்தார்கள்‌, அவர்கள்‌ வாழ்ந்து கொண்டி ருந்தபடி 
வாழ  நிச்சயித்திருந்தனர்‌. மாம்சத்தின்‌ மனமானது கீழ்ப்படியாமை 
யாய்‌ இருக்கிறது. ரோமர்‌ 8:5-8ல்‌, மாம்சத்தின்படி பிழைக்றெவர்கள்‌ 
மரணத்துக்கேதுவானவர்களாயும்‌ தேவனுக்கு பகைஞராகவும்‌ இருப்பதாக 
பவுல்‌ பேசுகிறார்‌. 


கோபாக்கினையின்‌ பிள்ளைகளாக குறிக்கப்பட்டனர்‌ 
(2:3) 


சசுபாவத்தினாலே மற்றவர்களைப்போலக்‌ கோபாக்கினையின்‌ 


பிள்ளைகளாயிருந்தோம்‌. 


வசனம்‌ 3. கீழ்ப்படியாமையின்‌ கடைசி விளக்கம்‌ அளிக்கப்படுகிறது. 
எபேசுவில்‌ இருந்த விசுவாசிகள்‌ ஒரு காலத்தில்‌ “கழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாக” இருந்தது போலவே, பவுல்‌ அவர்கள்‌ கோபாக்கினையின்‌ 
பிள்ளைகளாகவும்‌ இருந்ததாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. “கோபாக்கினை” 
என்று குறிப்பிடுவது திட்டமாக தேவனுடைய கோபாக்கினையைக்‌ 
குறிக்கிறது, முரட்டாட்டம்‌ உள்ளவர்களாயும்‌ தேவனுக்கு விரோதமாயும்‌ 
வாழுகிறவர்களுக்கு இது தகுதியானதே (ரோமர்‌ 1:18). தேவனுடைய தன்மை 
முற்றிலும்‌ பரிசுத்தமானது; அவர்‌ ஒருபோதும்‌ பாவத்தை ஏற்றுக்‌ கொள்ள 
மாட்டார்‌. எல்லாவற்றுக்கும்‌ மேல்‌, தேவனுடைய பரிசுத்தம்‌ பாவத்தின்‌ மீது 
தீர்ப்பைக்‌ கொடுக்க வலியுறுத்துகிறது (ரோமர்‌ 6:23). பாவத்தில்‌ வாழுகிற 
அனைவரும்‌ தேவனுடைய நியாயத்தர்ப்புக்குத்‌ தகுதியானவர்கள்‌. யூதர்களைக்‌ 








106 


குறித்து பவுல்‌, “உன்‌ மனக்கடினத்திற்கும்‌ குணப்படாத இருதயத்திற்கும்‌ 
ஏற்றபடி, தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்‌ கோபாக்கினை 
நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக்‌ கொள்றொயே” என்று 
சொன்னார்‌ (ரோமர்‌ 2:5). அனைத்துப்‌ பாவங்களும்‌ தேவனுடைய 
பரிசுத்தத்திற்கு விரோதமானது, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு பாவத்தின்‌ மீது 
உற்றப்படுகிற அவருடைய நீதி. மற்றவர்களைப்‌ போல எனும்‌ வார்த்தைகளை 
பவுல்‌ பயன்படுத்திய போது, அவர்‌ எல்லா ஜனங்களையும்‌ சுட்டிக்‌ காட்டி 
- கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்களையும்‌ இல்லாதவர்களையும்‌ குறிப்பிட்டு - 
தேவனுடைய நீதியுள்ள கீர்ப்புக்குரியவார்கள்‌ என்று சொன்னார்‌. ஆகிலும்‌, 
கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ (ஒருகாலத்தில்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குப்‌ 
புறம்பேயிருந்து தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்குக்‌ கீழ்ப்பட்டிருந்தவர்கள்‌) 
“இப்பொழுது தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து (இறிஸ்து மூலமாய்‌) 
இரட்சிக்கப்‌ பட்டிருக்றொர்கள்‌” (ரோமர்‌ 5:29). 

சுபாவப்படி  மனிதவர்க்கம்‌ தேவனுடைய கோபாக்கினைக்கும்‌ 
நியாயத்தீர்ப்புக்கும்‌ உரியவர்கள்‌. இந்த விளக்கச்‌ சொல்‌, றhய5i5, எனும்‌ 
வார்த்தையின்‌ மொழியாக்கம்‌, இது கலாத்தியர்‌ 2:15 லும்‌ காணப்படுகிறது, 
அங்கே பவுல்‌ “யூதர்களின்‌ சுபாவப்படி” என்று பேசினார்‌. “சுபாவப்படி 
யூதர்கள்‌” பிறப்பினால்‌ யூதர்கள்‌, அது பின்னதாக நிகழ்ந்த ஒரு தெரிவு 
அல்ல. இந்த வசனப்பகுஇயில்‌ குறிப்பிடப்படுகிறது, பிறப்பிலிருந்தே, 
நாம்‌ ஆதாமின்‌ சுபாவத்தை பாவஞ்செய்ய ஏதுவாய்‌ பெற்றிருக்கிறோம்‌ 
என்பதே, ஆகிலும்‌, நாம்‌ பிறப்பிலேயே பாவிகளாக பிறந்தவர்களல்ல, 
தவறாக ஆதாமின்‌ பாவத்தின்‌ குற்றத்தை சுமந்து கொண்டு பிறப்பதாக 
சிலர்‌ சொல்லுவது போலல்ல. எசேக்கியேல்‌ 18:20ல்‌, தேவன்‌ சொன்னார்‌, 
“பாவஞ்செய்கிற ஆத்துமாவே சாகும்‌. குமாரன்‌ தகப்பனுடைய அக்கிரமத்தை 
சுமப்பதில்லை, தகப்பன்‌ குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை 
.. இதைக்‌ காட்டிலும்‌ இன்னும்‌ எவ்வளவு தெளிவாக அவர்‌ விளக்கிச்‌ 
சொல்லியிருக்கக்‌ கூடும்‌? 

கிறிஸ்து எல்லாருக்காகவும்‌ மரித்தாரா? ஆம்‌, அவர்‌ எல்லாருக்காவும்‌ தான்‌ 
மரித்தார்‌! இருப்பின்‌, ஏன்‌ எல்லாரும்‌ இரட்சிக்கப்படவில்லை? இதற்கான 
பதில்‌ எல்லாரும்‌ சுவிசேஷத்துக்குக்‌ கழ்ப்படியவில்லை. ரோமர்‌ 5:19 ல்‌, பவுல்‌ 
சொன்னார்‌, “அன்றியும்‌ ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே 
அநேகர்‌ பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே 
அநேகர்‌ நீதிமான்களாக்கப்பட்டனர்‌. ” கிறிஸ்து சலுவையின்மேல்‌ மரித்தபோது, 
எல்லா நபர்களும்‌ நீதிமான்களாக்கப்படுவது ௪7த்தியமாயிற்ற. ஒருவர்‌ 
சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படியும்‌ போது, அவர்‌ உண்மையில்‌ நீதியான 
வகி அதேபோல, ஒவ்வொருவரும்‌ ஆதாமின்‌ மனுஷீக சுபாவத்தைப்‌ 
பெற்றிருப்பதால்‌ பாவிகளாக்கப்படுவது ௪7த்தியமாயற்று. உண்மையில்‌, நமது 
செயல்களும்‌ நூமே பொறுப்பேற்கும்‌ பருவம்‌ வரை மற்றும்‌ தனிப்பட்ட 
முறையில்‌ பாவம்‌ செய்கிறவரா்களாகி பாவிகளாகும்‌ வரை நாம்‌ பாவிகளல்ல. 
ரோமர்‌ 3:23 ன்படி, நாம்‌ பாவஞ்‌ செய்கிற சுபாவத்தை ஆதாமைப்‌ போல்‌ 
உடையவர்களாகி, நாம்‌ பாவம்‌ செய்கிறோம்‌. பாவம்‌ உடையவர்களாக, 
நாம்‌ பாவம்‌ செய்கிறோம்‌. பாவம்‌ செய்கிற இந்தத்‌ தெரிவு நம்மைக்‌ 
“கோபாக்கினையின்‌ பிள்ளைகளாக்குகிறது,” பொறுப்பு ஏற்கும்‌ பிராயம்‌ 


107 


உடைய எவரும்‌ இதில்‌ விடப்படுவதில்லை. 

இந்தப்‌ பகுதியில்‌ பவுல்‌ எபேசியர்களை “பரிசுத்தவான்‌௧ளாவதசற்கு முன்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ விசுவாசிகளாவதற்குமுன்‌” அப்படிப்பட்ட வர்களாயிருந்ததாகக்‌ 
குறிப்பிட்டார்‌ (1:1). அவருடைய விளக்கம்‌ மற்ற எல்லாருக்கும்‌ 
பொருந்துறெது, தேவனுடைய நோக்கத்துக்குப்‌ புறம்பே, அன்றும்‌ இன்றும்‌ 
வாழுறெ அனைவருக்கும்‌ பொருந்துகிறது. 


பயன்பாடு 


சிலுவை (அதிகாரம்‌ 2) 

கிறிஸ்துவின்‌ சிலுவையைக்‌ குறித்து பிரசங்கிக்க எபேசியர்‌ 2ம்‌ அதி 
காரம்‌ மிக அருமையாகப்‌ பயன்படுத்தப்படுறெ ஒரு வசனப்‌ பகுதி. சிலுவை 
கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதலுடன்‌ இணைக்கப்பட்ட நிகழ்ச்சியாதலால்‌, அது 
வரலாற்றில்‌ மிகவும்‌ குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி. மனிதனுடைய கோணத்தில்‌ 
சிலுவை ஒரு முழுமையான தோல்வி. அது ஒரு யூத வாலிபன்‌ ரோம அரசின்‌ 
சிலுவையில்‌ இரண்டாயிரம்‌ வருஷங்களுக்கு முன்‌ ஒரு புறம்பான ரோம 
காலனியில்‌ மரித்த சம்பவத்தை விவரிக்கிறது. ஆகிலும்‌, தேவனுடைய 
கோணத்திலே, சிலுவை ஒரு மிகப்‌ பெரிய வெற்றிச்‌ சின்னம்‌. சிலுவைதான்‌ 
கிறிஸ்துவை பலிசெலுத்த ஏதுவாக ஒரு பலி பீடமாக இருந்தது, அங்கே தான்‌ 
(ஆத்துமாவை) இழந்துபோன மனிதவர்க்கத்திற்கான பரலோகத்தின்‌ கதவுகள்‌ 
திறக்கப்பட்டன. 

சிலுவை தேவனுடைய கடந்த கால நித்திய நோக்கத்தில்‌ அவருடைய 
மனதில்‌ இருந்த ஒன்று (காண்க எபேசியர்‌ 3:10, 11; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
13:8). அதுதான்‌ அதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம்‌ வரைக்கும்‌ 
இணைக்கின்ற ஒரு இரத்தாம்பர நூல்‌. ஆபேல்‌ செலுத்தின ஆட்டுக்‌ குட்டியில்‌ 
கிறிஸ்துவின்‌ பலி நமக்குப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டப்படுறெது (ஆதியாகமம்‌ 
4:4), ஆபிரகாம்‌ ஈசாக்கை பலிசெலுத்திய காட்சியும்‌, (ஆதியாகமம்‌ 22:1-18), 
பஸ்காவின்‌ ஆட்டுக்‌ குட்டியும்‌ (யாத்திராகமம்‌ 12:3-14), மோசே உண்டாக்கிய 





வெண்கலச்சர்ப்பமும்‌ (எண்ணாகமம்‌ 21:5-9). ஏசாயாவின்‌ பாடுபடும்‌ 
தாசனைக்‌ குறித்து வசனப்பகுதியும்‌ (ஏசாயா 53), இஸ்ரவேலின்‌ அனைத்து 
பலிகளும்‌ அதை படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. 

சிலுவை தேவனுடைய நோக்கத்தாலும்‌, பழைய ஏற்பாட்டுத்‌ 
தர்க்ககரிசிகளின்‌ முன்னுரைத்தலாலும்‌, இயேசுவின்‌ எதிர்பார்ப்பினாலும்‌, 
அப்போஸ்தலா்களின்‌ பிரசங்கத்தாலும்‌ இடம்‌ பிடித்த ஒன்று. இழந்து போன 
உலகிற்கு சிலுவை மட்டுமே ஒரே நம்பிக்கை (காண்க 1 கொரிந்தியர்‌ 15:1-4). 





சிலுவைக்கடியில்‌ - இழந்துபோன மனிதக்கூட்டம்‌ (2:1-3) 
“அக்கிரமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவர்களாயிருந்தர்கள்‌” 
(2:1); “எல்லாரும்‌ பாவஞ்செய்தவர்கள்‌” (ரோமர்‌ 3:23); “பாவம்‌ உங்களுக்கும்‌ 
தேவனுக்கும்‌ நடுவாகப்‌ பிரிவினையை உண்டாக்குகிறது” (ஏசாயா 59:2); 
பாவம்‌ ஜனங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது, தேவனிடத்திலிருந்து 
பிரிவது ஆவிக்குரிய மரணம்‌. “மரணம்‌” என்பதன்‌ அடிப்படை அர்த்தம்‌ “பிரிவு” 
(காண்க யாக்கோபு 2:26). பாவத்தில்‌ வாழுறெவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவன்‌ 








108 


இல்லை மற்றும்‌ அவர்கள்‌ நித்திய மரணத்தை மட்டுமே எதிர்பார்க்க முடியும்‌ 
(ரோமர்‌ 6:23). 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


குறிப்புகள்‌ 

Kenneth S. Wuest, Wuest 5 Word Studies from the Greek New Testament for the English Read- 
er: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 60. 
George V. Wigram, The Englishman & Greek Concordance of the New Testament, Oth ed. (Lon- 
don: Samuel Bagster and Sons, 1903), 33-34. ?Wuest, 60. ‘Warren Baker, ed., The Complete Word 
Study Old Testament (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1994), 2348. *Wuest, 60-61. ‘Spiros 
Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn: AMG Pub- 
lishers, 1992), 882-83. /Ibid., 929. °R. C. H. Lenski, The Interpretation of St. Pauls Epistles to 
the Galatians, to the Ephesians and to the Philippians (Columbus, Ohio: Wartburg Press, 1946; 
reprint, Minneapolis: Augsburg Publishing House, 1961), 408. °Wuest, 62. 199, D. F. Salmond, 
“The Epistle to the Ephesians,” in The Expositor & Greek Testament, ed. W. Robertson Nicoll 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:284. ‘"Wuest, 63. 2Ibid. 
PIpid. “Ibid. Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: 
Word Books, 1990), 98. *Wuest, 64. “Ibid. 


109 


5 
இரட்சிப்மைக்‌ குறித்து 
தவனுடைய நீத்திய நோக்கம்‌ 


[2:4-10) 


கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்வதற்கு முன்‌ எபேசியர்கள்‌ எப்படி வாழ்ந்தார்கள்‌ 
என்பதை நினைவுபடுத்திய பின்பு, பவுல்‌ அவர்களுக்கு உற்சாகமளிக்கும்‌ 
வார்த்தைகளைக்‌ குறிப்பிட்டார்‌. மனிதனை இரட்சிப்பதற்கான தேவனுடைய 
அற்புதமான திட்ட தை அவர்‌ விளக்கிச்‌ சொன்னார்‌. 


ஓர்‌ அன்பின்‌ நோக்கம்‌ (2:4) 


“தேவனோ, இரக்கத்தில்‌ ஐசுவரியமுள்ளவராய்‌ நம்மில்‌ அன்புகூர்ந்த 
தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 

வசனம்‌ 4. எபேசியார்கள்‌ பாவத்தினால்‌ மரித்தவர்களாகி மாம்சத்தின்‌ 
இச்சையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்‌ என்பதை பவுல்‌ அறிவித்தபின்‌, 
“தேவனே” எனும்‌ வார்த்தையினால்‌ பெரியதான நம்பிக்கையையும்‌ 
ஆறுகுலையும்‌ அளிக்கும்‌ வார்த்தைகளைக்‌ கொடுத்தார்‌. தேவனோ, இரக்கத்தில்‌ 
ஐசுவரியமுள்ளவராய்‌ நம்மில்‌ அன்புகூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே 
என்று அவர்‌ எழுதினார்‌. 

தேவன்‌ முற்றிலும்‌ பரிசுத்தமுள்ளவர்‌. பூர்வாங்க இஸ்ரவேலரிடத்திலும்‌ 
சரி, நம்மிடத்திலும்‌ சரி, அவருடைய அறிவிப்பு “நான்‌ பரிசுத்தர்‌” என்பதுதான்‌ 
(காண்க லேவியராகமம்‌ 11:44, 45; 19:2; 20:26; 1 பேதுரு 1:16). தேவன்‌ 
பரிசுத்தராயிருக்கிற படியால்‌, அவர்‌ பாவத்தோடு இணைவுபடுக்தப்பட முடி- 
யாது (ஆபகூக்‌ 1:13) அவர்‌ பாவத்தை நியாயந்தீர்க்க வேண்டும்‌ (ரோமர்‌ 6:23). 
பரிசுத்தமுள்ள தேவன்‌ பாவத்தை நியாயந்தீர்க்கும்‌ பொருட்டு, அவர்‌ நீதியை 
சரிகட்டுகிறார்‌ - அது பாவிகளுக்குத்‌ - தகுதியானது தான்‌. ஆகிலும்‌, தேவன்‌ 
“இரக்கத்தில்‌ ஐசுவரியமுள்ளவரும்‌” தமது நீதியுள்ள கோபாக்கினையை 
நிறுத்திவைப்பவருமாயிருக்றொர்‌. சட்டமன்ற விசாரணைக்‌ கூடத்தில்‌, ஒரு 
நீதித்‌ தீர்ப்பு வழங்கப்பட வேண்டிய ஒரு பிரதிவாதி குற்றமுடையவராய்க்‌ 
காணப்படினும்‌ அவனுக்கு இரக்கங்காட்டும்படி பரிந்துரைக்கப்படுவான்‌, 
பிரதிவாதி குற்றமுடையவானாய்க்‌ காணப்பட்டு சட்டத்தின்படி 





தண்டிக்கப்பட வேண்டியவனாயிருந்தாலும்‌, நீதித்தீர்ப்பை வழங்க 
வேண்டிய குழு நீதிபதியினிடத்தில்‌ அதை நிறுத்தி வைக்கும்படி வேண்டிக்‌ 
கொள்வார்‌. தேவனுடைய விசாரணைக்‌ கூடத்தில்‌, நாம்‌ குற்றவாளிகளாய்க்‌ 








காணப்படுகிறோம்‌, நீதியின்படி நாம்‌ மரணத்துக்குரியவர்கள்‌ என்று 
சொல்லப்படுகிறது. ஆகிலும்‌, தேவன்‌ நமக்கு அளிக்கப்‌ படவேண்டிய 





110 


தண்டனையை தமது இரக்கத்தால்‌ நிறுத்தி வைக்கிறார்‌. நிச்சயித்துக்‌ கொள்ள 
ஏதுவாக, தேவன்‌ ஒரு பாவியை பிடிவாதமாக தனது பாவத்தில்‌ இருந்துகொள்ள 
அனுமதித்து நீதியின்படி நித்திய மரணத்தை அடைந்து கொள்ள விட்டு 
விடுகிறார்‌; அதிலும்‌ (நீதியை) ஏற்றுக்‌ கொள்ள மனதாயிருப்பவர்களுக்கு 
தேவன்‌ தமது பெரிய இரக்கத்தைக்‌ காட்டுகிறார்‌. 

“தேவனோ” எனும்‌ சொற்றொடர்‌ எபேசியர்கள்‌ ஒரு காலத்தில்‌ 
இருந்த நிலைக்கும்‌ அவர்கள்‌ என்னவாக மாறியிருக்கிறார்கள்‌ என்பதற்கும்‌ 
மிகுந்த முரண்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. தேவன்‌ நீதியைச்‌ 
செலுத்துகிற கோபாக்கினையை உடையவராக மட்டுமில்லாமல்‌, 
இரக்கத்தின்‌ தேவனுமாயிருக்றெ படியால்‌, தேவன்‌ தாமே முன்‌ வந்து செயல்‌ 
வடிவம்‌ கொடுத்தார்‌. அவர்‌ தமது ஜனங்களை நித்திய மரணத்திலிருந்து 
மீட்டுள்ளார்‌ - பாவத்தின்‌ சம்பளத்துக்கு சரிகட்டும்‌ நீதியாக - நமக்கு அவர்‌ 
ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. 

“அவர்‌ நம்மிடத்தில்‌ காட்டிய அன்பினிமித்தம்‌ அந்த மகாபெரிய அன்பு” 
பாவத்திலே மரித்தவர்களுக்கு தேவன்‌ தமது இரக்கத்தைக்‌ காட்டியிருப்பதை 
விளக்குகிறது. இரக்கமே பாவிகளிடம்‌ காட்டப்படுறெ தேவனுடைய 
மனோபாவம்‌. அன்பு அவர்‌ பாவிகளினிமித்தம்‌ செய்றெ செயல்‌ வடிவம்‌. அவர்‌ 














இரக்கத்தில்‌ ஐசுவரியமுள்ளவரும்‌ தமது அன்பிலே அவர்‌ மகா பெரியவருமாய்‌ 
இருக்கிறார்‌ என்று பவுல்‌ சொன்னார்‌. “அன்பினாலே” என்பது 44 என்பதன்‌ 
மொழிபெயர்ப்பு மற்றும்‌ அதன்‌ பொருள்‌ “இருப்திபடுத்தும்படி”'; நம்மை 
திருப்தியாக்கும்படி தேவன்‌ தமது பெரிதான அன்பை இரக்கத்தால்‌ 
வெளிப்படுத்தினார்‌. 

“அன்பு” எனும்‌ பதத்திற்கு கிரேக்கர்களிடம்‌ ஆங்லைத்தில்‌ இருப்பது 
போல, ஒரே வார்த்தை இல்லை. நான்கு வார்த்தைகள்‌ இருந்தன. இந்த 
வார்த்தைகளின்‌ அர்த்தத்தை வில்லியம்‌ பர்கலே மிகச்‌ சிறப்பாக விளக்கம்‌ 
கொடுக்கிறார்‌.” (1) ஈராஸ்‌ எனும்‌ சொல்‌ இரு பாலினங்களுக்கிடையே இருக்கற 
அன்பைக்‌ குறிக்கிறது. அல்லது மாமிசப்பிரகாரமான அன்பைக்‌ குறிக்கிறது, 
இந்த அன்பு இச்சைகளுக்குரிய உணர்வையும்‌ தன்னகத்தே கொண்டது, புதிய 
ஏற்பாட்டில்‌ இந்த அன்பு குறிப்பிடப்படவில்லை. (2) ஸ்டார்ஜ்‌ எனும்‌ பதம்‌ 
குடும்பப்‌ பாசத்தைக்‌ குறிப்பிடுறெது. அது பெற்றோர்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
காட்டும்‌ அன்பையும்‌ பிள்ளைகள்‌ பெற்றோரிடத்தில்‌ காட்டும்‌ அன்பையும்‌ 
உட்படுத்தியது. ரோமர்‌ 12:10 ல்‌ இந்த அன்பு பெயரடைப்‌ பண்பைக்‌ குறிக்கும்‌ 
சொல்லாக கூறப்படுகிறது, இதன்‌ பொருள்‌ “பிறருக்கு செலுத்தும்‌ உணர்வு” 
(“இரக்கம்‌ காட்டுதல்‌ - பரிவு காட்டுதல்‌”; K]V). (3) பிலியா எனும்‌ வார்த்தை ஒரு 
கணவருக்கும்‌ மனைவிக்குமிடையேயான அன்பைக்‌ குறிக்கும்‌ சொல்‌, மற்றும்‌ 
சிநேடுிதர்களுக்கு இடையேயான அன்பு. இந்த அன்பு இயேசு லாசருவிடத்தில்‌ 
கொண்டிருந்த ஒன்று (யோவான்‌ 11:8, 36) யோவானிடத்திலும்‌ (யோவான்‌ 
20:2), தகப்பன்‌, தாய்‌, மகன்‌, மகள்‌ ஆகியோர்‌ ஒருவருக்கொருவர்‌ காட்டும்‌ 
அன்பு (மத்தேயு 10:37). (4) புதிய ஏற்பாட்டில்‌ பொதுவாக மொழிபெயர்க்கப்‌ 
பட்டுள்ள “அன்பு” எஓம£é. இந்த வார்த்தை கிரேக்க மொழியில்‌ தனித்துவம்‌ 
பெற்று விளங்கெது அல்ல, ஆனாலும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ “அன்பு” என்பதற்கு 
திறவுகோல்‌ வார்த்தையாக இது பயன்படுத்தப்பட்டது. 

Agapé என்பது புதிய ஏற்பாட்டில்‌ 250 முறைகளுக்கு 


111 


மேலாகப்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது பெயர்ச்சொற்களாகவும்‌ வினைச்‌ 
சொற்களாகவும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதுதான்‌ “அன்புக்குச்‌” 
சொல்லப்படுகிற மிக முக்கியமான வார்த்தை ஏனெனில்‌ அன்புக்கு புதிய 
ஏற்பாடு விளக்கமளிக்கும்‌ அனைத்துக்‌ கருத்துகளுக்கும்‌ போதியளவு பெரிய 
வார்த்தையாக இருப்பது இது மட்டுமே. தேவன்‌ சொல்ல விரும்பியவைகளை 
வெளிப்படுத்தும்‌ தன்மை ஓழ்‌ எனும்‌ வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. 42002 
எனும்‌ வார்த்தையின்‌ பொருள்‌ சிநேடுிதர்களையும்‌ சத்துருக்களையும்‌ உட்படுத்தி 
பேச போதிய பொருளைத்‌ தன்னகத்தே கொண்டது. “அன்பைக்‌” குறிக்றெ மற்ற 
வார்த்தைகள்‌ தேடப்படாத உணர்ச்சிகளையும்‌ மனக்கிளர்ச்சியையும்‌ - காதல்‌ 
வசப்படுவது, தாய்‌ தன்‌ பிள்ளையினிடத்தில்‌ கொண்டுள்ள இயல்பான அன்பு 
ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ போது 4ஓறசé விருப்பத்தை உள்ளடக்கியது. இந்த 
அன்பு மனமுவந்து எடுக்கும்‌ முடிவின்‌ விளைவாக, எது எப்படியிருந்தாலும்‌ 
ஒருவர்‌ மற்றவரை நேசிக்கிற தன்மையின்‌ சுபாவத்தை தனது நன்மைக்காக 
செயல்பட வைப்பது. 42௭02 எனும்‌ பதம்‌ “வேறெதுவாலும்‌ மேற்கொள்ள 
இயலாத தருமத்தையும்‌ வெற்றிகொள்ள முடியாத நல்ல சித்தத்தையும்‌ 
தன்னகத்தே கொண்டது.” புதிய ஏற்பாடு மனிதனிடத்தில்‌ தேவன்‌ காட்டும்‌ 
இந்த அன்பு உலகளாவியதும்‌ அர்ப்பணிப்பையுடையதுமாகும்‌ (யோவான்‌ 
3:16), தகுதியற்றவனுக்கு காட்டப்படுவது (ரோமர்‌ 5:8), இரட்சிக்கக்‌ 
கூடியதும்‌ பரிசுத்தமாக்கக்கூடியதுமாகும்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 2:13) என்று 
சொல்லுகிறது. எபேசியர்‌ 2:4ல்‌ இது தேவனுடைய இரக்கத்தைக்‌ குறிக்கும்‌ 
அன்புச்‌ சொல்லாகக்‌ குறிப்பிடப்படுகிறது. 4ஓமறச£ என்பது தேவன்‌ பாவிகளுக்குச்‌ 
செய்துள்ள அனைத்தையும்‌ செயல்‌ தூண்டுதலைக்‌ கொடுப்பது. 


வாழ்வின்‌ நோக்கம்‌ (2:5) 


*அக்கிரமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கிறிஸ்துவுடனே கூட 
உயிர்ப்பித்தார்‌; (கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள்‌). 


வசனம்‌ 5. தொடர்ந்து வரும்‌ வசனங்களில்‌, மேற்கொண்டு பவுல்‌ 
தேவனுடைய கிருபையும்‌ இரக்கமுமுள்ள அன்பை ஜனங்களிடத்தில்‌ 
அவர்‌ காட்டுவதாக விளக்கப்படுத்துகிறார்‌. வசனம்‌ 1 ல்‌ பவுல்‌ ஆவிக்குரிய 
மரணத்தைக்‌ குறிப்பிட்டு பாவிகள்‌ [தங்களுடைய] அக்கிரமங்களில்‌ 
மரித்தவர்களாயிருக்கிறார்கள்‌ என்று சொன்னார்‌. அப்படிப்பட்ட பாவிக்கு, 
தேவன்‌ தம்முடைய இரக்கத்தையும்‌ அன்பையும்‌ அளித்துள்ளார்‌. இங்கே 
வசனம்‌ 1ல்‌, சொல்லப்பட்ட அதே கிரேக்க வார்த்தையான, பேராப்டோமா, 
என்பது “அக்கிரமங்கள்‌” என்ற வார்த்தைக்குப்‌ பதிலாக “மீறுதல்கள்‌” 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.  மரித்தவர்களாயிருந்த நம்மை 
எனும்‌ பதம்‌ தேவன்‌ எவ்வளவாய்‌ சகல பாவிகளிடத்திலும்‌ அன்புகூர்ந்து 
இரக்கங்காட்டினார்‌ என்பதை வெளிப்படுத்துறெது. பாவிகளை இரட்சிக்கத்‌ 
தேவையான அனைத்தையும்‌ தேவன்‌ செய்து இன்னும்‌ தங்களுடைய 
பாவங்களில்‌ நிலைத்திருப்பவர்களை இரட்சிக்கறார்‌. 

இந்தப்‌ பாவிகளை அவர்‌ என்ன செய்தார்‌? கிறிஸ்துவுடனே கூட 
உயிர்ப்பித்தார்‌. தேவன்‌ நமக்கு கிறிஸ்துவுக்குள்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தை 


112 


அளித்திருக்கிறார்‌. ஆவிக்குரிய மரணம்‌ என்பது தேவனிடத்திலிருந்து 
பிரிவினையை உண்டாக்குமேயானால்‌ (காண்க 2:1), பின்‌ ஆவிக்குரிய 
உயிர்த்தெழுதல்‌ தேவனிடத்தில்‌ நம்மை ஒப்புரவாகவும்‌ செய்வதாகும்‌. 
கிறிஸ்துவே மிகப்‌ பெரிய ஒப்புரவாக்கும்‌ மத்தியஸ்தர்‌. “கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌” 
(2:13), அதாவது கிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்படுதல்‌ நம்மை தேவனோடு 
ஒப்புரவாகும்படிச்‌ செய்ய கிறிஸ்துவுக்கு சாத்தியமாயிற்று என்று பவுல்‌ 
சொன்னார்‌ (2:16) நாம்‌ பாவத்துக்கு மரித்து, கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பண்ணப்பட்டு, புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்படிக்கு 
உயிர்ப்பிக்கப்படும்‌ போது இதை நாம்‌ ஏற்றுக்கொள்கிறோம்‌ (ரோமர்‌ 6:1-4). 
கிறிஸ்தவர்கள்‌ கறிஸ்துவுடனேகூட அவருடைய மரணத்திலும்‌ அவருடைய 
உயிர்த்தெழுதலிலும்‌ அடையாளப்படுத்தப்படுகின்றனா்‌. இப்படித்தான்‌ 
நாம்‌ புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறோம்‌. இந்த சிந்தனையை 
பவுல்‌ கலாத்தியர்‌ 2:20ல்‌ பற்றிக்‌ கொண்டார்‌. இதைச்‌ சொல்லும்‌ போது 
அவர்‌, “இறிஸ்துவுடனே கூடச்‌ சிலுவையிலறையப்பட்டேன்‌; ... இனி 
நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்‌ பிழைத்திருக்கிறார்‌” என்றார்‌. கிறிஸ்துவின்‌ 
மரணத்துடனே கூடிய நமது அடையாளப்படுத்தப்படுதல்‌ உள்ளே வாசம்‌ 
பண்ணும்‌ பாவத்தின்‌ வல்லமையை உடைத்தெறிகிறது. அவருடைய 
உயிர்த்தெழுதலுடனான நமது அடையாளப்படுத்தப்படுதல்‌ தெய்வீக வாழ்வில்‌ 
நம்மை நடத்த அருள்‌ அளிக்கப்பட்டதில்‌ நிறைவுறெது.* 

மனித வர்க்கத்துக்கான தேவனுடைய அன்பு, பாவிகளை தம்மோடே கூட 
ஒப்புரவாகச்‌ செய்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நமக்கு கொடுக்கிறார்‌. இதைப்‌ 
பவுல்‌ 2 கொரிந்தியர்‌ 5:17, 18 ல்‌ இப்படியாகக்‌ கூறுகிறார்‌, “இப்படியிருக்க, 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புது சிருஷ்டியாயிருக்கிறான்‌; 
இவையெல்லாம்‌ தேவனாலே உண்டாயிருக்றெது; அவர்‌ இயேசு கிறிஸ்துவைக்‌ 
கொண்டு நம்மைத்‌ தம்மோடே ஓப்புரவாக்கு ...” என்றார்‌. 

கொலோசெயர்‌ 2:12, 13, ல்‌ மேற்கொண்டு பவுல்‌ கூறும்போது 
கொலோசெயர்கள்‌ அக்கிரமங்களினாலே மரித்திருந்த போது அவர்களை 
உயிர்ப்பித்தார்‌; அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்ட போது தேவன்‌ 














அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார்‌. பாவம்‌ ஆவிக்குரிய மரணத்தைக்‌ 
கொண்டு வந்தது, கீழ்ப்படிதலோ பாவமன்னிப்பையும்‌, ஒப்புரவாகுதலையும்‌, 
ஜீவனையும்‌ கொண்டு வந்தது. தேவனுடைய பெரிதான அன்பு, 
செயலூக்கத்தைக்‌ கொடுத்து எல்லாவற்றையும்‌ அதன்‌ மூலம்‌ சாத்தியமாக்கிற்று 
என்றார்‌. 

தேவனுடைய இரக்கமும்‌ அன்பும்‌ அவருடைய இருபையால்‌ 
மனிதனுக்கு வந்தது. “கிருபை” என்பது கிரேக்க மொழியில்‌, பெயர்ச்சொல்‌ 
லாகிய மீரா, எனப்படும்‌, இதன்‌ பொருள்‌ “சம்பாதிக்க இயலாததும்‌ 
அளவற்றதுமான தயவு” அது சந்தோஷத்தையும்‌ பாவமன்னிப்பினிமித்தம்‌ 
நன்றியறிதலையும்‌ கொண்டு வருகிறது.” “கிருபை” தெய்வீகம்‌ இரட்சிப்பை 
மனமுவந்து கொடுக்க முன்வந்தகைக்‌ காட்டுகிறது. இரட்சிப்பு 
நமக்கு அருளப்படக்காரணம்‌ நாம்‌ நல்லவர்கள்‌ என்பதாலோ அல்லது 
நற்கிரியை செய்ததாலோ கொடுக்கப்படவில்லை, மாறாக, தேவனுடைய 
கிருடையால்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்டது. இரட்சிப்பு சம்பாதித்துக்‌ 
கொண்டதாகவோ, அதற்கு தகுதியானவர்கள்‌ என்று நினைத்தோ, அல்‌ 


113 


லது தகுதிச்சிறப்பாக அளிக்கப்பட்டாலோ, அது கிருபையால்‌ வராது. 
எல்லை தாண்டிய சிந்தனைக்கப்பால்‌ சென்று விடாமல்‌ ஜனங்கள்‌ இதைப்‌ 
பற்றிக்‌ கொள்ள அநேகர்களுக்குக்‌ கடினமாயிருக்றெது. கிருபையால்‌ 
இரட்சிப்பு என்பது உண்மையானால்‌, நாம்‌ இரட்சிக்கப்பட அதைப்‌ 
பெற வேண்டியதில்லை, என்று சிலர்‌ சொல்லுவார்கள்‌. மற்றவர்கள்‌ நாம்‌ 
இரட்சிக்கப்பட போதிய நற்ரியை செய்ய வேண்டும்‌ என்பார்கள்‌. 
அகிலும்‌ வேதாகமம்‌ இதைக்‌ கூறுவதில்லை. அவர்கள்‌ நம்முடைய 
நற்கிரியைகள்‌ நமது துர்க்கிரியைகளுக்குமேல்‌ வெற்றி கொள்ளுமானால்‌ நாம்‌ 
இரட்சிக்கப்படுவோம்‌ என்று அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. இந்தக்‌ கோணம்‌ 
தேவனுடைய கிருபையைப்‌ பற்றிக்‌ கொள்வதுமில்லை. தேவனிடத்தில்‌ 
சரியான உறவுமுறையைக்‌ பெற்றுக்‌ கொள்ள ஒரே ஒரு பாவம்‌ கூட நம்மை 
ககுதியற்றவர்களாக்கி விடும்‌ என்று ஏற்றுக்‌ கொள்வதுமில்லை. பின்னதாக, 
வசனங்கள்‌ 8, 9 ல்‌, தேவனுடைய கிருபையை நாம்‌ எப்படி பயன்படுத்திக்‌ 
கொள்ளவது என பவுல்‌ விளக்கமளிக்றொர்‌. 

இரட்சிக்கப்பட்டீர்கள்‌ எனும்‌ பதம்‌ கிரேக்க மொழியில்‌ கடந்த கால 
செயல்பாட்டு வினையில்‌ பெயரெச்சமாகச்‌ சொல்லப்படுகிறது; அதாவது, கடந்த 
காலத்தில்‌ நடந்த ஒரு செயலின்‌ நிகழ்கால விளைவு மற்றும்‌ எதிர்‌ காலவிளைவை 
அது சுட்டிக்‌ காட்டுகிறது. இங்கே சொல்லப்பட்டுள்ள செய்யப்பாட்டு 
வினை இரட்சிப்பு என்பது ஏதோ நாமாக செயல்பட்டு சம்பாஇப்பது அல்ல 
மாறாக நமக்கு செய்யப்பட்ட ஒன்று என்று காட்டுகிறது. நாம்‌ தேவனைச்‌ 
சார்ந்திருக்கிறோம்‌. இந்த வசனப்‌ பகுதியில்‌ கடந்த கால, நிகழ்கால, 
எதிர்கால இரட்சிப்பாக பவுல்‌ பேசுறொர்‌. அவர்‌, நாம்‌ இரட்சிக்கப்பட்டோம்‌ 
(கடந்த காலம்‌), ஆவிக்குரிய ரீதியில்‌ நாம்‌ கிறிஸ்துவுடனே கூட உட்கார்ந்து 
இருக்கிறோம்‌ (நிகழ்காலம்‌), வருங்காலங்களில்‌ அவருடைய தயவை நாம்‌ 
பெறப்‌ போகிறோம்‌ (எதிர்‌ காலம்‌), ஆக இவற்றில்‌ இரட்சிப்பைக்‌ குறித்து 
பவுல்‌ பேசினார்‌. கடந்த காலத்தில்‌ கிறிஸ்தவன்‌ நீதிமானாக்கப்பட்டிருக்கறொன்‌, 
நிகழ்காலத்தில்‌ அவன்‌ கிறிஸ்துவின்‌ சாயலில்‌ வளருகிறான்‌, எதிர்காலத்தில்‌ 
அவன்‌ மதிமைப்படுத்தப்படுவான்‌. 


முன்னோர்‌ வழிவந்த ஒரு நோக்கம்‌ (2:6-10) 
£திறிஸ்து இயேசுவுக்குள்‌ அவர்‌ நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே, தம்முடைய 
கிருபையின்‌ மகாமேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ 
விளங்கச்‌ செய்வதற்காக, 7 கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடே 
கூட எழுப்பி, உன்னதங்களில்‌ அவரோடே கூட உட்காரவும்‌ செய்தார்‌. 
“திருபையினாலே விசுவாசத்தைக்‌ கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள்‌; 
இது உங்களால்‌ உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. “ஒருவரும்‌ 
பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால்‌ உண்டானதல்ல; 
ஏனெனில்‌ நற்கிரியைகளைச்‌ செய்றெதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ 
நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக ஆயத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌. 

வசனம்‌ 6. நமக்கு அளிக்கப்பட்ட இரட்சிப்போடே, தேவன்‌ நமக்கு 
மகிமையின்‌ ஐசுவரியமுள்ள சுதந்தரத்தையும்‌ ஆயத்தப்படுத்தியிருக்கிறார்‌ 
(காண்க 1:18). 


114 


தேவன்‌ “கிறிஸ்துவுடன்‌ கூட கிறிஸ்தவர்களை உயிர்ப்பித்தார்‌” (2:5) 
அவரோடே கூட உயிர்த்தெழச்செய்தார்‌. ரோமர்‌ 6:1-18ல்‌ பவுல்‌ இந்தக்‌ 
கருத்தை சற்று விளக்கமாகக்‌ குறிப்பிட்டார்‌. (1) கிறிஸ்தவன்‌ பாவத்துக்கு 
மரித்தான்‌, இது அவன்‌ கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்திலே அடக்கம்‌ 
பண்ணப்பட்டு புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ நடந்து கொள்ளும்படிக்கு 
எழுப்பப்பட்டும்‌ இருக்கிறான்‌ என்பதை சுட்டிக்‌ காட்டுகிறது. 
(2) கிறிஸ்தவன்‌ கிறிஸ்துவுடனே கூட மரித்தவனானதால்‌ இனி அவன்‌ 
பாவத்திற்கு ஊழியம்‌ செய்வதில்லை. (3) கிறிஸ்தவன்‌ தன்னைப்‌ பாவத்திற்கு 
மரித்தவனென்றும்‌ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவன்‌ என்றும்‌ தனக்குத்‌ 
தானே பரிசீலித்துக்‌ கொள்கிறான்‌. (4) கிறிஸ்தவன்‌ தன்னை ஆவிக்குரிய 
முறையில்‌ மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவனாய்‌ தேவனுக்கு ஒப்புக்‌ 
கொடுக்கிறான்‌. (5) கிறிஸ்தவன்‌ பாவம்‌ தன்னில்‌ கொண்டுவந்த மரணத்தி 
னின்று விடுதலையாகி பிழைத்திருக்கத்தக்கதாக நீதிக்கு அடிமையாக தன்னை 
ஒப்புவித்திருக்கிறான்‌, ஏனெனில்‌ அவன்‌ தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட “உபதேச 








சட்டத்திற்கு மனப்பூர்வமாய்க்‌ கீழ்ப்படிகிறான்‌” (ரோமர்‌ 6:17) என்று அவர்‌ 
கூறினார்‌. 

ரோமாபுரியில்‌ இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசம்‌ 
பவுல்‌ தான்‌ சென்ற இடமெல்லாம்‌ பிரசங்கித்த அதே சத்தியம்‌ தான்‌: 


[13 





கிறிஸ்துவானவர்‌ வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக 
மரித்து, அடக்கம்‌ பண்ணப்பட்டு, வேதவாக்கியங்களின்படி மூன்றாம்‌ 
நாளில்‌ உயிர்த்தெழுந்தார்‌” (1 கொரிந்தியர்‌ 15:8, 4). இந்த உபதேசம்‌ ஒரு 
சட்டமாக, அல்லது முன்மாதிரியான உதாரணமாக, அவர்கள்‌ அதற்குள்‌ 
ஊற்றப்பட்டார்கள்‌. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது 
போலவே, ரோமர்கள்‌ தங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார்கள்‌. கிறிஸ்து 
அடக்கம்‌ பண்ணப்பட்டது போலவே, ரோமர்கள்‌ கிறிஸ்துவுடனே கூட 
ஞானஸ்நானத்திலே அடக்கம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. கிறிஸ்து உயிர்த்தெழுச்‌ 
செய்யப்பட்டது போல, ரோமர்கள்‌ புதிய ஜீவனுள்ளவர்களாய்‌ உயிர்த்தெழுச்‌ 
செய்யப்பட்டார்கள்‌ (ரோமர்‌ 6:1-6). இந்த காரியம்‌ பேச்சு நடையில்‌ 
சொன்னால்‌, அவர்கள்‌ கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறார்கள்‌. 

கொலோசெயர்‌ 2:12 மற்றும்‌ 3:1ல்‌, பவுல்‌ கொலோசெயர்கள்‌ 
“ஞானஸ்நானத்திலே அவரோடுகூட அடக்கம்பண்ணப்பட்டு” “தேவனுடைய 
செயலின்‌ மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும்‌” 
இருந்தார்கள்‌, என்று சொன்னதிலிருந்து அதே கருத்தில்தான்‌ உரைத்தார்‌. 
ஞானஸ்நானத்தின்போது, அவர்கள்‌ தங்களுடைய விசுவாசத்தை 
விளங்கப்பண்ணி  “விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ 
இரட்சிக்கப்படுவான்‌,” என்று தேவன்‌ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி 
கிரியை செய்வார்‌ என்று விசுவாசித்தார்கள்‌ (மாற்கு 16:16). கிறிஸ்துவுடனே 
கூட எழுப்பப்பட்ட கொலோசெயர்களை “கிறிஸ்து தேவனுடைய வலது 
பாரிசத்தில்‌ வீற்றிருக்கும்‌ இடத்திலுள்ள மேலானவைகளைத்‌ தேடுங்கள்‌” என்று 
அறிவுறுத்தினார்‌ (கொலோசெயர்‌ 3:1). 

இந்தக்‌ கிறிஸ்தவர்களைக்‌ குறித்த உண்மைகள்‌ எதுவோ அதேபோல, 
ஞானஸ்நானம்தான்‌ எபேசியர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக்கியது. அவர்கள்‌ 
உயிர்ப்பிக்கப்பட்டு அவிக்குரிய ரீதியில்‌ அவரோடே கூட உன்னதங்களிலே 





115 


உட்காரச்‌ செய்தார்‌ (காண்க 1:3). “உன்னதங்களில்‌” எனும்‌ குறிப்பு, 
அவர்கள்‌ ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறபடியாலும்‌ அவர்களுடைய 
பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்பட்டிருப்பதாலும்‌, இன்னும்‌ அவர்கள்‌ 
செய்ய வேண்டிய பணிகளும்‌ இன்னும்‌ அவர்கள்‌ பண்ணவேண்டிய 
யுத்தங்களும்‌ எஞ்சியிருப்பதை நினைப்பூட்டும்‌ வார்த்தையாகும்‌. சபை 
இன்னமும்‌ இந்த உன்னதங்களில்‌, அல்லது ஆவிக்குரிய, ரீதியில்‌ சுவிசேஷத்தை 
அறியப்பண்ணவேண்டி யதாயிருக்கிறது (3:10) - தீமைக்கு எதிரான ஆவிக்குரிய 
போராட்டம்‌ உன்னதங்களில்‌ இடம்‌ பெறுகிறது (6:10-12). 

வசனம்‌ 7. பவுலின்‌ கூற்றுப்படி, தேவன்‌ தமது பரிசுத்தவான்‌௧ளை 
இரட்சித்து எழுப்பியிருக்கிற படியால்‌ தம்முடைய கிருபையின்‌ மகா 
மேன்மையான ஐசுவரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ விளங்கப்‌ பண்ணினார்‌ 
(2:6). நிச்சயமாக இரட்சிப்பு என்பது மனிதனுடைய நன்மைக்கே என்றாலும்‌, 
தேவனுடைய புகழ்ச்சிக்காகவும்‌ தான்‌ (1:5, 11, 14). கூடுதலாக மனிதனுடைய, 
இரட்சிப்பு தேவன்‌ தம்முடைய கிருபை எவ்வளவாய்‌ ஜசுவரியமுள்ளது என்று 
தமது தயவுள்ள சித்தத்தைக்‌ “காட்டும்படி” அனுமதிக்கிறது என்று பவுல்‌ 
கூறினார்‌. “வருங்காலங்களில்‌” என்பது கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை, 
மரித்தோரின்‌ உயிர்த்தெழுதல்‌, நியாயத்தீர்ப்பு ஆகியவைகளின்‌ நிகழ்வுகளுக்கு 
அப்பால்‌ வரும்‌ கால நேரத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. காலத்தின்‌ முடிவில்‌, 
தேவன்‌ சகல ஜனங்களையும்‌ தமக்கு முன்பாகக்‌ கூட்டிச்‌ சேர்க்கும்போது 
- தமது தூதர்களின்‌ சேனைகளுக்குக்‌ முன்பாகக்‌ கூட்டிச்‌ சேர்க்கும்‌ போது - 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ அவர்‌ நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே , தம்முடைய 
கிருபையின்‌ மகாமேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ விளங்கச்‌ 
செய்வார்‌. 

பவுல்‌ தேவனுடைய கிருபை மட்டும்‌ குறித்துப்‌ பேசவில்லை, 
“கிருபையின்‌ மகா மேன்மையான ஐசுவரியத்தைக்‌” குறித்தும்‌ பேசினார்‌. 
நிகழ்கால பெயரெச்சமாகப்‌ பேசப்படும்‌ “மகா மேன்மையான ஐசுவரியம்‌” 
(huperballd), எனும்‌ பதம்‌ தேவனுடைய கிருபையைக்‌ குறித்து 2 கொரிந்தி 
யர்‌ 9:14 லும்‌ பயன்‌ படுத்தப்பட்டுள்ளது. எபேசியரில்‌ வேறு இடங்களில்‌. 
அவருடைய வல்லமையையும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ குறிக்கத்தக்க அதே 
பதங்களைப்‌ பயன்படுத்தி விவரித்தார்‌ (1:19; 3:19). 








1:19-21 மற்றும்‌ 2:4-7 ஆதிய வசனங்களுக்கு இடையே காணப்படும்‌ 
ஒற்றுமையின்‌ வெளிச்சத்தில்‌ இந்த கடைசி வசனப்‌ குறிப்பு தொடர்பு 
உடையதாயிருக்கிறது ... , கிறிஸ்துமரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல்‌ 
பரலோக உன்னதங்களில்‌ வீற்றிருக்கும்படியாக செய்தது தேவனுடைய 
மகாமேன்மையான வல்லமையை விளங்கப்‌ பண்ணுவதாயிருந்தால்‌, 
விசுவாசிகளின்‌ உயிர்த்தெழுகலும்‌ ஆவிக்குரிய மரணத்திலிருந்து 
உயிர்த்தெழுந்த உன்னதங்களில்‌ கிறிஸ்துவுடனே கூட உட்காருவதும்‌ 
தேவனுடைய மகாதிருபையை விளங்கப்பண்ணுவதாயிருக்கறது. £ 


2:4-7ல்‌ குறைந்த பட்சம்‌ மூன்று முடிவுரைகளைக்‌ காணலாம்‌. (1) கிறிஸ்து 
உயிர்த்தெழச்‌ செய்யப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்காரச்‌ 
செய்யப்பட்டது போல, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்ததன்‌ மூலம்‌, கிறிஸ்தவன்‌ 


116 


எழுப்பப்பட்டு கிறிஸ்துவுடன்‌ ஆவிக்குரிய ரீதியில்‌ உட்கார வைக்கப்பட்டான்‌. 
(2) கிறிஸ்துவின்‌ மகிமையும்‌ அவருடனான கிறிஸ்தவனின்‌ உறவுமுறையும்‌ 
எதிர்கால பயன்பாட்டைக்‌ குறிக்கிறது. (3) விசுவாசிகளுக்காக தேவன்‌ 
எவைகளை வைத்துள்ளாரோ அவைகள்‌ வருங்காலங்களின்‌ தோற்றம்‌ 
வரைக்கும்‌ வெளிப்படுத்தப்பட மாட்டாது, அப்பொழுது கிறிஸ்து 
வெளிப்படுவார்‌ நாமும்‌ மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவோம்‌ 
(காண்க கொலோசெயர்‌ 3:4). 





பாவிகளிடம்‌ தேவன்‌ கொண்டுள்ள “இரக்கம்‌,” “அன்பு,” மற்றும்‌ 
“கிருபை” ஆடிய தயவுள்ள குணாதிசயங்களை விளக்கப்படுத்த பவுல்‌ 
ஏற்கனவே அவைகளைப்‌ பயன்படுத்தினார்‌ (2:4-7). இந்தப்‌ பதங்களில்‌ 
ஒன்றாக வசனம்‌ 6 ல்‌ தயவு எனும்‌ (hé510165), வார்த்தையைக்‌ கூட்டினார்‌. 
அது தேவன்‌ தமது ஜனங்களுக்காக காட்டும்‌ தர்ம சிந்தையையும்‌ நன்மையான 
செயல்பாடுகளையும்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுறெது, இதில்‌ மனிதன்‌ எவ்வளவு 
நன்றியறிதல்‌ இல்லாமற்‌ போனாலும்‌, அதை அவர்‌ செயல்படுத்தினார்‌.” 

வசனம்‌ 8. (இருபையி) னாலே என்பது எனா எனும்‌ வார்த்தையின்‌ 
மொழிபெயர்ப்பு, அது தேவனுடைய மகா மேன்மையான கிருபையின்‌ 
ஐசுவரியத்தைக்‌ குறிப்பிட்டு காட்டும்படி எழுதப்பட்ட வார்த்தை. 
எபேசியர்கள்‌ கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்டார்கள்‌ என்று சற்று முன்பு 
எழுதினார்‌ (2:5), இது தேவனுடைய கிருபையை அறிமுகப்படுத்தி மனிதனு 
டன்‌ உள்ள தொடர்பை அவர்‌ வலியுறுத்துவதாயிருந்தது. 

ஒருவர்‌ கிருபையினால்‌ இரட்சிக்கப்படுறொர்‌ என்பதை 





அப்போஸ்தலன்‌ உறுதிப்படுத்திய விதம்‌ அந்தக்‌ கிருபையை ஒருவர்‌ பெற 
வேண்டியதில்லை என்று அவர்‌ யோசனையாகச்‌ சொன்னதாகாது. இரட்சிப்பு 
என்பது சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களாலும்‌ தேவனுடைய கிருபையை 
மையம்‌ வைத்தே வருகிறது, ஆனால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ எங்குமே ஒரு 
நபர்‌ எந்த ஒரு தனிப்பட்ட காரியத்தாலும்‌ இரட்சிக்கப்படுவதாகச்‌ சொல்‌ 
லப்படவில்லை. மனித வர்க்கத்துக்கு தேவன்‌ கொண்டு வர விரும்புகிற 
இரட்சிப்பிற்கான சகலக்காரியங்களின்‌ சாராம்ஸமே கிருபை. தேவனுடைய 
இந்தக்‌ கிருபை, “எல்லா மனுஷருக்கும்‌ ... பிரசன்னமாகியது” (இத்து 2:11). 
அப்படியானால்‌, ஏன்‌ எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவில்லை? இதற்கான 
எளிய பதில்‌ எல்லாரும்‌ தேவனுடைய கிருபையை சரியான வழியில்‌ 
பெற்றுக்‌ கொள்வதில்லை, அதாவது விசுவாசத்தின்‌ மூலம்‌ பெறுவதில்லை. 
2 கொரிந்தியர்‌ 6:1ல்‌, ஒருவர்‌ “தேவனுடைய கிருபையை விருதாவாகப்‌ பெறக்‌ 
கூடும்‌” என பவுல்‌ எச்சரித்தார்‌. 

“கிருபை” மனிதனுடைய இரட்சிப்பில்‌ தேவனுடைய பகுதியின்‌ 
சாராம்ஸமாக இருக்கிறது, “விசுவாசம்‌” தேவனிடத்தில்‌ மனிதனுக்குள்ள 
கடமையின்‌ சாராம்ஸமாயிருக்கிறது. புதிய ஏற்பாடு அடிக்கடி “விசுவாசம்‌” 
வைத்தலைக்‌ குறித்த கருத்தை படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. அல்லது 
ஒருவார்‌ தன்னுடைய முழு கடமையையும்‌ பொதுவாக நிறைவேற்றவோ 
அல்லது பற்றிக்‌ கொள்ளவோ செய்கிற விசுவாச வழியாகக்‌ காட்டுகிறது 
(காண்க யோவான்‌ 3:16; ரோமர்‌ 1:16; 5:1). கூடுதலாக, “விசுவாசம்‌” மற்றும்‌ 
“விசுவாச உறுதி” ஆகியவை புதிய ஏற்பாட்டில்‌ குறிப்புச்‌ சொல்லாக சொல்‌ 
லப்பட்டுள்ளது, அது தேவனுக்கு ஆற்ற வேண்டிய அநேகக்‌ கடமைகளில்‌ 


117 


ஒன்றாகக்‌ கூறப்படுகிறது (காண்க மாற்கு 16:16; நடபடிகள்‌ 18:8). நடபடிகள்‌ 
16:25-34 ல்‌, லூக்கா பிலிப்பிய சிறைக்காவலனின்‌ மனமாற்ற நிகழ்ச்சியை 
பதிவு செய்திருக்கிறார்‌. சிறைக்காவலன்‌ பவுலிடம்‌, “நான்‌ இரட்சிக்கப்பட 
என்ன செய்ய வேண்டும்‌?” என்று கேட்ட பொழுது, அவர்‌, “கர்த்தராகிய 
இயேசுவை விசுவாசி” என்று சொன்னார்‌ (வசனங்கள்‌ 30, 31). பிறகு பவுல்‌ 
அவனுக்கு “கர்த்தருடைய வசனத்தைப்‌ போதித்தார்‌.” அப்பொழுது அவனும்‌ 
அவனுடைய வீட்டாரும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌ (வசனங்கள்‌ 32, 33). 
சிறைக்காவலன்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றுக்‌ கொண்ட பின்‌, “தேவனிடத்தில்‌ 
விசுவாசமுள்ளவனாகி,” மனமகிழ்ச்சியுள்ளவனாயிருந்தான்‌ (வசனம்‌ 34). 
இந்த வசனப்பகுதியில்‌ விசுவாசம்‌ கீழ்ப்படிதலை உள்ளடக்கியிருந்ததை 
விளக்கப்படுத்துகிறது. 

பிரசித்தமாய்ச்‌ சொல்லப்படும்‌ கருத்து என்னவெனில்‌ கிறிஸ்துவில்‌ 
வைக்றெ “விசுவாசம்‌” “விசுவாசத்தால்‌ மட்டுமே” எனும்‌ கடமையாகச்‌ 
சொல்லப்படுகிறது, ஆனால்‌ புதிய ஏற்பாடு ஒரு போதும்‌ அப்படிச்‌ சொல்‌ 
லுவதில்லை. உண்மை என்னவெனில்‌, “விசுவாசத்தினாலே மாத்திரம்‌” என்று 
சொல்லப்படுகிற ஒரே இடம்‌ புதிய ஏற்பாட்டில்‌, “அல்ல” என்று முடிகிறது 
(யாக்கோபு 2:24). 

கிரேக்க மொழி வார்த்தைகள்‌ “விசுவாசம்‌,” “நம்பிக்கை” “விசுவாசி” 





ஆகியவை ஓரே வேர்‌ வார்த்தையின்‌ அடிப்படையில்‌ வருபவை. இதன்‌ 
வினைச்சொல்‌ ற/5/2/0 அது பின்வருமாறு விளக்கப்படுத்தப்படலாம்‌ “முற்றிலும்‌ 
மனக்‌ முற்று நில” அல்‌ை dod. uss 
குமிமெொற்றயில்லாமல்‌ நிச்சயமாக நம்து. ”£ விசுவாசத்தைக்‌ குறித்த கருத்து 
“மனங்குத்தப்படுதல்‌ ... அசைக்க முடியாத நம்பிக்கை ... கீழ்ப்படிதல்‌” 
ஆகியவற்றை உள்ளடக்கியது.” வேதம்‌ கூறும்‌ விசுவாசம்‌ அதன்‌ இயல்பில்‌ 
ஒரு பரந்த தன்மையுடையது. பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌. 
தேவனால்‌ அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசம்‌, மனதில்‌ நெகிழ்ச்சி ஏற்படுத்தும்‌ 
மூன்று மூலக்கூறுகளை, உறுதியான நம்பிக்கையை, மற்றும்‌ கீழ்ப்படிதலைக்‌ 
கொண்டவை. 





தழ்ப்படிகிற விசுவாசம்‌ தேவையான பட்சத்தில்கூட, நம்மை நாம்‌ 
இரட்சித்துக்‌ கொள்ள இயலாது. அடுத்ததாக பவுல்‌ சொன்னார்‌, “இது 
உங்களால்‌ உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொன்னார்‌.” 
“இது,” /01/0, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இரட்சிப்பின்‌ முழுமை முறையான 
செயலுக்கு குறிப்பிடப்படுவது. தேவனுடைய கிருபை இரட்சிப்பை 
சாத்தியமாக்கிற்று, மனிதனுடைய விசுவாசமே இரட்சிப்பை ஏற்றுக்‌ கொள்ளச்‌ 
செய்கிறது. எனவே இரட்சிப்பு என்பது மனிதனுடைய சாதனையல்ல, ஆனால்‌ 
மனிதனுக்கு அது ஒரு “ஈவாக” வருகிறது. இரட்சிப்பு “தேவனுடைய” ஈவாக 
இருப்பதால்‌, இரட்சிப்பின்‌ நடைமுறையில்‌ மனிதன்‌ அளிக்க வேண்டிய 
பங்களிப்பு ஏதுஏயில்லை என்று கூறுவோர்‌ கவனிக்க வேண்டும்‌. எந்த ஒரு 
ஈவும்‌ (வெகுமதியும்‌) ஏற்றுக்‌ கொள்ளப்படாதவரை அதன்‌ நன்மைகளை 
அனுபவிக்க இயலாது. தேவனுடைய ஈவாயெ இரட்சிப்பு கிருபையால்‌ 
கொடுக்கப்படுகிறது, ஆனால்‌ அது விசுவாசத்தால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட 
வேண்டும்‌. மனுஷீகத்தில்‌ உள்ள ஒரு தகப்பன்‌ தன்‌ பிள்ளைக்கு தன்னுடைய 
சுதந்தரத்திலிருந்து (ஆஸ்தியிலிருந்து) கொடுப்பதை, அந்தப்‌ பிள்ளை அதன்‌ 





118 


நன்மையை அடைய அதை ஏற்றுக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌. 

வசனம்‌ 9. இந்த வாக்கியம்‌ மேலும்‌ இந்த இரட்சிப்பு இருபையின்‌ ஈவு, 
மனிதனுடைய உழைப்பின்‌ விளைவு அல்ல. என்பதை வலியுறுத்துகிறது. 
விசுவாசித்தல்‌, நம்பிக்கை வைத்தல்‌, கழ்ப்படிகன்ற விசுவாசம்‌ ஆகியன மனிதப்‌ 
பிரயாசம்‌ தானே, இரட்சிப்புக்கு இவை அவசியமில்லை, என்கின்றனர்‌. 
அதற்கு மாறாக, விசுவாசம்‌ தன்னில்‌ கிரியை உள்ளதாக இருக்கிறது. பவுல்‌, 
“கிரியைகளினால்‌ ... அல்ல” என்று சொன்ன போது, அவனுக்கு தகுதியளிக்கும்‌ 
கிரியைகளைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ பேசுவதில்லை, மேலும்‌ யார்‌ ஒருவரும்‌ 
இரட்சிப்பை தகுதியாக சம்பாதிப்பதில்லை. ஒருவர்‌ இரட்சிப்பை சம்பாதிக்கக்‌ 
கூடுமானால்‌, அவர்‌ தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டி தனது 





சாதனையாகவும்‌ தனக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது போலவும்‌ 
பேசுவார்‌. இருப்பினும்‌ பவுல்‌ ஒருவரும்‌ பெருமை பாராட்டக்‌ கூடாது 
என்றார்‌. கிரியைகளுக்கு தகுந்த கூலியாக கொடுக்கப்படுமாகில்‌ ஒருபோதும்‌ 
இரட்சிப்பை அடையமுடியாது, ஆனால்‌ விசுவாசக்‌ கிரியை எப்போதும்‌ 
அவசியமான ஒன்று. இதைத்‌ தான்‌ யாக்கோபு தன்‌ மனதில்‌ கொண்டு, 
“திரியைகளில்லாத விசுவாசம்‌, செத்ததாயிருக்றெது,” என்று சொன்னார்‌ 
(யாக்கோபு 2:17). தொடர்ந்து அவர்‌ யாராலும்‌ சந்திக்க இயலாத ஒரு சவாலை 
முன்‌ வைத்து, “இரியைகளில்லாமல்‌ உன்‌ விசுவாசத்தை எனக்குக்‌ காண்பி” என்று 
சொன்னார்‌ (யாக்கோபு 2:18). ஒருவர்‌ விசுவாசத்தைப்‌ பற்றி பேசலாம்‌, ஆகிலும்‌ 
அவர்‌ விசுவாசத்தை கவனித்துப்பார்க்கத்‌ தக்க - கரியைகளினாலே மட்டுமே 
காட்டலாம்‌. தேவனுடைய கிருபையினாலே கொடுக்கப்படுகிற இரட்சிப்பை 
சுவிசேஷத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து ஒருவன்‌ பெறும்போது, அவன்‌ சம்பாதித்தது 
ஒன்றுமில்லை, எனவே பெருமை பாராட்ட காரணம்‌ எதுவுமில்லை. 
கிறிஸ்துவின்‌ சிலுவையிலே விளங்கப்‌ பண்ணப்பட்ட அவருடைய கிருபையைக்‌ 
குறித்து களிகூர மட்டுமே காரணம்‌ உண்டாயிருக்கிறது. 

தேவனுடைய “விசுவாசத்திற்கான  கனப்படுத்தும்‌ பட்டியலில்‌” 
எபிரெயர்‌ 11ல்‌ இந்தக்‌ கருத்து நன்கு விவரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு 
பாத்திரங்களெல்லாம்‌ (பர்களெல்லாம்‌) தங்களுடைய கழ்ப்படிதலினால்‌ 
விசுவாசத்தை விளங்கப்‌ பண்ணினார்கள்‌. ஆபேல்‌ பலி செலுத்தி, ஏனோக்கு 
தேவனுக்குப்‌ பிரியமாய்‌ சஞ்சரித்து, நோவா பேழையைக்‌ கட்டி, ஆபிரகாம்‌ 
கீழ்ப்படிந்து பலியிட்டு, மோசே சரியான தெரிவை செய்து விசுவாசத்தை 
விளங்கப்‌ பண்ணினார்கள்‌. தேவன்‌ தமது கிருபையால்‌ அளிக்கும்‌ காரியங்களை 
ஏற்றுக்‌ கொள்வது இந்த விசுவாசம்தான்‌ - மனங்குத்தப்படுதலையும்‌, உறுதியான 
நம்பிக்கையையும்‌, கீழ்ப்படிதலையும்‌ உட்படுத்தின ஒரு விசுவாசம்‌. 

வசனம்‌ 10. வசனம்‌ 8ல்‌ கூறப்பட்டது போல, (இருபை? யினாலே 
என்று பவுல்‌ பயன்படுத்திய வார்த்தையிலிருந்து சம்பந்தப்பட்ட தனது 
கருத்துக்களைப்‌ பொழிந்திருப்பது மேலே கூறப்பட்டவைகளே. மனிதன்‌ 
தன்னுடைய கிரியைக்களுக்கான சிறப்புதகுதியாக ஒருபோதும்‌ இரட்சிப்பை 
சம்பாதித்துக்கொள்ள இயலாது என்றிருக்கையில்‌, பவுல்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
நினைவூட்டி, “கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய 
செய்கையாயிருக்கிறோம்‌” என்று சொன்னார்‌. இந்த வாக்கியத்தில்‌ 
மேற்கொண்டு காட்டப்படும்‌ குறிப்பு என்னவெனில்‌ இரட்சிப்பு தேவனால்‌ 
கொடுக்கப்படும்‌ ஈவு, எனவே ஒருவரும்‌ பெருமை பாராட்டும்‌ அளவுக்கு 


119 


இட்டுச்‌ செல்லும்‌ ஊதியமாக சம்பாதிக்கக்‌ கூடியதல்ல. இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நற்கிரியைகளுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட வர்கள்‌,” 
அதலால்‌ இப்படிப்பட்ட கிரியைகள்‌ இரட்சிப்படைய ஏதுவான காரணியல்ல. 
மாறாக, அவர்களுடைய இரட்சிப்பு அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று 
கிறிஸ்துவுக்குள்ளானபோது கொடுக்கப்பட்ட ஒன்று. 

ஆதியிலே தேவன்‌ உலகத்தை சிருஷ்டித்தார்‌, மற்றும்‌ உலகம்‌ 
அவருடைய கையின்‌ கிரியை. இப்பொழுது “கிறிஸ்துவுக்குள்‌” தேவன்‌ நம்மை 
சிருஷ்டித்திருக்றொர்‌, நாம்‌ அவருடைய கையின்‌ கிரியைகளாயிருக்கிறோம்‌, 
கிறிஸ்துவுக்குள்ளான இந்தக்‌ கிரியை விவரிக்கப்படக்‌ கூடியது: தேவன்‌ 
பாவிகளை இரட்சிப்பதன்‌ மூலம்‌ அவர்களின்‌ பாவங்களிலிருந்து மீட்டு 
புதிதாக்கியிருக்றொர்‌. 2 கொரிந்தியர்‌ 5:17ல்‌ பவுல்‌, “ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
இருந்தால்‌, அவன்‌ புது சிருஷ்டியாயிருக்கிறான்‌,” அல்லது “புது படைப்பாக 
இருக்கிறான்‌” என்றார்‌. பின்னதாக அதிகாரம்‌ 2ல்‌ பவுல்‌ தேவனுடைய 
இதே செய்கையை கிறிஸ்துவுக்குள்ளான யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்கும்‌ 
சம்பந்தப்படுத்தி, “இருதிறத்தாரையும்‌ தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக 
சிருஷ்டித்து” (அல்லது ஒன்றாக்கி) (2:15) என்று குறிப்பிடுகிறார்‌, அதே 
கிரேக்க வார்த்தை (4720) தான்‌ 4:24ல்‌ பாவிகளின்‌ இரட்சிப்பைக்‌ குறிக்க 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவன்‌ மனிதனுக்கு அளிக்கும்‌ ஈவு இரட்சிப்பு. 
இந்த வசனப்‌ பகுதியில்‌ சொல்லப்படும்‌ இரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவனுடைய சிருஷ்டிப்பின்‌ செயல்‌, மற்றும்‌ நமது இரட்சிப்பின்‌ நோக்கம்‌ 
நாம்‌ நற்கிரியை செய்யும்படி செயல்பட்டது. 

கிறிஸ்து இப்பிரபஞ்ச சிருஷ்டிப்பை தேவன்‌ செயல்படுத்துவதில்‌ 
முகவராயிருந்தார்‌ (யோவான்‌ 1:1-3; எபிரெயர்‌ 1:2; கொலோசெயர்‌ 1:16), 
எனவே அவரே தான்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற புதிய மனுஷனாகிய 
தேவனுடைய சிருஷ்டிக்கும்‌ முகவராயிருக்கிறார்‌. இந்தப்‌ புதிய மனுஷன்‌ 
“நற்கிரியை செய்யும்படிக்கு” சிருஷ்டிக்கப்பட்டவன்‌. கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்களின்‌ வாழ்வின்‌ குணாதிசயம்‌ அவர்களின்‌ நற்கிரியைகளினாலே 
அறியப்படுகிறது. நற்கிரியை என்பது, உண்மையில்‌, புதிய சிருஷ்டியின்‌ 
நோக்கம்‌, விளைவு, அல்லது இலக்கைக்‌ குறிப்பிடுவது. ஆகையால்‌, சிறப்பு 
ஊதியமாக (வெகுமதியாக) அளிக்கப்படத்தக்க நற்கரியைகள்‌ பாவிகளை 
இரட்சிப்பதில்லை என்பதால்‌, கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்டவர்களின்‌ 
நடத்தை அன்புடன்‌ கூடிய விசுவாசத்தின்‌ அடிப்படையில்‌ செய்யும்‌ 
நற்கிரியைகள்‌ மூலம்‌ விளங்கப்பண்ணப்படுகிறது (கலாத்தியர்‌ 5:6). விசுவாசம்‌ 
முதற்கட்டமாக தேவனுக்குச்‌ செவி கொடுப்பது போலவே கழ்ப்படிதலிலும்‌ 
விளங்கப்‌ பண்ணப்படுகிறது (காண்க யாக்கோபு 2:17), எனவே கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பவர்களின்‌ விசுவாசம்‌ செயலாற்றப்படும்‌ நற்கிரியையினால்‌ 
அதிகாரப்பூர்வமாக தோற்றமளிக்கிறது. இதே கருத்துதான்‌ தீத்து 
3:5, 8 லும்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்டது. அங்கே, தேவன்‌ தமது இரக்கத்தினால்‌ 
விசுவாசிகளை இரட்சித்தாரேயன்றி மனிதனுடைய கிரியைகளினாலே அல்ல, 
அகிலும்‌ இரட்சிக்கப்பட்டவர்கள்‌ தங்கள்‌ நற்ரியைகளைத்‌ தொடரும்படி 














ஜாக்கரதையாயிருக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ அறிவித்தார்‌. 
பவுல்‌ “நற்கிரியைகளைப்பற்றி” நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக 
அவைகளை ஆயத்தம்‌ பண்ணியிருக்றொர்‌ என்று சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 


120 


உலகம்‌ உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ விசுவாசிகளை 
தேவன்‌ காண முடிந்தது (1:4). அதே போல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழும்‌ 
அவருடைய ஜனங்களின்‌ புதிய ஜீவனையும்‌, நல்நடத்தை மற்றும்‌ 
ஒழுக்கத்தையும்‌ அவர்‌ கவனிக்க முடிந்தது. 

தேவன்‌ “நற்கிரியைகளைத்‌” தமது இரட்சிப்பின்‌ நோக்கத்தில்‌ ஒன்றாகக்‌ 
கண்டார்‌; இரட்சிக்கப்பட்டவர்களாயெ நம்முடைய நோக்கங்களிலும்‌ ஒன்றாக 
நாமும்‌ “அவைகளில்‌ நடக்க வேண்டும்‌.” நற்கிரியைகளைக்‌ செய்யத்தகுந்த 
நமது திராணி தேவனால்‌ தமது நித்திய திட்டத்தில்‌ ஒன்றாக வைக்கப்பட்டது, 
மற்றும்‌ அவருடைய திட்டத்தின்‌ நிறைவேற்றமாக இரட்சிக்கப்பட்டவர்களில்‌ 
வாழ்க்கை நிலையில்‌ ஏற்பட்ட மாற்றத்தில்‌ காணப்படுகிறது. தேவனுடைய 
நோக்கத்தை நமது வாழ்க்கையில்‌ நிறைவேற்றுவதில்‌ நற்கிரியை செய்யும்படி 
எடுக்கும்‌ தீர்மானத்தில்‌ ஒன்றாக அது இருக்க வேண்டும்‌. 











பயன்பாடு 


சிலுவைக்கு மேல்‌ - இரக்கமுள்ள தேவன்‌ (2:4-12) 

“தேவனே” எனும்‌ வார்த்தை உலகத்தில்‌ சகல வித்தியாசத்தையும்‌ 
ஏற்படுத்துகிறது. வசனம்‌ 4 “தேவன்‌ அவர்கள்‌ எல்லாரையும்‌ 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்த்தார்‌” என்றோ அல்லது “தேவன்‌ அவர்களில்‌ 
ஒவ்வொருவரையும்‌ அழித்தார்‌” என்றோ நாம்‌ எதிர்பார்த்திருக்கக்‌ கூடும்‌. 
மாறாக, தேவனுடைய இரக்க சுபாவத்தை பவுல்‌ பேசினார்‌. 

க்கத்தில்‌ ஏசிய மாசர்சாவா? ” தேவன்‌ இரக்கமுள்ளவர்‌ மட்டுமல்ல. 
அவர்‌ இரக்கத்தில்‌ ஐசுவரியம்‌ உள்ளவராகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ இரக்கத்தில்‌ 
செல்வந்தராக இருக்கிறார்‌. இரக்கம்‌ குண்டிக்கப்பட) தகுதியுள்ள காரியத்தை 
நிறுத்திவைக்கிறது. பாவிகள்‌ அழிக்கப்படத்‌ தகுதியானவர்கள்‌, ஆனால்‌ 
தேவனுடைய இரக்கம்‌ அந்த அழிவை நிறுத்தி வைக்க விரும்புகிறது. 

“தரை பொர்தான அன்டு.” இதினால்கான்‌ தேவன்‌ இரக்கத்தை 
பாவிகளுக்கு காண்பிக்க விரும்பினார்‌. அவர்‌ எல்லா பாவிகளையும்‌ பெரிதான 
ஒரு அன்பினாலே நேசிக்கிறார்‌. 

கிருபையினாலே இட சித்கட்டட்‌ டர்கள்‌. ” தேவனுடைய இருபை என்பது 
அவருடைய “தகுதியற்றவர்களுக்கு, தகுதி ஊதியம்‌ பெறக்‌ கூடாதவர்களுக்கு, 
சம்பாதிக்காதவர்களுக்கு அளிக்கும்‌ தயவு.” ருபை பாவிகள்‌ ஒருபோதும்‌ தகுதி 
பெறாதவைகளை அவர்களுக்குக்‌ கொடுக்க விரும்புகிறது. இந்த உண்மைகளைக்‌ 
கவனியுங்கள்‌: நீதி ஒருவன்‌ எதற்குத்‌ தகுதியானவனோ அவனுக்கு அதைக்‌ 
கொடுக்கிறது, தேவன்‌, நீதியுள்ளவராக இருக்கிறபடியால்‌ பாவிகள்‌ இழந்து 
போக அனுமகிக்கிறார்‌; இரக்கம்‌ ஒருவன்‌ எதற்குத்‌ தகுதியானவனோ அதை 
நிறுத்திவைக்கிறது, மற்றும்‌ தேவன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறார்‌; மற்றும்‌ 
கிருபை ஒருவன்‌ ஒருபோதும்‌ தகுதிபெறாதவனாயிருந்தும்‌ அவனுக்கு (நன்மை) 
கொடுக்கிறது. ஒவ்வொருவரும்‌ பாவத்தில்‌ தொடர்ந்து நிலைத்திருந்து 
தேவனுடைய சுத்தமான நீதியை - மரணத்தைப்‌ பெறப்போகிறார்களா - அல்லது 
தேவனுடைய அன்பு, இரக்கம்‌, மற்றும்‌ கிருபை ஆகியவற்றை கிறிஸ்துவுக்குள்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்போகிறார்களா என்று தெரிவு செய்தல்‌ வேண்டும்‌. ஒரு 
பாவி விசுவாசத்தைக்‌ கொண்டு கிருபைினால்‌ இரட்சிக்கப்படும்வரை, அவன்‌ 





121 


கிறிஸ்துவை விட்டுப்‌ பிரிந்திருக்றெவனும்‌ தேவனற்றவனுமாயிருக்கிறான்‌ 
(2:12). 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


அவருடைய கிருபையின்‌ வெற்றிச்‌ சின்னங்கள்‌ (2:1-10) 

விளையாட்டு வீரர்கள்‌ அடிக்கடி வெற்றிப்‌ பதக்கங்கள்‌, வெகுமதி 
நாடாக்கள்‌, அல்லது பாராட்டுப்‌ பதக்கம்‌ ஆகியவை பரிசளிக்கப்படுகிறார்கள்‌. 
இந்த பரிசுகளெல்லாம்‌ நன்கு ஏற்கப்‌ பட்ட சாதனைகள்‌ என்பதையும்‌ 
பெறுகிற தனி நபர்களுக்கு கனத்தையும்‌ கொண்டுவருபவை. இந்த நெடுங்கால 
பாரம்பரியம்‌ புராதன ஒலிம்பிக்‌ விளையாட்டுப்‌ போட்டிக்கு நம்மை கொண்டு 
செல்லுகிறது, இது பவுலின்‌ வாசகர்களுக்கு நன்கு பரிச்சயம்‌ ஆனது (காண்க 
1 கொரிந்தியர்‌ 9:24; 2 தீமோத்தேயு 2:5). தேவனும்‌ தமது வெற்றிச்‌ சின்னங்களை 
நமக்கு வைத்திருக்கிறார்‌ என்பது ஆச்சரியமானதாகக்‌ காணப்படக்கூடும்‌. 
அவைகளை நாம்‌ எபேசியர்‌ 2:1-10 ல்‌ தெரிந்து கொள்கிறோம்‌. 

நம்முடைய கடத்தகாலம்‌. தேவன்‌ நமக்கு செய்தவைகளான தெரிவு, மீட்பு, 
மற்றும்‌ சுதந்தரம்‌ பற்றி பவுல்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. எப்படியிருப்பினும்‌, 
இஸ்ரவேலின்‌ தேவனுக்கு முன்பாக நமது நிலைமையை நாம்‌ புரிந்து 
கொண்டாலன்றி, தேவன்‌ நமக்கு செய்திருப்பதை நாம்‌ புகழ மாட்டோம்‌. 
இந்த “கெட்ட செய்திதான்‌” நம்மை கிறிஸ்துவுக்குள்‌ “நற்செய்திக்கு” 
ஆயத்தப்படுத்துகிறது. பவுல்‌ நமது கடந்த காலத்தைக்‌ குறித்து பேசி, நம்மிலே 
ஒவ்வொருவரிலும்‌ இருந்த நான்கு குணாதியங்களை முன்‌ வைக்கிறார்‌. 

1. நாம்‌ மரித்தவர்களாயிருந்தோம்‌ (2:1). இங்கே அவர்‌ நம்முடைய மாம்ச 
சாரீரம்‌ மரித்திருந்ததை பேசவில்லை, மாறாக நமது ஆவிக்குரியவைகளைப்‌ 
பேசுகிறார்‌ என்பது தெளிவு. உள்ளான மனுஷன்‌ மரித்திருந்தான்‌. ஏதேன்‌ 
தோட்டத்தில்‌ ஆதாம்‌ விலக்கப்பட்டக்‌ கனியை புசித்த போது, அவனுடைய 
ஆவி தேவனுடைய ஆவியோடு கொண்டிருந்த நெருங்கின உறவை இழந்து 
விட்டது. அவனைப்‌ போலவே பாவத்தினிமித்தம்‌, நாம்‌ எல்லாருமே 
ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தோம்‌. 

மரித்த ஒருவனுக்கு மற்ற எல்லாவற்றையும்‌ விட வேறு என்ன 
தேவைப்படுகிறது? அவன்‌ பிழைத்து எம வேண்டும்‌! உயிரோடிருந்து 
என்னை “விசுவாசிக்கிறவனெவனும்‌ என்றென்றைக்கும்‌ மரியாமல்‌ 
இருப்பான்‌” என்று கிறிஸ்து சொன்னார்‌ (யோவான்‌ 11:26). இந்த மரணம்‌ 
உண்மையில்‌ ஒருவனுடைய சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி பிரிவதைக்‌ 
குறிப்பிடுவதில்லை, மாறாக தேவனிடத்திலிருந்து ஒருவருடைய ஆவி 
பிரிந்திருப்பதையே குறிப்பிடுகிறது. நித்திய ஜீவன்‌ என்பது என்றென்றும்‌ 
வாழுகிற வாழ்வு மட்டுமல்ல. நரகத்தில்‌ இருக்கும்‌ ஆத்துமாக்கள்‌ 
நித்தியத்துக்கும்‌ உயிரோடிருக்கும்‌. யோவான்‌ 17:3 சொல்லுகிறது, “ஒன்றான 
மெய்த்தேவனாகிய உம்மையும்‌ நீர்‌ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும்‌ 
அறிவதே நித்திய ஜீவன்‌.” 

உண்மையான ஜீவன்‌ கிறிஸ்துவை அறிவதிலிருந்தும்‌ அவருடன்‌ 
கொண்டுள்ள உண்மையான உறவு முறையிலிருந்தும்‌ வருகிறது; நமது 
பட்டணம்‌ முழுவதும்‌ மரித்த மக்களால்‌ நிறைக்கப்பட்டுள்ளது; அவர்கள்‌ 
கிறிஸ்துவுடன்‌ உறவுமுறை வைக்காததால்‌ மரித்தவார்களாயிருக்கிறார்கள்‌, 














122 


உண்மையான ஊற்றுக்காரணர்‌ அவரே. 

2. நாம்‌ அதிக்கஞ்‌ செலுத்தப்பட்டோம்‌ (2:2). ஆகாயமண்டலத்து பிரபு 
யார்‌? அது, சாத்தான்தான்‌. பூமியிலே மரித்தவர்களாய்த்‌ இரிகிற ஆண்‌ பெண்‌ 
இருபாலருக்கும்‌ அவனே சர்வாதிகாரி. 

தெருவிலிருக்கும்‌ ஒரு சராசரி நபர்‌ “நான்‌ ஆதிக்கம்‌ செலுத்தப்பட 
வில்லை. நான்‌ விரும்புறெபடி எதையும்‌ செய்ய சுதந்தரம்‌ பெற்றிருக்கிறேன்‌, ” 
என்று தர்க்கிக்கலாம்‌. அவர்‌ தான்‌ விரும்புகிற எதையும்‌ செய்ய சுதந்தரம்‌ 
உடையவர்தான்‌; பிரச்சனை என்னவெனில்‌ சரியானகைச்‌ செய்ய அவர்‌ 
விரும்புவதில்லை. 

சாத்தான்‌ மனிதரின்‌ இருதயங்களை தன்‌ அதிகாரத்திற்குள்‌ கொண்டுவந்து, 
அவர்கள்‌ சுதந்திரராய்‌ இருக்கிறார்கள்‌ என்று நினைக்கும்படி அவர்களை 
வஞ்சிக்கிறான்‌. ஆனால்‌ உண்மையில்‌ அவர்கள்‌ பாவத்திற்கு அடிமை 
களாயிருக்றொர்கள்‌. 

3. நாம்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருந்தோம்‌ (2:2). கீழ்ப்படிதலில்லாத 
சுபாவம்தான்‌ (ஏதேன்‌) தோட்டத்தில்‌ பிரச்சனையின்‌ துவக்கமாக இருந்தது, 
அதாமுக்கும்‌ ஏவாளுக்கும்‌ தேவன்‌ கொடுத்த தெரிவு செய்யும்‌ உரிமையில்‌ 
தேவனுக்கு விரோதமாய்‌ செய்வதையே தெரிவு செய்து கொண்டனர்‌. 
அதிலிருந்து வந்த ஜனங்கள்‌ முரட்டாம்‌ பண்ணும்‌ கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாகவே இருக்கின்றனர்‌. 

“உங்கள்‌ அயலானை சிநேகிப்பீர்களாக” என்று தேவன்‌ சொல்லுகிறார்‌, 
ஆனால்‌ ஜனங்கள்‌ ஒருவருக்கெருவர்‌ பகைக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌. “உங்கள்‌ 
மனைவிக்கு உண்மையுள்ளவர்களாயிருங்கள்‌, என்று தேவன்‌ சொல்லுறார்‌, 
ஆனால்‌ மனுஷர்கள்‌ தங்கள்‌ சொந்த மனைவிகளை வஞ்சிக்கன்றனர்‌. ” 
“முதலாவதாக என்னைத்‌ தேடுங்கள்‌” என்று தேவன்‌ சொல்லுகிறார்‌, 
அவர்களோ ஏதாவது மிச்சம்‌ இருப்பதை தேவனுக்குக்‌ கொடுக்கின்றனர்‌. மனித 
வரலாற்று பதிவேடு கழ்ப்படியாமையே பதியப்பட்ட ஒன்று. 

4. நாம்‌ கோபாக்கினையின்‌ பிள்ளைகளாயிருந்தோம்‌ (2:3). நமது 
துன்மார்க்க வழியினால்‌, சரியானவை எது என்று நாம்‌ அறிந்திருந்தும்‌ 
வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல்‌ போனோம்‌, தேவ கோபாக்கினைக்கு 
ஆளானோம்‌. சர்வலோக தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமும்‌ 
தூய்மையானவர்களுமாய்‌ இருந்திருக்க வேண்டிய நாம்‌ எந்த வித 
சந்தேகமுமில்லாமல்‌ குற்றவாளிகளாய்க்‌ காணப்பட்டோம்‌. தேவனை 
திருப்திபடுத்தும்‌ பொருட்டு அவருடைய நீதி எதிர்பார்ப்பவைகளை செய்யாமல்‌ 
நித்திய ஆக்கினைக்கு ஒப்புக்‌ கொடுத்தவர்களாய்‌ தேவனுக்குப்‌ புறம்பே 
காணப்பட்டோம்‌. நமது சுய முடிவெடுப்பதிலும்‌ செயல்படுவதிலும்‌, நாம்‌ 
நம்பிக்கையற்றவர்களாகவும்‌ நமது மிக மோசமான விதியை மாற்றியமைக்க 
வழியற்றவர்களாயுமிருந்தோம்‌! 

நமது நிகழ்காலம்‌. அதுதான்‌ கெட்ட செய்தி - நமது சுயமாய்‌ நமது சுய 
செயல்களை நாம்‌ செய்வது. அடுத்து, பவுல்‌ நமது பரிதாபமான நிலையிலிருந்து 
விடுபடச்‌ செய்ய தேவன்‌ செய்தது எதுவோ அதுவே நற்செய்தி என்றார்‌. 
நம்மை நாமே இரட்சித்துக்‌ கொள்ள நாம்‌ என்ன செய்தோம்‌ என்பது இங்கே 
வலியுறுத்தப்படுவதில்லை; அனைத்தும்‌ தேவனுடைய செயல்‌. 

1. நாம்‌ உயிர்ப்பிக்கப்பட்டோம்‌ (2:4, 5). செத்துப்போன மனிதன்‌ 


123 


உயிரோடு கொண்டு வரப்‌ படவேண்டுமானால்‌, அது கிருபையினால்‌ மட்டுமே 
சாத்தியமாகும்‌. அவன்‌ தனக்குத்தானே என்ன செய்யக்‌ கூடும்‌? எதுவுமில்லை. 
யாரோ ஒருவர்‌ அவனுக்கு அதைச்‌ செய்ய வேண்டும்‌. அதினால்தான்‌ இரட்சிப்பு 
கிருபையினால்‌ கொடுக்கப்படுவது. தேவன்‌ இரட்சிப்பை மனிதனுக்கு 
அருளிச்செய்யாதிருந்தால்‌, அது சுலபமாய்‌ செயல்படுத்தப்பட்டிருக்க 
முடியாது. 

மரித்தவன்‌ உயிர்ப்பிக்கப்படுவது எப்படி? ஏதேோ அத7]ணத்தின்‌ 
மூலம்‌ செய்ய முடியுமா? நாம்‌ ஒரு பிணத்துக்கு முன்பாக ஓடி அல்லது 
குதித்து, “உயிரோடிருப்பவர்களாயெ நாங்கள்‌ இப்படிதான்‌ செய்வோம்‌” 
என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, ஒரு நல்ல முன்‌ உதாரணம்‌ செத்துப்‌ 
போன மனிதனின்‌ பிரச்சனையைத்‌ தீர்க்காது! ஆவிக்குரிய மரணத்தையும்‌ இது 
மாற்றிவிட முடியாது. 

கற்று சூழல்‌ மூலம்‌ செயல்படுத்தலாமா? செத்துப்போன அவனை 
ஒரு நகரப்பகுதிக்குக்‌ கொண்டு போய்‌ செல்வ செழிப்பில்‌ வாழும்‌ மக்களுக்கு 
அருகில்‌ வைத்து முயற்சிக்கலாம்‌. எப்படியாயினும்‌ அது அவனுக்கு 
ஜீவனைக்கொடுக்காது. 

இன்னொரு முயற்சி அவனை அ்கபபடுத்தவுது. நாம்‌ அவனிடத்தில்‌ 
பேசலாம்‌. மனவெழுச்சியைத்‌ தூண்டி செயலுக்கம்‌ கொடுக்கிற ஒரு நன்கு - 
அறியப்பட்ட பேச்சாளரை வரவழைத்து அவனுக்கு அறைகூவலாக: “எழுந்திரு! 
உன்னால்‌ செயல்பட முடியும்‌! நேர்மறையாக சிந்தித்துப்பார்‌!” என்று சொல்ல 
வைக்கலாம்‌. 

இவைகளில்‌ எந்த ஒரு அணுகுமுறையும்‌ வெற்றிதராது. மரித்த மனிதனுக்கு 
தேவை உயிர்ப்பு! தெய்வீக உயிர்த்தெழுதலுக்குக்‌ குறைவாக எதுவும்‌ 
நம்முடைய உண்மையான பிரச்சனைக்குத்‌ தீர்வாகாது. தேவன்‌ கீழிறங்கி வந்து 
நம்முடைய ஆவியோடே வாசம்‌ பண்ண வேண்டும்‌. கிறிஸ்து சொன்னார்‌. 
“நானே ... ஜீவனுமாயிருக்கிறேன்‌ (யோவான்‌ 11:25). மரித்த மனிதன்‌ 
நம்பிக்கையற்ற நிலையில்‌ கிறிஸ்து அவனுக்குத்‌ தேவைப்படுகிறார்‌. ” 

கிறிஸ்தவம்‌ என்பது வியாதிப்பட்டவன்‌ சுகம்‌ பெறும்‌ மார்க்கமல்ல. அது 
மரித்த மனிதன்‌ உயிர்பெறுவது. தேவனுடைய கிருபையின்‌ ஐசுவரியத்தால்‌, 
நாம்‌ புதிய ஜீவனைப்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ கூடியவர்களாயிருக்கிறோம்‌. நாம்‌ 
மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம்‌. 











2. நாம்‌ ஓய்வு அளிக்கப்பட்டோம்‌ (2:7). வேதாகமத்தில்‌ உட்காருதல்‌ 
என்பது வேலைசெய்து முடித்ததைக்‌ குறிக்கும்‌. உதாரணமாக, எபிரேய 
எழுத்தாளர்‌ இயேசுவின்‌ ஊழியம்‌ லேவிய ஆசாரித்துவத்தைக்‌ காட்டிலும்‌ 
மேலானது என்று குறிப்பிட்டார்‌: “அன்றியும்‌ எந்த ஆசாரியனும்‌ நாடோறும்‌ 
ஆராதனை செய்கிறவனாயும்‌, பாவங்களை நிவர்த்தி செய்யக்‌ கூடாத ஒரே 
விதபலிகளை அநேகந்தரம்‌ செலுத்தி வருகிறவனாயும்‌ நிற்பான்‌. இவரோ 
(கிறிஸ்து) பாவங்களுக்காக ஓரே பலியைச்‌ செலுத்தி என்றென்றைக்கும்‌ 
தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உட்கரர்த்த' (எபிரெயர்‌ 10:11, 12; 
வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 

இயேசுவின்‌ இரட்சிப்பைக்‌ கொடுக்கும்‌ வேலை சிலுவையில்‌ 
பூர்த்தியாயிற்று, எனவே அவர்‌ தேவனுடைய வலது டாரிசத்தில்‌ உட்கார்ந்தார்‌. 
நமது மீட்பையும்‌ சுதந்தரத்தையும்‌ செயல்படுத்த அவருக்கு வேறு எதுவும்‌ 


124 





இருக்க வில்லை. அவருடைய மீட்பின்‌ பணி செய்து முடித்தாயிற்று; 
இப்பொழுது அவர்‌ நமது நித்திய ஜீவனை கிரயத்துக்குக்‌ கொள்கிற விஷயத்தில்‌ 
ஓய்ந்திருக்கலாம்‌. 

பவுல்‌ குறிப்பிடும்போது இப்பொழுது நாம்‌ உன்னதங்களில்‌ அவரோடே 
கூட உட்கார்ந்திருக்கிறோம்‌ என்று சொன்னார்‌. நாம்‌ பரலோகத்தில்‌ 
நமது இடத்தைப்‌ பிடிக்க வெறித்தனமாக முயற்சிக்க வேண்டுவதில்லை. 
இயேசுவுக்குள்‌ நித்திய ஜீவன்‌ ஏற்கனவே நமதாயிற்று. நெடு நாட்களுக்கு முன்‌ 
கதறி, “இதோ எல்லாம்‌ முடிந்தது!” என்று சொன்னவருக்குள்‌ நாம்‌ இளைப்பாற 
வேண்டியவர்கள்‌. தேவனுடைய கிருடையால்‌, நம்முடைய இரட்சிப்பு 
சிலுவையிலே பாதுகாக்கப்பட்டு விட்டது. 

நமது வெற்றிவாய்ட்புநிலை. நமது இரட்சிப்பு நிறைவேறும்போது, நாம்‌ 
தேவனுடைய வெற்றிச்‌ சின்னமாக மாறுகிறோம்‌: “திறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
அவர்‌ நம்மிடத்தில்‌ வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின்‌ மகா 
மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில்‌ விளங்கச்‌ செய்கிறார்‌” (2:69. 
எனவே வருங்கால நித்தியத்தில்‌, மீட்கப்பட்டவர்கள்‌ பரலோக சேனைகளுக்கு 
முன்பாக தேவனுடைய ஆச்சரியமான கிருபையால்‌ வெற்றிச்‌ சின்னங்களாக 
மிளிருவார்கள்‌. தேவதூதர்கள்‌ தேவனுடைய மகா மேன்மையான இரக்கத்தைக்‌ 





கண்டு ஆச்சரியப்படுவார்கள்‌. அவர்கள்‌ உணர்ச்சிவசப்‌ பட்டவர்களாய்‌ நின்று 
நமது தேவன்‌ பரிசுத்தமில்லாதவர்களாயிருந்தவர்களை பரிசுத்தமாக்கும்‌ 
வழியை கண்டு கொண்டார்‌ என்று உற்றுகவனிப்பார்கள்‌ (வெளிப்படுத்தின 
விசேஷேம்‌ 7:9-12). 

1. தேவனுடைய திட்டம்‌ (2:8, 9). நாம்‌ தேவனுக்கு மகிமையைக்‌ 
கொண்டு வரத்தக்க ஒரு நித்திய காட்சிப்‌ பொருளாயிருப்போமாகில்‌, பிறகு 
நமது இரட்சிப்பை அடையச்‌ செய்யும்‌ ஒரு திட்டம்‌ அவருக்கு இருந்தாக 
வேண்டும்‌, அது குறித்து ஒருவரும்‌ பெருமை பாராட்டக்‌ கூடாது. அவருடைய 
திட்டம்‌ என்ன? பவுல்‌ “இரபைமரணாலே விசுவாசத்தைக்‌ கொண்டி 
ட்ப டட் டர்கள்‌; இது உங்களால்‌ உண்டானதல்ல, இது தேவனுடைய 
ஈவு; ஒருவருமே பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே 
உண்டானதல்ல” என்று சொன்னார்‌ (2:8, 9; வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 

கிருபையினாலே இரட்சிக்கப்படுவது என்றால்‌ என்ன? அதன்‌ பொருள்‌ 
தேவன்‌ ஒருவரையும்‌ இரட்சிக்க வேண்டிய கட்டாயத்தில்‌ இருக்கவில்லை, நாம்‌ 
மரித்தவர்களாய்‌ நித்திய நரகத்தில்‌ போய்ச்சேர அவர்‌ விட்டிருக்கலாம்‌, அவர்‌ 
தொடர்ந்து தமது பரிசுத்தத்தில்‌ நிலைத்‌தஇிருந்திருப்பார்‌. அவர்‌ நம்மிடத்தில்‌ 
அன்புகூர்ந்தபடி யால்‌, அவர்‌ செய்யக்கடமைப்‌ பட்டிராத காரியத்தை நமக்காக 
செய்யும்படிக்கு அவர்‌ மனமுவந்து தெரிந்து கொண்டார்‌. கிருபையே தேவன்‌ 
மனிதன்‌ தனக்குக்தானே செய்து கொள்ளக்‌ கூடாதவைகளை அவர்‌ மனமுவந்து 
செய்ய தீர்மானித்ததின்‌ விளைவு. 

இதை அடையக்கூடிய ஒரே பொறுப்பு கீழ்ப்படியும்‌ விசுவாசம்‌ மட்டுமே. 
நாம்‌ தேவனுடைய இரட்சிப்பின்‌ திட்டத்தை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌, 
விசுவாசத்துடன்‌ அந்தத்‌ திட்டத்தை ஒழ்ப்படிதலோடு ஏற்றுக்‌ கொள்ளும்போது, 
தேவன்‌ நம்மை மன்னித்து நமக்கு புதிய ஜீவனைக்‌ கொடுப்பார்‌. 

நாம்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று தேவன்‌ கேட்கும்‌ அந்தத்‌ 
திட்டம்‌ என்ன? பெந்தெகோஸ்தே நாளில்‌ பேதுரு முதல்‌ முறையாக 














125 


சுவிசேஷத்தை அறிவித்த போது கேட்கப்பட்ட அதே காரியம்‌ தான்‌, 
இன்றைக்கும்‌ கேட்கப்படுகிறது: “நீங்கள்‌ மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ 
பாவமன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே ஞானஸ்நானம்‌ 
பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌, அப்பொழுது பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌ 
பெறுவீர்கள்‌” (நடபடிகள்‌ 2:38). 

தேவனுடைய திட்டம்‌ கிருபையால்‌ இடர்பாடுகளைக்‌ கடந்து 
கொடுக்கப்பட்ட ஒன்று. விசுவாசத்தினாலே நாம்‌ நமது வாழ்வில்‌ அதைப்‌ 
பின்பற்றும்‌ போது அது நமக்கு மெய்யாக்கப்படுறெது. 

2. தேவனுடைய நோக்கம்‌ (2:10). நாம்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
வெற்றிச்‌ சின்னங்களாக விளங்கப்‌ பண்ணப்படும்‌ நேரம்‌ வரக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கையில்‌, நாம்‌ செய்து கொண்டிருக்க வேண்டியது என்ன? 
“நற்கிரியைகளை செய்றெதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, 
தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ நாம்‌ நடக்கும்படி அவர்‌ 
முன்னதாக அவைகளை ஆயத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌” (2:10). 

நமது நற்கிரியைகளினாலே நாம்‌ இரட்ரசிக்கப்படவில்லை. சபை 
ஆராதனையில்‌ தவறாமல்‌ கலந்து கொள்வது, வாரந்தோறும்‌ கர்த்தருடைய 
பந்தியில்‌ பங்கு பெறுவது, பத்துக்‌ கட்டளைகளைப்‌ பின்பற்றுவது, நல்ல ஒரு 
அயலானாக இருப்பது, ஒழுக்கமும்‌, மதிப்புமுடைய வாழ்க்கையை வாழ்வது 
ஆகியன நம்மை பரலோகத்துக்குக்‌ கொண்டு செல்லாது. 

ஆகிலும்‌, தேவன்‌ நாம்‌ நற்கிரியை செய்ய வேண்டுவதில்லை என்று 
விரும்புவதாக அது பொருள்படாது. உண்மையில்‌, வசனம்‌ 10 தேவன்‌ 
தமது கிருபையால்‌ நம்மை இரட்சித்து நற்ரியைகளைச்‌ செய்ய நம்மை 
ஏதுவாக்கயிருக்றொர்‌ என்று போதிக்கிறது. எபேசியர்‌ 4-6ல்‌, நாம்‌ செய்து 
கொண்டிருக்க வேண்டிய நற்கிரியைகளை பவுல்‌ சொன்னார்‌, அது நம்மை 
நமது சமுதாயத்தில்‌ மரித்தவர்களாய்‌ நடந்து கொண்டி ருக்கிறவா்களிட மிருந்து 
நம்மை தனிமைப்படுத்தும்‌. நாம்‌ விரும்புகிறபடி யெல்லாம்‌ வாழ தேவன்‌ நமக்கு 
புதிய ஜீவனைக்‌ கொடுப்பதில்லை. நாம்‌ அவருக்கு மகிமையைக்‌ கொண்டு 
வரும்படி நமக்கு புதிய ஜீவனைக்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ தமது கிருபையின்‌ 
வெற்றிச்‌ சின்னங்களாக இருக்கும்படி அவர்‌ நம்மைத்‌ தெரிந்து கொள்ளக்‌ 
காரணம்‌ இதுவே. 

முடிவரை கடைசியில்‌ ஒவ்வொருவரும்‌ யாரோ ஒருவரின்‌ வெற்றிச்‌ 
சின்னமாக விளங்குவர்‌. ஒருவர்‌ முரட்டாட்டம்‌ பண்ணி தேவனுக்கு 
விரோதமான செயலில்‌ நிலைத்திருந்து பாவத்திலேயே மரித்தவராக 
இவ்வுலக வாழ்வை விட்டுப்‌ போவாரானால்‌ அவர்‌ தமது நித்தியத்தை 
நரகத்தில்கான்‌ கழிக்க வேண்டும்‌, அங்கே சாத்தானுடைய தந்திரங்களின்‌ 
வெற்றிச்சின்னமாக அவர்‌ திகழுவார்‌. அதற்கு மாறாக, கிறிஸ்துவினிடத்தில்‌ 
விசுவாசத்தில்‌ பொறுப்பேற்கும்‌ நபர்‌ தேவனுடைய கிருபையின்‌ நித்திய 
வெற்றிச்‌ சின்னமாக மாறுவார்‌. 








கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 





குறிப்புகள்‌ 
Kenneth S. Wuest, Wuests Word Studies from the Greek New Testament for the English 
Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 


126 


1953), 65. 2William Barclay, More New Testament Words (New York: Harper & Brothers, 1958), 
11-24. 2Ibid., 21. *Wuest, 66. °Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 
2d ed. (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1992), 967. ‘Andrew T. Lincoln, Ephesians, Word 
Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 110. Ibid. Ethelbert W. Bullinger, 
A Critical Lexicon and Concordance to the English and Greek New Testament (London: Samuel 
Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency 
Reference Library, 1975), 95. °C. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of 
the New Testament, trans. and rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; re- 
print, Grand Rapids, Mich.: Baker Book House, 1977), 511; see also Walter Bauer, 4 Greek- 
English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. 
Frederick William Danker (Chicago: University of Chicago Press, 2000), 816-18. 


127 


6 
கீறிஸ்துவின்‌ ரத்தத்தின்‌ 
மூலம்‌ ஒப்புரவாகுதுல்‌ 


[2:11-15) 


கிறிஸ்துவின்‌ மகிமையுள்ள சடையின்‌ நோக்கம்‌ பற்றி எபேசுப்‌ பட்டணத்து 
கிறிஸ்தவர்களுக்கு பவுல்‌ எழுதுறெபோது, அவர்களுடைய வாழ்க்கையில்‌ 
ஏற்பட்ட மாற்றங்களை அவர்‌ வலியுறுத்தினார்‌. அது ஒரு மறு - சிருஷ்டிப்புக்கு 
ஒப்பானதும்‌, அவர்களுடைய நிலையில்‌ யூதர்களுக்குள்ளும்‌ புறஜாதி 
யாருக்குமிடையே நிலவும்‌ சகோதரத்துவமும்‌ ஒரு பகுதி. 


முன்னே கிறிஸ்துவைச்‌ சேராதவர்களாயிருந்தனர்‌ 
(2:11, 12) 


ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து, 
மாம்சத்தில்‌ கையினாலே செய்யப்படுகிற விருத்தசேதனமுடையவர்களால்‌ 
விருத்தசேதனமில்லாதவர்களென்னப்பட்ட நீங்கள்‌, 
2 அக்காலத்திலே கிறிஸ்துவைச்‌ சேராதவர்களும்‌, இஸ்ரவேலுடைய 
காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்களும்‌, வாக்குத்தத்தத்தின்‌ உடன்‌ 
படிக்கைகளுக்கு அந்நியரும்‌, நம்பிக்கையில்லாதவர்களும்‌, இவ்வுலகத்தில்‌ 
தேவனற்றவர்களுமாயிருந்தீர்களென்று நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 


வசனம்‌ 11. புறஜாதிக்கிறிஸ்தவர்களின்‌ முந்தின நிலையைக்‌ குறித்து 
வலியுறுத்தின பவுல்‌ புறஜாதியாருக்கும்‌ யூதர்களுக்குமிடையே உள்ள 
முரண்பாட்டைக்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆகையால்‌ (டையோ) என்ற 
வார்த்தையின்‌ பயன்பாடு, முந்தின பத்தியில்‌ குறிப்பிட்டவைகளுடன்‌ 
இணைந்து பேசப்படுகிறது, அந்த வசனப்‌ பகுதி கிறிஸ்தவர்கள்‌ விசுவாசத்தைக்‌ 
கொண்டு கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்டவர்களாதலால்‌ நற்கரியைகளை 
அவர்கள்‌ நடப்பிக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ எதிர்பார்ப்பகைச்‌ 
சொல்லி முடிக்கிறது. இப்பொழுது வசனம்‌ 11ல்‌ பவுல்‌ குறிப்பிடும்‌ 
முரண்பாடு புறஜாதி கிறிஸ்தவரா்களுக்கு செயலூக்கம்‌ கொடுத்து கிறிஸ்து 
மூலமாய்‌ தேவன்‌ அவர்களுக்குச்‌ செய்தவை நிமித்தம்‌ ஆழமான பாராட்டை 
சொல்ல வேண்டியவர்களாயும்‌ நேர்மையாக அவர்‌ தங்களை அபிஷேகம்‌ 
பண்ணினமைக்கு ஏற்ற ஜீவியத்தை பெரிதும்‌ ஜீவித்துக்‌ காட்ட 
வேண்டியவர்களாயுமிருக்க வலியுறுத்துகிறது. 

மாம்சம்‌ (ல) மாமிசப்‌ பிரகாரமான சரீரத்தைக்‌ குறிப்பிடுகிறது (காண்க 
ரோமர்‌ 1:8). மற்றும்‌ மனித சுபாவத்தின்படியான பாவநிலையையும்‌ கூட 


128 


சுட்டிக்‌ காட்டுகிறது (காண்க ரோமர்‌ 8:1-12). வசனம்‌ 11ல்‌, வார்த்தை 
நேரடியாக மாம்ச சரீரத்துக்கு குறிப்பிடப்படுகிறது, அந்த ஒரு சரீரம்‌ மாம்சப்‌ 
பிரகாரமான மனித கையினாலே விருத்தசேதனம்‌ செய்யப்படக்‌ கூடியது 
என்றும்‌ குறிப்பிகிறது. 

யூதர்கள்‌ தாங்கள்‌ விருத்தசேதனம்‌ உடையவர்கள்‌ என்றும்‌ புறஜாதிகளை 
“விருத்தசேதனம்‌ இல்லாதவர்கள்‌” என்றும்‌ சிறுமைப்படுத்திப்‌ பேசினார்கள்‌, 
இது, ஆபிரகாமில்‌ துவக்கம்‌ பெற்று இஸ்ரவேலில்‌ பிறந்த சகல ஆண்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ பிறந்த எட்டாவது நாளில்‌ விருந்தசேதனம்‌ செய்வித்தனர்‌ 
(காண்க ஆதியாகமம்‌ 17:1-27; லேவியராகமம்‌ 12:3). விருத்தசேதனம்‌ தேவன்‌ 
ஆபிரகாம்‌ மூலம்‌ இஸ்ரவேலரிடம்‌ செய்த உடன்படிக்கையின்‌ அடையாளம்‌, 
மாம்சப்‌ பிரகாரமாய்‌ செய்யப்பட்ட விருத்தசேதனம்‌ யூதன்‌ இஸ்ரவேலருக்கு 
உரியவன்‌ என்று அறிவித்தது. இந்த உடன்படிக்கையின்‌ அடையாளம்‌ 
உடன்படிக்கையின்படி வாழ்வதும்‌ அத்துடன்‌ கோரப்பட்டது (காண்க 
எரேமியா 9:26). விருத்தசேதன முறைமை யூதருக்கு மிகவும்‌ முக்யெத்துவம்‌ 
பெற்றிருந்தது, அதினால்தான்‌ அதிசபையில்‌ மனமாற்றப்பட்ட புறஜாதிகள்‌ 
விருத்தசேதனம்‌ பெறுவதும்‌ அவர்களுடைய மனமாற்றத்தில்‌ ஒரு பகுதியா 
இல்லையா என்ற சர்ச்சை மிகப்‌ பெரிய முரண்பாடாக இருந்துள்ளது. இந்த 
விஷயம்‌ குறித்து விவாதிக்க எருசலேமிலே ஒரு ஆலோசனைக்‌ கூட்டம்‌ 
நடத்தப்பட்டது. அதிகமான விவாதத்திற்குப்‌ பின்பு அப்போஸ்தலர்கள்‌, 
மூப்பர்கள்‌ மற்றும்‌ வேறு சில சகோதரர்களும்‌ விருத்தசேதனம்‌ உட்பட 
எந்த ஒரு பாரத்கையும்‌, நியாயப்பிரமாண சுமையையும்‌ மனமாற்றம்‌ 
பெறும்‌ புறஜாதிகள்‌ மேல்‌ வைக்கக்‌ கூடாது என்று தீர்மானித்தார்கள்‌ 
(நடபடிகள்‌ 15:1-35). 

வசனம்‌ 12. புறஜாதியாயிருந்து மனமாற்றப்பட்டவர்களின்‌ முந்தின 
நிலையைக்‌ குறித்துப்‌ பேசின பவுல்‌, அவர்களைக்‌ குறித்து ஐந்து உண்மைகளை 
வரிசைபடுத்துகிறார்‌. முதலாவதாக, அவர்கள்‌ கிறிஸ்துவைச்‌ சேராதவர்களாய்‌ 
இருந்தனர்‌. கிறிஸ்தவர்களல்லாதவர்கள்‌ பாவத்தினால்‌ தேவனிடத்திலிருந்து 
பிரிந்திருக்றொர்கள்‌ (ஏசாயா 59:1, 2); சுவிசேஷத்திற்கு கழ்ப்படிந்திருப்போர்‌ 
மட்டுமே கிறிஸ்துவுடனே கூற நட்புறவு கொண்டிருக்க முடியும்‌. இந்த 
வசனப்பகுதியில்‌ பவுலின்‌ வலியுறுத்தல்‌ என்னவெனில்‌ புறஜாதிகளுக்கு மேசியா 
வருவதைக்‌ குறித்து முன்னுரைத்த வேதவாக்கியம்‌ எதுவுமில்லை, ஆகையால்‌, 
யூதர்களுக்குச்‌ சொல்லப்பட்ட மேசியாவைக்‌ குறித்த பங்கு அவர்களுக்கு 
இருக்கவில்லை. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, மேசியா இஸ்ரவேலர்கள்‌ மூலமே 
வந்தார்‌ (ரோமர்‌ 9:4, 5). 

















இரண்டாவதாக, இஸ்ரவேலின்‌ காணியாட்சிக்குப்‌ புறம்பானவர்கள்‌. 
“காணியாட்சி” என்பது கிரேக்க வார்த்தையான ற்ப, என்பதன்‌ 
“ஓழு அலை” அல்லது 
“குரவை, ஒரு குடிமகனுக்கு. உரிமைகள்‌”! மனமாற்றப்பட்ட 
புறஜாதிகளுக்கு அவர்களுடைய முந்தின நிலைமையிலே தேவனோடு எந்தக்‌ 
குடியுரிமையையும்‌ அவர்கள்‌ அனுபவிக்க வில்லை. கிறிஸ்து வருவதற்கு முன்‌ 
யூதர்கள்‌ ஒரு தேவபக்தியுள்ள நாடாக தேவனோடு உண்மையான நட்புறவு 
கொண்டிருந்தார்கள்‌. புறஜாதிகளுக்கு அப்படியொரு நட்புறவு கிடைத்திருக்க 
வில்லை. தேவனுடைய மகத்துவமான தெரிவினால்‌ அவர்‌ இஸ்ரவேலருடன்‌ 


மொழிபெயர்ப்பு, அதன்‌ பொருள்‌ 


129 


ஒரு உடன்படிக்கையில்‌ இணைக்கப்பட்டார்‌ ஆனால்‌ புறஜாதிகளுடன்‌ எவ்வித 
பந்தத்திற்குள்ளாகவும்‌ நுழையவில்லை. புறஜாதிகள்‌ இஸ்ரவேல்‌ தேசத்தாருடன்‌ 
சேர்க்கப்பட வில்லை. “சேராதவர்கள்‌”” (4ற௭//௦7௦0) என்பது “பிரிவை 
உண்டாக்குதல்‌” என்ற பொருளைக்‌ கொடுக்கிறது.” இந்த வார்த்தை தோன்றும்‌ 
மற்ற வசனங்கள்‌ கொலோசெயர்‌ 1:21 மற்றும்‌ எபேசியர்‌ 4:18, இவை “முன்பு 
உறவு முறையில்‌ இருந்த ஒருவர்‌ இப்போது பிரிந்திருப்பது போல பேசுகிறது. ** 
எப்படியிருப்பினும்‌, நாம்‌ வாசிக்கிற இந்த வசனப்‌ பகுதியில்‌, விசேஷித்த 
சிலாக்கியங்களிலிருந்து பிரிக்கப்பட்டிருப்பதைக்‌ குறிக்கிறது. ஆபிரகாம்‌, 
ஈசாக்கு, யாக்கோபு வழிவராத ஜனங்களோடு பழைய ஏற்பாட்டின்‌ 
வரலாற்றில்‌ அவ்வப்பொழுது தேவன்‌ நட்புறவு கொண்டிருக்கத்தான்‌ 
செய்தார்‌ (அஆகுியாகமம்‌ 14ல்‌ மெல்கிசெதேக்‌; யாத்திராகமம்‌ 2; 3 ல்‌ எத்திரோ; 
எண்ணாகமம்‌ 22; 23 ல்‌ பிலேயாம்‌). 

மூன்றாவதாக, புறஜாதிகள்‌ வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கைக்கு 
அந்நியராயிருந்தனர்‌. கிரேக்க வசனப்‌ பகுதியில்‌ “வாக்குத்தத்தம்‌,” என்ற 
வார்த்தைக்கு முன்‌ “அந்நியர்‌,” என்றெ அடுத்து வரும்‌ பெயர்ச்சொல்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது, “வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கைக்கு அந்நியரும்‌.” “அந்நியா்‌” 
என்பது கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்லாகிய 8108 எனும்‌ வார்த்தையினால்‌ 
விளக்கப்படுத்தப்படுகிறது. “அதாவது ஒருவரது சொந்தக்‌ குடும்பத்தில்‌ 
சேராதவர்‌” மற்றும்‌, ஆதலால்‌ ஏதோ ஒன்றில்‌ “பங்கு இல்லாதவர்‌.” 
“வாக்குத்தத்தம்‌” என்பது தேவன்‌ வருகிற (வரவிருந்த) இரட்சகரைக்‌ குறித்து 
முற்பிதாக்களுடன்‌ செய்த வாக்குத்தத்தத்தை குறிப்பிட்டாக வேண்டும்‌ (காண்க 
ஆதியாகமம்‌ 12:1-7; 22:18; 26:4; 28:14). தேவன்‌ “உடன்படிக்கைகளை,” 
அல்லது “ஒப்பந்தங்களைச்‌” செய்தார்‌,” அதை ஆபிரகாமோடும்‌, ஈசாக்கோடும்‌, 





யாக்கோபோடும்‌, மற்றும்‌ தாவீதோடும்‌ செய்தார்‌. பவுல்‌ மோசேயின்‌ 
பிரமாணத்தைக்‌ குறிப்பாகச்‌ சொல்லவில்லை, ஏனெனில்‌ பிரமாணம்‌ 
இந்த ஆதிகால உடன்படிக்கைகளோடு “கூட்டப்பட்டது” (கலாத்தியர்‌ 
3:19). கலாத்தியர்‌ 3:16-22 ல்‌, ஆபிரகாமிடம்‌ செய்த வாக்குத்தத்தத்தையும்‌ 
சீனாய்‌ மலை வாக்குத்தத்தத்தையும்‌ அவர்‌ வித்தியாசமாக்கி முந்தினது 
வாக்குத்தத்தத்தின்‌ உடன்படிக்கை என்றும்‌ பிந்தினதை பிரமாணத்தின்‌ 
உடன்படிக்கை என்றும்‌ அவர்‌ குறிப்பிட்டார்‌. 





நான்காவதாக, அவர்கள்‌ நம்பிக்கையற்றவர்களாயிருந்தனர்‌, தெரிந்து 
கொள்ளப்பட்ட தேசமாகிய இஸ்ரவேலுக்குப்‌ புறம்பே, புறஜாதிகளுக்கு 
தேவனோடு உடன்படிக்கையின்படியான உறவுமுறை இருக்க வில்லை 
மற்றும்‌ வரவிருந்த மேசியாவைக்‌ குறித்த வாக்குத்தத்தம்‌ உடன்படிக்கையும்‌ 
இருக்க வில்லை. ஒரு இரட்சகரைப்‌ பற்றியோ இரட்சிப்பைப்‌ பற்றியோ 
அவர்களுக்கு நம்பிக்கையிருக்கவில்லை. புறஜாதியாருடைய அஞ்ஞான 
மதங்கள்‌ தங்களுடைய எதிர்கால ஜீவனைக்‌ குறித்த ஏக்கத்தை பிரதிபலித்தன, 
ஆனால்‌ பவுல்‌ அவர்கள்‌ நம்பிக்கையில்லாதிருந்த உண்மையைக்‌ குறித்து 
பேசினார்‌. அவர்களுக்கென மரணத்துக்குப்‌ பின்பு ஒரு வாழ்வை உண்டு 





என்ற நம்பிக்கையிருக்குமானால்‌ அது உண்மைக்குப்‌ புறம்பாக திரித்துக்‌ 
கூறப்பட்டதும்‌ பொய்யானதுமான  நம்பிக்கையுமாகும்‌. அவர்கள்‌ 
தேவனைக்‌ குறித்து அளவிடப்பட்ட அறிவை மட்டுமே கொண்டிருந்தனர்‌, 
மற்றும்‌ அவர்கள்‌ மரண சாதன வேத வசனங்களிலிருந்தும்‌ மேசியாத்துவ 





130 


வாக்குத்தத்தங்களிலிருந்தும்‌ விலக்கப்பட்டிருந்தனர்‌. புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌, அவர்களுடைய முந்தின நிலைமை அவர்களுக்கு 
நினைப்பூட்டப்பட்ட நிலையில்‌, “கிறிஸ்து (அவர்களுக்குள்‌) இருப்பதால்‌” 
இப்பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்பதால்‌ 
இன்னும்‌ அதிகமாகப்‌ பாராட்டுவார்கள்‌ (கொலோசெயர்‌ 1:27). 
ஐந்தாவதாக, அவர்கள்‌ இந்த உலகத்தில்‌ தேவனற்றவர்களாயிருந்தார்கள்‌. 
அவர்களின்‌ ஆளுகை “இவ்வுலக வழக்கத்துக்கேற்றதாயிருந்தது” (2:2), இது 
தேவனிடத்திலிருந்து பிரிந்திருந்த ஒரு உலகம்‌. பொய்யான தேவர்களை 
சேவித்த அவர்களை உண்மையான தேவனற்றவர்களாகவும்‌ உண்மையான 
நம்பிக்கையற்றவர்களாகவும்‌ விட்டுவிட்டது. கலாத்தியர்‌ 4:8 ல்‌, புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்களின்‌ முந்தின நிலையை பவுல்‌ விவரித்துப்‌ பேசினார்‌: “ 
தேவனை அறியாமலிருந்தபோது, சுபாவத்தின்படி தேவர்களல்லாத 





ங்கள்‌ 


வர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள்‌.”” புறஜாதிகள்‌, உண்மையான தேவனை 
அறியாமலிருந்தபடியால்‌, “தேவனற்றவர்களாயிருந்தனர்‌” (21/208). பவுலின்‌ 
மதிப்பீட்டின்படி அவர்களுடைய நிர்பந்தமான சூழ்நிலை அவர்களை 
தேவனற்றவர்களாகவும்‌ உலகில்‌ நம்பிக்கையற்றவர்களாகவுமாக்கியிருந்தது. 


கிறிஸ்துவுக்குள்‌ சமீபமானார்கள்‌ (2:13) 


முன்னே தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ 
கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌. 


வசனம்‌ 13. நிச்சயமாக பவுல்‌ புறஜாதிக்கிறிஸ்தவர்களுக்கான நற்செய்தி 
யையும்‌ கொண்டிருந்தார்‌. வசனம்‌ 4 “தேவனோ.” என்ற வார்த்தையில்‌ 
துவங்குவது எபேசியார்கள்‌ கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பிருந்த 
நிலைக்கும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கற நிலைக்கும்‌ இடையே உள்ள அனைத்து 
வித்தியாசங்களையும்‌ ஏற்படுத்துகிறது, அதுபோலவே வசனம்‌ 13 இப்பொழுது 
எனும்‌ வார்த்தையைக்‌ கொண்டுள்ளது. வசனங்கள்‌ 13 லிருந்து 22 வரை 
சுவிசேஷத்துக்குக்‌ கழ்ப்படி வதற்கு முன்னிருந்த கூர்மையான முரண்பாட்டை 
விளக்குவதாயுள்ளது. “முன்னே” எனும்‌ வார்த்தை “இப்பொழுது” என்பதற்கு 
முரணானது. தூரமாயிருந்த என்பதும்‌ சமீபமானீர்கள்‌ என்பதும்‌ இந்த 
மனமாற்றப்பட்ட புறஜாதிகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருந்தார்கள்‌ என்ற 
உண்மையை தெளிவாக்குகிறது. 

பழைய ஏற்பாட்டில்‌, புறஜாதிகள்‌ தூரத்திலிருந்தவர்கள்‌ என்று 
குறிப்பிடப்பட்டார்கள்‌ (காண்க உபாகமம்‌ 29:22; 1 இராஜாக்கள்‌ 





8:41; எரேமியா 5:15), இஸ்ரவேலர்கள்‌ சமீபமாயிருப்பவர்கள்‌ என்று 
கூறப்பட்டனர்‌ (சங்கதம்‌ 148:14). ஆதிலும்‌, சமீபமானீர்கள்‌ என்று எபேசியர்‌ 
2 ல்‌ சொல்லப்படுவது புறஜாதிகள்‌ யூதர்களாயெ இரு சாராரையும்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது, அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ புதிதாய்க்‌ கட்டப்பட்ட 
விசுவாசமுள்ள சமுகாயம்‌, என்று எபேசியர்‌ 2 ம்‌ அதிகாரத்தின்‌ பின்பகுதி 
காட்டுகிறது. 

இப்போதுள்ள சாத்தியக்கூறு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே யூதர்களும்‌ 
புறஜாதிகளும்‌ சமீபமாய்‌ வரவமழைக்கப்பட்டார்கள்‌. இது கிறிஸ்து 


131 


“பாவமன்னிப்பிற்கென்று அநேகருக்காக” இரத்தம்‌ சிந்திய இடமாகிய 
சிலுவையை சுட்டிக்காட்டுகிறது (மத்தேயு 26:28). சிலுவையின்‌ செய்தி, கிறிஸ்து 
தமது மரணத்தில்‌ நமது பாவங்களை தம்மீது ஏற்றுக்‌ கொண்டு அவருடைய 
நீதியை நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்தார்‌ என்ற உண்மையை உள்ளடக்குகிறது 
(காண்க 2 கொரிந்தியர்‌ 5:21). பாவிகளாக இருந்த நாம்‌, நீதிக்கென்று எந்த 
உரிமையும்‌ அற்றவர்களாயிருந்கோம்‌ (ரோமர்‌ 6:20). நீதியற்றவர்களாய்‌ 
இருந்தபடியினாலே, தேவன்‌ தமது நீதியுள்ள செய்கையினாலே நம்மை 
நீதிமான்கள்‌ என்று அறிவித்தாலொழிய மற்றும்‌ அறிவிக்கும்‌ வரை தேவனோடு 
நாம்‌ நட்புறவு வைக்க முடியாது. 

பவுல்‌ “சமீபமானீர்கள்‌,” என்று பேசியபோது, தேவனுக்கு அருகாமையில்‌ 
தேவனிடத்தில்‌ கொண்டு வரப்படுவதையே அவர்‌ குறிப்பிட்டார்‌. 
எபிரெயருக்கு எழுதின எழுத்தாளர்‌ குறிப்பிடுகையில்‌ “நாம்‌ பரிசுத்த 
ஸ்தலத்தில்‌ பிரவேசிப்பதற்கு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே நமக்குத்‌ தைரியம்‌ 
உண்டாயிருக்றெது” என்று சொன்னார்‌ (எபிரெயர்‌ 10:19). பின்பு அவர்‌ 
“அவரிடத்தில்‌ சேரக்‌ கடவோம்‌” என்று அவர்களை ஊக்கப்படுத்தினார்‌ 





(எபிரெயர்‌ 10:22). பரிசுத்த தேவன்‌ நம்மை அவருக்குச்‌ சமீபமாய்‌ வரும்படி 
அழைக்க முடியும்‌ ஏனெனில்‌ அவரிடத்தில்‌ அணுக ஏதுவான - கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தை நமக்கு கையளித்திருப்பதன்‌ மூலம்‌ நாம்‌ நெருங்கிச்‌ சேரலாம்‌. 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்போது, நாம்‌ நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய்‌, 
நீதிமான்கள்‌ என்று அறிவிக்கப்பட்டவர்களாய்‌ இருக்கிறோம்‌ ஏனெனில்‌ நாம்‌ 
கிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கிறோம்‌. தேவன்‌ பாவத்தின்‌ மீது தமது 
கோபாக்கினையை சிலுவையிலே செலுத்தி அதினாலே ஞானஸ்நானத்தி 
ன்போது அவர்‌ தமது இரக்கத்தை பாவிகள்மேல்‌ ஊற்றினார்‌. தேவன்‌, 
ஆகையால்‌, பாவிகளை நீதிமான்களாக்குவதில்‌ நீதியுள்ளவராயிருக்கிறார்‌ 
(ரோமார்‌ 3:26), சிலுவையின்‌ இரத்தம்‌ அவருடைய பரிசுத்த நடக்கையின்‌ 
கோரிக்கையைச்‌ சந்தித்தது. 

இந்த இடத்தில்‌ ஒரு கேள்விக்கு பதிலளிக்கப்பட வேண்டும்‌: பாவிகளை 
நீதிமான்களாக்க இரத்தம்‌ ஏன்‌ அவசியமானது? பழைய ஏற்பாட்டுக்‌ காலம்‌ 
முழுவதும்‌ மிருகபலிகளின்‌ இரக்கம்‌ செலுத்தப்பட்டு வந்தது. அந்தக்‌ கால்‌ 
நடைகளின்‌ இரத்தம்‌ பாவத்தைப்‌ போக்கவில்லையெனக்‌ காண்பிக்கும்‌ 
பொருட்டு, அந்த பலிகள்‌ மறுபடியும்‌ மறுபடியும்‌ செலுத்தப்பட்டன 
(எபிரெயர்‌ 10:1-4). இருப்பினும்‌ கால்நடைகளின்‌ பலிகள்‌ உண்மையான 
தேவ ஆட்டுக்‌ குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவைக்‌ காட்சிப்படுத்தின. 
அந்த தேவ ஆட்டுக்‌ குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின்‌ ஒரே முறை பலி 
நித்திய பாவ நிவர்த்தி செய்யக்‌ கூடியதாயிற்று (யோவான்‌ 1:29; எபிரெயர்‌ 
10:10-14). உலகத்திற்கு மீட்பைக்‌ கொண்டு வர அவரது இரத்தம்‌ ஏன்‌ 
அவசியமானதாயிருந்தது? நியாயப்பிரமாணத்தின்‌ கீழ்‌ செலுத்தப்பட்ட 
பலியை விளக்கப்படுத்தி, லேவியராகமம்‌ 17:11 ல்‌ சொல்லுகிறது, “மாம்சத்தின்‌ 
உயிர்‌ இரத்தத்தில்‌ இருக்கிறது.” தமது இரத்தத்தை இயேசு சிந்தினதின்‌ மூலம்‌, 
இயேசு நமது நிறைவற்ற வாழ்விற்கு நிறைவான ஜீவியத்தைக்‌ கொடுத்தார்‌. 
ஆவிக்குரிய முறையிலும்‌ நித்தியத்திலும்‌ நாம்‌ வாழும்படிக்கு - அவர்‌ தமது 
இரத்தத்தை சிந்தி மரித்தார்‌. 





132 


பயன்பாடு 


கிறிஸ்துவுக்குள்‌ ஆசீர்வாதங்கள்‌ (2:13) 
எபேசியர்‌ 2 ல்‌ சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
மட்டுமே இருக்கிறது (2:18). ஒவ்வொரு தனிநபருக்கும்‌ தேவனுடைய 
அன்பு, இரக்கம்‌, கிருபை ஆகியவை சிலுவையிலே கிறிஸ்து பலியானதன்‌ 
மூலம்‌ அளிக்கப்பட்டுள்ளது, அதை ஏற்றுக்கொள்ள ஓவ்வொரு 
குனிநபரும்‌ அழைக்கப்படுகறொர்‌. கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்‌ கொண்டு 
வருகிறவர்கள்‌ தேவனிடத்திலிருந்து அந்நியமாக்கப்படுவதிலிருந்து 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய நிபந்தனைகளை ஏற்று 
இரட்சிப்படைய விசுவாசித்து, உறுதியான நம்பிக்கை கொண்டு, அவருக்குக்‌ 
கீழ்ப்படிகன்றனர்‌. விசுவாசத்துடன்‌ பதில்‌ செய்வதில்‌ “இயேசு கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்பண்ணப்படுவதும்‌” உள்ளடங்கும்‌ (ரோமர்‌ 6:3), அங்கேதான்‌ 
இரட்சிப்பு காணப்படுகிறது. இப்படியாக தேவனுடைய அழைப்பை 
ஏற்றுக்கொள்வது கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே “விசுவாசத்தைக்‌ கொண்டு 
..இருபையினாலே” இரட்சிக்கப்படுவதில்‌ பலனடை றது (2:8). 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 








குறிப்புகள்‌ 

10. 0. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. 
and rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: 
Baker Book House, 1977), 528; see also Walter Bauer, 4 Greek- English Lexicon of the New 
Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick William Danker 
(Chicago: University of Chicago Press, 2000), 845. 2Andrew T. Lincoln, Ephesians, Word 
Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 137. °Ibid. *Ethelbert W. Bullinger, 
A Critical Lexicon and Concordance to the English and Greek New Testament (London: Samuel 
Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency 
Reference Library, 1975), 741. Kenneth S. Wuest, Wuests Word Studies from the Greek New 
Testament for the English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. 
Eerdmans Publishing Co., 1953), 73. *Bullinger, 192. 


133 


7 
அவருடைய 
சாரீரத்திற்குள்‌ சமாதானம்‌ 
ஏற்பட சாத்தியமாயிற்று 


[2:14-22] 


யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்குமிடையேயான முழுமையான 
வித்தியாசங்களை சுட்டிக்‌ காட்டிய பின்‌, பவுல்‌ இரண்டு கூட்டங்களுக்கு 
மிடையே சமாதானமான உறவு ஏற்பட்டிருக்கக்‌ கூடும்‌ என்று அறிவித்தார்‌. இது 
எப்படி சாத்தியமாகும்‌? பவுல்‌ “அவரே நம்முடைய சமாதானக்‌ காரணரானாரா்‌” 
என்று சொன்னார்‌ (2:14). இங்கே, அவர்‌ 2:18 வசனங்களினூடே செல்லும்‌ 
ஒரு கருத்தை - சமாதானத்துக்கடுத்த ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தினார்‌. 
அப்போஸ்தலன்‌ முதலாவதாக யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்குமிடையே 
சமாதானத்தை முன்வைத்தார்‌ (2:14, 15); பிறகு மனுஷருக்கும்‌ தேவனுக்கு 
மிடையேயான சமாதானத்தைக்‌ குறித்து விவாதித்தார்‌ (2:16-18). 





சகல ஜனத்தாருக்கும்‌ ஒரே சரீரத்திற்குள்‌ சமாதானம்‌ 
(2:14, 15) 


“எப்படியெனில்‌, அவரே நம்முடைய சமாதானகாரணராக, 
இருதிறத்தாரையும்‌ ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாயெ 
நடுச்சுவரைத்‌ தகர்த்து '£சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தைத்‌ 
தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிறத்தாரையும்‌ தமக்குள்ளாக 
ஒரே புதிய மனுஷனாகச்‌ சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்‌ பண்ணி[னார்‌]. 


வசனம்‌ 14. ஏசாயா 9:6 ல்‌ மேசியா வரவிருந்த “சமாதான 
பிரபு” என்று முன்னிறுத்தப்பட்டார்‌. கிறிஸ்துவின்‌ பிறப்பின்‌ போது, 
தேவதூதர்கள்‌ “மனுஷர்களுக்குள்ளே சமாதானம்‌” என்று பாடினார்கள்‌ 
லூக்கா 2:14). இருப்பினும்‌, எபேசியர்‌ 2 ல்‌ பவுல்‌ இயேசுவை நமது 
சமாதானமாக முன்‌ நிறுத்துகிறார்‌, ஏனெனில்‌ மனுஷருக்குள்ளே சமாதானமும்‌ 
தேவனுக்கும்‌ மனுஷனுக்கும்‌ இடையிலான சமாதானமும்‌ கிறிஸ்துவாயெ 
நபருக்குள்‌ கட்டுமானம்‌ பெற்றுள்ளது. இந்தப்‌ பயன்பாட்டின்‌ ஆற்றல்‌ 
வலியுறுத்தலுக்குரியது; பின்‌ வருமாறு அதை வாசிக்கலாம்‌, “அவர்‌ தாமே, அவர்‌ 
தான்‌, வேறொருவருமில்லை ...””” அவர்‌ எனும்‌ பதம்‌ “அவரை மட்டும்‌” என்று 
பொருளுடையது மன்றி, “அவா்‌ தமத ய 1 ததும்‌ உடையவர்‌” என்றும்‌ 


134 


பொருள்படும்‌.” கூடுதலாக, “சமாதானம்‌” என்பது கிரேக்க வசனப்பகுதியில்‌ 
அடுத்து வரும்‌ துணைபெயர்ச்‌ சொல்லைக்‌ கொண்டுள்ளது, ஆதலால்‌, இந்த 
கருத்து இப்படியாக வாசிக்கப்படவேண்டும்‌, “அவர்‌ தாமே, வேறுயாருமல்ல, 
நமக்கு சமாதானக்‌ காரணர்‌ ஆனார்‌,” அவர்‌ நம்முடைய சமாதானக்காரணர்‌; 
அவர்‌ மூலமாய்‌ நமக்கு சமாதானம்‌ உண்டாயிருக்கிறது, அவராலேயன்றி 
சமாதானம்‌ இல்லை. 

வசனம்‌ 14 ல்‌ வருகிற “சமாதானம்‌,” ச்ச, என்பது “ஒரு காலத்தில்‌ 
பிரிந்திருந்தவைகள்‌ ஒன்றாக்கப்பட்டு விட்டது?” என்பதோடு சேர்ந்து வருகிற 
சொல்‌. அந்த வசனப்பகுதியில்‌, “பிரிந்திருந்தவைகள்‌” என்பது யூதர்களையும்‌ 
புறஜாதியாரையும்‌ குறிக்கிறது என்று வசனப்பகுதி காட்டுகிறது. முதல்‌ 
நூற்றாண்டில்‌, யூதர்களும்‌ புறஜாதிகளும்‌, மனிதருடைய கோணத்தில்‌, 
நம்பிக்கையற்ற நிலையில்‌ பிரிந்திருந்தனர்‌. யூதர்கள்‌ புறஜாதி மக்களை 
அருவெறுக்கத்தக்கவர்களைப்‌ போலவும்‌, அசுத்தமான நாய்களைப்‌ போலவும்‌ 
பார்த்தனர்‌ (மத்தேயு 15:27). அவர்கள்‌ புறஜாதி மக்களின்‌ வீடுகளில்‌ நுழைய 
மாட்டார்கள்‌ (காண்க நடபடிகள்‌ 10:28). புறஜாதிகளும்‌ அதற்கு மாறாக 
யூதர்களை பிரிவினை வாதிகளாகவும்‌, முரட்டு சுபாவமும்‌ அகந்தையும்‌ 
உள்ளவர்களாகவும்‌ இனவெறியர்களாகவும்‌ பார்த்தனர்‌. 

அகிலும்‌, இருதிறத்தாரையும்‌, கிறிஸ்து ஒரே கூட்ட மக்களாக்கினார்‌. 
இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை. “நமது சமாதான காரணராக” கிறிஸ்து 
தமது சிலுவையின்‌ மூலம்‌ இந்த ஒற்றுமையை சிருஷ்டித்தார்‌. சிலுவையின்‌ 
குறுக்கு விட்டமாகிய மரம்‌ இரண்டு திசைகளை நோக்கி செய்யப்பட்டிருந்தது, 
கிறிஸ்துவின்‌ கரங்கள்‌ இரண்டு எதிரெதிர்‌ திசைகளில்‌ யூதர்களையும்‌ புறஜாதி 
களையும்‌ ஒன்றாக்கும்படி நீட்டி வைக்கப்பட்டிருந்தது. 

இந்த இரு திறத்தாரையும்‌ தமது சரீரத்திற்குள்‌ கொண்டுவர, கிறிஸ்து 
நடுவாக நின்ற பிரிவினையாகிய சுவரைத்‌ தகர்த்தார்‌. “பிரிவினையாக” 
(ஓhragmos) யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்கும்‌ இடையில்‌ இருந்த சுவர்‌ தேவனால்‌ 
இஸ்ரவேலர்களுக்கு பிரதானமாய்க்‌ கொடுக்கப்பட்டிருந்த மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணம்‌ தான்‌ (காண்க 2:15). நியாயப்பிரமாணம்‌ யூதர்களை 
தேவனுடைய உடன்படிக்கையின்‌ ஜனங்களாக்கி மற்றவர்களிடமிருந்து 
அவர்களைப்‌ பிரித்தது. நியாயப்‌ பிரமாணத்தினால்‌ கூடுதல்‌ பிரிவினைச்‌ 
சுவர்களும்‌ கட்டப்பட்டன. உதாரணமாக, எருசலேமிலிருந்த 
தேவாலயம்‌ யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்குமிடையே பிரிவினையை 
உண்டுபண்ணுவதாயிருந்தது. தேவாலயத்துக்குப்‌ புறம்பே வெளிப்பிரகாரம்‌ 
இருந்தது, அது புறஜாதிகளின்‌ பிரகாரம்‌ என்றமைக்கப்பட்டது, அதற்குள்‌ யார்‌ 
வேண்டுமானாலும்‌ போகலாம்‌. புறஜாதிகளின்‌ பிரகாரத்துக்குள்‌ ஸ்திரீகளுக்கான 
பிரகாரம்‌ அமைந்திருந்தது, அதற்குள்‌ யூத ஸ்திரீகள்‌ பிரவேசிப்பார்கள்‌. 
ஸ்திரீகளின்‌ பிரகாரத்தைத்‌ காண்டி உள்ளே, இஸ்ரவேலின்‌ பிரகாரம்‌ இருந்தது, 
அதற்குள்‌ யூத புருஷர்கள்‌ மட்டும்‌ பிரவேசிப்பார்கள்‌. அடுத்து தேவாலயம்‌ 
அமைந்திருந்தது, அதற்குள்‌ ஆசாரியர்கள்‌ மட்டும்‌ பிரவேசித்தார்கள்‌.* புறஜாதி 
களின்‌ பிரகாரத்தையும்‌ ஸ்திரீகளின்‌ பிரகாரத்தையும்‌ பிரித்துக்காட்டும்‌ 
கல்சுவற்றின்‌ மேல்‌ அந்நியர்‌ எவரும்‌ பிரவேசிக்க தடைசெய்யப்பட்ட 
இடம்‌ “மீறுவோர்‌ மரணதண்டனைக்கு உட்படுவார்கள்‌” என்ற வாசகம்‌ 
எழுதப்பட்டிருந்தது.” 





135 


தேவாலயம்‌ அடையாளமாக தேவனுடைய  பிரசன்னத்திலிருந்து 
புறஜாதிகளை துண்டித்துப்‌ போட்டது. பவுல்‌. எபேசுப்பட்டணத்து 
புறஜாதியைச்‌ சேர்ந்த, துரோபீமு என்பவனை, தேவாலயத்தின்‌ பிரிவினைச்‌ 
சுவரைத்‌ தாண்டி கூட்டிக்‌ கொண்டு போனதற்காக தவறாகக்‌ குற்றஞ்‌ சுமத்தி 
அவரை கைது செய்து காவல்‌ வைத்ததால்‌, பவுலுக்கு அந்தப்‌ பிரிவினை நன்கு 
அறியப்பட்டிருந்த ஒன்று நடபடிகள்‌ 21:28, 29). 

வசனம்‌ 15. தேவன்‌ யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ சட்ட 
திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தைத்‌ தம்முடைய மாம்சத்தினாலே 
ஒழித்து, ஒன்றாக்கி சாதித்தார்‌. வசனம்‌ 13 கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
தூரத்திலிருந்தவர்களை சமீபமாக்கிற்று என்றும்‌, வசனம்‌ 14 கிறிஸ்துவே 
நமது சமாதானகாரணராகி, இருதிறத்தாரையும்‌ ஒன்றாக்கினார்‌, ஏனெனில்‌ 
பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை அவர்‌ தகர்த்தார்‌ என்றும்‌ சொல்லுகிறது. 
அப்படிப்பட்ட வசனப்‌ பகுதியிலிருந்து, “மாம்சத்தினாலே ஒழித்து” என்பதை 
நாம்‌ சிலுவையைக்‌ குறிப்பதாக எடுத்துக்கொள்கிறோம்‌. அவர்‌ சிலுவையிலே 
மரித்த பொழுது, நியாயப்பிரமாணத்தால்‌ ஏற்படுத்தப்பட்ட யூதர்களுக்குள்ளும்‌ 
புறஜாதிகளுக்குள்ளும்‌ இருந்த பகைமையை அப்புறப்படுத்தினார்‌. 
எப்படியெனில்‌ பிரிவினைக்கு அடிப்படைக்‌ காரணியாக இருந்ததை - 
நியாயப்பிரமாணத்தையே ஒரு முடிவுக்குக்‌ கொண்டு வந்ததால்‌ இது 
சாத்தியமாயிற்று. “ஒழித்து” (81௭2௭0) என்பதன்‌ பொருள்‌ ஓன்றை 
“பயனற்றதாக்கு”*” அல்லது “முடிவுக்குக்‌ கொண்டுவா”” என்பதாகும்‌. 

ஒருவர்‌ தனது யூகத்தால்‌ கிறிஸ்து சடங்காச்சாரப்‌ பகுதி பிரமாணத்தையே 
முடிவுக்குக்‌ கொண்டுவந்தார்‌ அல்லது சட்ட ரீதியான கட்டுப்பாட்டுப்‌ 
பிரமாணத்தின்‌ பகுதியையே ஓழித்தார்‌ என்று வாதிடுவது உண்மைக்‌ 
கருத்தை அவர்‌ தவற விட்டு விட்டார்‌ என்று பொருள்‌. பவுல்‌ கூறும்‌ 
போது, “சட்டஇட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து தமது 
மாம்சத்தினாலே ஒழித்தார்‌” என்று சொன்னார்‌. “சட்டதிட்டங்கள்‌” (671/0/6) 
“கட்டளையிடும்‌ ஒருவருடைய அதிகாரத்கைச்‌ சுட்டிக்காட்டுகிறது” - இந்த 
வகையில்‌, அது தேவனைக்‌ குறிக்கிறது. “திட்டங்கள்‌” என்பவை “உபதேச 
வாக்கியங்கள்‌” (8௦1௭) நியாயப்பிரமாணத்தில்‌ இடம்‌ பெற்றிருந்தவை. 
சட்டங்களாலும்‌ உபதேசக்‌ கோட்பாடுகளாலும்‌ ஏற்படுத்தியிருந்த, 
முழுப்பிரமாணமும்‌, கிறிஸ்து சிலுவையில்‌ மரித்தபோது முடிவுக்கு வந்தது. இது 
நடவாதிருந்திருக்குமானால்‌, பிறகு யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்குமிடையே 
நிலவி வந்த பகைமை. “சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணம்‌” தொடர்ந்து 
இருந்திருக்கக்‌ கூடும்‌. 

இரு திறத்தாரையும்‌ ஒருவரோடொருவரை ஓப்புரவாக்கி பிரிவினையாக 
நின்ற நடுச்சுவரை தமது மரணத்தால்‌ கிறிஸ்து தகர்த்து, “இருதிறத்தாரையும்‌ 
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படிச்‌ சமாதானம்‌ 
பண்ணினார்‌.” அவர்‌ “இரு திறத்தாரையும்‌ ஒரே புதிய மனுஷனாக தமக்குள்‌ 
சிருஷ்டிப்பதற்கு” அவர்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தினார்‌. 
“சிருஷ்டித்தல்‌” என்பது இங்கே ற௦/20, “உண்டாக்க” என்ற வார்த்தையைக்‌ 
குறிப்பிடாமல்‌, “சிருஷ்டிப்பதுற்கு,” 20, எனும்‌ வார்த்தையைப்‌ 
பயன்படுத்தினார்‌, அதன்‌ பொருள்‌ “படைப்பதற்கு.” யூதர்களிடமிருந்த 
சிறப்பம்‌சங்களையும்‌ புறஜாதிகளிட மிருந்த சிறப்பம்சங்களையும்‌ 


136 


ஒன்றிணைத்து எளிமையாக ஒற்றுமையை ஏற்படுத்த தம்மை கிறிஸ்து 
அர்ப்பணிக்கவில்லை. மாறாக, கிறிஸ்து யூதர்களையும்‌ புறஜாதி 
களையும்‌ ஏதோ முழுவதுமான புதிய ஒன்றை - “ஓரே புதிய மனுஷனாக” 
சிருஷ்டிக்க கிறிஸ்து முற்பட்டார்‌. இந்த புதிய மனுக்குலம்‌ “அவருக்குள்‌” 
சிருஷ்டிக்கப்பட்டது. 2 கொரிந்தியர்‌ 5:17ல்‌, பவுல்‌, “இப்படியிருக்க 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருந்தால்‌ புதுசிருஷ்டியாயிருக்கிறான்‌” என்று 
சொன்னார்‌. ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படும்போது, 
அவர்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய, சபையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படுகறொர்‌ 
(காண்க ரோமர்‌ 6:8; 1 கொரிந்தியர்‌ 12:13). கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ 
ஒருவர்‌ ஒரு புது சிருஷ்டியாயிருந்தால்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ அநேகரும்‌ 
புதிய சிருஷ்டிகளே, “ஒரே புதிய மனுஷனாக,” கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்குள்‌ 
இருக்கிறார்கள்‌. 

கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ இருக்கும்‌ ஜனங்கள்‌, அவருடைய சபையில்‌, 
இன்னமும்‌ ஆணாகவும்‌ பெண்ணாகவும்‌, ஐசுவரியவான்களாகவும்‌ 
ஏழைகளாகவும்‌, முதலாளிகளும்‌ வேலைக்காரர்களும்‌ (6:5-9) யூதர்களும்‌ 
புறஜாதிகளுமாயிருக்கின்றனர்‌. எப்படியாயிருப்பினும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கிற யாவரும்‌ - அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வருவதற்கு முன்‌ 
யாராயிருந்திருந்தாலும்‌ அல்லது என்னவாக இருந்திருந்தாலும்‌ - அவர்களுக்கு 
தேவனிடத்தில்‌ ஒரேவித உரிமையும்‌ புதிய சிருஷ்டிக்குரிய முக்கியத்துவமும்‌, 
புதிய மனுக்குலமாக, கிறிஸ்துவின்‌ சபையாகிய, சரீரமாயுமிருக்றொர்கள்‌. 
நமக்குள்‌ இருந்த வித்தியாசங்கள்‌ தேவனால்‌ ஒழுங்காக்கப்பட்டுள்ளது, 
ஆனால்‌ கிறிஸ்துவுக்குள்‌ என்னவாக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்கிற மாபெரும்‌ 
காரியத்துடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்போது இந்த வித்தியாசங்களெல்லாம்‌ 
மங்கலாகக்‌ காணப்படுகின்றன. பவுல்‌ கலாத்தியர்களிடத்தில்‌ அறிவித்ததாவது, 


“நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து இயேசுவைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தினால்‌ 
தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில்‌, உங்களில்‌ 
கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம்‌ பெற்றவர்கள்‌ எத்தனைபேரோ, 
அத்தனை பேரும்‌ கிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ கொண்டீர்களே. யூதனென்றும்‌ 
கிரேக்கனென்றுமில்லை,. அடிமையென்றும்‌ சுயாதனனென்றுமில்லை, 
ஆணென்றும்‌ பெண்ணென்றுமில்லை; நீங்களெல்லாரும்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ ஒன்றாயிருக்கிறீர்கள்‌” (கலாத்தியர்‌ 3:26-28). 


சபையிலே ஆற்ற வேண்டிய கடமையைக்‌ குறித்து பவுல்‌ இங்கே பேசவில்லை, 
மாறாக தேவனிடத்தில்‌ இருக்கிற சம உரிமையைக்‌ குறித்துப்‌ பேசுறார்‌. அவர்‌ 
வாழ்வின்‌ நிலைகளை படம்பிடித்துக்காட்டவில்லை, மாறாக தேவனோடுள்ள 
உறவு முறையைக்‌ காட்டுகிறார்‌. ஒருவருடைய தனிப்பட்ட அடையாளத்தைக்‌ 
குறித்த கேள்வியல்ல, மாறாக ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ யாராக மாறுகிறார்‌ 
என்பது தான்‌ காரியம்‌ - புதிய சிருஷ்டியின்‌ அங்கமாகிறாரா என்பது தான்‌. 
சகல ஜனங்களையும்‌ ஒன்றிணைக்கும்‌ கடமையை கிறிஸ்து மிகப்பெரிய 
இலக்காக சிலுவையிலே சாதித்தார்‌. ஆகிலும்‌, மனிதனுக்கு மனிதன்‌ 
ஒன்றிணைக்கப்பட்டது கிறிஸ்துவின்‌ மிகப்‌ பெரிய சாதனையல்ல. அதைக்‌ 
காட்டிலும்‌ மிகப்‌ பெரிய சாதனை சகலமும்‌ தேவனோடு ஒன்றிணைக்கப்பட்ட 
வாய்ப்பாகும்‌. இதுதான்‌ தேவனுடைய நிறைவான இலக்காக இருந்து தாம்‌ 


137 


வெளியரங்கமாக்கக்‌ கொண்டிருந்த நோக்கமாகும்‌ (காண்க 1:9, 10). 


ஒரே சரீரத்திற்குள்‌ தேவனோடு சமாதானம்‌ (2:16-22) 


பகையை சிலுவையினால்‌ கொன்று, அதினாலே இருதிறத்தாரையும்‌ 
ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கனார்‌. அல்லாமலும்‌ அவர்‌ 
வந்து, தூரமாயிருந்த உங்களுக்கும்‌ சமீபமாயிருந்த அவர்களுக்கும்‌, 
சமாதானத்தைச்‌ சுவிசேஷமாக அறிவித்தார்‌. அந்தப்படியே நாம்‌ 
இருதிறத்தாரும்‌ ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில்‌ சேரும்‌ 
சிலாக்யெத்தை அவர்‌ மூலமாய்ப்‌ பெற்றிருக்கிறோம்‌. ஆகையால்‌, 
நீங்கள்‌ இனி அந்நியரும்‌ பரதேசிகளுமாயிராமல்‌, பரிசுத்தவான்‌௧ளோடே 
ஒரே நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, அப்போஸ்தலர்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ 
கட்டப்பட்ட வர்களுமாயிருக்கறீர்கள்‌; அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே 
மூலைக்கல்லாயிருக்கிறார்‌; 21அவர்மேல்‌ மாளிகை முழுவதும்‌ இசைவாய்‌ 
இணைக்கப்பட்டு, கர்த்தருக்குள்‌ பரிசுத்தஆலயமாய்‌ எழும்புகிறது; 22 அவா்‌ 
மேல்‌ நீங்களும்‌ ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாகக்‌ கூட்டிக்‌ 
கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌. 


வசனம்‌ 16. சிலுவை மூலமாக இயேசு பாவிகளை தேவனுக்கு 
ஒப்புரவாக்குதலை சாத்தியமாக்கினார்‌. இயேசு நமது பாவங்களை தம்மேல்‌ 
சுமந்தார்‌ அதினாலே அவரது நீதியை நம்மேல்‌ ஏற்றுக்கொள்ள ஏதுவாக்கினார்‌. 

ஒரே சரீரத்திற்குள்ளாக தேவனுக்குள்‌ ஒப்புரவாகுதல்‌ இடம்‌ 
பெறுகிறது. எபேசியரில்‌ சொல்லப்படும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ அவருடைய 
சபை (காண்க 1:22, 23), “புதிய மனிதன்‌” (காண்க 2:15), ஆகையால்‌, 
தேவனோடு ஒஓப்புரவாகியிருக்கிற ஒவ்வொரு நபரும்‌ சபையில்‌ ஒரு 
அங்கமாவார்‌. தேவனிடத்தில்‌ ஒப்புரவாகுதல்‌ என்பது சபைக்குள்‌ இருப்பது. 
நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்ட போது, அவருடைய 
சரீரமாகிய சபைக்குள்‌, ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌ (1 கொரிந்தியர்‌ 
12:13). எனவே, கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பது என்பது, சபைக்குள்‌ இருப்பது. 
ஒருவர்‌ சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிவதற்கு முன்‌, அவர்‌ கிறிஸ்துவுக்குப்‌ 
புறம்பே இருக்கிறார்‌, சபைக்குப்‌ புறம்பே இருக்கிறார்‌, தேவனிடத்தில்‌ 
ஒப்புரவாகுதலுக்குப்‌ புறம்பேயிருக்கிறார்‌. 

அப்படிப்பட்ட நிலைமை தேவனுடைய இருபையையோ அல்லது 
கிறிஸ்துவின்‌ சிலுவையையேோ மதிப்பைக்‌ குறைக்காது. அதே போல 
சபையின்‌ மேலோ அல்லது மனிதனுடைய பகுதியில்‌ இரட்சிப்பின்‌ மீதோ 
அதிக வலியுறுத்தலைக்‌ கொண்டி ராது. தேவனுடைய கிருபையும்‌ கிறிஸ்துவின்‌ 
சிலுவையும்‌ மனிதனுடைய ஏற்றுக்‌ கொள்ளுதலினால்‌ மட்டுமே பெற்று சரிவர 
செயல்பட முடியும்‌. தேவன்‌ இரட்சிப்பை நம்மீது திணிப்பதில்லை. சபையல்ல, 
கிறிஸ்துவே இரட்சகர்‌, ஆனால்‌ சபை என்பது இரட்சிக்கப்பட்டவர்கள்‌. 
மனிதன்‌ தனக்குத்தானே தன்னை இரட்சித்துக்கொள்ள இயலாது, ஆனால்‌ 
அவன்‌ கிறிஸ்துவில்‌ இருக்கிற இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளக்‌ கூடும்‌. அவன்‌, 
தன்னுடைய ஏற்றுக்‌ கொள்ளுதலால்‌, தேவன்‌ தன்னை இரட்சிக்க அனுமதிக்க 





138 


முடியும்‌, சபையில்‌ சேர்த்துக்‌ கொள்ளவும்‌, அவருக்குள்‌ தன்னை “ஒரே 
சரீரத்தில்‌” ஒப்புரவாக்கிக்‌ கொள்ளவும்‌ முடியும்‌. 

சிலுவையினாலே தேவன்‌ பகையைக்‌ கொன்று மனுஷனுக்கும்‌ 
மனுஷனுக்கும்‌ தேவனிடத்திலிருந்து அந்நியமாக்கப்பட்டிருந்த 
மனுஷனுக்கும்‌ தேவனுக்குமிடையே இருந்த பகைமைக்கு முடிவைக்‌ 
கொண்டு வந்தார்‌. வசனம்‌ 15 ல்‌ சொல்லப்பட்டுள்ள “பகைமை” 
எனும்‌ வார்த்தை யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ பிரித்து வைத்த 
நியாயப்பிரமாணத்தைக்‌ குறிக்றெதாயிருக்றெது, சில விளக்கவுரை 
யாளர்கள்‌ வசனம்‌ 16ல்‌ குறிப்பிடப்படுகிற “ 





பகை” விதிவிலக்காக 
மனுஷனிடத்திலிருந்து அந்நியமாக்கப்பட்ட  மனுஷனைக்‌ குறிக்கிறது 
என்கின்றனர்‌. எப்படியிருப்பினும்‌, வசனங்கள்‌ 13-16ல்‌, கிறிஸ்துவின்‌ இரத்தம்‌ 
தேவனிடத்திலிருந்து தூரமாயிருந்தவர்களுக்கும்‌ ஒருவருக்கொருவர்‌ பகைமை 
கொண்டிருந்தவர்களுக்குமிடையே ஒப்புரவாகுதலைக்‌ கொண்டு வந்தது என்று 
நாம்‌ அறிகிறோம்‌. “பகை” என்பது எல்சைவசை விரோதங்களையும்‌ குறிக்கும்‌, 





அவைகளை கிறிஸ்து தாம்‌ மரித்தபோது கொன்று போட்டார்‌. 





வசனம்‌ 17. பகைமையை முடிவுக்குத்‌ கொண்டு வந்ததால்‌ 
கிறிஸ்து சமாதானத்தை சாத்தியமாக்னொர்‌. இந்த வசனம்‌ (NASB 





மொழிபெயர்ப்பில்‌ பெரிய எழுத்துக்களில்‌ காணப்படுகிறது அதினால்‌ அது 
பழைய ஏற்பாட்டு மேற்கோள்‌ என்று காணுகிறது) அது ஏசாயா 57:19ன்‌ 
ஒரு உறுதியற்ற மொழிபெயர்ப்பாகும்‌: “தூரமாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
சமீபமாயிருக்றெவர்களுக்கும்‌ சமாதானம்‌.” ஏசாயா கூறும்‌ இந்த 
வசனப்பகுதியின்‌ முன்னும்‌ பின்னும்‌ வருகிற கருத்தும்படி தூரமாயிருக்‌ 
கிறவர்களும்‌ சமீபமாயிருக்றெவர்களும்‌ அந்நிய நாட்டிலே சிறையிருப்புக்குச்‌ 
செல்லும்‌ யூதர்களும்‌ தேசத்திலேயே தங்கியிருந்த மீதியானவர்களும்‌ 
என்று குறிப்பிடுகிறார்‌ என்று நாம்‌ அறிகிறோம்‌. இருசாராருக்கும்‌ தேவன்‌ 
சமாதானத்தின்‌ செய்தியைக்‌ கொண்டுவருவார்‌. எபேசியரில்‌, பவுல்‌ ஏசாயாவின்‌ 
வசனக்‌ குறிப்பை யூதருக்கும்‌ புறஜாதிக்கும்‌ பயன்படுத்துகிறார்‌. கிறிஸ்து சிலுவை 
மரணத்தின்‌ மூலம்‌, இருசாராருக்குமான சமாதானத்தின்‌ சாத்தியக்கூறுகளை 
அறிவித்தார்‌ - ஒருவருக்கொருவர்‌ சமாதானம்‌ மற்றும்‌ தேவனோடும்‌ சமாதானம்‌. 





இங்கே கூறப்படுகிற சமாதானம்‌ தேவனோடு ஓப்புரவாகுதலை மட்டுமே 
குறிப்பதாக இருக்கக்‌ கூடும்‌, ஏனெனில்‌ இருசாராரும்‌ இந்த சமாதானத்தைப்‌ 
பற்றி அறிவிக்கப்பட்டிருந்தனர்‌. 

அவர்‌ வந்து சமாதானத்தைப்‌ பிரசங்கித்தார்‌ என்பது இயேசுவின்‌ தனிநபர்‌ 
ஊழியக்காலத்தில்‌ போதித்தவைகளைக்‌ குறிப்பதில்லை, அல்லது அவருடைய 
உயிர்த்தெழுதலுக்குப்பின்‌ அப்போஸ்தலர்கள்‌ மூலம்‌ இயேசுவின்‌ பிரசங்கம்‌ 
செய்யப்பட்டதையோ அல்லது கிறிஸ்துவின்‌ முழு ஊழியத்தையுமோ அது 
குறிப்பதில்லை, மாறாக, 2:14-18ல்‌ ஆய்வு செய்து கொண்டுள்ள வசனப்பகுதி 
கிறிஸ்துவின்‌ ஒப்புரவாகுதலின்‌ மரணத்தை அது சுட்டிக்‌ காட்டுகிறது. 

வசனம்‌ 18. இந்த வார்த்தைகள்‌ அப்போஸ்தலன்‌ கொண்டு செல்லுகிற 
கருத்துக்கு முடிவுரையாக அமைந்துள்ளது. கிறிஸ்துவின்‌ ஊழியத்தின்‌ மூலம்‌, 
யூதர்களும்‌ புறஜாதிகளும்‌ இப்பொழுது தேவனிடத்தில்‌ சேருகிற சிலாக்கியம்‌ 
பெற்றிருக்கின்றனர்‌! சேருகின்ற சிலாக்கியம்‌ என்பது ற௦482022, எனும்‌ 





கிரேக்க வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு, இதன்‌ பொருள்‌ “கொண்டு 


139 


வருகிற செயல்‌, நசர்த்துதல்‌”; ஆகிலும்‌ நாம்‌ ... இருக்கிறோம்‌ எனும்‌ 
வினைச்‌ சொல்லை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌ அது செயல்‌ பொருள்‌ 
குன்றிய அர்த்தத்தில்‌ மற்றும்‌ “நாம்‌ கொண்டுவரப்பட்டோம்‌” என்பதற்குப்‌ 
பதில்‌, “நாம்‌ வரக்கூடும்‌” என்ற கருத்தைக்‌ கொடுக்கிறது.!? எபேசியர்‌ 
3:12 லும்‌ ரோமர்‌ 5:1, 2 லும்‌, பவுல்‌ இதே கருத்தை முன்‌ வைத்தார்‌. 
“சேரும்‌ சிலாக்கியம்‌” என்பது “இராஜாவுக்கு முன்பாக நிற்கும்‌ உரிமை” 
என்பதையும்‌ குறிக்கும்‌,” மற்றும்‌ இந்த நிகழ்வில்‌ அது தேவனைக்‌ குறிக்கும்‌. 
எல்லா ஜனங்களும்‌ கிறிஸ்து மூலமாக மட்டுமே தேவனிடத்தில்‌ சேரும்‌ 
சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கன்றனர்‌ (யோவான்‌ 14:6). 

வசனம்‌ 19. இந்த நிருபத்தைப்‌ பெற்றவர்கள்‌ தேவனிடத்தில்‌ சேரும்‌ 
வழியைத்‌ தெரிவு செய்திருந்தபடியால்‌, பவுல்‌, “இனி நீங்கள்‌ அந்நியரும்‌ 
பரதேசிகளுமாயிராமல்‌, பரிசுத்தவான்‌௧ளோடே ஒரே நகரத்தாரும்‌ 
தேவனுடைய வீட்டாருமாயிருந்து” என்று எழுத முடிந்தது. 2:19-22ல்‌, 
பவுல்‌ 2:14-18 ஐ சாராம்ஸமாக்கிக்‌ குறிப்பிட்டார்‌, ஒரு முடிவுரையையும்‌ 
தந்தார்‌. புறஜாதிகள்‌ அந்நியர்கள்‌ என்றும்‌ (காண்க 2:12) பரதேசிகள்‌ என்றும்‌ 
கருதப்பட்டனர்‌, அதினால்‌ அக்காலத்திலே அவர்களுக்கென ஒரு ஸ்தானம்‌ 
இல்லாமலும்‌, உடன்படிக்கையில்லாதவர்களும்‌, எந்த சிலாக்கியமுமில்லாமலும்‌, 
நம்பிக்கையற்றவர்களும்‌, தேவனற்றவர்களும்‌, தேசமற்றவர்களாயுமிருந்தனர்‌. 
கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்‌ ௭௦/௦), என்பது “அந்நியர்கள்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, இது ஒரு தொகுப்பு வார்த்தை, றா 
(“வழியருகே”) மற்றும்‌ ௦0 (“ஒருவரது வீட்டை ஏற்படுத்துதல்‌”). 
“இப்படியாக ஒருவர்‌ மற்ற ஒருவருடைய வீட்டின்‌ அருகே தனது வீட்டைக்‌ 
கொண்டிருத்தலைக்‌ குறிக்கிறது. இது இங்கே இன்னொரு தேசத்திலிருந்து 
வந்தவர்‌ ஆனால்‌ ... தனக்கென குடியுரிமை பெறாதவர்‌”! என்ற பொருளில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின்‌ வருகைக்கு முன்பு யூதர்கள்‌ விசேஷித்த 
சிலாக்கியங்களைப்‌ பெற்றிருந்த போதிலும்‌, அவர்களும்‌, கூட, சுவிசேஷத்தின்‌ 
வாக்குத்தத்தங்களுக்கு அந்நியரும்‌ தேவனற்றவர்களுமாயிருந்தனர்‌, ஏனெனில்‌ 
அவர்களும்‌ பாவிகளாகக்‌ கருதப்பட்டனர்‌. 

கிறிஸ்துவுக்குள்ளான யூதர்களும்‌ புறஜாதிகளும்‌ உடன்‌ குடிமக்களும்‌ 
(sumpolites) தேவனுடைய நகரத்தார்களுமாயிருக்கின்றனர்‌. எபேசு 
கிறிஸ்தவர்கள்‌, விசேஷமாக புறஜாதி கிறிஸ்தவர்கள்‌ இனியும்‌ தங்களுக்கு 
வீடற்றவர்களாக இருக்க வில்லை; குடியுரிமை இல்லாதவர்களாகவும்‌ கூட 
இருக்கவில்லை, ஏனெனில்‌ அவர்கள்‌ தேவனுடைய காணியாட்சியில்‌ 
பங்கு பெற்றவர்களாயிருந்தனர்‌. இதே கருத்தை, வேறு இடங்களில்‌ பவுல்‌ 
வலியுறுத்தியிருக்கிறார்‌. பிலிப்பியர்களுக்கு அவர்‌, “நம்முடைய குடியிருப்போ 
பரலோகத்திலிருக்கிறது” என்று சொன்னார்‌ (பிலிப்பியர்‌ 3:20), மேலும்‌ 
கொரிந்தியர்களுக்கு உறுதிப்படுத்தி, “நாங்கள்‌ கிறிஸ்துவுக்காக ஸ்தானா 
பதிகளாயிருக்கிறோம்‌” என்றார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:20). ஒரு ஸ்தானாபதி தான்‌ 
வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு நாட்டில்‌ ஆனாலும்‌ அவருடைய குடியுரிமை 
இருப்பது வேறொரு நாடு. அவர்‌ அந்நிய தேசத்தில்‌ தனது குடியிருப்பு 
இருப்பதை முன்‌ வைத்து அதிகாரத்துடன்‌ பேசுகிறார்‌. கிறிஸ்தவர்களாக, நாம்‌ 
இந்த உலகத்தில்‌ வாழ்கிறோம்‌, ஆனால்‌ இன்னொரு நாட்டின்‌ குடிமக்கள்‌ 
நாம்‌; நாம்‌ பூமியில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ போதே பரலோகத்தை 





140 


முன்‌ வைத்து பேசுகிறோம்‌. அனைத்துக்‌ கிறிஸ்தவர்களும்‌ “உடன்‌ 
குடிமக்களாயிருக்கிறோம்‌. ” 

பரிசுத்தவான்‌௧ளோடே கூட எபேசியர்கள்‌ “உடன்‌ குடிமக்களா 
யிருக்கிறார்கள்‌” என்று பவுல்‌ சொன்னதன்‌ பொருள்‌ என்ன? “பரிசுத்தவான்கள்‌” 
என்பதில்‌ யாரெல்லாம்‌ உட்படுத்தப்பட்டனர்‌? (NIV மொழிபெயர்ப்பு 
வேதாகமத்தில்‌ “தேவனுடைய ஜனங்கள்‌” என்று சொல்லப்பட்டுள்ளது) 





“பரிசுத்தவான்கள்‌” என்பது (௭21௦1) கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்லின்‌ மொழி 
பெயர்ப்பு, இதன்‌ பொருள்‌ எளிமையான வார்த்தையில்‌ “பரிசுத்த முள்ளவர்கள்‌” 
(யூதா 14 ல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது போல). “பரிசுத்தமுள்ளவர்கள்‌” என்பது 
யார்‌? 

அவர்கள்‌ யூதக்கிறிஸ்தவர்களா? சிலர்‌ அப்படித்‌ தான்‌ நினைத்து யூதக்‌ 
கிறிஸ்தவர்களை பவுல்‌ “பரிசுத்தவான்கள்‌” என்று குறிப்பிட்ட வசனப்பகுதி 
களை சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. ஆகிலும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ வித்தியாசங்கள்‌ 
யாவும்‌ தகர்க்கப்பட்டிருந்தன; பவுல்‌ 2:13-16ல்‌ வரிசைப்படுத்தியிருக்கும்‌ 
கிறிஸ்துக்குள்ளான ஆசீர்வாதங்கள்‌ யூதர்களைப்‌ போலவே புறஜாதிகளுக்கும்‌ 
அவசியமாயிருந்தன. 

அவர்கள்‌ தேவதூதர்களா? மற்றவர்கள்‌ இதே வித நம்பிக்கையைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டு யோபு 15:15; சங்கீதம்‌ 89:5 போன்ற பழைய ஏற்பாட்டு 
வசனங்களையும்‌ 1 தெசலோனிக்கேயர்‌ 3:13 மற்றும்‌ 2 தெசலோனிக்கேயர்‌ 
1:7, 10 ஆகிய புதிய ஏற்பாட்டு வசனங்களையும்‌ மேற்கோள்‌ காட்டி தூதர்கள்‌ 
“பரிசுத்தவான்கள்‌” என்றும்‌ “பரிசுத்தமுள்ளவர்கள்‌” (/:௭2/00), என்றும்‌ 
சொல்லப்படுவகைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றனர்‌. இந்த விளக்கவுரையாளர்கள்‌ 
கொலோசெயர்‌ 1:12 ஐக்‌ குறிப்பிட்டு, குறிப்பிடப்பட்ட “பரிசுத்தவான்கள்‌” 
என்பது (ஓர), தேவதூகர்களாக இருக்கக்‌ கூடும்‌ என்கின்றனர்‌. மேலும்‌ 
சிலர்‌ தங்களின்‌ ஆய்வின்படி கிறிஸ்தவர்களின்‌ “குடியிருப்பு பரலோகத்தில்‌ 
இருக்கிறது” என்றும்‌ (பிலிப்பியர்‌ 3:20), அவன்‌ “மேலான எருசலேமுக்கு” 
உரியவன்‌ என்றும்‌ (கலாத்தியர்‌ 4:26), ஆனால்‌ “சியோன்மலையினிடத்திற்கும்‌, 
ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திற்கும்‌, பரம எருசலேமினிடத்திற்கும்‌, ஆயிரம்‌ 
பதினாயிரங்களான தேவ தூதா்களிடத்திற்கும்‌” (எபிரெயர்‌ 12:22) வந்து 





சேர்ந்தவர்கள்‌ என்கின்றனர்‌. 

எப்படியாயினும்‌, நாம்‌ இங்கே கேட்கக்கூடிய கேள்வி “எபேசியரில்‌ 
பிற வசனங்களில்‌ (821௦0), என்ற வார்த்தையை பயன்படுத்தின போது 
பவுல்‌ யாருக்குக்‌ குறிப்பிடுகிறார்‌?” பவுல்‌ நிருபத்தை, “எபேசுவிலே 
இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு”” //௭27௦1/, என்று முகவரிப்படுத்துறொர்‌ 
(காண்க 1:1). இந்த வார்த்தையின்‌ பொருளை பல பதங்களில்‌ மேலும்‌ 
பதினான்‌கு இடங்களில்‌ எபேசியரில்‌ அவர்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌: 
இரண்டு முறை பரிசுத்த ஆவிக்கு பயன்படுத்தப்படுகிறது (1:13; 4:30); 
இரண்டு முறை சபைக்கு பயன்படுத்தப்படுகிறது (2:21; 5:22); ஒருமுறை 
அப்போஸ்தலருக்கும்‌ தீர்க்ககரிசிகளுக்கும்‌ குறிப்பிடுகிறது (3:5); ஒரு முறை 
கிறிஸ்தவன்‌ எப்படி வாழவேண்டும்‌ என்பதற்கு விளக்கம்‌ அளிக்கப்படுகிறது 
(1:4); மற்றும்‌ 2:19 யும்‌ சேர்த்து, எட்டு முறை, “பரிசுத்தவான்கள்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது (1:15, 18; 3:8, 18; 4:12; 5:3; 6:18). Hagios 
எனும்‌ பதமும்‌ /௭271௦/ என்று எபேசியரில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள பதமும்‌, 


141 


யூதக்கிறிஸ்தவார்களுக்கோ அல்லது தேவதூதர்களுக்கோ “பரிசுத்தவான்கள்‌,” 
என்று குறிப்பிடப்படவில்லை, ஆனால்‌ அனைத்துக்கிறிஸ்தவர்களுக்கும்‌ 
பயன்படுத்தப்படுகிறது, அது யூதராயிருந்தாலும்‌ சரி புறஜாதிகளாயிருந்தாலும்‌ 
சரி. 

“தேவனுடைய வீட்டார்‌” எனும்‌ சொற்றொடர்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்கு உரியவர்கள்‌ எனும்‌ பொருளில்‌ பேசுகிறது. 
கிரேக்கப்‌ பெயர்ச்‌ சொல்லாகிய ௦௪05 என்பது பவுலால்‌ மற்ற இடங்களில்‌ 
பயன்படுத்தப்பட்ட வார்த்தை (கலாத்தியர்‌ 6:10; 1 தமோத்தேயு 5:8) இதன்‌ 
பொருள்‌ “ஓர வட்டிற்கோ குமிம்புத்ற்கோ உரியவர்கள்‌ ... முகக்‌ 
.. உறவினர்கள்‌; “3 “உடன்‌ குடிமக்கள்‌” என்பதைக்‌ காட்டிலும்‌ இது இன்னும்‌ 
அதிகமான நெருக்கத்தைக்‌ குறிக்கும்‌ வார்த்தை, கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய 
குடும்பத்தில்‌ ஒரு அங்கம்‌ என்றெ உண்மையைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறது, 
தேவனோடு நெருங்கின உறவுக்காரனாயிருப்பது, தேவனோடு கூட 
தகப்பன்‌/ பிள்ளை என்கிற உறவுமுறையைக்‌ கொண்டிருப்பது. 

வசனம்‌ 20. அப்போஸ்தலர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களுடைய 
அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ கட்டப்பட்டு வருகிறீர்கள்‌ என்பது சபை ஆவிக்குரிய 
கட்டிடம்‌ என்று குறிப்பிட்டுக்‌ காட்டுகிறது, அதினுடைய அஸ்திபாரம்‌ 
அப்போஸ்தலர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌. இந்த உருவகம்‌ புதிராகக்‌ காணுறெது 
ஏனெனில்‌ சபை பேதுரு செய்த அறிக்கையின்‌ சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து 
தேவனுடைய குமாரன்‌ என்பதன்‌ மேல்‌ கட்டப்பட்டது என்று நமக்குத்‌ 
தெரியும்‌ (காண்க மத்தேயு 16:16-18). இன்னொரு இடத்தில்‌, பவுல்‌ சொன்னார்‌, 
“போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவேயல்லாமல்‌, 
வேறே அஸ்திபாரத்தைப்‌ போட ஒருவனாலும்‌ கூடாது” (1 கொரிந்தியர்‌ 
3:11). பிறகு எப்படி, சபை “அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்களாயெ 
அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ கட்டப்பட்டது” என்கிறார்‌? 

முதலாவதாக, “அப்போஸ்தலர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌” என்பவர்கள்‌ 
யார்‌? தமது சீஷர்களிடமிருந்து பன்னிரெண்டு அப்போஸ்தலர்கள்‌ (4ற௦5- 
1௦/00) கிறிஸ்துவால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌. பின்னர்‌, தனக்குரிய 
இடத்துக்குப்‌ போகும்படி தெரிந்து கொண்ட யூதாஸின்‌ இடத்தை நிரப்ப 
மத்தியா கேர்ந்தெடுக்கப்பட்டார்‌ நடபடிகள்‌ 1:15-26). கடைசியாக, பவுல்‌ 
“தேவனுடைய சித்தத்தினால்‌” தெரிந்து கொள்ளப்பட்டார்‌ (எபேசியர்‌ 1:1) 
“அகலாப்‌ பிறவி போன்ற” இவர்‌ அப்போஸ்தலர்களில்‌ கடைசியானவர்‌ 
(1 கொரிந்தியர்‌ 15:8). பவுல்‌ சபையைத்‌ துன்பப்படுத்தினபடியால்‌ 
“அப்போஸ்தலரெல்லாரிலும்‌ சிறியவனென்றார்‌” (1 கொரிந்தியர்‌ 15:9), 
ஆனால்‌ வேறு எந்த அப்போஸ்தலனைக்‌ காட்டிலும்‌ “குறைவுள்ளவனல்ல” 
(2 கொரிந்தியர்‌ 11:5; காண்க 12:11) என்றார்‌. மற்ற அப்போஸ்தலார்களை 
போலவே, அவரும்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கண்ணாரக்‌ கண்ட 
சாட்சியாவார்‌ (காண்க நடபடிகள்‌ 1:22) மேலும்‌ அப்போஸ்தலனுக்குரிய 
அடையாளங்களை அவர்‌ நடப்பித்தார்‌ (2 கொரிந்தியர்‌ 12:12). 

“அப்போஸ்தலர்கள்‌” என்றால்‌ உண்மையில்‌ “அனுப்பப்பட்டவர்கள்‌” 
என்று பொருள்‌.!* இப்பொருளில்‌ இது பன்னிருவர்‌, மத்தியா, பவுல்‌ 
ஆகியோருக்கு அப்பால்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலன்‌ என்று 


142 


அழைக்கப்பட்டார்‌; பர்னபா அப்போஸ்தலன்‌ என்று அழைக்கப்பட்டார்‌; 
கள்ள போதகர்களும்‌ அப்போஸ்தலர்கள்‌ எனப்பட்டனர்‌; சிலர்‌ 
தங்களை அப்போஸ்தலர்கள்‌ என்று அழைத்துக்‌ கொண்டனர்‌ ஆகிலும்‌ 
அப்போஸ்தலர்களல்ல; கிறிஸ்துவும்‌ ஒரு அப்போஸ்தலர்‌ எனப்பட்டார்‌.” 
இவர்களெல்லாரும்‌ அப்போஸ்கலா்களெனப்பட்டாலும்‌ - பன்னிரெண்டு 
பேர்‌, மத்தியா, பவுல்‌ ஆகியோரைப்‌ போன்ற அப்போஸ்தலர்கள்‌ எனும்‌ 
பொருள்‌ படாது, மாறாக அவர்கள்‌ “அனுப்பப்பட்டவர்கள்‌” எனும்‌ பொருளில்‌ 
அழைக்கப்பட்டனர்‌ அல்லது ஒரு விசேஷித்த ஊழியத்தினிமித்தம்‌ யாரோ 
ஒருவரால்‌ அனுப்பப்பட்டவர்‌ என்று பொருள்‌. 

“தூர்க்கதரிசிகள்‌” யார்‌? இந்தக்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ கொடுக்க 
வேண்டுமானால்‌, தீர்க்கதரிசிகள்‌ அப்போஸ்தலர்களுக்குப்‌ பின்பு 
குறிப்பிடப்படுகன்றனர்‌ என்பதை நாம்‌ ஆராய வேண்டும்‌, 3:5ல்‌ பவுல்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ பற்றி பேசும்‌ போது சுவிசேஷம்‌ அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது 
என்றார்‌, மேலும்‌ தீர்க்கதரிசனம்‌ சபைக்குக்‌ கொடுக்கப்பட்ட வரங்களில்‌ 
ஒன்றாகக்‌ குறிப்பிடப்படுகிறது (4:11). ஆகையால்‌, இவை கிறிஸ்தவ 
யுகத்தின்‌ தீர்க்ககரிசிகளேயல்லாமல்‌ பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்ககரிசிகளை 
குறிப்பதில்லை, அவர்கள்‌ சுவிசேஷேத்தை வரவிருந்த ஒன்றாக மட்டுமே 
பார்த்தார்கள்‌. புதிய ஏற்பாட்டில்‌, தீர்க்ககரிசிகளும்‌ தீர்க்கதரிசன வரமும்‌ சபை 
ஜீவியத்தில்‌ ஒரு அங்கமாயிருந்தது (காண்க நடபடிகள்‌ 11:27; 13:1; ரோமர்‌ 
12:6; 1 கொரிந்தியர்‌ 12-14; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:20). 

அப்போஸ்தலர்‌ தீர்க்ககரிசிகள்‌ என்ன பொருளில்‌ சபைக்கு 
“அஸ்திடபாரமாயிருந்தார்கள்‌”? 1 கொரிந்தியர்‌ 3:9-15 ல்‌ தேவனுடைய 
மாளிகைக்கு கிறிஸ்து அஸ்திபாரமாகவும்‌ தானும்‌ மற்றவர்களும்‌ புத்தியுள்ள 
சிற்பாசாரியர்களைப்‌ போல அஸ்திபாரம்‌ போடுபவர்களாய்‌ கிறிஸ்துவைப்‌ 
பிரசங்கிப்பதால்‌ செயல்பட்டனர்‌ என்று கூறினார்‌. ஜனங்கள்‌ கிறிஸ்துவிடம்‌ 
மனமாற்றம்‌ அடைவதன்‌ மூலம்‌ கட்டுமானப்‌ பணி நிறைவேறிக்‌ கொண்டுள்ளது. 
எப்படியிருப்பினும்‌, எபேசியர்‌ 2 ல்‌ பவுல்‌ அப்போஸ்தலர்களையும்‌ 
தர்க்ககரிசிகளையும்‌ வித்தியாசமான முறையில்‌ தெளிவுபடுத்தியிருக்கிறார்‌ 
- அஸ்திபாரம்‌ போட்டவர்களாகவோ அதன்‌ மீது கட்டியவர்களைப்‌ 
போலவோ குறிப்பிடாமல்‌, தாங்களே அஸ்திபாரங்களாக இருப்பது போல 
குறிப்பிட்டுள்ளார்‌. “அஸ்திபாரத்தின்‌ மேல்‌” என்பது அப்போஸ்தலர்களும்‌ 
தர்க்ககரிசிகளும்‌ போட்ட அஸ்இபாரத்தின்‌ மேல்‌ என்று குறிப்பிடுவது. இது 
அப்போஸ்தலர்கள்‌ எவைகளைப்‌ பிரசங்கித்தார்களோ, அவைகளை, அதாவது 
கிறிஸ்துவை முன்‌ வைப்பதாகும்‌. இவ்விதக்‌ கண்ணோட்டம்‌ மத்தேயு 16:16- 
18 மற்றும்‌ 1 கொரிந்தியர்‌ 3:11 ஆகியவைகளுடன்‌ ஒத்துப்‌ போகக்‌ கூடிய 
கருத்தாய்‌, அப்போஸ்தலர்களையும்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ ஒப்பிட்டு அவர்கள்‌ 
கிறிஸ்து சிலுவையில்‌ அறையப்பட்டார்‌, உயிர்த்தெழுந்த தேவனுடைய 
குமாரனாயிருக்கிறார்‌, சபை கட்டப்பட்ட கன்மலையாயுமிருக்றொர்‌ என்று 





பிரசங்கித்த பொருளிலேயே அஸ்திபாரமிட்டதாகக்‌ குறிப்பிட்டார்‌. 

வசனம்‌ 20. மூலைக்கல்‌ என்பது எதைக்‌ குறிக்கிறது என்பதில்‌ 
விளக்கவுரையாளர்களுக்குள்‌ உடன்பாடு இல்லை. அது  akogoniaios 
என்பதன்‌ மொழிபெயர்ப்பு. வழக்கமாக ஒரு கட்டுமானத்தின்‌ “கடைசி 
மூலையில்‌ வைக்கப்படுதல்‌; அஸ்திவாரத்தின்‌ மூலைக்கல்‌ (அதன்‌ ஆதாரமும்‌, 


143 


கனத்திற்குரிய ஸ்தானத்தையும்‌ கொண்டிருப்பதால்‌ அது முக்கியத்துவம்‌ 
உள்ளது)? எனப்பொருள்படும்‌. இதை சிலர்‌, “ஒரு கட்டிடத்தின்‌ 
உப்பரிகைக்கு மேல்‌ வைக்கப்படுகிற” “மேல்‌ மூடுகல்லை குறிப்பதாக எடுத்துக்‌ 
கொள்கின்றனர்‌.””” இதைக்‌ குறித்துப்‌ பேசுகிற வசனப்பகுதிகளை ஆய்வு 





செய்தும்‌, “மூலைக்கல்‌” எனும்‌ பதத்தின்‌ பலதரப்பட்ட பயன்பாடும்‌ வசனத்தில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளபடி எது சிறப்பான ஸ்தானத்தைக்‌ காட்டுகிறது என்று 
தீர்மானிக்கலாம்‌. 

சங்கதக்காரன்‌, “வீடு கட்டினவர்கள்‌ ஆகாதென்று தள்ளின கல்லே, 
மூலைக்குத்‌ தலைக்கல்லாயிற்று” என்று சொன்னார்‌ (சங்கதம்‌ 118:22). 
ஏசாயா 28:16 ல்‌, தேவன்‌ சொன்னார்‌, “ஆதலால்‌ கர்த்தராகிய ஆண்டவர்‌ 
உரைக்றெதாவது: இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான்‌ சீயோனிலே 
வைக்கிறேன்‌; அது 1/0 சிக்கப்பட்டதும்‌, விலையேறப்பெற்றதும்‌, திட 
அ்டிபாரமுன்ாதமமாச ஜூலைக்கல்லாயீருக்கும்‌, விசுவாசிக்கிறவன்‌ பதறான்‌” 
(வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). மேற்குறித்த இரண்டு வசனப்பகுதிகளுமே 
இயல்பில்‌ மேசியாத்துவத்துவமுள்ளதும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ இப்படியாக 
மேற்கோள்‌ காட்டி பேசப்பட்டதுமாகும்‌: சங்கீத நடையில்‌ தாம்‌ தமது சொந்த 
ஜனங்களால்‌ புறந்தள்ளப்படுதலைக்குறித்து இயேசு பயன்படுத்திப்‌ பேசினார்‌ 
ஆகிலும்‌ “மூலைக்குத்‌ தலைக்கல்லாக” குறிப்பிட்டுச்‌ சொல்லவில்லை (காண்க 
மத்தேயு 21:42; மாற்கு 12:10, 11; லூக்கா 20:17). நடபடிகள்‌ 4:11ல்‌ கிறிஸ்து 
புறக்கணிக்கப்படுவதற்கு பேதுரு பயன்படுத்தி மேற்கோள்‌ காட்டினார்‌. பவுலும்‌ 
பழைய ஏற்பாட்டின்‌ இரண்டு பகுதிகளையும்‌ ரோமர்‌ 9:33 மற்றும்‌ 10:11 ல்‌ 
மேற்கோள்‌ காட்டி கிறிஸ்துவை ஏற்றுக்‌ கொள்வதற்கும்‌ புறக்கணிப்பதற்கும்‌ 
விளக்கமளித்து எழுதினார்‌, ஆகிலும்‌ “மூலைக்கல்லைக்‌ குறித்த” விளக்கம்‌ 
எதையும்‌ குறிப்பிடவில்லை. 

“மூலைக்‌ கல்லை” அடையாளப்படுத்த மிகவும்‌ பயனுள்ள வசனப்‌ 
பகுதி ஏசாயா 28:16 ஆக இருக்கலாம்‌, அதில்‌, “திட அஸ்திபாரமுள்ள, 
மூலைக்கல்‌” என்றுள்ளது. NASB என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ 
பக்க ஓரத்தில்‌ ஒரு குறிப்பாக சில அச்சடிக்கப்பட்ட நகல்களில்‌ “நன்கு 
அஸ்திபாரமிடப்பட்ட கல்‌” என்று சேர்க்கப்பட்டது. ஏசாயா வசனப்‌ 








பகுதியின்படியும்‌ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விளக்கத்தின்படியும்‌, 
“மூலைக்கல்லை” என்பது “மூலைசாய்வுக்கல்‌” என்ற ரீதியில்‌ நினைப்பது சாலச்‌ 
சிறந்தது, அது சுவற்றின்‌ மூலையில்‌ வைக்கப்பட்டு “அனைத்து அடுக்கு வரிசை 
கற்களையும்‌ அனைத்து மூலைகளையும்‌ மூலைச்‌ சாய்வுக்கல்‌ கட்டுப்படுத்திக்‌ 
கொள்ளும்‌. 8 இது தேவனுடைய மாளிகையில்‌ கிறிஸ்துவை அஸ்திபார 
கல்லாக அமைக்கும்‌. அவரே அப்போஸ்தலா்களாலும்‌ தீர்க்ககரிசிகளாலும்‌ 





பிரசங்கிக்கப்பட்டார்‌ மற்றும்‌ அவர்‌ முழு மாளிகையின்‌ அடுக்கு வரிசை 
கற்களையும்‌ மூலைகற்களையும்‌ நிச்சயிக்கிற மூலைக்கல்லாய்‌ இருக்கிறார்‌. சபை 
கிறிஸ்துவாயை அஸ்இுிபாரத்தின்‌ மேலேயே கட்டப்பட்டது, அவரே சபையின்‌ 
சகல விசுவாசத்துக்கும்‌, போதனைக்கும்‌, செயல்பாட்டிற்கும்‌ உரிய சட்டம்‌ 
இயற்றுபவராயிருக்கிறார்‌. கிறிஸ்துவும்‌ (அஸ்திபாரம்‌) அவருடைய வசனமும்‌ 
(அதிகாரம்‌) இல்லாமல்‌, சபை நிலைத்திருக்கவோ செயல்படவோ இயலாது. 
வசனங்கள்‌ 21, 22. பவுலின்‌ கட்டிடத்தைக்‌ குறித்த உருவக மொழி 
சாராம்ஸமாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்‌ மேல்‌ என்பது “கிறிஸ்து 


144 


இயேசுவைக்‌ குறிக்கிறது,” “மாளிகை முழுவதும்‌” என்பது “தேவனுடைய 
வீட்டாரையும்‌,” அதன்‌ “அஸ்திபாரத்தையும்‌” “மூலைக்கல்லையும்‌” குறிக்கிறது. 
அவர்மேல்‌ என்று மறுபடியும்‌ பவுல்‌ குறிப்பிட்டுக்‌ காட்டுவகெல்லாம்‌ சபையின்‌ 
ஊழியமும்‌, சபையின்‌ வளர்ச்சியும்‌, சபையின்‌ பக்திவிருத்தியும்‌, சபையின்‌ 
நிலைத்தன்மையும்‌ கூட கிறிஸ்துவுடனான உறவுமுறையின்‌ மேல்‌ சார்ந்துள்ளது 
என்பதைத்தான்‌. இந்த வாக்கியங்களின்‌ அமைப்பின்‌ துவக்கத்தில்‌ பவுல்‌ இந்த 
உண்மையை வலியுறுத்தினார்‌, அதே போல வாக்கியங்களின்‌ அமைப்பின்‌ 
கடைசியில்‌ “கர்த்தருக்குள்‌” என்று முடிக்றொர்‌. 

“இசைவாய்‌ இணைக்கப்பட்டு” என்பது எச்சவினையான 5பaரmologeo, 
என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அது இங்கும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ 
4:16 ல்‌ மட்டுமே, காணுகிறது. இரண்டு வசனப்‌ பகுதி உருவகங்களிலும்‌ 
சபை அங்கத்தினர்கள்‌ முழு கிறிஸ்துவையும்‌ அமைத்துக்‌ காட்டும்‌ 
அங்கங்களாயிருக்கிறார்கள்‌, அவர்கள்‌ மாளிகை (வீடு) என்றும்‌ சரீரம்‌ 
என்றும்‌ காட்டப்படுகறொர்கள்‌. 4:16ல்‌, சபையை சரீரமாக தலைப்பிட்டு 
பவுல்‌ பேசுகிறார்‌. அதில்‌ ஒவ்வொரு அங்கமும்‌ ஒன்றோடொன்று கிறிஸ்து 
செய்யும்‌ ஊழியத்தில்‌ சார்ந்திருக்கன்றன. ஒவ்வொரு அங்கமும்‌ முறையாக 
செயல்படும்போது சரீரத்தின்‌ வளர்ச்சியும்‌ கட்டமைப்பும்‌ சாத்தியமாகிறது. 
நிகழ்கால பெயரெச்ச வினையாக இந்த இசைவாய்‌ இணைக்கப்பட்டு வருகிறது 
என்ற நிகழ்கால தொடர்‌ வாக்கியமாகப்‌ பேசுகறது.'” முன்சேர்க்கையாக 5 
எனும்‌ வார்த்தை ஆவிக்குரிய ஐக்கியத்தை குறிக்கிறது.”? பொருள்‌ என்னவெனில்‌ 
சபை தேவனுடைய கட்டிடமாக தற்போதும்‌ நிலைத்துள்ள மெய்ப்பொருளாய்‌, 
யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ ஒன்றுபடுத்தி இசைவாய்‌ இணைக்கப்பட்ட 
ஒன்றுமையுடன்‌ ஓரே ஸ்தாபனமாக தொடர்ந்து செயல்படும்‌ அமைப்பைக்‌ 





கொண்டுள்ளது. “கூட்டிக்‌ கட்டப்பட்டு” என்பது எபேசியாகள்‌ ஏற்கனவே 
தேவனால்‌ அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ வைக்கப்பட்டு சுவிசேஷத்திற்கு அவர்கள்‌ 
கீழ்ப்படிந்தபோது சபையில்‌ சேர்க்கப்பட்டவர்களாய்‌ இடம்‌ பெற்றார்கள்‌ 
என்பதை சுட்டிக்காட்டுறெது (காண்க நடபடிகள்‌ 2:38-47).2! 

சபை இப்பொழுது நிலைத்திருக்கிறது மேலும்‌ தொடர்ந்து ஜனங்கள்‌ 
“ஜீவனுள்ள கற்களைப்‌ போல” அவிக்குரிய அந்த வீட்டில்‌ சேர்க்கப்பட்டு 
வருகறொர்கள்‌ (காண்க 1 பேதுரு 2:5). இந்த வகையில்‌ அது கிறிஸ்துவுக்குள்‌ 
பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. சபை “ஜீவனுள்ள கற்களைக்‌ கொண்டு” 
வளருவது மாத்திரமல்ல, மாறாக ஆவிக்குரிய ரீதியில்‌ அதின்‌ அங்கத்தினர்கள்‌ - 
“இந்த ஜீவனுள்ள கற்கள்‌” - அபிவிருத்தியடைந்து வாழ்க்கையில்‌ பரிசுத்தத்தை 
அனுபவிக்கிறார்கள்‌. இப்படிப்பட்ட இரட்டிப்பு வளர்ச்சியில்‌, சபை “பரிசுத்த 
ஆலயமாக” மாறுகிறது. 

இந்த வளர்ந்து வரும்‌ ஆலயத்தில்தான்‌ தேவன்‌ ஆவியில்‌ வாசம்‌ 
பண்ணுகிறார்‌. பவுல்‌ வசனம்‌ 22 க்கு ஒரு ஏவப்பட்ட வியாக்கியானத்தை 
1 கொரிந்தியர்‌ 3:16 ல்‌ கொடுக்கிறார்‌. அப்பொழுது அவர்‌, “நீங்கள்‌ 
தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள்‌ என்றும்‌, தேவனுடைய ஆவி உங்களில்‌ 
வாசமாயிருக்கிறாரென்றும்‌ அறியாதிருக்கறீர்களா?” என்று கேட்டார்‌. 
தொடர்ந்து அவர்‌, “தேவனுடைய ஆலயம்‌ பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே 
அந்த ஆலயம்‌” என்று சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 3:17). சபை என்பது 
தேவனுடைய கட்டிடம்‌, தேவனுடைய ஆலயம்‌, தேவன்‌ தங்கி தாபரிக்கும்‌ 





145 


இடம்‌. பரிசுத்தமாய்‌ ஜீவிப்போருக்கு என்ன ஒரு ஊக்கத்தொகை இது! 

எபேசியரின்‌ இந்த வசனப்பகுதியில்‌, பவுல்‌ யூதர்களும்‌ 
புறஜாதிகளும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஒன்றாக்கப்பட்ட கதைக்‌ காட்டுகிறார்‌. அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ ஒப்புரவானதுடன்‌ தேவனோடும்‌ ஒப்புரவானார்கள்‌. 
அவர்கள்‌ தேவனுடைய ராஜ்யத்தின்‌ குடிமக்கள்‌, அவர்‌ வாசம்‌ பண்ணுகிற 
இடமாகிய - எப்பொழுதும்‌ வளருகிற தேவனுடைய ஆலயத்தில்‌, தேவனுடைய 
பரிசுத்தவான்‌௧ளாக, தேவனுடைய குடும்ப அங்கத்தினர்களாக, ஜீவனுள்ள 
கற்களாக இருக்கிறார்கள்‌. 


பயன்பாடு 


ஒன்று கூட்டல்‌ ஒன்று கூட்டுத்‌ தொகை ... ஒன்று! (2:11-22) 
இந்த உலகத்தில்‌ நீடித்திருக்கும்‌ நித்திய சமாதான உடன்படிக்கை 

கடைசிவரை நீடித்திருக்கப்‌ போவதுமான உடன்படிக்கை - தேவனால்‌ 
ஏற்படுத்தப்பட்டு அவருடைய குமாரனாகிய இயேசுகிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ 
முத்தரிக்கப்பட்டதுமான ஒன்று. இயேசு கொண்டுவரும்‌ சமாதானத்தின்‌ 
மகத்துவத்தைப்‌ புகம வேண்டுமானால்‌, கிறிஸ்துவின்‌ காலத்திலும்‌ சபையின்‌ 
துவக்கக்‌ காலத்திலும்‌ மனுஷர்களுக்குள்‌ நிலவிய ஐக்கியமின்மையை நாம்‌ 
நினைத்துப்‌ பார்க்கிறோம்‌. எபேசியர்‌ 2 ம்‌ அதிகாரத்தின்‌ கடைசி பத்திகளில்‌, 
மனிதனுக்கும்‌ மனிதனுக்குமிடையே இருந்த இடைவெளியை அடைத்த 
தேவன்‌ நமக்காக அவருடைய சபை, அதாவது சரீரம்‌, விசுவாசிகளின்‌ 





ஐக்கியப்பட்ட மாபெரும்‌ கூட்டமாயிருக்கும்படி செயல்படுத்தினார்‌ என்று 
பவுல்‌ காட்டுகிறார்‌. 

அத்தியா படல்‌. (2:11, 12). ஓவ்வொரு கலாச்சாரத்திலும்‌ 
ஜனக்கூட்டத்துக்கு இடையே பாகுபாடுகளை உண்டாக்கும்‌ எல்லைக்‌ 
கோடுகள்‌ இருக்கவே செய்யும்‌. பவுலின்‌ நாட்களில்‌, உலகம்‌ இரண்டு 
பகுதிகளாக பிரிந்திருந்தது. யூதர்கள்‌ புறஜாதிகள்‌. இந்த இரண்டு 
கலாச்சாரங்களுக்கிடையே இருந்த பகைமை மிகைப்படுத்த இயலாதவை. 

ஒரு யூதனுக்கும்‌ ஒரு புறஜாதிக்குமிடையேயான வித்தியாசம்‌ என்ன? 
யூதன்‌ தான்‌ ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபுவின்‌ வம்சாவளி என்று காட்டலாம்‌. 
அப்படிச்‌ சொல்லிக்‌ கொள்ள வழியே இல்லாதவன்‌ புறஜாதியான்‌. பவுல்‌ 
தனது நாட்களில்‌ யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ அந்நியமாக்கின ஆறு வித்தி 
யாசங்களை அடையாளப்படுத்துகிறார்‌. புறஜாதிகள்‌ ... 

(1) விருத்தசேதனமில்லாதவர்கள்‌ (2:11). புறஜாதிகள்‌ விருத்தசேதனம்‌ 
எனும்‌ சடங்காச்சாரத்தைக்‌ கைக்‌ கொண்டிருக்க வில்லை. தேவன்‌ 
யூதர்களுக்கு இந்த விசேஷித்த அடையாளத்தைக்‌ கொடுத்து, உலகத்தை இந்த 
ஜனக்கூட்டத்தின்‌ மூலமாக ஆசீர்வதிப்பதாகக்‌ கூறின வாக்குத்தத்தத்தை 
தொடர்ந்து நினைப்பூட்டுதலாக அமைந்திருந்தது. இருப்பினும்‌, யூதர்கள்‌, 
அதை மாமிசப்பிரகாரமான மேட்டிமையாக மாற்றினர்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ 
இந்த இகழ்ச்சி உச்சக்‌ கட்டத்தை எட்டியது. 

(2) கிறிஸ்துவைச்‌ சாராதவர்கள்‌ (2:12). யூதர்களுக்கு, ஒரு வரலாறாக ஒரு 
நோக்கத்தோடு முன்னேறியது. தேவன்‌ தமது சித்தத்தை இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ 
வழியாக செயல்படுத்தினார்‌. ஒரு நாளிலே தேவன்‌ தமது கிறிஸ்துவை, தமது 














146 


மேசியாவை, அனுப்பி புறஜாதிகளால்‌ நசுக்கப்பட்டு வந்த யூதர்களை 
ஒட்டுமொத்தமாக விடுதலையளிக்க விருந்தார்‌. வரவிருந்த கிறிஸ்துவிலே 
அவர்களுக்கு நம்பிக்கையிருந்தது, அது யூதர்களுக்கு ஆறுதலையும்‌ தொடர்‌ 
புறக்கணிப்பு மற்றும்‌ உபத்திரவத்திற்கு மத்தியில்‌ செயலுக்கத்தையும்‌ கொடுத்தது. 

ஆகிலும்‌, புறஜாதிகள்‌, அப்படியொரு கனவைக்‌ கூட காண இயலாதநிலை. 
அவர்களுக்கு, வரலாறு என்று ஒன்றில்லாதிருந்தது. கிரேக்க தத்துவ ஞானிகள்‌ 
வரலாற்றை திரும்பத்‌ திரும்ப வரும்‌ நிகழ்ச்சிகளாகக்‌ குறிப்பிட்டனர்‌. 
மூவாயிரம்‌ ஆண்டுகளாக, வரலாறு தனது ஓட்டத்தை ஓடியது; பிறகு ஒரு 
பெரும்‌ த பிளம்பு வந்து ரோம உலகத்தை அதன்‌ த நாக்குகளால்‌ பட்சித்துப்‌ 
போட்டது.” முழு நடைமுறையையும்‌ மறு செயல்படுத்தவே வரலாற்று அழிவு 
உண்டானது என்று சிலர்‌ குறிப்பிட்டனர்‌, ஒருவகையான ஜனங்களையும்‌ 
நிகழ்வுகளும்‌ திரும்பத்‌ திரும்ப வருவதைக்‌ காண முடியும்‌ என்கிறார்கள்‌. இதன்‌ 
விளைவு வாழ்க்கை ஒரு வெறுமையும்‌ அர்த்தமற்றதுமாகும்‌ என்பது போல்‌ 
காணுகின்றனர்‌. புறஜாதிகள்‌ தங்களுடைய பிரயோஜனமில்லாத வாழ்விலிருந்து 
தங்களை மீட்க ஒரு இரட்சகர்‌ வரப்போவதில்லை என தங்களின்‌ உலக 





கண்ணோட்டத்தில்‌ பார்த்தனர்‌. 

(3) அவர்களுக்கு குடியுரிமை இருக்கவில்லை (2:12). தேவன்‌ தமது 
ஜனங்களாயிருக்கும்படி இஸ்ரவேல்‌ தேசத்தை அழைத்தார்‌. அவரது 
அழைப்பினாலே தேவனுடைய ராஜ்யத்தில்‌ அவர்களுக்கு தெய்வீக 
குடியுரிமை அளிக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட அழைப்பு 
இடைத்திருக்கவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தில்‌ இருப்பது குறித்த எவ்வித 
கருத்தாலோசனையும்‌ அவர்களுக்கு இருக்கவில்லை, அல்லது குடி மகன்களாய்‌ 





இருக்கும்படி எந்த சந்தர்ப்பமும்‌ அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. 

முதல்‌ நூற்றாண்டு வாக்கில்‌, சில யூதமார்க்கத்தமைந்த புறஜாதிகளை 
ஏற்றுக்‌ கொண்டனர்‌; ஆகிலும்‌, இந்த மனமாற்றம்‌ பெற்றவர்கள்‌ அதிகப்‌ 
பட்சமாக, இரண்டாந்தர குடிமக்களாக இருந்தனர்‌. அவர்கள்‌ எப்போதுமே, 
“உங்கள்‌ தகப்பனாகிய ஆபிரகாம்‌” என்றே சொல்ல வேண்டியிருந்தது. அவர்கள்‌ 
தேவனுடைய ராஜ்யத்தில்‌ இயல்பாக குடியுரிமை பெற்றவர்களல்ல என்பதாக 
தொடர்ந்து நினைவுறுத்தப்பட்டனர்‌. 

(4) உடன்படிக்கையில்லாதவர்கள்‌ (2:1.2). ஆபிரகாம்‌, ஈசாக்கு, 
யாக்கோபோடும்‌ - பின்னர்‌ மோசேயோடும்‌ கூட - தேவன்‌ தமது ஜனங்களுடன்‌ 
உடன்படிக்கை ரீதியில்‌ உறவுமுறை கொண்டு தம்மை உட்படுத்தினார்‌. 
புறஜாதி ஜனங்களிடம்‌ அவர்‌ ஒருபோதும்‌ இப்படியொரு உடன்‌ படிக்கையை 
ஏற்படுத்தவில்லை. முன்னுரைக்கப்பட்டு நிறைவேறின தெய்வீக வாக்குத்தத்தம்‌ 
எதுவும்‌ அவர்களுக்கு இருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில்‌ ஏற்படுத்தப்பட்ட 
அனைத்து உடன்படிக்கைகளையும்‌ அனைத்து வாக்குத்தத்தங்களையும்‌ தேவன்‌ 
தமது தேர்வு செய்த இஸ்ரவேல்‌ தேசத்தோடு மட்டுமே செய்தார்‌. இவைகளில்‌ 
புறஜாதிகள்‌ உரிமை கொண்டாட எதுவுமே இருக்க வில்லை. 

(5) அவர்கள்‌ நம்பிக்கையற்றவர்களாயிருந்தனர்‌ (2:12). பழங்கால 
உலகில்‌ மேகம்‌ போன்ற நம்பிக்கையின்மை அமிழ்த்திக்‌ கொண்டிருந்தது. 
குத்துவங்களெல்லாம்‌ வெறுமையானவைகளாயிருந்தன; பாரம்பரியங்கள்‌ 
எவரையும்‌  திருப்திபடுத்தவில்லை; சமய வழிபாடுகள்‌ தங்களின்‌ 
வழிபாடுசெய்யும்‌ மக்களுக்கு அவர்கள்‌ சந்தித்த வாழ்விலோ சாவிலோ 


147 


உதவிசெய்ய பெலனற்று இருந்தன. புறஜாதிகளுக்கு தேவனிடத்திலிருந்து 
எவ்வித செய்தியும்‌ இல்லை, அவர்கள்‌ கைவிடப்பட்ட நிலையில்‌ அவர்களை 
விடுவிக்க எந்த கிறிஸ்துவும்‌ இருக்கவில்லை, இரட்சிக்கப்பட்ட நம்பிக்கை 
எதுவுமிருக்கவில்லை. அவர்களுக்கென எதிர்காலத்தை எதிர்கொள்ள எவ்வித 
நம்பிக்கையும்‌ இல்லாமலும்‌, பரிபூரண வாழ்வைப்‌ பெறும்படி ஊக்கப்படுத்தும்‌ 
நம்பிக்கையில்லாமலும்‌ இருந்ததில்‌ வியப்பு எதுவுமிருக்றெதா? 

(6) சிருஷ்டிகர்‌ இல்லை (2:12). ஏராளமான  விக்ரெகங்களைக்‌ 
கொண்டிருந்தனர்‌ - இருந்தும்‌ தேவனற்றிருந்தார்கள்‌. புறஜாதிகள்‌ தங்களின்‌ 
சிருஷ்டிகரை அறிந்திருக்க வில்லை. அவர்‌ யார்‌, அவர்‌ அவர்களிடம்‌ 








எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து எவ்வித கருத்துமில்லை. அவர்களால்‌ 





ஆன சிறப்பான செயல்‌ “அறியப்படாத தேவனுக்கென்று” ஒரு சிலையை 
உருவாக்டைவும்‌ அதினால்‌ வேறெந்த தெய்வத்தையும்‌ புண்படுத்தமாட்டார்கள்‌ 
என்றும்‌ நம்பினார்கள்‌. 

இந்த ஆறு பிரதான வித்தியாசங்களும்‌ யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ 
வெகு தொலைவில்‌ பிரித்துவைத்தது. ஒப்புரவாக இயலாத வித்தியாசங்கள்‌ 
இரண்டு கலாச்சாரங்களையும்‌ ஒன்றோடொன்று அந்நியமாக்கெது. 

அந்நியமாக்கப்படுவதும்‌, நம்மைச்‌ சுற்றிலுமிருக்றெவர்களிடத்திலிருந்து 
அவியிலே பிரிந்தும்‌ இருப்பது, ஒரு பொதுவான அனுபவமாக இன்று 
உலகில்‌ காணப்படுகிறது. அது பாவத்தினால்‌ உண்டான ஒரு அதிக்கமாய்‌ 
மனுஷருடைய இருதயங்களில்‌ கிரியை செய்றெது. 

டாவநிவத்ி (2:13-17). மனுஷனுடைய தோல்வி எங்கேயோ அங்கே 
தேவனுடைய வெற்றி நிச்சயம்‌. மனிதவர்க்கத்துக்குள்‌ ஏற்படுகிற எந்த 
வகை அந்நியமாக்கப்படுதலுக்கும்‌ அவரிடத்தில்‌ நிவாரணமுண்டு: “முன்னே 
தூரமாயிருந்த நீங்கள்‌ இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கிறிஸ்துவின்‌ 
இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்‌” (2:13). மனிதன்‌ அந்நியமாக்கப்படுவதற்கு 
உள்ள நிவாரணம்‌ கிறிஸ்துவே - அவன்‌ தேவனிடத்திலிருந்து மட்டுமல்ல, மற்ற 
ஜனங்களிடத்திலிருந்தும்‌அந்நியமாக்கப்படுகிறான்‌. வன்மையானவித்தியாசங்களை 
கொண்டிருந்தவர்களை எடுத்து அவர்‌ “ஒரே மனிதனாக” மறுபடியும்‌ 
அவர்களுடைய உறவுமுறையில்‌ வைக்கிறார்‌. 

இயேசுவே நமது சமாதானக்காரணர்‌ (2:14). இயேசு சமாதானத்தைக்‌ 
கொண்டுவுந்தார்‌ என்று பவுல்‌ சொல்லவில்லை; இயேசுவே நமது 
சமாதானமாக இருக்கிறொர்‌ என்று சொன்னார்‌. அதன்‌ பொருள்‌ என்ன? 

உதாரணமாக, அநேக ஆண்டுகளாக புயலின்‌ நடுவே இருப்பது 
போன்ற ஒன்றிணைந்த வாழ்விற்குப்‌ பின்‌ ஒரு கணவனும்‌ மனைவியும்‌ 
விசாரணைக்‌ கூடத்துக்குப்‌ போய்‌ விவாகரத்து கோருகிறார்கள்‌. ஒரு 
வக்கீல்‌ சம்பந்தப்பட்ட தாஸ்தாவேஜகளை ஆயத்தப்படுத்தி புருஷனுக்கு 
இந்த சொத்தும்‌ மனைவிக்கு அந்த சொத்தும்‌ உரிமையாறெது, புருஷன்‌ 
குறிப்பிட்ட சலுகையைச்‌ செய்வான்‌ மனைவி வேறொரு சலுகையைச்‌ செய்ய 
வேண்டுமென்றும்‌ அந்தப்‌ பதிவேடுகளில்‌ சொல்லப்படுகிறது. அந்தப்‌ பதி 
வேடு சட்டரீதியானது தான்‌, ஆகிலும்‌ அந்த மனுஷனும்‌ ஸ்திரீயும்‌ அந்தப்‌ 
பதிவேடுகளில்‌ எழுதப்பட்டவைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம்‌. 

இதற்கு மாறாக, ஒருவேளை அவர்களுடைய பத்து வயது மகன்‌ - 
இருவராலும்‌ மிகவும்‌ அன்பாய்‌ நேசிக்கப்பட்டவன்‌ - உள்ளே போய்‌ அவர்கள்‌ 





148 


இரண்டு பேருடைய கைகளையும்‌ பற்றிக்‌ கொண்டு ஒன்றிணைக்றொன்‌. 
பிறகு, அழுகையோடு, அவன்‌ சொல்லுகிறான்‌, “தயவுசெய்து விவாகரத்துப்‌ 
பெறாதீர்கள்‌. ஒன்றாகக்‌ கூடி வாழுங்கள்‌. நீங்கள்‌ எனக்கு வேண்டும்‌. மீண்டும்‌ 
நீங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ நேசிக்க வேண்டும்‌ என நான்‌ விரும்புகிறேன்‌. 
உதவி செய்ய என்னால்‌ என்ன முடியுமோ அதை தான்‌ செய்வேன்‌” என்கிறான்‌. 
மகன்‌ ஒருவருக்கொருவர்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டியவைகளை, பதிவேடுகள்‌ 
ஒருபோதும்‌ செய்ய முடியாத சிந்தனைகளை, நிச்சயமாக அவர்களுக்குள்‌ 
கொடுப்பான்‌. சட்ட ரீதியானவைகள்‌ மனிதர்களின்‌ இருதயங்களை மாற்றி 
விடாது. 

மனிதனுடைய நிர்பந்தமான நிலைமைக்கு பரிகாரம்‌ மனிதனாகிய, இயேசு 
என்று பவுல்‌ சொன்னார்‌. இயேசுவிடத்தில்‌ நமக்குள்ள பொதுவான அன்பும்‌ 
அவர்‌ நமக்குள்‌ இருப்பதும்‌, ஒருவருக்கொருவர்‌ நாம்‌ காட்ட வேண்டிய 
அன்பே நமக்கு இயல்பான பொறுப்பாறெது. நம்மில்‌ ஒருவருக்கொருவர்‌ 
சமாதானத்துக்கான ஊற்றக்காரணியாக அவர்‌ வருகிறார்‌. 

இயேசு சமாதானமளிக்கறொர்‌ (2:15). மனித வர்க்கத்தினரிடையே போரிடும்‌ 
வெறுப்புத்‌ தன்மைக்கிடையில்‌ இயேசு எப்படி சமாதானம்‌ ஏற்படுத்தக்‌ கூடும்‌? 
ஒரு புது மனித சுபாவத்தை உருவாக்குவதன்‌ மூலம்‌ அதைச்‌ சொய்கிறார்‌. “யூதக்‌ 
கிறிஸ்தவன்‌” “புறஜாதிக்‌ கிறிஸ்தவன்‌” எனும்‌ பதங்கள்‌ புதிய ஏற்பாட்டிற்கு 
முற்றிலும்‌ அப்பாற்பட்டது. கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பதெல்லாம்‌ ஒரே வகையான 
குனிநபார்கள்தான்‌ - ஒரு கிறிஸ்தவன்‌! 

ஏற்கனவே குறைந்த பட்சம்‌ பத்துத்‌ தடவை எபேசியரில்‌, “கிறிஸ்துவுக்குள்‌” 
(அல்லது அவருக்குள்‌), நமக்கு இருக்கற நிலையை (ஸ்தானத்தை) பவுல்‌ 
சுட்டிக்‌ காட்டியிருக்கிறார்‌. ஒரு யூதன்‌ இரட்சிக்கப்பட்டால்‌, அவன்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறான்‌. ஒரு புறஜாதி இரட்சிக்கப்பட்டால்‌ அவனும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறான்‌. கிறிஸ்துவுக்கு இருப்பது ஒரு சரீரம்‌ மட்டுமே. 
சரீரத்தைக்‌ குறித்த இரகசியம்‌ இது தான்‌. அநேக இனங்களுக்குள்ளே, அநேக 
கலாச்சாரங்களுக்குள்ளே, மற்றும்‌ அநேக தேசத்தாருக்குள்ளிருந்து வருகிற 
யாவரும்‌ ஒரே சரீரத்துற்குள்‌ இருக்கிறார்கள்‌ - அது இயேசு கிறிஸ்துவின்‌ சரீரம்‌. 

இயேசுவே நமக்குள்‌ வாழும்போது அவார்‌ நம்முடைய 
சமாதானக்காரணராகிறார்‌. நாம்‌ எல்லாரும்‌ அவருக்குள்‌ ஒன்றாயிருக்க 
வேண்டும்‌ என்று உணரும்போது இயேசு சமாதானத்தை உண்டு 
பண்ணுகிறார்‌. 

இயேசு சமாதானத்தை பிரசங்கிக்கிறார்‌ (2:17). இயேசு 
பாவங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ நியாயத்தீர்ப்பைக்‌ குறித்து பிரசங்கிக்க 











வந்திருக்கலாம்‌ - அனால்‌ அவர்‌ அப்படிச்‌ செய்யவில்லை. அவர்‌ 
சமாதானத்தின்‌ செய்தியோடு, சமாதானப்‌ பிரபுவாக வந்தார்‌. கிறிஸ்து 
உங்களுடைய இருதயத்திலும்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்ளும்‌ இருந்தால்‌, நீங்கள்‌ 
ஒப்புரவாக்குதலின்‌ செய்தியாளர்‌ என்றழைக்கப்படுவீர்கள்‌ - இந்த ஒப்புரவாகு 
தலை வீட்டில்‌ உங்கள்‌ துணைவரோடும்‌, உங்கள்‌ பிள்ளைகளோடும்‌, வேலை 
செய்யுமிடத்தில்‌ உங்கள்‌ உடன்‌ வேலையாட்களோடும்‌, உங்கள்‌ தெருவின்‌ 











அந்தப்பக்கம்‌ உள்ள உங்கள்‌ அயலாருடன்‌, உங்கள்‌ நாட்டிற்கு அப்பால்‌ உள்ள 
உங்கள்‌ உறவினரோடும்‌ உங்கள்‌ ஊழியத்தைச்‌ செய்வீர்கள்‌. 
பகைமையின்‌ நடுச்சுவரை நாம்‌ தகர்க்க வேண்டும்‌. ஏனெனில்‌ நாம்‌ 


149 


சமாதான பிரபுவுக்குள்‌ இருக்கிறோம்‌, நாம்‌ மற்றவர்களுடன்‌ அவருடைய 
சமாதானத்தை உண்டு பண்ணும்‌ ஊழியத்தில்‌ பங்குடைபவர்கள்‌. கூடுமானால்‌ 
எல்லா மனுஷருக்கும்‌ சமாதானத்தைப்‌ பிரசங்கிக்க வேண்டியவர்கள்‌. 

இசை (2:18-22). அந்நியமாக்கப்படுதல்‌ பாவத்தின்‌ விளைவாக 
ஜனங்களின்‌ நடுவே இருக்கிறது. இயேசு மனுஷர்களுக்கிடையே 
ஒப்புரவாக்குதலினிமித்தம்‌ பாவநிவாரணமாக தமது சரீரத்தைக்‌ கொடுத்தார்‌. 
கடைசி சத்தியமாக ஜனங்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டுள்ள ஒத்திசைவு 
பவுலின்‌ கவனத்தைக்‌ திருப்பியது. 

பவுல்‌ “பிரிவினைச்‌ சுவராகிய பகைமையைக்‌” குறித்து பவுல்‌ பேசினபோது, 
(2:14; NIV) அவர்‌ எருசலேம்‌ தேவாலயத்தின்‌ அமைப்பை மனதில்‌ கொண்டு 
அநேகமாகப்‌ பேசியிருக்கலாம்‌. தேவாலயத்து பிரகாரத்தினாடே சென்ற ஐந்து 
அடி உயரச்‌ சுவரை நினைவுபடுத்தி எழுதியிருக்கலாம்‌, அது யூதர்கள்‌ மாத்திரம்‌ 
செல்லக்கூடிய உள்பிரகாரத்தை புறஜாதிகளின்‌ பிரகாரத்திலிருந்து பிரித்து 
யூதர்களின்‌ நுழைவு வாசலுக்கருகில்‌ இருந்தது. 1871 ல்‌, இந்த பிரிவினைச்‌ 
சுவற்றினாடே கிரேக்க எழுத்துக்களில்‌ எழுதப்பட்டிருந்த வாக்கியத்தை 
புதை பொருள்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கண்டு பிடித்தனர்‌, அதில்‌, “அந்நியர்கள்‌ 
தேவாலயத்து சுற்றுப்புற சுவரைத்‌ தாண்டி நுழைய தைரியங்கொள்ளக்‌ 
கூடாது. அப்படி யார்‌ கண்டு பிடிக்கப்பட்டாலும்‌ தன்னுடைய சொந்த 
மரணம்‌ தொடர்ந்து வருவதைத்‌ தானே தேடிக்‌ கொள்றொர்‌” என்று 
சொல்லப்பட்டுள்ளது. 

அந்தச்‌ சுவர்‌ வெகு காலமாக இனங்களுக்கு நடுவே நிலவும்‌ பகைமையை 
அடையாளப்படுத்தியது. ஆவிக்குரிய ரீதியில்‌ பேசினால்‌, இயேசு மரித்த போது 
அந்த சுவரைக்‌ தகர்த்தெறிந்தார்‌. இப்பொழுது இந்தப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதையும்‌ 
படைத்த தேவனிடத்தில்‌ சேர சம உரிமை பெற்றவர்களாக அனைத்து 
ஜனத்திற்கும்‌ அளிக்கப்பட்டுள்ளது. “நாம்‌ இருதிறத்தாரும்‌ ஒரே ஆவியினாலே 
தேவனிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியத்தை அவர்‌ மூலமாய்ப்‌ பெற்றிருக்கிறோம்‌” 
(2:18). 

மேற்கொண்டு பவுல்‌ மூன்று ஒத்திசைவுகளைக்‌ கொண்டு 
விளக்கமளிக்கிறார்‌. அங்கே ஒரே ஒரு தேசம்‌ மட்டுமே இருக்கிறது (2:19), 
அது பரிசுத்த தேசம்‌, ஒவ்வொரு அங்கத்தினருக்கும்‌ குடியிருப்பு பரலோகத்தி 
லிருக்கிறது. அங்கே ஓரே ஒரு குடும்பம்‌ மட்டும்‌ (வீட்டார்‌ மட்டும்‌) உண்டு 
(2:19); நாம்‌ எத்தனை விதமான வித்தியாசங்களைக்‌ கொண்டிருந்தாலும்‌ 
தேவனுடைய வீட்டில்‌ நாம்‌ சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கிறோம்‌. 
அங்கே ஓரே ஒரு ஆலயம்‌ மட்டுமே உண்டு (2:21); அது மனிதனால்‌ 
கட்டப்பட்டதல்ல, ஆனால்‌ புருஷர்களாலும்‌ ஸ்இரீகளாலும்‌ அனைத்துவித 
பின்னணிகளுடன்‌ ஜீவனுள்ள கற்களாய்‌ ஊழியஞ்செய்கிறவர்களைக்‌ கொண்டு 
இந்த ஆவிக்குரிய தேவாலயம்‌ கட்டப்பட்டிருக்கிறது. 

சகல ஜனங்களையும்‌ தமது குமாரன்‌ மூலமாக தேவன்‌ இசைவுள்ள 
வார்களாய்க்‌ கொண்டு வந்துள்ளார்‌. ஒருவருக்கொருவர்‌ நாம்‌ ஆவியின்‌ 
ஓக்கெத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. இயேசு நமது சமாதானக்காரணர்‌ 
ஆதலால்‌ மனுஷர்களுக்கிடையே நம்‌ மூலமாக பூமியிலே சமாதானத்தைக்‌ 
கொண்டு வர அவர்‌ கிரியை செய்கிறார்‌. கர்த்தருடைய சபையில்‌ பிரிவினைச்‌ 
சுவரை எழுப்புறெவர்களுக்கு ஐயோ! மனுஷர்களுக்குள்‌ இருக்கிற பிரிவுச்‌ 




















120 


சுவர்களை தகர்த்தெறிவதே தேவனுடைய காரியமாயிருக்கிறது. சபையில்‌ 
இருக்கும்‌ இசைவான ஒற்றுமையை தங்கள்‌ வார்த்தைகளினாலோ செயல்‌ 
களினாலோ எவர்‌ ஒருவர்‌ குலைத்தாலும்‌ அவர்‌ தேவனுக்கு எதிராக யுத்தம்‌ 
செய்கிறார்‌! 








முடிவரை: நாம்‌ சமாதானம்‌ கூறும்‌ செய்தியாளர்களாயிருந்து 
நமது சமாதான பிரபுவைப்‌ பற்றிக்‌ கொண்டு செயல்படுவது அவசியம்‌. 
மற்றவர்களை நாம்‌ பொருளாதார நிலைமை, இனம்‌, அல்லது அந்தஸ்து 
ஆகிய இவைகளையெல்லாம்‌ தாண்டி, சபைக்குள்ளே ஒரே புதிய மனிதனாய்‌ 
இருப்பது என்றால்‌ என்ன என்று உலகிற்கு காட்டும்படி கடந்து போவோமாக. 
கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 


சிலுவையின்‌ மேல்‌ - கிறிஸ்துவுக்குள்‌ ஒப்புரவாகுதல்‌ (2:13-22) 

வசனம்‌ 13ல்‌ சொல்லப்பட்டுள்ள “இப்பொழுது” என்ற வார்த்தை வசனம்‌ 
சன்‌ “தேவனோ” என்பதுடன்‌ தொடர்புடையது. சிலுவையின்‌ இரத்தம்‌ 
கிறிஸ்துவை நம்முடைய “சமாதானக்‌ காரணராக்கியது.” அவருடைய 
மரண பலியால்‌ மனுஷனுக்கும்‌ மனணுஷனுக்குயிடையே சமாதானத்தை 
சாத்தியமாக்கியது, அது ஒருவருக்கொருவர்‌ அந்நியமாக்கப்பட்டிருந்த 
ஜனங்கள்‌ சபையாக “ஒரே புதிய மனிதனாக” ஒப்புரவாகுதலின்‌ விளைவை 
உண்டாக்கியது. கிறிஸ்து கிறிஸ்தவர்களை “ஒரே சரீரமாக” தேவனுக்குள்‌ 
ஒப்புரவாக்கிய। காரியம்‌ தேவனுக்கும்‌ மணுஷனுக்குமிடை பெய்க 
சமாதானத்தை சாத்தியமாக்கியது. தேவனுக்கும்‌ மனுஷனுக்குமிடையே 
ஒப்புரவாக்கிய காரியம்‌ இன்று சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிவோரை 
ஒருவருக்கொருவர்‌ தேவனுடைய இராஜ்யத்தில்‌ “உடன்‌ பிரஜைகளாகவும்‌, ” 
“தேவனுடைய வீட்டில்‌” பிள்ளைகளாகவும்‌, தேவன்‌ வாசம்‌ பண்ணுகிற “ஒரு 
பரிசுத்த ஆலயமாகவும்‌” ஆக்கியது. 





ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


குறிப்புகள்‌ 

’Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek 
New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zonder- 
van Publishing House, Regency Reference Library, 1975), 358. 2S. D. F. Salmond, “The Epistle 
to the Ephesians,” in The Expositor & Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rap- 
ids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:294. ‘Kenneth S. Wuest, Wuests Word 
Studies from the Greek New Testament for the English Reader: Ephesians and Colossians 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 75. “Alfred Edersheim, The 
Life and Times of Jesus the Messiah, new updated ed. (Peabody, Mass.: Hendrickson Publish- 
ers, 1993), 169-70. Josephus Antiquities 15.11.5. °*Bullinger, 19. ZAlbert Barnes, Notes on 
the New Testament: Ephesians, Philippians and Colossians, ed. Robert Frew (Grand Rapids, 
Mich.: Baker Book House, 1965), 47. #Wuest, 76. °C. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek- 
English Lexicon of the New Testament, trans. and rev. Joseph Henry Thayer (Edinburgh: 
T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 1977), 544; see also 
Walter Bauer, A Greek- English Lexicon of the New Testament and Other Early Christian Lit- 
erature, 3d ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: University of Chicago Press, 


151 


2000), 876. '9%. C. H. Lenski, The Interpretation of St. Pauls Epistles to the Galatians, to the 
Ephesians and to the Philippians (Columbus, Ohio: Wartburg Press, 1946; reprint, Minneapolis: 
Augsburg Publishing House, 1961), 447. ‘Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Com- 
mentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 149. 2Wuest, 79. °Thayer, 439. I*Bullinger, 58. 
கலாத்தியர்‌ 1:19; நடபடிகள்‌ 14:14; 2 கொரிந்தியர்‌ 11:13; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 
2:2; எபிரெயர்‌ 3:1. '6Bullinger, 188. Lincoln, 155. 1°Lenski, 454. Lincoln, 157. 20Lenski, 
459. 11 10௦010, 152. 22The great conflagration in Rome began July 19, A.D. 64 and burned out of 
control for days. The fire eventually destroyed three of Rome’s fourteen districts, doing extensive 
damage to seven more and leaving only four districts uninjured. It consumed private mansions, 
tenements, temples, shrines, altars, and irreplaceable treasures acquired through Roman conquest. 
(Tacitus Annals 15.4041.) 


152 


8 
ஸ்றகாத்களுக்கு பவுலின்‌ 
குணிப்பம்‌ ஊழியம்‌ 
[3551-7] 


கிறிஸ்துவின்‌ மகிமையுள்ள சபையை வெளியாக்கப்பட்ட ஒரு 
இரகசியமாக நிலை நிறுத்துவது தேவனுடைய  நோக்கமாயிருந்தது. 
அதிகாரம்‌ 3 ல்‌, வெளியாக்கப்பட்ட இரகசியத்தைக்‌ குறித்து பவுல்‌ பேசுகறார்‌ 
(3:1-7), இரகசியத்தில்‌ இருந்த ஞானம்‌ (9:8-13), மற்றும்‌ தேவன்‌ சபையை 
வெளிப்படுத்தியதன்‌ நோக்கத்தை கிறிஸ்தவர்கள்‌ நிறைவேற்றம்படி உதவிட 
அவருடைய ஜெபம்‌ (3:14-21). 


கிறிஸ்துவினிமித்தம்‌ புறஜாதிகளின்‌ பொருட்டு 


கட்டுண்டவர்‌ (3:1) 


1இதனிமித்தம்‌, பவுலாகிய நான்‌ புறஜாதியாராயிருக்கிற உங்கள்‌ 
பொருட்டுக்‌ கிறிஸ்து இயேசுவினிமித்தம்‌ கட்டுண்டவனாயிருக்கிறேன்‌. 


வசனம்‌ 1. இங்கே வசனம்‌ 1 ல்‌ சொல்லப்பட்டுள்ள இதனிமித்தம்‌ 
என்பதற்கும்‌ வசனம்‌ 14ல்‌ சொல்லப்பட்டுள்ள இதனிமித்தம்‌ என்ற 
வசனத்துக்கும்‌ இடையில்‌ பவுல்‌ தாம்‌ புறஜாதிகளிடம்‌ செய்கிற தமது 
ஊழியத்தைக்‌ குறித்து தன்னுடைய வாசகர்களுக்கு நினைவூட்டி ஒரு 
இடைப்பிறவரலான பகுதியை இடைச்‌ சொருகுகிறார்‌. பவுல்‌ யூதர்களின்‌ 
கூட்டங்களிலும்‌ பேசியது தெளிவாகக்‌ காணப்பட்டாலும்‌, அவருடைய 
ஊழியத்தின்‌ முதன்மைக்குறிக்கோள்‌ அவர்‌ புறஜாதிகளின்‌ மத்தியில்‌ 
பணியாற்றுவதுதான்‌. இந்த ஊழியத்திற்காக தேவன்‌ அவரை விசேஷமாக 
அழைத்திருந்தார்‌ (காண்க நடபடிகள்‌ 9:15; 13:46; 18:6; 22:21; 28:28; கலாத்தி 
யர்‌ 2:2). பவுலின்‌ விலகுதல்‌ இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது (3:1-7 மற்றும்‌ 
3:8-13). (ஒரே மாதிரியான வசனப்‌ பகுதியான 3:1-7க்கு கொலோசெயர்‌ 1:23- 
29 ஐக்‌ காண்க.) 





பவுல்‌ குன்னைக்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ கட்டுண்டவராகக்‌ 
(desmios) குறிப்பிடுகிறார்‌. இதன்‌ பொருள்‌ அவார்‌ குன்னை 
பாவத்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவுக்கு 
முழுமையான பற்றுதலையுடைய அடிமையாகக்‌ கண்டார்‌ என்று சொல்‌ 
லலாம்‌. பவுல்‌ தன்னை அடிக்கடி கிறிஸ்துவின்‌ “ஊழியக்காரன்‌” என்று 
சொன்னார்‌ (காண்க ரோமர்‌ 1:1; கலாத்தியர்‌ 1:10; பிலிப்பியர்‌ 1:1; 


153 


கொலோசெயர்‌ 1:7; இத்து 1:1). கிரேக்கப்‌ பெயர்ச்‌ சொல்லாகிய ௦/௦5 என்பது 
“ஊழியக்காரன்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அகன்‌ பொருள்‌ 
“அடிமை ... ஒருவருடைய விருப்பத்தையும்‌ திறமையையும்‌ முற்றிலுமாக 
இன்னொருவருக்கு அர்ப்பணஞ்‌ செய்து சேவை செய்தல்‌” என்று பொருள்‌. 
ஆகிலும்‌, அநேகமாக, பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதும்‌ போது, ரோமாபுரியில்‌ 
இரண்டு முறை சிறைக்‌ காவலில்‌ வைக்கப்பட்டதில்‌ முதலாம்‌ முறை சிறை 
வைக்கப்பட்ட சிறைக்கைதியாக இருந்தகைக்‌ குறித்தே இப்படி எழுதியிருக்க 
வேண்டும்‌. ஆதலால்‌ தன்னை “கட்டுண்டவர்‌” என்று எழுதினார்‌. அவர்‌ 
குன்னை “கிறிஸ்துவின்‌ கட்டுண்டவன்‌” என்று குறிப்பது கிறிஸ்துவினிமித்தம்‌ 
தான்‌ கண்டுண்டவனாக இருப்பதாக அந்தப்‌ பொருளில்‌ குறிப்பிடுகிறார்‌. 
பவுல்‌ அநேக காரியங்களில்‌ தம்முடைய நாமத்துக்காக பாடுபடுவார்‌ என்று 
கிறிஸ்து வெளிப்படுத்தியிருந்தார்‌ நடபடிகள்‌ 9:16). பின்னதாக பவுல்‌, 
“நாங்கள்‌ எப்பக்கத்திலும்‌ நெருக்கப்பட்டும்‌ எப்பொழுதும்‌ இயேசுவினிமித்தம்‌ 
மரணத்துக்கு ஒப்புக்‌ கொடுக்கப்படுகிறோம்‌” என்று சொன்னார்‌ (2 கொரிந்தியர்‌ 
4:8-11). 2 கொரிந்தியர்‌ 6:4, 5ல்‌ உபத்திரவங்கள்‌, நெருக்கங்கள்‌, இடுக்கண்கள்‌, 
அடிகள்‌ ஆகியவைகளைக்‌ குறித்தும்‌ காவல்களையும்‌ கிறிஸ்துவினிமித்தம்‌ தான்‌ 
பொறுமையாக சகித்துக்‌ கொண்டதாக எழுதினார்‌. 

புறஜாதியாயிருக்கிற உங்களினிமித்தம்‌ என்று குறிப்பிட்டு பவுல்‌ 
புறஜாதிகளுக்கு தான்‌ சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க வேண்டிய ஊழியக்காரன்‌ 








என்பதை நினைவுபடுத்துகிறார்‌. சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினிமித்தம்‌, அவர்‌ 
காவலில்‌ வைக்கப்பட்டிருந்தார்‌ எனவே அவர்‌ “புறஜாதிகளின்‌ பொருட்டு 
..” காவலில்‌ இருந்தார்‌. அவருடைய பாடுகளெல்லாம்‌ புறஜாதிகளின்‌ 
நன்மைக்காகவே, ஏனெனில்‌ அப்படிப்பட்டக்‌ கஷ்டங்களை அனுபவிக்காமல்‌ 
சுவிசேஷம்‌ ஒருபோதும்‌ அவர்களிடத்தில்‌ வந்திருக்கமுடியாது. பிலிப்பியர்‌ 
1:12-14ல்‌, பவுல்‌ காவலில்‌ வைக்கப்பட்டதினால்‌ ஏற்பட்ட நன்மைகளைக்‌ 
குறித்து பேசினார்‌. எபேசியர்‌ 3:13ல்‌, அவர்‌ புறஜாதிகளின்‌ பொருட்டு அவர்‌ 
பாடுபட்டது அவர்களுடைய “மகிமைக்காக” என்றார்‌. 





புறஜாதிகளுக்காக தெய்வகிருபையின்‌ 
நியமம்‌ பெற்ற ஒருவர்‌ (3:2) 


“உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வகிருபைக்குரிய நியமமும்‌ 
இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. 


வசனம்‌ 2. கேட்டிருப்பிர்களே என்பது ௪ ஐ என்ற வார்த்தையின்‌ 
மொழிபெயர்ப்பு, அது “பாவனையாகப்‌ பேசப்படுவது.”” பவுல்‌ சுவிசேஷ 
செய்தியை எபேசியர்‌ கேள்விப்பட்டிருந்ததை ஏற்கனவே அறிந்திருந்தார்‌, 
ஏனெனில்‌ அவர்‌ அவர்களுக்கு அதை பிரசங்கித்திருந்தார்‌. ஆகையால்‌ 
அவர்களைப்‌ பார்த்து, ஏறத்தாழ நான்கு ஆண்டுகளாகி விட்ட நிலையில்‌,” அவர்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லியவைகளை அவர்கள்‌ நினைத்துக்‌ கொண்டார்கள்‌. 

நியமம்‌ (௦0௦i) எனும்‌ வார்த்தையை பவுல்‌ இங்கே 1:9ல்‌ 
பயன்படுத்தினார்‌, அது NASB எனும்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பில்‌ 
“நிர்வாகம்‌” என்றும்‌ NK]Vயில்‌ “யுகம்‌” அல்லது “சகாப்தம்‌” என்றும்‌ 


124 


மொழியெர்க்கப்பட்டுள்ளது. அங்கே, தேவன்‌ தம்முடைய நித்திய திட்டத்தை 
நிர்வாகம்‌ பண்ணுதல்‌ குறித்து பவுல்‌ பேசினார்‌; ஆகிலும்‌ 3:2 ல்‌ பவுல்‌ 
குன்னுடைய சொந்த நிர்வாகப்‌ பொறுப்பைக்‌ குறித்து பேசினார்‌, அல்லது 
தேவனுடைய கிருபை புறஜாதிகளுக்கு, பிரசங்கிப்பதைக்‌ குறித்து பேசினார்‌. 
பவுல்‌ தானே தேவனுடைய கிருபையைப்‌ பெற்று கிறிஸ்தவனாகவும்‌ 
ஊழியக்காரனாகவும்‌ மாறினார்‌ (காண்க 3:8). அவரது பொறுப்பு நியமம்‌ 
(உக்ரொணத்துவம்‌), “மேலான்மை, கண்காணிப்புச்‌ செய்தல்‌, மற்றொருவரின்‌ 
சொத்தை நிர்வகித்தல்‌” ஆயன.” பவுல்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உக்கிராணத்துவத்தைப்‌ பெற்றவர்‌, அவர்‌ பிரசங்கித்த சுவிசேஷத்தில்‌ அது முன்‌ 
வைக்கப்பட்டது. 

கிரேக்க வசனப்பகுதியில்‌, தனி எழுவாய்‌ பயனிலை வாக்கிய உறுபுவாக 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டி ருக்கிறது 
என்பது “உக்கிராணத்துவம்‌” எனப்படாமல்‌ “இருபை” என்று சொல்‌ 
லப்படுகிறது.” வசனப்‌ பகுதியின்‌ பொருள்‌, பவுல்‌ தேவனுடைய கிருபையின்‌ 
உக்ரொணத்துவம்‌ பெற்றிருந்தார்‌ என்பது தான்‌. இந்த வரத்தை அவர்‌ பெற்று 
அதைப்‌ புறஜாதிகளுக்கு அறிவிக்க தான்‌ கடமைப்‌ பட்டவராய்‌ சுவிசேஷத்தை 
அவர்களுக்குக்‌ கொண்டு சென்றார்‌. 


வெளியாக்கப்பட்ட இரகசியத்தை பெற்றுக்‌ 
கொண்ட ஒருவர்‌ (3:3-6) 


2அதென்னவெனில்‌ புறஜாதிகள்‌ சுவிசேஷத்தினாலே உடன்‌ 
சுதந்தரருமாய்‌, ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ 
பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன்‌ பங்காளிகளுமாயிருக்றொர்களென்றெ 
இந்த இரகசியத்தை அவர்‌ எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார்‌. *இதைக்‌ 
குறித்து நான்‌ முன்னமே சுருக்கமாய்‌ எழுதியிருக்கிறேன்‌. “அதை நீங்கள்‌ 
வாசிக்கையில்‌ கிறிஸ்துவின்‌ இரகசியத்தைக்‌ குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற 
அறிவை அறிந்து கொள்ளலாம்‌; “இந்த இரகசியம்‌ இப்பொழுது அவருடைய 
பரிசுத்த அப்போஸ்தலருக்கும்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ ஆவியானவராலே 
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுபோல, முற்காலங்களில்‌ மனுபுத்திரருக்கு 
அறிவிக்கப்படவில்லை. 


வசனம்‌ 3. பவுல்‌ தான்‌ புறஜாதிகளுக்குப்‌ பிரசங்கித்த கிருபையின்‌ 
செய்தி தேவனிடத்திலிருந்து வந்தது என்று  உறுதிப்படுத்தினார்‌. 
வெளிப்படுத்தப்படுதலுக்கு குறிப்பிடப்படும்‌ வார்த்தை (0௦/21/0819), இதன்‌ 
பொருள்‌ “ஒன்றின்‌ மூடியைத்‌ திறத்தல்‌” அதே வேளையில்‌ இரகசியம்‌ 
(musterion) என்பதன்‌ மொழிபெயர்ப்பு (காண்க 1:9 ன்‌ விளக்கவுரை). 
தேவனுடைய நித்திய நோக்கம்‌, புற ஜாதிகளையும்‌ உட்படுத்திய இரகசியம்‌ 
என்று பவுல்‌ சொன்னார்‌. தேவன்‌ வெளியரங்கமாக்கும்‌ வரை, இந்த நோக்கம்‌ 
இரகசியமாக வைக்கப்பட்டது. இந்த வெளியரங்கமாக்குதலை பெற்றவர்‌ 
பவுல்‌; அவர்‌ பிரசங்கித்த செய்தி தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு 
பெறப்பட்டது. முன்னே சுருக்கமாய்‌ எழுதியிருக்கிறேன்‌ என்பது எபேசியர்‌ 
நிருபத்தில்‌ இதற்கு முன்பு அவர்‌ எழுதினவை நேரடியாக புறஜாதிகளுக்கும்‌ 
155 








இரகசியத்துக்கும்‌ பொருந்துவதாயிருந்தது (காண்க 1:9, 10; 2:11-22). 

வசனம்‌ 4. இந்த இரகசியம்‌ ஏதோ புரிந்து கொள்ள இயலாத ஒன்றல்ல. 
புரிந்து கொண்டு எபேசியர்கள்‌ வாசிக்கும்படி பவுல்‌ விரும்பினார்‌. 
இந்த நிருபத்தில்‌ தேவனுடைய நோக்கம்‌ இன்னதென்று பவுல்‌ முன்பு 
சொல்லியவைகளையும்‌ அதில்‌ புறஜாதிகளையும்‌ அவர்‌ உட்படுத்தி 
எழுதியிருப்பவைகளையும்‌ அவர்கள்‌ வாசிக்கும்போது, அவருக்கு 
முழுமையான கிறிஸ்துவின்‌ இரகசியத்தை மனதால்‌ அறியும்‌ திறன்‌ உள்ளது 
என்று புரிந்து கொள்வார்கள்‌. இந்த இரகசியம்‌ தான்‌ அதுவரைக்கும்‌ மறைவாய்‌ 
வைக்கப்பட்டிருந்தது இறுதியில்‌ வெளியரங்கமாகி அறியப்படலாயிற்று. 

வசனம்‌ 5. கிறிஸ்து வருவதற்கு முந்தைய எல்லா வருடங்களும்‌, 
தேவனுடைய நித்திய நோக்கம்‌ மறைவாயிருந்தது, ஆதலால்‌, அது ஒரு 
இரகசியம்‌ எனப்பட்டது. பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌ அதை திரைச்‌ 
சீலையால்‌ மூடிவைக்கப்பட்டிருந்த ஒரு துணுக்காகவும்‌ துண்டு செய்தியாகவும்‌ 
பேசினார்கள்‌. ஆகிலும்‌ அவர்கள்‌ என்ன எழுதினார்கள்‌ என்று தாங்களே 
முழுமையாய்‌ புரிந்து கொள்ள இயலவில்லை. 1 பேதுரு 1:10-12ல்‌, பேதுரு, 








உங்களுக்கு உண்டான [ு£/பேோகி9] இருபையைக்‌ குறித்துத்‌ 
தீர்க்ககரிசனஞ்‌ சொன்ன தீர்க்கதரிசிகள்‌ இந்த இரட்சிப்பைக்‌ குறித்துக்‌ 
கருத்தாய்‌ ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள்‌: தங்களிலுள்ள 
கிறிஸ்துவின்‌ ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்கு உண்டாகும்‌ பாடுகளையும்‌, 
அவைகளுக்குப்‌ பின்வரும்‌ மகிமைகளையும்‌ முன்னறிவித்த போது, 
இன்னகாலத்தைக்‌ குறித்தாரென்பதையும்‌, அந்த காலத்தின்‌ விசேஷம்‌ 
இன்னதென்பதையும்‌ ஆராய்ந்தார்கள்‌. தங்கள்‌ நிமித்தமல்ல, நமது 
நிமித்தமே இவைகளைத்‌ தெரிவித்தார்களென்று அவர்களுக்கு 
வெளியாக்கப்பட்டது; பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த 
ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கித்தவாரகளைக்‌ 
கொண்டு இவைகள்‌ இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது; 
இவைகளை உற்றுப்பார்க்கத்‌ தேவதூதரும்‌ ஆசையாயிருக்கிறார்கள்‌ 
(வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 


பின்னதாக. 2 பேதுரு 1:19, 20 ல்‌, பேதுரு பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
ஏவப்பட்டுப்‌ பேசியதை உறுதிப்படுத்தினார்‌. (“பழைய ஏற்பாட்டு தீர்க்க 
குரிசிகளும்‌ தேவனுடைய நோக்கமும்‌ என்பதை மேலும்‌ கற்றுக்‌ கொள்ள 
இனிவரும்‌ பக்கங்களில்‌ பார்க்கவும்‌. ”) 

பவுலின்‌ போதனைப்படி, தேவனுடைய காரியங்கள்‌ இப்பொழுது 
அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்றெது (வசனம்‌ 6). 
அவிக்குள்‌ என்பதை “அவியானவராலே” என்றும்‌ குறிப்பிடலாம்‌ (சில 
மொழிபெயர்ப்புகளின்‌ அச்சுகளில்‌ அப்படி பக்கத்தின்‌ அடிக்குறிப்பில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது), ஏனெனில்‌ கிரேக்கத்துணைப்‌ பெயர்ச்சொற்களான 
உளு மேல்‌, அங்கே, அத்துடன்‌: அனால்‌, அவைகளில்‌” என்றெல்லாம்‌ ஆகு 
7 “ஏவப்படுதல்‌” சரியாகச்‌ சொன்னால்‌ - “ஆவியானவரால்‌” 
வெளிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள 
“அப்போஸ்தலர்களையும்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ என்பது புதிய ஏற்பாட்டு 





பொருள்படும்‌. 


156 


அப்போஸ்தலர்களையும்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ குறிப்பிடுகிறது” (2:20 ற்கான 
விளக்கவுரையைக்‌ காண்க). 

வசனம்‌ 5ல்‌ மூன்று வித்தியாசப்பட்ட வார்த்தைகள்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளன: முதற்காலங்களில்‌  அறிவிக்கப்படவில்லை/ 
“வெளியாக்கப்பட்டது”; முற்கால சந்ததிக்கு, “இப்பொழுது”; மனுபுத்திரர்‌,/ 
“பரிசுத்த அப்போஸ்கலருக்கும்‌ இர்க்கதரிசிகளுக்கும்‌.” தேவன்‌ தமது பரிசுத்த 
ஆவியானவரின்‌ மூலமாக தேவனுடைய தலையீடு இல்லாமல்‌, அவருடைய 
நித்திய நோக்கம்‌ இரகசியமாகவே நிலைகத்திருந்திருக்கும்‌. ஆனால்‌ இப்பொழுது, 
தேவனுடைய ஆவியானவரின்‌ வெளிப்பாடு மூலமாக அப்போஸ்தலருக்கும்‌ 
தர்க்ககரிசிகளுக்கும்‌ வெளிப்படுத்தியகைக்‌ கொண்டு, நாம்‌ தேவனுடைய 
இருதயத்தின்‌ நினைவுகளை அறிந்து கொள்ள இயலும்‌! 

வசனம்‌ 6. தேவனுடைய நோக்கத்தின்‌ இரகசியத்தைப்பற்றி பேசிய 
பின்பு, பவுல்‌ அதைத்‌ தெளிவாக எடுத்துச்‌ சொன்னார்‌! புறஜாதிகள்‌ உடன்‌ 
சுதந்தரரும்‌ ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ 
(தேவன்‌) பண்ணின உடன்‌ வாக்குத்தத்தங்களுக்கு உடன்‌ பங்காளிகளுமாய்‌ 
இருக்கிறார்கள்‌; இந்த பெரிதான சிலாக்கியங்கள்‌ இனியும்‌ யூதர்களுக்குமட்டும்‌ 
உரியதல்ல. புறஜாதிகளும்‌ தேவனுடைய பிள்ளைகளாக, கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ 
அங்கத்தினர்களாக, மற்றும்‌ கிறிஸ்து மூலமாக தேவன்‌ உண்டு பண்ணின 
அனைத்து வாக்குத்தத்தங்களையும்‌ பெறுகிறவர்களாக உரிமை பெற முடியும்‌. 
அதென்னவெனில்‌ (அல்லது குறிப்பாய்ச்‌ சொன்னால்‌), என்பது வலதுபுற 
சாய்வு எழுத்துக்களில்‌ NASB மொழிபெயர்ப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
இந்த வார்த்தைகள்‌ மூலபாஷையில்‌ இல்லை என்பதையும்‌ சுட்டிக்காட்டுறெது, 
அகிலும்‌ கருத்தை தெளிவாக்க மொழிபெயர்பாளர்களால்‌ இது 
சேர்க்கப்பட்டது. புறஜாதிகளை பவுல்‌ குறிப்பிடும்‌ போது. நிகழ்கால 
வினை பொது நிலையில்‌ (ரர்‌, “இருப்பதற்கு” பயன்படுத்துறொர்‌, அதன்‌ 
பொருள்‌ “ஒரு தொடர்ச்சியான அல்லது திருப்பித்திருப்பிச்‌ செயல்படுகிற 
செயலாகக்‌ குறிப்பிடப்பட்டது, அந்தச்‌ செயல்‌ எப்பொழுது நடக்கும்‌ 
என்று குறிப்பிடப்படாமல்‌ இடம்‌ பெறும்‌ செயல்‌ இது.”” மேலும்‌ இந்த 
வினைச்‌ சொல்‌ செயல்பாட்டு வினையாகப்‌ பேசுகிறது, “வினையின்‌ 








செயலை எழுவாய்‌ பெறுவது போன்ற பாடம்‌.” ஆகையால்‌, பவுல்‌, ஒரு 
நிலையை அடையாளப்படுத்தி, புறஜாதிகளையும்‌ யூதர்களையும்‌ “உடன்‌ 
சுதந்தரராயும்‌, ஒரே சரீரத்திற்குள்ளாக அங்கத்தினர்களாயும்‌, கிறிஸ்து இயேசு 
மூலமாய்‌ சுவிசேஷத்தைக்‌ கொண்டு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கு 
உடன்பங்காளிகளுமாய்‌ இருக்கச்‌” செய்த தேவனுடைய செயலை 
விவரிக்கிறார்‌. அந்த நிலை இயேசு சிலுவையில்‌ மரித்த போது உண்டானது 
(2:13-22). 

Andrew T. Lincolh ஆங்கில வசனப்பகுதிகளை வாசிக்றெவர்களால்‌ 
மேலோட்டமாய்‌ விடப்படுகிற ஓர்‌ ஆர்வமிக்க கருத்தைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. 
வசனம்‌ 3 மூன்று கிரேக்க பண்பைக்‌ குறிக்கும்‌ சொற்களை கொண்டுள்ளது 
- (sunkléronoma, “உடன்‌ சுதந்தரர்‌”), (5550, “உடன்‌ அங்கத்தினர்கள்‌”), 
மற்றும்‌ (யாet௦cha, “உடன்‌ பங்காளிகள்‌”), ஒவ்வொன்றும்‌ ஒரு முற்சேர்க்கை 
வார்த்தையுடன்‌ 5 (“உடன்‌”) என்று துவங்குதிறது.! இந்த வார்த்தைகள்‌ 
புறஜாதிகளையும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்திற்கு உட்பட்ட வர்கள்கான்‌ என்றெ 





157 


இரகசியத்தை விளக்கப்படுத்துகிறது. இதுபோன்ற வார்த்தைகள்‌ முன்னதாக 
புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ யூதவிசுவாசிகளுடன்‌ கொண்டிருந்த உறவுகுறித்து 
பயன்படுத்தப்பட்டது. 2:19ல்‌ பவுல்‌ அவர்களை “உடன்‌ குடிமக்களாய்‌ 
இருந்தனர்‌” என்று சொன்னார்‌ (யாழ) அவர்களை இசைவாய்‌ 
இணைக்கப்பட்டவர்கள்‌ என்று 2:21ல்‌, சொன்னார்‌ (247147710/0220) இசைவாய்க்‌ 
கூட்டிக்‌ கட்டப்பட்டு வருவதாக (5॥௦ikodomed) 2:22ல்‌ சொன்னார்‌. புறஜாதி 
கள்‌ யூதர்களோடு கொண்டிருந்த பழைய நட்புறவை புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
யூதகிறிஸ்தவர்களுடன்‌ “ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டு,” 
“ஓரே சரீரத்திற்குள்‌” (காண்க 2:15, 16), அதாவது “சபைக்குள்‌” (காண்க 
1:22, 23) கொண்டிருக்கும்‌ உறவு முறையையே வலியுறுத்துகிறார்‌. 
புதிய மனித சமுதாயத்தில்‌, புறஜாதிக்‌ கிறிஸ்தவர்கள்‌ முக்கியமானவர்கள்‌ 
என்று காட்டுகிறார்‌, சபைக்குள்ளாக யூதக்‌ கிறிஸ்தவர்களுக்கும்‌ புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்களுக்கும்‌ வேறுபாடு எதுவுமில்லை, கிறிஸ்துவின்‌ புதிய 
சமூதாயம்‌ யூதர்களுக்கும்‌ புறஜாதிகளுக்கும்‌ சம உரிமையை தேவனிடத்தில்‌ 
பெறச்செய்கிறது. 


இந்த எழுச்சி குறிப்பாக மூன்று குணப்பெயர்ச்சொற்களில்‌ 
இரண்டாவதிலிருந்து வருவது தெளிவு, அந்தக்‌ காலத்தின்‌ இலக்கியத்தில்‌ 
வேறெங்கும்‌ இது காணப்படவில்லை. மேலும்‌ எழுத்தாளர்‌ அந்த 
சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு பதமாக எழுதியிருக்கலாம்‌ ... ஏற்கனவே இருந்த 
ஒரு நிலையில்‌ யதார்த்தமாக புறஜாதியினா்‌ சேர்க்கப்படவில்லை; 
அவர்கள்‌ முற்றிலும்‌ சமமான இணை அங்கத்தினர்கள்‌, சரீரத்தின்‌ ஓட்டு 
மொத்த ஜீவியத்திற்கு (உயிரோட்டத்துக்கு) இது அவசியம்‌ ...'” 


சுவிசேஷத்தினாலே கிறிஸ்துவுக்குள்‌ புறஜாதியார்‌ எப்படி உடன்‌ 
சுதந்தரராக, உடன்‌ அங்கத்தினர்களாக, உடன்‌ பங்காளிகளானார்கள்‌ 
என்பதை சாராம்ஸமாக பவுல்‌ குறிப்பிடுகிற ஒரு வழியாயிருக்கிறது. 
புறஜாதிகளுக்கு சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள்‌ அதற்கு 
கீழ்ப்படிதலுள்ள விசுவாசத்துடன்‌, கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌ (காண்க 
கலாத்தியர்‌ 3:26, 27) மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருந்த யூதர்களுடன்‌ சம 
அந்தஸ்த்தில்‌ அங்கமானார்கள்‌. 


ஓர்‌ சுவிசேஷ ஊழியக்காரன்‌ (3:7) 


7தேவனுடைய பலத்த சத்துவத்தால்‌ எனக்கு அளிக்கப்பட்ட வரமாயெ 
அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்‌. 


வசனம்‌ 7. ஊழியக்காரன்‌ எனும்‌ கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்‌ “சேவைபுரிகிற” 
ஒருவரை குறிக்கிற 878௦௭௦ என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது.'” அது 
ஒரு பிரசங்கியாரைக்‌ குறிக்கிற பதமல்ல - பவுல்‌ ஒரு பிரசங்கியாராக, இருந்தி 
ருந்த போதிலும்‌ - பவுல்‌ தேவனுடைய இரகசியத்தை அறிவிக்கிறவராக 
தேவனுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ ஊழியம்‌ செய்கிறவராய்‌ இருந்தார்‌ என்ற 
உண்மையையே குறிக்கும்‌. தேவனுடைய கிருபை பவுலிடத்தில்‌ இரட்சிப்பைக்‌ 
கொண்டு வர இறங்கி வந்தது என்று அவர்‌ விசுவாசித்தார்‌ (1 தீமோத்தேயு 1:12- 





158 


17). அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ என்ன ஆனார்‌ என்பது தேவனுடைய கிருபையை 
ஏதுவாக்யெது என்பதை உணர்ந்திருந்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:10) மற்றும்‌ 
தேவனுடைய கிருபையால்தான்‌ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஏதுவாக்யெது 
(காண்க 3:2). 

பவுலை மறுரூபமாக்க வந்த இருபை, சுவிசேஷத்தை அவர்‌ கொண்டு 
வரும்படி செய்த கிருபை, அவரை அப்போஸ்தலனாகவும்‌ சுவிசேஷ 
பிரசங்கியாராகவும்‌ மாற்றவந்த கிருபை தேவனுடைய பலத்த சத்துவத்தால்‌ 
கிரியை செய்யக்‌ கூடியதாயிருந்தது. தனது சுய பலத்தால்‌ பவுல்‌ புறஜாதிகளுக்கு 
அப்போஸ்தலனாகவில்லை, ஆனால்‌ அது தேவனுடைய பலத்த சத்துவத்தால்‌ 
வந்தது. 

தேவனுடைய இந்த பலத்தை பவுல்‌ மரித்த கிறிஸ்துவின்‌ 
உயிர்த்தெழுதலிலும்‌, தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ அவர்‌ 
உயர்த்தப்பட்டகையும்‌, சபைக்கு அவர்‌ தலையாக தந்தருளப்பட்டகையும்‌ 
குறிப்பிட்டதின்‌ மூலம்‌ விளக்கப்படுத்துகிறார்‌ (1:19-23). இதே பலத்தால்‌ பவுல்‌ 
சுவிசேஷ விஷயத்தில்‌ தேவனுடைய ஊழியக்காரனானார்‌. 


மேலும்‌ கற்றுக்கொள்ள: பழைய ஏற்பாட்டு 

தீர்க்கதரிசிகளும்‌ தேவனுடைய நோக்கமும்‌ 
2 பேதுரு 1:19-21ல்‌, பேதுரு பழைய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகளின்‌ 
காலத்தை இருளிலே பிரகாசிக்றெ வெளிச்சத்துக்கு இணையாகப்‌ பேசினார்‌. 
இந்த தீர்க்கதரிசிகள்‌ முன்னுரைத்தலாக ஆனால்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
- தேவனுடைய நோக்கத்தை பேசியிருக்கிறார்கள்‌. கிறிஸ்து வந்தபோது, 
அது ஒரு விடியற்கால அருணோதயம்‌ போலிருந்தது. இருப்பினும்‌, அந்த 
தூர்க்கதரிசிகள்‌ “பரிசுத்த ஆவியினால்‌ ஏவப்பட்டுப்‌ பேசினார்கள்‌” என்று 
பேதுரு சொன்னார்‌ (2 பேதுரு 1:21). “ஏவப்பட்டு” (6௭௦) எனும்‌ கிரேக்க 
வினைச்சொல்‌ “தாங்கிக்‌ கொண்டு போதல்‌. ஏந்துதல்‌” என்று பொருள்படும்‌.” 
பேதுரு அங்கே பழைய ஏற்பாட்டுக்‌ தீர்க்கதரிசிகள்‌ ஏவப்பட்டார்கள்‌ என்பதை 
உறுதிப்படுத்தினார்‌, “ஏவப்படுதல்‌” என்பது ஒரு புதிய ஏற்பாட்டு வார்த்தை, 
அங்கே பயன்படுத்தப்பட்டது. 2 தீமோத்தேயு 3:16 ல்‌ நாம்‌ இந்தக்‌ கருத்துக்கான 








கிரேக்கப்‌ பதத்தைக்‌ காணுகிறோம்‌, அது theopneustos5 என்பது. Frank Van Dyke, 
எனும்‌ ஃபிரீட்‌ ஹார்டிமன்‌ கல்லுரியில்‌ பேராசிரியர்‌ (இப்பொழுது அது ஒரு 
பல்கலைக்‌ கழகம்‌), “ஏவப்படுதல்‌” என்பதை “மனிதனுக்குள்‌ தேவனுடைய 
ஆவி ஊசதப்படுதல்‌, எவ்வித தவறும்‌ இல்லாமல்‌ தெய்வீக சத்தியத்தை 





போதிக்கும்படி அதைப்‌ பெற்றுக்‌ கொள்ள ஏதுவாக்குதல்‌” என்று சொன்னார்‌. 
அதைத்தான்‌ பேதுரு சரியாகச்‌ சொன்னார்‌: பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ 
ஆவியின்‌ ஏவுதலினால்‌ பேசினார்கள்‌. இந்த வாக்கியம்‌ மொழிபெயர்ப்பின்‌ 
“விளக்கத்தை” (21/4) இடர்பாடு உள்ளதாகக்‌ காட்டுகிறது. வசனங்களின்‌ 
வியாக்கியானத்தை நம்‌ மனதில்‌ கொண்டிருந்தால்‌ “வியாக்கியானம்‌ செய்தல்‌” 
அல்லது “விளக்குதல்‌” என்பதை அர்த்தப்படுத்த பேதுரு herméneia' எனும்‌ 





பதத்தைப்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌ என்று நாம்‌ எதிர்பார்த்திருக்கலாம்‌, 
பேதுரு வசனங்களின்‌ பொழிப்புரையை குறித்துப்‌ பேசவில்லை; மாறாக, 
வசனங்கள்‌ தேவனிடத்திலிருந்து வந்தவை என்று அவர்‌ விளக்கப்படுத்துகிறார்‌; 





வசனங்கள்‌ தனிப்பட்டவா்களிடமிருந்து தோன்றியவையல்ல; அவை 


129 


தேவனிடத்திலிருந்து வந்தவை. 1:21ல்‌ பேதுரு குறிப்பிட்டது போல, 
“தூர்க்ககரிசனமானது ஒரு காலத்திலும்‌ மனுஷருடைய சித்தத்தினாலே 
உண்டாக வில்லை ...” 

தேவனுக்காக அவர்கள்‌ பேசியதை, பேதுரு சுட்டிக்‌ காட்டினார்‌, பழைய 
ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ பதிவு பண்ணின செய்தியின்‌ கருத்தை அவர்கள்‌ 
புரிந்து கொள்ளுதலில்‌ குறைபாடுகள்‌ இருந்தன. அவர்களின்‌ பெரும்பாலான 
எழுத்துக்கள்‌ பிற்காலங்களில்‌ வருவோருக்கானவைகளாக இருந்தன. “ 
ஊற்றுப்பார்க்க தேவதூதரும்‌ ஆசையாயிருந்தார்கள்‌” என்று பேதுரு சொன்னபோது 
(1 பேதுரு 1:12), அவர்‌ தம்முடைய வாசகர்களை நினைவுறுத்தி மனிதர்களானாலும்‌ 
தேவதூதர்களானாலும்‌ கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய நோக்கத்தை 
பிற்காலங்களில்‌ “தமது பரிசுத்த அப்போஸ்தலா்களுக்கும்‌ தீர்க்கதரிசிகளுக்கும்‌ 
பரிசுத்த ஆவிக்குள்‌” வெளிப்படுத்துங்காலம்‌ வரை புரிந்து கொள்ளக்‌ கூடாதிருந்தது 
என்றார்‌ (எபேசியர்‌ 3:5). 





வைகளை 


பயன்பாடு 


இரகசியம்‌ வெளிப்படுத்தப்பட்டது (அதிகாரம்‌ 3) 

எபேசியர்‌ 3ம்‌ அதிகாரம்‌ ஒரு இரசியம்‌ வெளிப்படுத்தப்பட்ட தைப்‌ 
பற்றியது. தேவன்‌ எப்போதுமே ஒரு திட்டத்தைக்‌ கொண்டிருந்தார்‌, தேவனே 
அதை வெளிப்படுத்தும்‌ வரை மனிதனோ அல்லது தூதனோ அதைப்‌ பற்றி 
எதுவும்‌ அறியாதிருந்ததால்‌ இந்தத்‌ திட்டம்‌ ஒரு இரகசியமானதாக இருந்தது. 
திட்டம்‌ வெளிப்படுத்தப்பட்ட பின்பு, இனியும்‌ அது இரகசியமானதாக 
இருக்கவில்லை, ஆனால்‌ அது ஒரு “வெளிப்படுத்துதல்‌” ஆனது. 

தேவனுடைய திட்டம்‌ (8:3-5). “முதற்காலங்களில்‌ மனுபுத்திரருக்கு 
அறிவிக்கப்படாதிருந்தபடியால்‌,” தேவனுடைய நித்திய திட்டம்‌ ஒரு 
இரகசியமாகவே இருந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ தூரக்காட்சியாக 
அதைப்பற்றி எழுஇியிருப்பினும்‌ தேவனுடைய இட்டத்தின்‌ அர்த்தத்தை 
அவர்கள்‌ அறிந்திருக்கவில்லை (காண்க 1 பேதுரு 1:10-12). இவற்றை 
உற்றுப்‌ பார்க்க தேவதூதரும்‌ ஆசையாயிருந்தாலும்‌ அவர்கள்‌ தேவனுடைய 
திட்டத்தை அறிந்திருக்கவில்லை (காண்க 1 பேதுரு 1:12). 

தேவனுடைய திட்டம்‌ வெனீூபடுத்த ப்பட்டது (3:6-9). தேவனுடைய 
திட்டம்‌ வெளிப்படுத்தப்பட்ட பிறகு அது இனியும்‌ இரகசியமாக 
இருக்கவில்லை என்று பவுல்‌ உறுதிப்படுத்தினார்‌. பவுல்‌, தேவனுடைய அந்த 
மகத்துவமான திட்டத்தில்‌ அவன்‌ ஒரு உக்கிராணக்காரனாயிருந்தான்‌ என்றும்‌ 
மற்ற அப்போஸ்தலர்கள்‌ தீர்க்ககரிசிகளுடன்‌ கூட பரிசுத்த ஆவியானவரால்‌ 
அந்தத்‌ திட்டம்‌ அவனுக்கும்‌ வெளிப்படுத்தப்பட்டது என்று பவுல்‌ 
கூறினான்‌. வெளிப்படுத்தப்பட்ட இரகசியத்தில்‌, கிறிஸ்துவில்‌ தேவனுடைய 
திட்டமும்‌ சபையின்‌ செயல்பாடுகளும்‌, மற்றும்‌ புறஜாதியார்‌ அதில்‌ 
உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள்‌ என்ற உண்மையும்‌ அதில்‌ அடங்கும்‌. 

தேவனுடைய திட்டமும்‌ அடையும்‌ (3:10-21). “தேவனுடைய ஞானம்‌” 
(3:10) என்பது மறைக்கப்பட்டிருந்த அவருடைய திட்டமாயிருந்தது, அது 
இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய “ஞானம்‌” என்பது 
“அவருடைய நித்திய நோக்கம்‌ (3:11), சபையானது முழு உலகிற்கும்‌ 














160 


அறியப்படவேண்டும்‌ என்ற உண்மையையும்‌ அடக்கியுள்ளது. ” இதன்‌ பொருள்‌ 
சபை எப்பொழுதும்‌ (அவருடைய) தேவனுடைய மனதில்‌ இருந்த ஒன்று. 

தேவன்‌ - கொடுத்த ஊழியத்தை சபை நிறைவேற்றி வெற்றிபெற, அதற்கு 
தேவனுடைய ஆசீர்வாதங்கள்‌ தேவை. சபையை அதற்கு பெலப்படுத்த 
பவுல்‌ ஜெபித்தார்‌ (3:14-19). முதலாவதாக, சபை தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
ஊழியப்பணியை நிறைவேற்ற பெலன்‌ கொடுக்கப்படும்படி ஜெபித்தார்‌. 
இரண்டாவதாக, கிறிஸ்து சபை அங்கத்தினர்களின்‌ இருதயங்களிலே வாசம்‌ 
பண்ணி அவர்கள்‌ அன்பினாலே செயலூக்கம்‌ கொண்டவர்களாய்‌ இன்னும்‌ 
சிறப்பாய்‌ புரிந்து கொள்ள ஏதுவாக்கப்பட அவர்‌ ஜெபித்தார்‌. மூன்றாவதாக, 
அவர்கள்‌ தேவனைக்‌ குறித்த அறிவிலே நிறைந்திருக்கும்படி ஜெபித்தார்‌. 

தனது ஜெபத்திற்கு பதில்‌ கிடைக்கும்‌ என்று பவுல்‌ உணர்ந்திருந்தார்‌ 
ஏனெனில்‌, “நாம்‌ வேண்டிக்‌ கொள்வதற்கும்‌ நினைக்றெதற்கும்‌” மேலாக 
நமக்கு கிரியை செய்ய தேவன்‌ வல்லவராயிருக்கிறார்‌. சபை தனது ஊழியத்தை 
நிறைவேற்ற தேவன்‌ பெலன்‌ கொடுப்பதால்‌, சபை என்றென்றும்‌ தேவனை 
மகிமைப்படுத்த வேண்டும்‌ என விரும்பினார்‌ (3:20, 21). 

தேவனுக்கு எப்போதுமே ஒரு திட்டம்‌ உண்டு, அந்தத்திட்டத்தில்‌ 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்‌, அந்ததிட்டம்‌ தேவன்‌ 
“வெளிப்படுத்தும்‌” வரை அவருடைய இரகசியத்தில்‌ இருந்தது. தேவனுடைய 
வெளிப்பாடு அவர்‌ தம்‌ மனதில்‌ கொண்டிருந்த கிறிஸ்துவின்‌ பலிமூலம்‌ நமது 
நிமித்தம்‌ செலுத்தப்பட்டு சடையின்‌ ஸ்தாபிதத்தையும்‌ உட்படுத்தியிருந்தது. நாம்‌ 
தேவனுடைய வெளிப்பாட்டையும்‌ அது கொண்டுவரும்‌ ஆசீர்வாதங்களையும்‌ 
பெறக்‌ கூடியவர்களாய்‌ இருக்கிறோம்‌; நாம்‌ தேவன்‌ விரும்புகிற எல்‌ 
லாவற்றையும்‌ செய்ய செயலூக்கம்‌ பெற்றவர்களாயிருக்க வேண்டும்‌. 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 











குறிப்புகள்‌ 

Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English 
and Greek New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency Reference Library, 1975), 683. 
2S. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The Expositor Greek Testa- 
ment, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publish- 
ing Co., 1967), 3:302. °Frank J. Goodwin, 4 Harmony of the Life of St. Paul (Grand 
Rapids, Mich.: Baker Book House, 1951; reprint, Ann Arbor, Mich.: Cushing- 
Malloy, 1973), 87, 149. “Kenneth S. Wuest, Wuests Word Studies from the Greek New 
Testament for the English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. 
B. Eerdmans Publishing Co., 1953), 44. SAndrew T. Lincoln, Ephesians, Word Biblical 
Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 174. “மல்‌, 81. 50. G. Wilke and Wili- 
bald Grimm, A Greek-English Lexicon of the New Testament, trans. and rev. Joseph Henry 
Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 
1977), 209. SAlfred Marshall, The Interlinear NASB-NIV Parallel New Testament in Greek 
and English New Testament (Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, 1993), 
561. ’Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, 
Tenn.: AMG Publishers, 1992), 869. "Lincoln, 180. 77Ibid., 180-81. °Wuest, 83. °Bullinger, 


161 


510. 1*Forms of this word are rendered “translated,” “translation,” and “interpretation” in Jn. 
1:38, 42; 9:7; 1 Cor. 12:10; 14:26; Heb. 7:2. "Bullinger, 416. 


162 


9 
தவனுடைய ஞானம்‌ 
தெரிய வந்தது 


[5: 8-15] 


3:1-7 ல்‌, பவுல்‌ தனது தனிநபர்‌ ஊழியத்தைக்‌ குறித்து புறஜாதிகளிடத்தில்‌ 
பேசினார்‌. இந்த சிந்தனையைத்‌ தொடர்ந்து 3:8-13ல்‌, தேவனுடைய ஞானம்‌ 





எப்படித்‌ தெரிய வந்தது என்று சொல்லுகிறார்‌. 





புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்க ஏதுவாக்கும்‌ கிருபை 
(3:8) 


“பரிசுத்தவான்‌௧ளெல்லாரிலும்‌ சிறியவனாகயெ நான்‌ கிறிஸ்துவினுடைய 
அளவற்ற ஐசுவரியத்தைப்‌ புறஜாதிகளிடத்தில்‌ சுவிசேஷமாய்‌ 
அறிவிக்கிறதற்காக இந்தக்‌ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டி ருக்கிறது. 


வசனம்‌ 8. பவுல்‌ குன்னை பரிசுத்தவான்‌௧ளெல்லாரிலும்‌ 
சிறியவன்‌ என்று குறிப்பிட்டபோது அவர்‌ ஒரு தவறான தாழ்மையை 
வெளிப்படுத்தவில்லை. உண்மையிலேயே அவர்‌ தன்னைப்‌ பற்றி இவ்வாறே 
உணர்ந்தார்‌. 1 தீமோத்தேயு 1:12-17ல்‌, இரட்சிக்கப்பட்டு பாவமன்னிப்படைந்த 
பவுல்‌ தேவனைத்‌ துதித்து தனக்குக்‌ காண்பிக்கப்பட்ட இரக்கம்‌, இருபை, 





மற்றும்‌ அன்பு, ஆகியன பிரதான பாவியான தனக்குக்‌ கடைத்ததற்காக இயேசு 
கிறிஸ்துவுக்கு நன்றியைத்‌ தெரிவிக்கிறார்‌. அவர்‌ (பவுல்‌) தூஷிக்கிறவராகவும்‌, 
துன்பப்படுத்துகிறவராகவும்‌, வன்முறைக்கும்‌ வம்புச்சண்டைக்கும்‌ 
போகிறவராக முன்பு இருந்தார்‌. அவிசுவாசத்தின்‌ அறியாமையினால்‌, அவர்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ அவருடைய சபைக்கும்‌ எதிர்த்து நின்றார்‌. தேவன்‌ தமது 
பூரணப்பட்ட பொறுமையை தன்னிடத்தில்‌ காட்டி தனது ஆத்துமாவை 
இரட்சிப்பதிலும்‌ தன்னை ஒரு முன்‌ மாதிரியாக வைப்பதிலும்‌ அவர்‌ கிரியை 
செய்தார்‌ என்று அவர்‌ (பவுல்‌) விசுவாசித்தார்‌. அவரே இரட்சிக்கப்பட்டிருக்கக்‌ 
கூடுமானால்‌ வேறு யாரும்‌ இரட்சிக்கப்படக்கூடும்‌! (இந்த) அப்போஸ்தலன்‌ 
குன்னை “எல்லா பரிசுத்தவான்களுக்கும்‌ கீமானவனாகவும்‌” பின்பு அகாலப்‌ 
பிறவியாகவும்‌” “அப்போஸ்தலரெல்லாரிலும்‌ சிறியவனாகவும்‌” சிந்தித்துக்‌ 
கொண்டார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:8, 9). கூடுதலாக, அவர்‌ தான்‌ “ஒன்றுமில்லை” 
என்றார்‌ (2 கொரிந்தியர்‌ 12:11). தேவனுடைய கிருபையால்‌ அவர்‌ “யாரோ 
ஒருவராகி” அப்போஸ்தல ஊழியம்‌ கொடுக்கப்பட்டார்‌ (காண்க 3:2, 7). 
தேவனுடைய கிருடையால்‌ தான்‌ பவுல்‌ “புறஜாதிகளுக்கு 
அப்போஸ்தலனானார்‌” (ரோமர்‌ 11:13), அவர்களுக்கு அவர்‌ 


163 


கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐசுவரியத்தைப்‌ பிரசங்கித்தார்‌. “ஐஸ்வரியம்‌” 
(றஓlouto௦5$) என்பது பாவங்களை மன்னிக்கிறதிலும்‌ இருக்கிற அவருடைய 
கிருபையை உள்ளடக்கியது (1:7), தேவன்‌ தமது பரிசுத்தவான்‌௧ளுக்கென 





வைத்திருக்கிற மகிமையின்‌ சுதந்தரத்தையும்‌ (1:18), “வருங்காலங்களில்‌” 
காட்டப்படும்‌ கிருபையும்‌ (2:7), தேவனுடைய மகிமையும்‌ (9:16), மற்றும்‌ 
இந்த வசனத்தில்‌, கிறிஸ்துவையும்‌ உட்படுத்திப்‌ பேசப்படுகிறது. இங்கே 
குறிப்பிடப்படுகிற காரியம்‌, “கிறிஸ்து தாமே சுவிசேஷ ஐசுவரியத்தின்‌ 
நிறைவை உண்டாக்கி, இருக்கிறார்‌, அதனால்‌ வரும்‌ இரட்சிப்பின்‌ ஆஸ்தி 
அளவற்றதாய்‌ காணப்படும்படி செய்தார்‌.” “அளவற்ற” என்பது 212/0/7/85105, 
(“ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாதது”) என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 
கிறிஸ்துவைக்குறித்த ஐசுவரியமிக்க சத்தியத்தின்‌ நிறைவையும்‌ அவர்‌ கொண்டு 
வந்த இரட்சிப்பையும்‌ ஜனங்களால்‌ புரிந்து கொள்ள இயலாது. அது ஆராய்ந்து 
அறியமுடியாதது அல்லது மனுக்குலத்தால்‌ முழுமையாய்‌ பற்றிக்‌ கொள்ள 
இயலாதது; கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுடைய இட்டம்‌ புரிந்து கொள்ள மிகவும்‌ 
ஆழமான ஒன்று. ரோமர்‌ 11:88ல்‌ பவுல்‌ வியப்புடன்‌ “ஆ! தேவனுடைய 





ஐசுவரியம்‌, ஞானம்‌, அறிவு என்பவைகளின்‌ ஆமம்‌ எவ்வளவாயிருக்கிறது! 
அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ அறியப்படாதவைகள்‌, அவருடைய வழிகள்‌ 
ஆராயப்படாதவைகள்‌!” என்றார்‌. 


தேவனுடைய அனந்த ஞானம்‌ தெரிய 
வருதலுக்கான நோக்கம்‌ (3:10) 


உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய 
(தேவனுடைய) அனந்த ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ இப்பொழுது 
தெரியவரும்‌ பொருட்டாக, 


வசனம்‌ 10. புறஜாதிகளுக்கு தேவனுடைய நோக்கத்தை அறிவிக்கும்‌ 
பொறுப்பு பவுலுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. ஆகிலும்‌, இந்த வசனப்‌ புத்‌ 
Wp FOLIC AGE நோம்‌ தெரியாப(1)2ம்‌ 2m பொரறர்றைமர்‌ 
பெற்றிருப்பதாக பவல்‌ அறிவித்தார்‌. பவுலின்‌ இலக்கு “புறஜாதிகளுக்குப்‌ 
பிரசங்கிப்பதுதான்‌” (3:8) மற்றும்‌ “தேவனுடைய இரகசியத்தை எல்லாருக்கும்‌ 











காண்பிப்பது” (3:11), அவருடைய அனந்த ஞானமானது இப்பொழுது 
சபையின்மூலம்‌ தெரியவரவேண்டும்‌. “அனந்தம்‌” என்பது கிரேக்க 
குணப்‌ பெயர்ச்‌ சொல்லாகிய ற௦யற௦ரkil௦5, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, 
அது புதிய ஏற்பாட்டில்‌ இந்த வசனத்தில்‌ மட்டுமே காணப்படுகிறது, 
மேலும்‌ வழக்கமாக துணிகளில்‌ காணப்படும்‌ நிறங்களின்‌ வண்ணம்‌, 
மற்றும்‌ பூக்கள்‌ அல்லது வண்ணப்பூச்சிகளின்‌ வண்ணம்‌ போன்றவற்றின்‌ 
குன்மையை யோசனையாகக்‌ கூறுகிறது. “தேவனுடைய ஞானம்‌” - அதாவது 
பவுல்‌ விவாதித்துக்‌ கொண்டிருக்கிற தேவனுடைய திட்டம்‌ - தேவன்‌ 
தமது இரகசியத்தை வெளியரங்கமாக்கிக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக முழு 
வெளிப்படுத்தும்‌ வளமையான பலவகை வழிகளை முன்வைக்கறொர்‌. பழைய 
ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ இந்த விஷயங்களை எதிர்கால மறைபொருளாகப்‌ 
பேசினர்‌, இவைகளை உற்று நோக்க தேவதூதர்களும்‌ ஆசையாய்‌ இருந்தார்கள்‌; 


164 


தேவன்‌ தாமாக முழுமையாய்‌ வெளிப்படுத்தும்‌ வரை மனிதனோ தேவதாகனோ 
புரிந்து கொள்ள இயலவில்லை (காண்க 1 பேதுரு 1:10-12). பவுல்‌ இப்பொழுது 
வெளியாக்கப்பட்டுள்ள, தேவனுடைய அந்த ஞானத்தை வலியுறுத்தி, அது பல 
வகையிலும்‌ வளமிக்கதும்‌ மதிமையாக நியமனமாயிருக்கிறது என்றார்‌. 

“இப்பொழுது,” இந்த நிகழ்காலத்தில்‌ (கிறிஸ்தவ யுகத்தில்‌), சபை 
தேவனுடைய திட்டத்தை தெரியப்படுத்த வேண்டும்‌. “சபை” என்ற இந்த 
வார்த்தை இந்த நிருபத்தில்‌ இரண்டாவதாகப்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது, முழு 
நிருபமும்‌ சபையைக்‌ குறித்து பேசினாலும்‌ கூட இது இரண்டாவது பயன்பாடு 
(1:22, 23 ன்‌ வியாக்கியான உரையைக்‌ காண்க). சபைதான்‌ உன்னதங்களிலுள்ள 
துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ தேவனுடைய ஞானத்தை, 
அல்லது திட்டத்தை, தெரியப்‌ பண்ண வேண்டும்‌. “உன்னதங்களிலுள்ள 
இந்த துரைத்தனங்களும்‌ அதிகாரங்களும்‌” என்பது யார்‌ என்று பவுல்‌ எவ்வித 
விளக்கமும்‌ அளிக்கவில்லை அல்லது அவர்களுக்கு சபையானது தேவனுடைய 
ஞானத்தை எப்படித்‌ தெரியவரும்‌ பொருட்டு செயல்படக்‌ கூடும்‌ என்று 
சொல்ல வில்லை. (மேலும்‌ கற்றுக்‌ கொள்ள: இந்தப்‌ புத்தகத்தின்‌ பின்பகுதியில்‌, 
[3:10] ன்‌ “அதிகாரங்களும்‌ துரைத்தனங்களும்‌” குறித்துக்‌ காண்க.) 








வெளிச்சத்துக்குக்‌ கொண்டுவரப்பட்ட தேவனுடைய 
இரகசியம்‌ கிருபை (3:11) 


11இயேசு கிறிஸ்துவைக்‌ கொண்டு எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த 
தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள்‌ முதல்‌ மறைந்திருந்த இரகசியத்தினுடைய 
ஐக்கியம்‌ இன்னதென்று, எல்லாருக்கும்‌ வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு, 
இந்தக்‌ கிருபை எனக்கு அளிக்கப்பட்டி ருக்கிறது. 


வசனம்‌ 11. பவுலின்‌ கூற்றுப்படி, தேவனுடைய கிருபையால்‌ 
அவருக்குள்‌ கொடுக்கப்பட்ட சிலாக்யெமும்‌ பணியும்‌ மறைக்கப்பட்டிருந்த 
இரகசியத்திட்டத்தை விளக்கப்படுத்துவதும்‌ ஒரு பகுதி. காண்பிக்கும்‌ 
பொருட்டு என்பது நேரடி மொழிபெயர்ப்பு போட்டி ஸே என்பதிலிருந்து 
வந்தது. இதன்‌ தெளிவான பொருள்‌ தேவனுடைய கிருபை கீிறிஸ்துவாயெ 
நபரையும்‌ அவரது பணியையும்‌ பவுல்‌ பிரசங்கிக்க ஏதுவான அறிவையூட்டி, 
தேவன்‌ தமது “இரகசியத்தின்‌ நோக்கத்தை நிறைவேற்ற எப்படித்‌ தெரிந்து 
கொண்டார்‌” என்று, மனுஷர்களைக்‌ காணச்‌ செய்வதுதான்‌.” 1:18ல்‌, 
எபேசியர்களின்‌ அறிவூட்டலுக்காக பவுல்‌ ஜெபித்திருந்தார்‌. இங்கே, அந்த 
ஜெபம்‌ தேவனால்‌ தனது ஊழியத்தின்‌ மூலமாய்‌ பதிலளிக்கப்பட்டுவிட்டது 
என்பதையும்‌, தேவனுடைய சத்தியத்தை ஜனங்கள்‌ காணச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்ற தேவனுடைய நோக்கம்‌ திட்டமிடப்பட்டது என்றும்‌ அவர்‌ காட்டினார்‌. 

ஐக்கியம்‌ என்பது தேவன்‌ தமது செயல்படுத்தும்‌ முறையைக்‌ குறிக்கிறது 
(காண்க 1:9, 10). காலங்களின்‌ துவக்கமுதலே, இந்தத்‌ திட்டம்‌ (ஒரு 
இரகசியமாக) தேவன்‌ ஒரு வெளிப்படுத்தலாக வெளியரங்கமாக்கும்‌ காலம்‌ 
வரை மறைக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும்‌ சிருஷ்டித்த தேவன்‌ என்ற 
குறிப்பு, உலகத்தை சிருஷ்டித்த தேவன்‌, தாமே மனிதனுக்கென்று ஒரு 


165 


திட்டத்தையும்‌ நோக்கத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌ என்று தமது வாசகர்களுக்கு 
நினைப்பூட்டினார்‌. இந்த திட்டம்‌ அவரது கடந்தகால நித்தியத்தில்‌ இருந்து 
அவரது சிந்தையில்‌ இருந்தது (காண்க 3:6; கொலோசெயர்‌ 1:26, 27). 





தேவனுடைய நித்திய நோக்கத்தின்‌ நிறைவேற்றம்‌ 
(3:2, 12) 


“தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தின்படி யே, '*அவரைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தால்‌ அவருக்குள்‌ 
நமக்குத்‌ தைரியமும்‌ திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில்‌ சேரும்‌ 
சிலாக்கியமும்‌ உண்டாயிருக்கிறது. 


வசனம்‌ 9. அநாதித்தீர்மானம்‌ என்பது கிரேக்க வார்த்தையான 
prothesin ton aionon, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இதன்‌ பொருள்‌ 
நேரடிப்பதத்தில்‌ “காலங்களின்‌ நோக்கங்கள்‌” என்பதாகும்‌. ஆகிலும்‌, 
தேவனுடைய தீர்மானம்‌ காலங்களினூடே கடந்து செல்லும்‌ நோக்கங்களல்ல; 
அது அதற்கு முன்பு காலங்காலமாக இருந்த ஒன்று, “அநாதி” என்பது ஒரு நல்ல 
மொழியாக்கம்‌. பவுல்‌ இதே கருத்தை கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ “உலகத்‌ 
தோற்றத்துக்கு முன்பே” தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்‌ என்று பேசினார்‌ 
அல்லது “காலங்கள்‌ நிறைவேறுவதற்கு முன்‌” (1:4). மேலும்‌ பவுல்‌ தேவனுடைய 
அநாதி தீர்மானத்தின்‌ நோக்கத்தை “தேவனுக்குள்ளே அதிகாலங்கள்‌ முதல்‌ 
மறைந்திருந்த இரகசியத்தின்‌ ... என்று குறிப்பிட்டார்‌” (3:11). பவுல்‌ தனது பிற 
நிருபங்களில்‌ நித்தியத்தை (அநாதி எனும்‌ பதத்தை) “ஆதிகாலங்கள்‌” என்று 
குறிப்பிட்டுப்‌ பேசினார்‌ (ரோமர்‌ 16:25), “தீர்மானத்தின்படி ஆஇகாலமுதல்‌” 
(2 தீமோத்தேயு 1:9) மற்றும்‌ “ஆதிகாலமுதல்‌” (இத்து 1:3) என்று குறிப்பிட்டார்‌. 

கொண்டிருந்த என்பது ஏதோ ஒன்றை அடைந்து விட்டதைக்‌ குறிக்றெது, 
மேலும்‌ பவுல்‌ சொல்லும்‌ போது தேவனுடைய அநாதி தீர்மானம்‌ கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ நிறைவேறியது என்றார்‌. இருப்பினும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவன்‌ “கொண்டிருந்த” காரியம்‌ சபையால்‌ அறியப்பட்டிருக்க வேண்டும்‌. 
கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு அநாதித்‌ தீர்மானம்‌ இருந்திருக்குமேயாகில்‌ 
அது சபையால்‌ தெரிய வரவேண்டும்‌ என்று சொல்லும்‌ போது, சபையும்‌ 
தேவனுடைய நித்திய நோக்கத்தில்‌ (அநாதி தீர்மானத்தில்‌) இருந்திருக்க 
வேண்டும்‌. எனவே சடையானது பின்னதாகத்‌ தோன்றிய ஒரு கருத்தோ 
அல்லது திடீரென தோன்றிய சிந்தையோ அல்ல. சில மதப்‌ போதகர்கள்‌ 
நம்மிடத்தில்‌ இயேசு உலகத்தில்‌ தமது இராஜ்யத்தை ஸ்தாபிக்கத்தான்‌ 
வந்தார்‌ ஆகிலும்‌ இராஜ்யத்தை ஸ்தாபித்ததை தள்ளி வைத்து விட்டு, 
அதற்குப்‌ பதிலாக சபையை ஸ்தாபித்தார்‌ என்று சொல்லுவார்கள்‌, ஏனெனில்‌ 














யூதர்கள்‌ அவரை புறக்கணித்துவிட்டார்கள்‌ என்பார்கள்‌. இவர்களுடைய 
கண்ணோட்டத்தின்படி, இயேசு “பரலோகத்துக்கு திரும்பப்‌ போய்‌, தமது 
ஊழியத்தில்‌ தவறியதால்‌, மீண்டும்‌ ஒருமுறை வந்து தாம்‌ முதல்‌ முறை செய்ய 
நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார்‌ என்கின்றனர்‌.” அவரது முதல்‌ 
முறை முயற்சி தவறியிருக்குமானால்‌ அவரது இரண்டாம்‌ முறை முயற்சி 
மட்டும்‌ வெற்றியைத்‌ தரும்‌ என்பதற்கு என்ன உறுதியைக்‌ கொடுக்க முடியும்‌? 
166 


இல்லை, சபை வேறெந்த ஒரு காரியத்துக்கும்‌ பதிலாக ஸ்தாபிக்கப்பட்டதல்ல; 
சபையானது தேவனுடைய அநாதி தீர்மானத்தில்‌ இருந்த ஒன்று என்று பவுல்‌ 
உறுதியாகச்‌ சொன்னார்‌. 

வேதாகம மாணவர்கள்‌ “இராஜ்யமானது” “தேவனுடைய 
சட்டத்தின்‌ ... கிறிஸ்துவாகிய நபரில்‌ ஒரு நிழலுலகம்‌,” மற்றும்‌ “கிறிஸ்துவால்‌ 
கிறிஸ்துவுக்கென்று” இவ்வுலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களே£ “சபை” 
என அறிந்திருக்கக்‌ கூடும்‌. தேவனுடைய இராஜ்யமும்‌ கிறிஸ்துவின்‌ சபையும்‌ 
ஒரே அங்கத்தினர்களின்‌ கூட்டம்தான்‌; இப்பொருளில்‌, “இராஜ்யமும்‌” 
“சபையும்‌” ஒன்றே. 

வசனம்‌ 12. “கர்த்தராயெ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ தேவன்‌ கொண்டிருந்த 
அநாதி தீர்மானத்தைக்‌” குறித்து பவுல்‌ குறிப்பிட்ட போது. அவர்‌ 
உடனடியாக கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ யூதர்களுக்கும்‌ புற ஜாதிகளுக்கும்‌ 
உரிய சிலாக்கியங்களைக்‌ குறித்து நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அவரைப்‌ 





பற்றும்‌ விசுவாசத்தால்‌ அவருக்குள்‌ நமக்கு தைரியமும்‌ திட நம்பிக்கையும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ நமக்கு இருக்கிற சிலாக்கியங்களில்‌ ஒன்று. Anew T. Lincoln 
என்பவர்‌ குறிப்பிடுகையில்‌ “தைரியம்‌” மற்றும்‌ “சிலாக்கியம்‌” என்பவைகளின்‌ 
கிரேக்க வார்த்தைகள்‌ அடுத்து வரும்‌ துணைச்‌ சொல்லாக ஓரே வார்த்தையில்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளது ஆதலால்‌ அதை சரியான வலியுறுத்தலில்‌ தைரியமான 
சிலாக்கியம்‌ என்ற கருத்தாகக்‌ குறிப்பிடலாம்‌ என்றார்‌.” அவர்‌ “நம்பிக்கையை” 
ஆணித்தரமாகக்‌ குறிப்பிட்டு (நேரடிப்‌ பொருளில்‌, “நம்பிக்கையில்‌”) இந்தக்‌ 
கருத்துக்கு ஆதாரமாக, வசனப்‌ பகுதியை “நம்பிக்கையின்‌ தைரியமான 
சிலாக்கியம்‌” எனக்‌ காட்டுகிறார்‌.” 

மிளா என்ற வார்த்தை, 6:19ல்‌ காணப்படுகிறது மேலும்‌ 6:10ல்‌ 
வேறொரு வடிவத்தில்‌ காணப்படுகிறது, இது கிரேக்கப்‌ பெயர்ச்‌ சொல்லில்‌ 
“தைரியம்‌” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதன்‌ பொருள்‌ “பேசுகிறதில்‌ 
சுதந்தரமும்‌ யதார்த்தமும்‌ உடையவராய்‌ கபடமும்‌ (உட்படுத்தாத) 
பயமுமற்ற தன்மையும்‌ கொண்டிருப்பது.” கிறிஸ்தவர்களுக்கு இந்த 
“தைரியம்‌” “அவருக்குள்‌ (கிறிஸ்துவுக்குள்‌) கொண்டிருக்கும்‌ விசுவாசத்தால்‌” 
வருவது. நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிறபடியால்‌, தேவனிடத்தில்‌ 
சேரும்‌ சிலாக்கியத்தினிமித்தம்‌ நாம்‌ பயப்படவோ வெட்கமடையவோ 
தேவையில்லை என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறோம்‌. இயேசுவினிமித்தம்‌ 
அவர்‌ அனுக்கிரகத்தை நமக்கு அளித்திருக்கிறார்‌. 

மில, என்பது “நம்பிக்கை” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, 
புதிய ஏற்பாட்டில்‌ இது பவுலால்‌ மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த 
வசனப்பகுதியோடு கூடுதலாக, இன்னும்‌ ஐந்து இடங்களில்‌ காணப்படுகிறது 
(2 கொரிந்தியர்‌ 1:15; 3:4; 8:22; 10:2; பிலிப்பியர்‌ 3:4). அப்படிப்பட்ட 
நம்பிக்கை எபிரெயர்‌ 4:15, 16லும்‌ 10:19-22லும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
முந்தின வசனப்பகுதியில்‌, எபிரெயருக்கு எழுதின எழுத்தாளர்‌ கிறிஸ்து 
நமது பிரதான ஆசாரியராயிருக்கிறார்‌ என்றும்‌, நம்மைப்‌ போலவே அவரும்‌ 
சோதிக்கப்பட்டவராதலால்‌ நமக்காக பரிதபிக்கக்‌ கூடியவராயிருக்கிறார்‌ 
என்றும்‌ குறிப்பிட்டார்‌. பிறகு அவர்‌, “ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, 
ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்‌ செய்யுங்‌ கிருபையை அடையவும்‌, தைரியமாய்‌ 
கிருபாசனத்‌ தண்டையிலே சேரக்‌ கடவோம்‌” என்று சொன்னார்‌. பின்னதான 


167 


வசனப்பகுதியில்‌, நாம்‌ தேவனிடத்தில்‌ பூரண நிச்சயத்துடன்‌ சேர முடியும்‌ 
என எழுத்தாளர்‌ வலியுறுத்துறொர்‌ ஏனெனில்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினாலே 
நாம்‌ பரிசுத்த ஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்க முடியும்‌ என்பதற்கான தைரியம்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமது பிரதான ஆசாரியனாயிருக்கிறார்‌, 
நாம்‌ துர்மனசாட்சி நீங்கத்‌ தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும்‌, சுத்த 
ஜலத்தால்‌ கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும்‌ இருக்கிறோம்‌. 


சோர்ந்து போகாதிருக்க ஊக்கமளித்தல்‌ (9:13) 


ஆகையால்‌ உங்கள்‌ நிமித்தம்‌ நான்‌ அனுபவிக்கிற உபத்திரவங்களினால்‌ 
நீங்கள்‌ சேர்ந்துபோகாதிருக்க வேண்டிக்கொள்ளுகிறேன்‌, அவைகள்‌ 
உங்களுக்கு மகிமையாயிருக்கிற தே. 


வசனம்‌ 13. 3:1-12ல்‌ அடுத்த வாக்கியம்‌ பவுல்‌ விவாதித்த தேவனுடைய 
இரகசியத்தில்‌ அவருடைய ஸ்தானம்‌ என்ன என்பதுடன்‌ முடிவுறுகிறது. 
இந்த அறிவுரை தேவையாயிருந்தது, ஏனெனில்‌ தனது சிறைக்காவல்‌ 
உட்பட இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல்‌ பட்ட உபத்திரவங்களும்‌ 
அவற்றை அவர்‌ தமது ஊழியத்தை நிறைவேற்றும்‌ பொருட்டு சகித்துக்‌ 
கொண்டிருந்திருக்றொர்‌. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச்‌ செல்லும்‌, 
பவுலின்‌ ஊழியம்‌, அவருக்குக்‌ கடினமான சூழலை ஏற்படுத்தியது (காண்க 
2 கொரிந்தியர்‌ 11:23-28). அவர்‌ எபேசியர்கள்‌ சோர்ந்து போக விரும்பவில்லை, 








தான்‌ சந்தித்த உபத்திரவங்களையும்‌ பாடுகளையும்‌ அவைகளை அவர்‌ சகித்துக்‌ 
கொண்டதையும்‌ பார்த்து சோர்வடையவோ மனது உடைந்து போகவோ 
விரும்பவில்லை. ஆதலால்‌, பவுல்‌ தமது வாசகர்களுக்கு நினைப்பூட்டி தனது 
பாடுகளெல்லாம்‌ (அவர்களுடைய) மகிமைக்காகவே என்று சொன்னார்‌. 
பவுலுடைய பாடுகளினாலே மற்றவர்கள்‌ நன்மைகளைப்‌ பெற்றார்கள்‌, 
அவர்கள்‌ இரட்சிப்பையும்‌ பரலோகத்திற்கான நம்பிக்கையையும்‌ பெற்றார்கள்‌. 
பவுல்‌ தாமே விளக்கமளித்து: “ஆதலால்‌, நாங்கள்‌ உபத்திரவப்‌ பட்டால்‌ 
அது உங்கள்‌ ஆறுதலுக்கும்‌ இரட்சிப்புக்கும்‌ ஏதுவாகும்‌ ...” (2 கொரிந்தியர்‌ 
1:6); “இப்படி மரணமானது எங்களிடத்திலும்‌, ஜீவனானது உங்களிடத்தி 
லும்‌ பெலன்‌ செய்கிறது” (2 கொரிந்தியர்‌ 4:12); “அகையால்‌, தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்கள்‌ கிறிஸ்து இயேசுவினால்‌ உண்டான இரட்டை 
நித்ய மகமை” பெற்றுக்‌ கொள்ளும்படிக்கு, சகலத்தையும்‌ அவர்கள்‌ 
நிமித்தமாக சதிக்கிறேன்‌” என்றார்‌ (2 தீமோத்தேயு 2:10; வலியுறுத்தல்‌ 
சேர்க்கப்பட்டது). 


மேலும்‌ கற்றுக்கொள்ள: “துரைத்தனங்களும்‌ 
அதிகாரங்களும்‌” (3:10) 

“துரைத்தனங்கள்‌ (எஎh£)” மற்றும்‌ “அதிகாரங்கள்‌ (60:01/8/8)” ஆகியவற்றை 
எப்படி பவுல்‌ தனது எழுத்துக்களில்‌ பயன்படுத்தினார்‌? எபேசியரில்‌ அவர்‌ 
“எல்லாத்துரைத்தனத்துக்கும்‌ [எcச&5]” “அதிகாரத்துக்கும்‌ [ஊ௦ம5$i5]” மேலாக 
கிறிஸ்து மேலாக உயர்த்தப்பட்டார்‌ என்று சொன்னார்‌ (எபேசியர்‌ 1:20). 


168 


மேலும்‌ கிறிஸ்தவனின்‌ போராட்டம்‌ “துரைத்தனங்களோடும்‌ [870/1] “அதி 
காரங்களோடும்‌ [௪௦ய5iஎ]” உண்டு என்று சொல்லப்பட்டது (எபேசியர்‌ 
6:12). கொலோசெயரில்‌ கிறிஸ்து “துரைத்தனங்களும்‌ [சிமா] “அதி 
காரங்களும்‌ [8201௦7௭2]” உட்பட சகலத்தையும்‌ சிருஷ்டித்தார்‌ என்று பவுல்‌ 
சொன்னார்‌ (கொலோசெயர்‌ 1:16); சகல “துரைத்தனங்களுக்கும்‌ [எc5]” 
“அதிகாரத்துக்கும்‌ [2௦ய5ர05]” கிறிஸ்து தலையாயிருக்றொர்‌ (கொலோசெயர்‌ 
2:10). “துரைத்தனங்களையும்‌ [௰ாஎcப5]” “அதிகாரங்களையும்‌ [2:019/88]7 
சிலுவையில்‌ உரிந்து கொண்டார்‌ (கொலோசெயர்‌ 2:15). தீத்து 3:1ல்‌ பவுல்‌ 
தத்துவிடம்‌ “துரைத்தனங்களுக்கும்‌ [௰ch5],” “அதிகாரங்களுக்கும்‌ [ex௦u5iai5]” 
தழ்ப்படிந்திருக்கும்படி. ஜனங்களை நினைப்பூட்ட ச்‌ சொல்லுறார்‌. 
எபேசியரின்‌ வசனப்பகுதியில்‌ “துரைத்தனங்களும்‌” “அதிகாரங்களும்‌” 
என்பதுடன்‌ “உன்னகங்களில்‌” என்று சொல்லப்படுவதால்‌ (காண்க 1:3), 
இவை ஆவிக்குரிய மண்டலங்களையே குறிக்கின்றன. இருப்பினும்‌ தீத்துவின்‌ 
வசனப்பகுதியில்‌ “உன்னதங்களில்‌” என்பது விடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து 
நாம்‌ என்ன முடிவைப்‌ பெறமுடியும்‌? தீத்து 3:1 நாடுகளின்‌ அரசாங்கங்களைக்‌ 
குறிப்பிடுறெது, மற்றும்‌ கிறிஸ்தவர்கள்‌ நாட்டின்‌ ஆளும்‌ அதிகாரிகளுக்கு 
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ என்பது தெளிவாகிறது. கொலோசெயர்‌ 
1:16 கிறிஸ்து அதிகாரிகளையும்‌ துரைத்தனங்களையும்‌ சிருஷ்டித்தார்‌ 
என்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம்‌ “மிகவும்‌ நன்றாயிருக்கிறது” என்று 
சொல்லப்படுவதால்‌ (ஆதியாகமம்‌ 1:31), சிருஷ்டிக்கப்பட்ட வைகள்‌ எவைகளோ 
அவைகள்‌ நல்லவைகளேயன்றி தமையானவைகள்‌ அல்ல. தமையானவைகளின்‌ 
ஆரம்பம்‌ சிறப்பாக விளக்கப்பட வேண்டுமானால்‌ நல்லவைகளே 
தீயவைகளாக மாறின என்றுதான்‌ சொல்ல வேண்டும்‌. நம்முடைய நல்ல 
தேவன்‌ சாத்தானையும்‌ இப்போதிருக்கிற நிலையில்‌ சிருஷ்டிக்கவில்லை தீமை 
யையும்‌ உலகத்திலே அவர்‌ சிருஷ்டிக்கவில்லை. தீமையின்‌ இயல்பைக்‌ குறித்து 
ஒரு ஆழமான ஆய்வுக்குப்‌ போகாமலேயே, குறைந்தபட்சம்‌ துரைத்தனங்களும்‌ 
அதிகாரங்களும்‌ கிறிஸ்துவால்‌ சிருஷ்டிக்கப்பட்ட நிலையில்‌ அவைகளுக்குள்‌ 
தீமையிருக்கவில்லை என்பதை ஏற்றுக்‌ கொள்ளத்தான்‌ வேண்டும்‌, 
கொலோசெயர்‌ 2:15 ல்‌, கிறிஸ்து துரைத்தனங்களையும்‌ அதிகாரங்களையும்‌ 
உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின்‌ மேல்‌ 
வெற்றி சிறந்தார்‌ என்று சொல்லப்படுகிறது. ஆகையால்‌, இந்த வல்லமைகள்‌ 
தமைகளாயிருந்திருக்க வேண்டும்‌. கிறிஸ்து சகல துரைத்தனங்களுக்கும்‌ அதி 
காரங்களும்‌ மேலானவராக சொல்லப்படுகிறது, ஆனால்‌ இந்த அதிகாரங்கள்‌ 
நல்லவைகளா தீமைகளா என்று எவ்வித குறிப்பும்‌ கொடுக்கப்படவில்லை 
(எபேசியர்‌ 1:21). கிறிஸ்தவர்கள்‌ துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ 
பொல்லாத சேனைகளுக்கும்‌ எதிராகப்‌ போராடுகிறார்கள்‌ (எபேசியர்‌ 6:12). 





எபேசியர்‌ 3:10 ல்‌ பவுல்‌ போதித்தது என்னவெனில்‌ சகல துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ - அது தேசங்களை ஆளும்‌ அரசாங்கங்களாக இருந்தாலும்‌, 
பொல்லாத சேனைகளாயிருந்தாலும்‌ - இந்த உலகத்தில்‌ தேவனுடைய 
திட்டமும்‌ நோக்கமும்‌ சபையின்‌ மூலமாய்த்‌ தெரிய வர வேண்டும்‌. இதை சபை 





எப்படி செய்யமுடியும்‌? சுவிசேஷம்‌ பிரசங்கிக்கப்படும்‌ போது, பரலோகமும்‌ 
பூமியும்‌, தீமையும்‌ நன்மையும்‌, இயற்கையான உலகமும்‌ ஆவிக்குரிய 
உலகமும்‌, சாத்தானும்‌ அவருடைய தூதர்களும்‌ கூட, தேவனுடைய ஞானம்‌ 


169 


கிரியை செய்வதைப்‌ பார்ப்பார்கள்‌. பாவம்‌ நிறைந்த இந்த உலகில்‌ இழந்து 
போனவர்கள்‌ கண்டுபிடிக்கப்படுவதும்‌ பாவிகள்‌ இரட்சிக்கப்படுவதுமே 
தேவனுடைய கிரியைக்கும்‌ ஞானத்துக்கும்‌ ஆதாரம்‌. 


பயன்பாடு 


இரகசியம்‌ விளக்கப்படுத்தப்படுதல்‌ (3:1-13) 

நெப்போலியன்‌ போனயார்ட்டின்‌ பெயர்‌ பரவலாக அறியப்பட்ட 
ஒன்று, அவன்தான்‌ ஐரோப்பியாவை ஜெயிக்கப்‌ போடுறவன்‌ என்று 
எதிர்பார்க்கப்பட்டான்‌. ஜனங்களில்‌ அநேகருக்கு அவன்‌ கலைக்கும்‌ 
அறிவியலுக்கும்‌ முன்‌ மாதிரியானவன்‌ என்று தெரியாது, ஆனால்‌ அவன்‌ 
அப்படியிருந்தான்‌, 1798 ஜூலையில்‌ நெப்போலியன்‌ எகிப்தைப்‌ பிடிக்கத்‌ 
துவங்கினான்‌, ஆகிலும்‌ 1801 செப்டம்பரில்‌ நாட்டை விட்டு வெளியேற 
நிர்பந்திக்கப்பட்டான்‌. அவனுடைய அரசியல்‌ திட்டம்‌ மற்றும்‌ அவனுடைய 
இராணுவத்தைப்‌ பொறுத்த மட்டில்‌ அவனுக்கு அந்த மூன்று வருடம்‌ 
தோல்வியே மிஞ்சியது, ஆகிலும்‌ அவனுக்கு அந்த வருஷங்களில்‌ ஆர்வமூட்டிய 
பெரிதான விஷயம்‌ ஒன்றின்‌ மூலம்‌ வெற்றிகரமான வருஷங்களாயின - அது 





தொல்பொருள்‌ ஆராய்ச்சி. 1799 ஆகஸ்ட்‌ மாதத்தில்‌, நெப்போலியனின்‌ 
இராணுவத்தில்‌ இருந்த ஒரு தளபதி ஒiere-Francois Bouchard, இப்போது 
பிரசித்திபெற்ற ௦5018 கல்லை நைல்‌ நதியின்‌ டெல்டா ஓரங்களில்‌ கண்டு 
பிடித்தான்‌. இந்தத்‌ கல்லில்‌, மூன்று பழங்கால மொழிகளில்‌ பொறிக்கப்பட்ட 
எழுத்துக்கள்‌, எகிப்தின்‌ சித்திர எழுத்து வல்லுனர்களுக்கு அதின்‌ இரகசியத்தை 
உடைக்கவும்‌ புரிந்து கொள்ளவும்‌ தக்க திறவு கோலாய்‌ அமைந்தது. இந்த ஒரு 
கல்‌ இன்றைய நாகரீக எகிப்தின்‌ கல்விக்குரிய கதவைத்‌ திறந்து வைத்தது. 
எபேசியரில்‌ விளக்கப்படும்‌ அந்த “இரகசியம்‌” (பரிசுத்த அந்தரங்கம்‌) 





தேவனுடைய 108018 கல்லாக இருக்கிறது. அதுவே பழைய ஏற்பாட்டில்‌ 
தேவன்‌ செய்கு வாக்குத்தத்தத்தைப்‌ புரிந்து கொள்ளச்‌ செய்யவும்‌, 
சுவிசேஷங்களில்‌ கிறிஸ்து செய்தவைகளையும்‌, இப்பொழுது சபை என்ன 
செய்து கொண்டிருக்கிறது என்பதையும்‌ புரியச்‌ செய்யும்‌ திறவுகோல்‌ அது. 
வேதாகம இரகசியம்‌ ஒரு கருகலானகோ அறியப்படாததோ அல்ல என்பதை 
நினைவில்‌ வையுங்கள்‌. மாறாக, அது ஒரு காலத்தில்‌ தேவனுக்கு மட்டுமே 
தெரிந்திருந்த ஒன்று, இப்போழுது ஒவ்வொருவரும்‌ அறிந்து கொள்ளச்‌ 
செய்யும்படி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியாக்கப்பட்ட இரகசியம்‌ ஒரு 
வரலாறாக பொருள்படுத்தப்படுகிறது. 

எபேசியர்‌ 3:1-13 தேவனுடைய இரகசியத்தின்‌ அநேகப்‌ படிமானங்களை 
வெளிப்படுத்துகிறது. அதை இப்பொழுது எல்லா ஜனங்களும்‌ அறிந்து கொள்ள 
வேண்டுமென்று விரும்புகிறார்‌. 

இரகசியத்தை வினக்கப்படுத்ிெயெது யார்‌? (3:1, 2, 7). “இதினிமித்தம்‌, 
பவுலாகிய நான்‌ புறஜாதியாயிருக்றெ உங்கள்‌ பொருட்டுக்‌ கிறிஸ்து 
இயேசுவினிமித்தம்‌ கட்டுண்ட வனாயிருக்கிறேன்‌ - ” (3:1). தேவன்‌ தமது 
இரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு மனிதனை தெரிவு செய்வதன்‌ மூலம்‌ 
செயல்படுத்தினார்‌. தேவன்‌ மனுஷர்கள்‌ மூலமாய்‌ கரியை செய்கிறார்‌. ஏதாவது 





ஒரு சபை வளருமானால்‌ அது தன்னிலுள்ள ஜனங்களை பயன்படுத்துகிறதினால்‌ 


170 


தான்‌. 
தேவன்‌ தமது சித்தத்தை செயல்படுத்த பயன்படுத்தியவர்களில்‌ ஒருவர்‌ 





பவுல்‌. ஒப்புக்‌ கொடுத்தவர்‌, ஜெபம்‌ நிறைந்தவர்‌, சோர்வடையாதவர்‌, மற்றும்‌ 
ஆவியானவரால்‌ நடத்தப்பட்டவர்‌, அவர்‌ தேவனால்‌ தெரிந்து கொள்ளப்பட்டு 





சரீரத்தின்‌ இரகசியத்தை வெளிப்படுத்தும்படி பயன்படுத்தப்பட்டார்‌. 

பவல்‌ தன்னை “இறந்து இயசுவினியித்தும்‌ கட்டுண்டவன்‌” எண்று 
சொல்லுகிறார்‌ (3:1). அவர்‌ ரோமாபுரி சிறையில்‌ காவல்‌ வைக்கப்பட்டு 
நீரோவின்‌ விசாரணைக்காகக்‌ காத்துக்‌ கொண்டிருப்பதாக எழுதினார்‌. அவர்‌ 
தப்பிப்போய்‌ விடாதபடிக்கு ரோமசேவகர்கள்‌ இரவும்‌ பகலுமாய்‌ சங்கிலியால்‌ 
கட்டி காவல்‌ காத்தனர்‌. பவுல்‌ அங்கே ஏறக்குறைய மூன்றாண்டு காலம்‌ இருந்து 
விட்டார்‌. ஒருமுறை கூட அவர்‌ தன்னை “நீரோவினிமித்தம்‌ கட்டுண்டவன்‌” 
என்று சொல்லவில்லை! அவர்‌ தம்‌ எல்லா நிருபங்களிலும்‌ தன்னை “கிறிஸ்து 
இயேசுவினிமித்தம்‌ கட்டுண்டவன்‌” என்றே சொல்லிக்‌ கொண்டார்‌. 

பவுல்‌ பாடுபட்ட அனைத்து காரியங்களிலும்‌, அவர்‌ நேரடியாக 
இயேசுவோடு சம்பந்தப்படுத்தினார்‌. கலாத்தியரில்‌ கடைசி வசனத்துக்கு 
முந்தின வசனத்தில்‌, பவுல்‌ தான்‌ பெற்ற வாரின்‌ அடிகளையும்‌, கல்லெறியுண்ட 
வைகளையும்‌, அடிகளையும்‌ திரும்பிப்‌ பார்க்கிறார்‌. “கல்லடிகளையும்‌, 
சவுக்கடிகளையும்‌, தடி. யடிகளையும்‌ என்‌ சரீரத்திலே அச்சடையாளமாக தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌” என்று சொல்லவில்லை. மாறாக, அவர்‌, “இயேசுவின்‌ 
அச்சடையாளங்களை நான்‌ என்‌ சரீரத்திலே தரித்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌” 
என்று சொன்னார்‌ (கலாத்தியார்‌ 6:17). நமது சூழ்நிலைகளை நாம்‌ எப்படி 
கண்ணோக்குகிறோம்‌ என்பதே வித்தியாசங்களை ஏற்படுத்துகின்றன! 

பவுல்‌ தன்னுடைய சூழ்நிலைகளைப்பார்த்த போது, அது எவ்வளவு 
கடினமானதாயிருந்தாலும்‌ அல்லது சோதனையாக இருந்தாலும்‌, 
அது தேவனுடைய மதிமைக்காகவே நடப்பதாகப்‌ பார்த்தார்‌. அவர்‌ 
கிறிஸ்துவினிமித்தம்‌ கட்டுண்டவராய்‌ புறஜாதிகளுக்கு தேவனுடைய 
இரகசியத்தை அறிவிக்கும்‌ நோக்கத்தை நிறைவேற்றினார்‌. 

“அதென்னவெனில்‌ புறஜாதிகள்‌ சுவிசேஷத்தினாலே உடன்‌ 
சுதந்தரருமாய்‌, ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய்‌, கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ 
பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன்‌ பங்காளிகளுமாயிருக்கிறார்களென்கிற 
இந்த இரகசியத்தை அவர்‌ எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார்‌” (3:2). பன்‌ 
சொன்னதன்‌ பொருள்‌ அவா்‌ அரசன்‌ ஒரு உக்கார்‌ ஏண்‌ அரசம்‌; 
வேறொருவருக்குரிய ஆஸ்திகளின்‌ மேலான்மைக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்‌ 
பட்டவர்‌. இந்த விஷயத்தில்‌ தேவனுடைய வியத்தகு இரகசியத்தின்‌ 
உக்கிராணத்துவம்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார்‌. 

“தேவனுடைய பலத்த சத்துவத்தால்‌ எனக்கு அளிக்கப்பட்ட வராயெ 
அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன்‌” 
(9:29. தேவனுடைய மெய்கியை மற்றவருக்கு அறிவிக்கும்‌ ஓருவுமுடைய 
கணகசெய்ம்‌ ஓரு Qுயக்காரணுக்குரியதாயிருக்க வேண்டும்‌. எந்தப்‌ 
பிரசங்கியாயிருந்தாலும்‌ தனக்கே பேர்‌ உண்டாக்கிக்‌ கொள்ளும்‌ இலக்கோடு 
செயல்படுபவர்களின்‌ ஊழியம்‌ தேவனால்‌ ஆசீர்வாதம்‌ பெற்றதாயிருக்க 
முடியாது. மற்றவர்கள்‌ தன்னையே நோக்கிப்‌ பார்த்து தன்னையே பின்பற்றிவர 
வேண்டும்‌ என்று விரும்புகிற எந்தப்‌ பிரசங்கியாரும்‌ உண்மை அடையாளத்தைத்‌ 


171 


தொலைத்துவிட்டனர்‌ என்று பொருள்‌. பெரிய பிரசங்கங்களுக்கு சுய 
மேட்டிமையும்‌ கர்வமும்‌ எதிரி. தன்னை ஒரு ஊழியக்காரனாய்ப்‌ பார்ப்பவன்‌ 
மட்டுமே பிரங்கித்தலும்‌ அல்லது ஊழியம்‌ செய்தலும்‌ ஆகியவற்றில்‌ ஒரு 
பலமுள்ள ஊழியத்தை செய்யக்‌ கூடும்‌. 

இர கமியதீதின்‌ சாம்ஸ்‌ எண்ண (3:3, 8). “அதென்னவெனில்‌, 
புறஜாதிகள்‌ சுவிசேஷத்தினாலே உடன்‌ சுதந்தரருமாய்‌ ஒரே 
சரீரத்திற்குள்ளானவர்களுமாய்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ பண்ணின 
வாக்குத்தத்தத்துக்கு உடன்‌ பங்காளிகளுமாயிருக்கறொர்கள்‌” என்றெ இந்த 
இரகசியத்தை அவர்‌ எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார்‌ (3:3) முன்பு பவுல்‌ 
தெய்வீக இரகசியத்தில்‌ இருப்பவைகளை குறிப்பிட்டிருந்தார்‌, ஆகிலும்‌ இங்கு 
வசனம்‌ 3ல்‌ அவர்‌ தெளிவான விளக்கத்தைக்‌ கொடுக்கிறார்‌. புறஜாதிகள்‌ ஒரே 
சரீரத்திற்குள்ளாக யூதர்களோடு ஏற்றுக்‌ கொள்ளப்‌ பட்டுள்ளனர்‌. இயேசு 
தமது வெளிப்படையான ஊழியத்தின்போது, இந்த மாபெரும்‌ இரகசியத்தை 
குறிப்பால்‌ உணர்த்தினார்‌: “இந்த தொழுவத்திலுள்ளவைகளல்லாமல்‌ வேறே 
அடுகளும்‌ எனக்கு உண்டு; அவைகளையும்‌ நான்‌ கொண்டுவர வேண்டும்‌, 
அவைகள்‌ என்‌ சத்தத்துக்குப்‌ பதில்‌ கொடுக்கும்‌, அப்பொழுது ஒரே மந்தையும்‌ 
ஒரே மேய்ப்பனுமாகும்‌” (யோவான்‌ 10:16). 





இரகசியம்‌ மூன்று உண்மைகளை தனக்குள்‌ கொண்டிருக்கிறது: 
புறஜாதிகளும்‌ தேவன்‌ யூதர்களுக்கு அளித்துள்ள அதே சுதந்தரத்தைப்‌ 
பெற சுதந்தரவாளிகளாக்கப்பட்டுள்ளனர்‌. யூத அங்கத்தினர்களுடன்‌ 
புறஜாதிகளும்‌ சமமாக நிற்க ஏதுவான உடன்‌ அங்கத்தினர்களாயிருக்கின்றனர்‌, 
மேலும்‌ யூதர்களோடே கூட புறஜாதிகளும்‌ வாக்குத்தத்தங்களுக்கு 
முழுமையான பங்குள்ளவர்களாயிருக்கின்றனர்‌. இது நடக்கும்‌ என்று யூதர்கள்‌ 
ஒரு போதும்‌ நினைத்துப்‌ பார்க்கவில்லை. புறஜாதிகளுக்கு அப்படி ஒரு 
ஆசீர்வாதங்கள்‌ அளிக்கப்படும்‌ என்று அவர்கள்‌ கனவில்‌ கூட கண்டிருக்க 
மாட்டார்கள்‌. அது தேவனுடைய கடந்த கால இரகசியமாயிருந்தது, ஒரு 
காலத்தில்‌ மறைத்து வைக்கப்பட்டி ருந்து பிறகு வெளியானது. 

இது எப்படி சாத்தியம்‌? புறஜாதிகள்‌ எப்படி உடன்‌ சுதந்தரவாளிகளாய்‌, 
இணை அங்கத்தினர்களாய்‌, உடன்‌ பங்காளிகளாயிருக்க முடியும்‌? “அது 
சுவிசேஷத்தினாலே சாத்தியமாயிற்று” என்று பவுல்‌ சொன்னார்‌. சுவிசேஷம்‌ 
என்பது இயேசு கிறிஸ்து மரித்து எல்லா ஜனங்களுக்காகவும்‌ மறுபடியும்‌ 
எழுப்பப்பட்டார்‌ என்கிற நற்செய்தி. தேவனுடைய வெளியரங்கமான 
இரகசியம்‌ என்பது தேவன்‌ சிலுவையிலே பகைமையாக நின்ற நடுச்சுவரைத்‌ 
தகர்த்து தமக்குள்ளே இரு திறத்தாரையும்‌ ஓரே புதிய மனுஷனாக 
சிருஷ்டித்தார்‌. அங்கே யூதனென்றும்‌ கிரேக்கனென்றுமில்லை, அடிமை 
யென்றும்‌ சுயாகீனனென்றுமில்லை. அணென்றும்‌ பெண்ணென்றும்‌ 
இல்லை. அது தேவனுடைய கடந்தகால அநாதித்‌ தீர்மானத்தில்‌ 
இருந்தது. சபை ஒரு திடீர்‌ தோற்றமல்ல; அது தேவனுடைய கடைசி நேர 
கருத்துமல்ல. உலகத்‌ தோற்றத்துக்கு முன்னே நமது மீட்பின்‌ திட்டத்தை 
வரையறுப்பதிலும்‌, ஜனங்களெல்லாரும்‌ எந்த ஒரு குறிப்பிட்ட பாகுபாடுமின்றி 
ஒரே சரீரமாக நிர்மானிக்கும்‌ காரியத்திலும்‌ அது தேவனுடைய நித்திய 
இரகசியமாயிருந்தது. 

புதிய உறவுமுறையை பவுல்‌ விஸ்தாரமாகப்‌ பே௫, 


172 


“பரிசுத்தவான்‌௧ளெல்லாரிலும்‌ சிறியவனாயெ நான்‌ கிறிஸ்துவினுடைய 
அளவற்ற ஜசுவரியத்தைப்‌ புறஜாதிகளிடத்தில்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்‌ 
கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்றெது” என்று சொன்னார்‌ 
(3:8). இந்த “ஐசுவரியங்கள்‌” யாவை? பவுலின்‌ எழுத்துக்களிலிருந்து, தேவன்‌ 
அன்பிலே ஐசுவரியமுள்ளவர்‌, சகிப்புத்தன்மையிலே ஐசுவரியமுள்ளவர்‌, 
பொறுமையிலே ஐசுவரியமுள்ளவர்‌, மகிமையிலே ஐசுவரியமுள்ளவர்‌, 
ஞானத்திலே ஐசுவரியமுள்ளவர்‌, அறிவிலே ஐசுவரியமுள்ளவர்‌, 
இரக்கத்திலே ஐசுவரியமுள்ளவர்‌, கருபையிலே ஐசுவரியமுள்ளவர்‌, பாவத்தை 
மன்னிக்கிறதிலே ஐசுவரியமுள்ளவர்‌. 

இந்த ஆசீர்வாதங்களை நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பெற்றிருக்கிறோம்‌. 
அவருக்குள்‌ தேவன்‌ நம்மை ஆவிக்குரிய கோடீஸ்வரர்களாக்கியிருக்கிறார்‌! 
நமக்கு அளவற்ற ஆஸ்திகள்‌ இருக்கிறது, நாம்‌ யூதராயினும்‌ புறஜாதியாயினும்‌ 
இது உண்மை. 

இரசசியத்தை வெளிபுரங்க பச்குவதில்‌ தேவனுடைய ஜே௯ச்௯ (3:9, 10). அவர்‌ 
குமது பரிசுத்த இரகசி யத்தை தெரியச்‌ செய்ததன்‌ விளைவாக, அதாவது 
கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய இரகசியம்‌ வெளிப்பட்டதன்‌ விளைவாக, கீழ்வரும்‌ 
காரியங்கள்‌ சம்பவிக்கவேண்டும்‌ என்பது தேவனுடைய நோக்கமாயிருந்தது: 


தேவன்‌ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ கொண்டி ருருந்த 
அநாதித்‌ தீர்மானத்தின்படி யே உன்னதங்களிலுள்ள துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ அவருடைய அனந்த ஞானமானது சபையின்‌ மூலமாய்‌ 
இப்பொழுது தெரியவரும்‌ பொருட்டாக (3:9, 10). 


தேவன்‌ சபையை ஏன்‌ நிலைப்படுத்தினார்‌? “சகல துரைத்தனங்களுக்கும்‌ 
அதிகாரங்களுக்கும்‌ உன்னதங்களில்‌” அவருடைய அனந்த ஞானமானது 
தெரியவரும்‌ பொருட்டு செய்யப்பட்டது. 

இந்தத்துரைத்தனங்களுக்கும்‌ அதிகாரங்களுக்கும்‌ நாம்‌ போதிப்பது 
என்ன? நாம்‌ தேவனுடைய அனந்த ஞானத்தைப்‌ போதிக்கிறோம்‌. நாம்‌ 
நமது வாழ்க்கையின்‌ மூலமாக தேவன்‌ எப்படி பாவமுள்ள, கலகக்காரனை, 
பிடிவாதமுள்ள மனித வர்க்கமாகதிய நம்மை மன்னித்து அவர்தம்‌ 
பரிசுத்தத்தின்‌ உண்மையோடு ஓத்துப்போகாமலேயே முற்றிலும்‌ மன்னித்தார்‌ 
என்பதைக்‌ காட்டுவதால்‌ போதிக்கிறோம்‌. நாம்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூர்ந்து, 
பாவத்தை வெறுத்து, வித்தியாசப்பட்ட பின்னணியுடையவர்களாயிருந்தாலும்‌ 





ஒருவருக்கொருவர்‌ ஏற்றுக்‌ கொண்டவர்களாய்‌ விளங்கப்‌ பண்ணுகிறோம்‌. 

சபையின்‌ மூலமாக மட்டுமே இந்த துரைத்தனங்களும்‌ அதிகாரங்களும்‌ 
தேவனுடைய இரக்கத்தையும்‌ கிருபையையும்‌ கற்றுக்கொள்ள முடியும்‌. 
சபையின்‌ மூலமாக மட்டுமே தேவனுடைய அன்பை அவர்கள்‌ அறிந்து 
கொள்ள முடியும்‌. சபையின்‌ மூலமாக மட்டுமே தேவனுடைய மன்னிப்பின்‌ 
இராணியின்‌ விஸ்தாரக்கைக்‌ கண்டு பிடிக்க முடியும்‌. 

நாம்‌ தேவனிடத்தில்‌ கொண்டுள்ள உறவுமுறைகளும்‌ ஒருவரோடொருவர்‌ 
கொண்டுள்ள உறவு முறைகளும்‌ தேவனுடைய ஞானத்தை பிரதிபலிக்கின்றன. 
முழுமுற்றிலும்‌, நாம்‌ தேவனுடைய ஐனங்களாய்‌ இருப்பதன்‌ மூலம்‌ ஆவிக்குரிய 
ரீதியில்‌ பிளவுபட்டுள்ள உலகத்தை மீட்கும்‌ ஐசுவரியமுள்ள அவருடைய 
ஞானத்தை விளங்கப்‌ பண்ணுகிறோம்‌. 


173 


பரசகியதிகிணித்த BIGGS LAG ying சன்னா” (3:12). 
“அவருடைய பற்றும்‌ விசுவாசத்தால்‌ அவருக்குள்‌ நமக்குத்‌ தைரியமும்‌ திட 
நம்பிக்கையோடே தேவனிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியமும்‌ உண்டாயிருக்கிறது” 
(3:12). கிறிஸ்து மூலமாக ஒரே சரீரமாக்க தேவன்‌ செயல்பட்டதினால்‌, 
தேவனிடத்தில்‌ சேரும்‌ ஆயத்த சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌. நமக்கும்‌ 
தேவனுக்குமிடையில்‌ இருந்த நடுச்சுவரை கல்வாரியில்‌ நீக்கனதால்‌, நாம்‌ 
சுதந்தரமாகவும்‌ நம்பிக்கையோடும்‌ அவரிடத்தில்‌ சேரமுடியும்‌. 

நம்முடைய ஐக்கியத்தை அவர்‌ ஆர்வமுடன்‌ அனுபவிப்பதால்‌ தேவன்‌ 








நம்மீது அன்புகூர்ந்து நமக்கு செவிசாய்க்கவும்‌ விரும்புகிறார்‌. அகலத்தையும்‌ 
சிருஷ்டித்தவரால்‌ ஒருவர்‌ ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்‌ என்று அறிந்து 
கொள்வதைக்‌ காட்டிலும்‌ பெரிதான ஆசீர்வாதம்‌, அதுவும்‌ அவர்களோடும்‌ 
அவர்‌ எப்போதும்‌ ஐக்கியத்தில்‌ இருக்கிறார்‌ என்பதைக்‌ காட்டிலும்‌ வேறெதுவும்‌ 
இருக்க முடியுமா? 

முடிவை: தேவன்‌ தமது இரட்சிப்பின்‌ செய்தி எங்குமுள்ள எல்லா 
மனுஷருக்கும்‌ தெரியப்பண்ணப்பட வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. செயல்‌ 
முறையில்‌ வரும்போது, ஆண்களும்‌ பெண்களும்‌ மறுரூபமாக்கப்படுவார்கள்‌ 
மேலும்‌ தேவன்‌ இப்பொழுதும்‌ எப்பொழுதும்‌ மதிமைப்படுவார்‌. 


கிறிஸ்துவின்மேல்‌ ஒருமுகப்படுத்துதல்‌ 

Arturo Toscanini (1867-1957) என்பவர்‌ உலக அளவில்‌ இசை நிகழ்ச்சி 
நடத்தும்‌ மிகப்‌ பெரிய நடத்துனர்களில்‌ ஒருவர்‌. ஒருமுறை அவர்‌ லுட்விக்‌ 
வேன்‌ பீதோவன்‌ என்பவரை வைத்து ஒரு இன்னிசை நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு 
செய்த போது, டோஸ்கானினி “நானும்‌ ஒன்றுமில்லை; நீங்களும்‌ ஒன்றுமில்லை 
எல்லாமே பீத்தோவனே” என்று சொன்னார்‌. அவர்‌ தன்னுடைய பொருப்பு 
மக்களை தன்‌ பக்கம்‌ ஈர்ப்பதாக இல்லாமல்‌ திறமைசாலியான பீத்தோவன்‌ 
பக்கமாக ஈர்க்கப்பட வேண்டும்‌ என்று புரிந்து கொண்டி ருந்தார்‌. 

பவுல்‌ புரிந்து கொண்டிருந்தார்‌, நாமும்‌ கூட புரிந்து கொள்ள 
வேண்டும்‌, தேவனுடைய கிருபையை அறிவிப்பது நமது பொறுப்பு ஆனால்‌ 
அது மற்றவர்களை நமக்கு சார்பாக ஈர்ப்பதாக இல்லாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
செய்தியின்‌ மீது ஒருமுகப்படுத்தச்‌ செய்ய வேண்டும்‌. நாம்‌ ஒன்றுமில்லை; 
கிறிஸ்து எல்லாமாக இருக்கிறார்‌. பவுல்‌ கொரிந்தியார்களுக்கு நினைப்பூட்டி, 
“அப்படியிருக்க, நடுகிறவனாலும்‌ ஒன்றுமில்லை, நீர்பாய்ச்சுகிறவனாலும்‌ 
ஒன்றுமில்லை; விளையச்‌ செய்கிற தேவனால்‌ எல்லாமாகும்‌” என்று 
சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 3:7). நாம்‌ பிரசங்கமேடையிலிருந்து போதித்தாலும்‌ 
சரி, அல்லது ஒருவருக்கு - ஒருவர்‌ என்ற ரீதியில்‌ அயலாருக்குப்‌ 
போதித்தாலும்‌ சரி, நம்முடைய எண்ணங்களெல்லாம்‌ கிறிஸ்துவிடம்‌ 
ஒருமுகப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும்‌. 


உறுதியான (பக்தி) மார்க்கம்‌ 

நாம்‌ “அப்படித்தான்‌ நம்புகிறோம்‌” என்ற அடிப்படையில்‌ மார்க்கத்தை 
அறிவிப்பதில்லை. நமது புத்திக்கெட்டாத, அளவற்ற தேவனுடைய 
ஐசுவரியத்தை அழிவுண்ட மனித வர்க்கத்துக்கு அறிவிக்கிறோம்‌. 3:20ல்‌ பவுல்‌ 
தேவனைக்‌ குறித்து, “நாம்‌ வேண்டிக்கொள்ளுகிறதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌ 
அதிகமாய்‌ நமக்குள்ளே கரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குச்‌ செய்ய 


174 


வல்லவராகிய அவருக்கு” என்று பேசினார்‌. 
கிறிஸ்‌ புல்லார்டு 





குறிப்புகள்‌ 

IAndrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 
1990), 184. 2Kenneth S. Wuest, Wuests Word Studies from the Greek New Testament for the 
English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publish- 
ing Co., 1953), 84. 35. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The Expositor 5 Greek 
Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 
1967), 3:309. “Lincoln, 184. இந்தக்‌ கருத்து ஆயிர வருட அரசாட்சியை ஏற்றுக்‌ கொள்ள 
வைக்கும்‌ அடிப்படை, அநேக பிரிவு கூட்டத்தார்களும்‌ கிறிஸ்துவின்‌ ராஜ்யம்‌ இன்னும்‌ 
ஸ்தாபிக்கப்படவில்லையென்றும்‌ கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையின்‌ போது அந்த 
ஆட்சி வரும்‌ என்று போதிக்கின்றனர்‌. இந்தக்‌ கருத்து மாற்கு 9:1 மற்றும்‌ கொலோசெயர்‌ 
1:13, 14 போன்ற வசனங்களை மறுதலிக்கிறது. (Foy E. Wallace, Jr., Gods Prophetic Word, 
rev. ed. [Oklahoma City: Foy E. Wallace, Jr., Publications, 1960], 161.) ‘Ethelbert W. Bullinger, 
A Critical Lexicon and Concordance to the English and Greek New Testament (London: Samuel 
Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency 
Reference Library, 1975), 433, 153. Lincoln, 189. ஒரு கட்டுரைக்‌ கருத்து, சால்மன்ட்‌ (310), 
உட்பட சில விளக்கவுரையாளர்களால்‌ எதிர்க்கப்பட்டது, ஆகிலும்‌ கிரேக்க மூல வசனப்‌ 
பகுதியின்‌ சொற்றொடர்‌ ஆதரவளிக்றெது. “1100௦1, 190. “Bullinger, 107. 


175 


10 
வல்லமை, பரிந்து 
கொள்ளுதல்‌ மற்றும்‌ 
பரிபூரணக்திற்காக யம்‌ 


[35:14-21) 


பவுல்‌ தனது ஊழியம்‌ புறஜாதிகளுக்காக என்று எண்ணி, தேவனுடைய 
நோக்கத்தை நிறைவேற்றும்‌ வழி சபைதான்‌ என்பதையும்‌, கிறிஸ்துவின்‌ 
செய்தியைக்‌ கேட்டு ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ தேவனிடத்தில்‌ சேரும்‌ 
சிலாக்யெத்தை அனுபவிக்கிறார்கள்‌ என்பதையும்‌ அறிந்து, தேவனிடத்தில்‌ 
அவர்‌ விண்ணப்பிக்கிறார்‌. 





முகவுரை (3:14, 15) 


4இதனிமித்தம்‌ நான்‌ பரலோகத்திலும்‌ பூலோகத்திலுள்ள 
முழுக்குடும்பத்துக்கும்‌ நாமகரணராயெ நம்முடைய கர்த்தராயிருக்கெ 
இயேசுகிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால்‌ படியிட்டு. 


வசனம்‌ 14. இரகசியத்தின்‌ நோக்கம்‌ நிறைவேறவும்‌ வெளிப்படவும்‌ 
பதிலளிக்கப்பட்ட ஜெபம்‌ அவசியமானது. அதாவது, எபேசுவிலிருந்த 
கிறிஸ்தவர்களுக்கு தேவையான பெலக்கையும்‌ வழிநடத்துதலையும்‌ சபையாக 
தேவனை நோக்கிப்‌ பார்ப்போருக்கு அளிக்கப்படுகிற இதனிமித்தம்‌ என்பது 
இரகசியம்‌ பவுல்‌ பற்றி சொன்ன எல்லாவற்றையும்‌, வசனம்‌ 1ல்‌ நமக்குப்‌ 
பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தைகளையும்‌ நமக்கு நினைப்பூட்டி சுட்டிக்‌ 
காட்டுகிறது. அங்கேயும்‌, இங்கே இருப்பது போல, தேவனுடைய திட்டத்தில்‌ 
பங்கு கொண்டவர்களுக்கு பெரிதான சிலாக்யெத்தைக்‌ குறித்து பவுல்‌ 
பேசினார்‌. 3:14-21ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஜெபம்‌ சபைக்கு தேவன்‌ கொடுத்த 
- ஊழியத்தை நிறைவேற்றும்‌ வல்லமைக்கான வேண்டுதல்‌. 

நான்‌ முழங்கால்‌ படியிட்டு என்பது தாழ்மையையும்‌ நம்பிச்‌ 
சார்ந்திருக்குதலையும்‌ குறித்த எண்ணத்தைத்‌ தெரிவிக்கிறது. ஜெபிக்கும்‌ போது 
இருக்க வேண்டிய உடலமைப்பு எனும்‌ யூகம்‌ இருதயத்தில்‌ இருக்க வேண்டிய 
எண்ணத்தைப்‌ போல்‌ முக்கியமானதல்ல. வேதாகமத்தில்‌ பலதரப்பட்ட ஜெப 








நேர உடல்‌ அமைப்பு வைத்துக்‌ கொள்ளப்பட்டதை குறிப்பிடுகிறது. அவை 
நின்று ஜெபித்தல்‌ (மாற்கு 11:25; லூக்கா 18:11, 13), முழங்கால்‌ படியிட்டு 
ஜெபித்தல்‌, (1 இராஜாக்கள்‌ 8:54; தானியேல்‌ 6:10; லூக்கா 22:41; நடபடிகள்‌ 


176 


7:60; 20:36; 21:5), மேலும்‌ நெடுஞ்சாண்‌ கிடையாக விழுந்து ஜெபித்தல்‌ 
(மத்தேயு 26:39) போன்றவை. 

பிதாவை நோக்கி என்ற வார்த்தை கிரேக்க முன்னிடைச்‌ சொல்லிருந்து 
(௦9), மொழிபெயர்க்கப்பட்டது, அதன்‌ பொருள்‌ “திசையில்‌, நேரடியாகவும்‌ 
மன ரீதியாகவுமான திசையை நோக்கி.”! அவர்‌ பிதாவை நோக்கி தனது 
முகத்தைத்‌ திருப்பி ஜெபித்தார்‌. யோவான்‌ 1:1ல்‌ அதே (பிதாவை என்ற) 
முன்னிடைச்‌ சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அங்கே இயேசுவானவர்‌ 
“தேவனோடு இருந்தார்‌” என்று சொல்லப்படுகிறது. தேவனைப்‌ “பிதாவாக” 
எபேசியரில்‌ அநேக இடங்களில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது (காண்க 1:2, 3, 17; 
2:18; 4:6; 5:20; 6:23). இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவன்‌, பவுலுக்கும்‌ 
எபேசு பட்டணத்து கிறிஸ்தவர்களுக்கும்‌ கூட பிதாவானவர்கான்‌. 

வசனம்‌ 15. பரலோகத்திலும்‌ பூலோகத்திலுமுள்ள முழுக்குடும்பத்துக்கும்‌ 
என்பது ஒரு குடும்பத்திற்குரிய பெயராக தேவனிடத்திலிருந்து 
பெற்றுக்கொண்ட பெயர்‌. அவரே நாமகரணரானார்‌. இது பரலோகத்திலுள்ள 
தேவ தூதார்களையும்‌ பூமியிலுள்ள யூதர்‌ புறஜாதிகளாகிய அனைவரையும்‌ 
குறிப்பிட்டு ஒரு பொதுவான அல்லது பரந்த பொருளில்‌ “தேவனுடைய சந்ததி 
யார்‌” என்று குறிப்பிடலாம்‌ (காண்க நடபடிகள்‌ 17:28). மிகவும்‌ கண்டிப்பான 





பொருளில்‌, கிறிஸ்தவர்களை மட்டுமே தேவனுடைய குடும்பமாகச்‌ சொல்‌ 
லப்படுகிறது என்று, நாம்‌ புரிந்து கொள்கிறோம்‌. பவுல்‌ தனது ஜெபத்தை 
சிருஷ்டிகரும்‌, கர்த்தரும்‌, எல்லாருக்கும்‌ மீட்பருமாகிய தேவனிடத்திலே 
ஏறெடுத்தார்‌. 


ஆவியானவர்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ வல்லமையால்‌ 
நிரப்பப்பட விண்ணப்பம்‌ (3:16, 17, 19) 


நீங்கள்‌ அவருடைய ஆவியானாலே உள்ளான மனுஷனிலே பலப்படவும்‌, 
1”விசுவாசத்தனோலே கிறிஸ்து உங்கள்‌ இருதயங்களில்‌ வாசமாயிருக்கவும்‌, 

அவர்‌ தமது மகிமையினுடைய ஐசுவரியத்தின்படி யே, உங்களுக்கு 
அனுக்கிரகம்‌ பண்ணவும்‌. 


வசனங்கள்‌ 16, 17. பவுல்‌ எபேசியர்களுக்காக மூன்று விண்ணப்பங்களை 
ஏறெடுத்தார்‌. ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்‌ சொற்றொடர்களை இணைக்கும்‌ 
சொற்கள்‌ 47௭ என்பதில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அவை “நோக்கம்‌, திட்ட 
முன்மாதிரி, விளைவு ஆகிய வார்த்தைகள்‌”” பயன்படுத்தப்பட்டுள்ளது. பவுலின்‌ 
ஜெபம்‌ மூன்று நோக்கங்களை அல்லது திட்ட முன்‌ மாதிரிகளைக்‌ 
கொண்டவை, அது அவருடைய வேண்டுதல்களாகப்‌ பயன்படுத்தப்பட்டவை. 
அவர்‌ தமது ஜெபத்தைத்‌ துவங்கி இந்த விண்ணப்பங்களைக்‌ கேட்டு 
அவருடைய மகிமையின்‌ ஐசுவரியத்தின்‌ படியே அனுக்கிரகம்‌ பண்ண 
வேண்டும்‌ என்று சொல்லுகிறார்‌. இந்த வார்த்தைகள்‌ அவருடைய முந்தைய 
1:17, 18ல்‌ ஜெபித்ததை மனதில்‌ கொண்டு வருவதைப்‌ போல்‌, “மகிமையின்‌ 
பிதா” தாமே எபேசியர்களுக்கு குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களைத்‌ “தந்தருள” 
வேண்டுமென்று பவுல்‌ ஜெபிக்கும்‌ போது வேண்டிக்‌ கொண்டார்‌. நமக்கு 
முன்பாக இருக்கிற இந்த வசனப்‌ பகுதியில்‌, பவுல்‌ “தந்தருள” என்பதற்குப்‌ 





177 


பதிலாக “அனுக்கிரகம்‌ பண்ண” வேண்டும்‌ என்று கேட்டார்‌. “மகிமையின்‌ 
இசுவரியத்தின்படியே” என்பது தேவனுடைய வல்லமையின்‌ அபரிதமான 
செயலைக்‌ குறிப்பிட பவுல்‌ பயன்படுத்திய விதம்‌ அது. ரோமர்‌ 9:23, பிலிப்பியர்‌ 
4:19, மற்றும்‌ கொலோசெயர்‌ 1:27 ஆகிய வசனங்களிலும்‌ இதற்கொத்த 
சொற்றொடர்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரோமர்‌ 6:4ல்‌ “மேலும்‌ பிதாவின்‌ 
மகிமையினாலே இிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல” என்று 
அவர்‌ சொன்னபோது, “வல்லமையைக்‌” குறிக்கும்படி அவர்‌ “மகிமை” என்ற 








வார்த்தையை பயன்படுத்தினார்‌. எபேசியர்‌ 1:19, 20ல்‌, கிறிஸ்து தேவனுடைய 
சத்துவத்தின்‌ வல்லமையின்படி யே எழுப்பப்பட்டார்‌ என்று அவர்‌ சொன்னார்‌. 

தேவனுடைய அளவிடப்படாத வல்லமை அவருடைய ஆவியினாலே 
விடுதலையாக்கி எபேசியரின்‌ உள்ளான மனுஷனிலே பெலப்படுத்தவும்‌, 
அதினால்‌ வசனங்கள்‌ 10, 11ல்‌ குறிப்பிடப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றவும்‌ 
பவுல்‌ ஜெபித்தார்‌. பவுல்‌ ஜெபித்துக்‌ கேட்ட பலப்படுத்தப்படுதல்‌ அவருடைய 
ஆவியினாலே, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே சுதந்தரத்தின்‌ அச்சாரகமாக 





முத்திரை போடப்பட்டு வருங்காலங்களில்‌ சுதந்தரத்தைப்‌ பெறுவார்கள்‌ என்று 
கூறப்பட்டது (7:13, 14). ஆவியின்‌ மூலமே தேவன்‌ தமது பிரசன்னத்தை 
உணர்த்துகிறார்‌. (2:22). உள்ளான மனுஷன்‌ என்பது தேவனோடு 
கிறிஸ்தவனுக்கு இருக்கிற உறவுமுறையின்‌ பகுதி - அது தான்‌ தேவனுடைய 
பிரமாணத்தில்‌ பிரியமாயிருக்க நம்மை அனுமதிக்றெ ஒரு பகுதி (7:22) மனம்‌ 
“புதிதாகிறதினாலே மறுரூபமாதெது” (ரோமர்‌ 12:2), அது “நாளுக்கு நாள்‌ 
புதிதாக்கப்பட்டு வருகிறது” (2 கொரிந்தியர்‌ 4:16). “உள்ளான மனுஷனானது” 
“அவியிலே புதிதாக்கப்பட்டு” மனதிலே கிறிஸ்துவுக்குள்‌ தேவனுடைய 
புதிய சிருஷ்டியாறெது (எபேசியர்‌ 4:23, 24; காண்க 2 கொரிந்தியர்‌ 5:12. 
அது தேவனுடைய சாயலில்‌ வளருகிற ஆவிக்குரிய நபர்‌ (கொலோசெயர்‌ 
3:10) சபைக்கென தேவன்‌ கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற அது 
பெலப்படுத்தப்படவேண்டும்‌. 

பவுல்‌ முதல்‌ விண்ணப்பத்தைக்‌ தொடருகிறார்‌: தேவனுடைய 
ஆவியினாலே எபேசியர்கள்‌ தங்கள்‌ உள்ளான மனுஷனில்‌ பெலப்பட 
வேண்டும்‌ என்று கேட்டு, அதினால்‌ கிறிஸ்து (ஒருவேளை) (அவர்களுடைய) 
இருதயங்களில்‌ வாசம்‌ பண்ணவும்‌ அவர்‌ கேட்டார்‌. “வாசம்‌ பண்ணுதல்‌” என்ற 
வார்த்தை (210120), ஒரு தொகுப்பு வார்த்தை அது (௦780, ஒரு வீட்டுக்குள்ளாக 
வாழ்தல்‌) மற்றும்‌ (4௭௭, “தீர்வு காண்‌”), என்பது “எல்லா பிரச்சனைகளுக்கும்‌ 
தீர்வு கண்டு பின்‌ ஒரு வீட்டில்‌ அமர்வு பெற்று வாழ்வது” என்று பொருள்படும்‌.” 
பவுல்‌ “ஆவியானவர்‌ உள்ளான மனுஷனிலே” இருப்பதாகவும்‌ “கிறிஸ்து உங்கள்‌ 
இருதயங்களில்‌” இருப்பது போலவும்‌ பேசினார்‌ இருதயமே “உணர்வுகள்‌, 
சிந்தனைகள்‌, சித்தங்களுக்குரிய மையப்பகுதியாக இருக்கிறது, ”* இது மனிதனில்‌ 
ஒரு பகுதியாயிருந்து உள்ளான மனுஷனிலே” தொடர்பு கொண்டுள்ளது. 
ஆவியானவர்‌ கிறிஸ்தவனின்‌ “உள்ளான மனுஷனில்‌” வாசம்‌ பண்ணுவதுபோல, 
கிறிஸ்தவர்களின்‌ “இருதயங்களிலே” கிறிஸ்து வாசம்‌ பண்ணுகிறார்‌. இதில்‌ 
ஒன்றைக்‌ கொண்டிருப்பது மற்றொன்றையும்‌ கொண்டிருப்பதாகும்‌. பவுல்‌ 
ஏற்கனவே சபையைச்‌ சுட்டிக்‌ காட்டி “தேவன்‌ ஆவியிலே வாசம்‌ பண்ணும்‌ 
இடமாகக்‌ குறிப்பிட்டார்‌” (2:22). ஆதலால்‌, சபை, தேவனுடைய ஜனங்களால்‌ 
அமைவு பெற்றது, அதுவே தேவன்‌, கிறிஸ்து, மற்றும்‌ ஆவியானவர்‌ வாசம்‌ 


178 


பண்ணும்‌ இடம்‌. பவுல்‌ ஆவியானவர்‌ வாசம்‌ பண்ணுதல்‌ கிறிஸ்துவாகிய நபரே 
ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும்‌ தரக்குறியீடாக இருக்கிறார்‌,” 
என்று சொன்னார்‌. 

கிறிஸ்து இருதயத்தில்‌ வாசம்‌ பண்ணுவது விசுவாசத்தின்‌ மூலமாகத்தான்‌. 
உள்ளான மனுஷனிலே ஆவியானவர்‌ வாசம்‌ பண்ணி பெலப்படுத்துகிறார்‌ 
என்பதையும்‌ கிறிஸ்து அவர்களுடைய இருதயங்களிலே வாசம்‌ பண்ணுகிறார்‌ 
என்பதையும்‌ கிறிஸ்தவன்‌ எப்படி அறிவான்‌? தனது விசுவாசத்தால்‌ அவன்‌ 
அறிவான்‌. அவன்‌ இந்த சத்தியங்களை ஏற்றுக்‌ கொள்ளக்‌ காரணம்‌ தேவனே, 
அவைகளைப்‌ பேசி அவைகள்‌ சம்பவிக்கும்படி அனுமதித்தார்‌. அது 
விசுவாசத்தால்‌ நடந்தது. எபேசியர்களால்‌ இரட்சிப்பை ஏற்றுக்‌ கொள்ள 
சாத்தியமாக்யெ சாதனம்‌ விசுவாசம்‌ (2:8). மேலும்‌ தேவனிடத்தில்‌ சேருறெ 
சிலாக்கியம்‌ பெற்றிருப்பது (3:12). மேலும்‌ விசுவாசத்தினாலே கிறிஸ்து 
அவர்களுடைய இருதயங்களில்‌ வாசம்‌ பண்ணுவது என்பது ஒரு நிஜவாழ்வு 
சம்பவமாக இருபுறமும்‌ மரங்கள்‌ அடர்ந்த ஒரு பாதையாக இருந்தது. சபை 
தனது ஊழியத்தை நிறைவேற்றி வெற்றிபெற, விசுவாசத்தால்‌ அங்கத்தினர்கள்‌ 
உள்ளே வாசம்‌ பண்ணக்கூடிய கிறிஸ்துவையும்‌ முன்பு ஏற்றுக்‌ கொள்ள 











வேண்டும்‌. அப்பொழுது கொடுக்கப்பட்ட பணியைச்‌ சாதிக்கத்‌ தேவையான 
வல்லமையை அவர்‌ கொடுப்பார்‌. 


கிறிஸ்துவின்‌ அன்பை அறிந்து கொள்ள ஏதுவாக 
விண்ணப்பம்‌ (3:17-19) 
17 நீங்கள்‌ அன்பிலே வேரூன்றி, நிலைபெற்றவர்களாகி, 18சதல 
பரிசுத்தவான்‌௧ளோடுங்‌ கூடக்‌ கிறிஸ்துவினுடைய அன்பின்‌ அகலமும்‌, 
நீளமும்‌, ஆழமும்‌, உயரமும்‌ இன்னதென்று உணர்ந்து; 2 அறிவுக்‌ கெட்டாத 
அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்‌. 


வசனங்கள்‌ 17-19. பவுலின்‌ இரண்டாவது விண்ணப்பமும்‌ கூட இரு 
சொற்றொடர்களை இணைக்கும்‌ வார்த்தையான ரபா (அது) என்பதைக்‌ 
கொண்டு (ஆங்கிலத்தில்‌) தொடங்குகிறது. வேரூன்றி என்பது பாதுகாப்பாக 
நடப்பட்டு, மற்றும்‌ நிலை பெற்று என்பது உறுதியான “அஸ்திபாரமாக” 
நிற்பகைச்‌ சுட்டிக்காட்டுகிறது.” கிறிஸ்தவன்‌ மிக உறுதியாக நாட்டப்பட நிலம்‌ 
அன்பே மற்றும்‌ அவனுடைய மீதி வாழ்க்கையை கட்டியெழுப்ப ஏதுவான 
அஸ்திபாரமும்‌ அதுவே. இதற்கு ஒத்த ஒரு வாக்கியம்‌ பவுல்‌ கொலோசெயருக்கு 
எழுதின நிருபத்தில்‌ காணப்படுகிறது, அதிலே அவர்மேல்‌ “(கிறிஸ்துவின்‌ மேல்‌) 
வேர்கொண்டவர்களாகவும்‌ ... அவர்‌ மேல்‌ கட்டப்பட்டவர்களாகவும்‌” 
விசுவாசிகள்‌ இருப்பதாக அவர்‌ சொன்னார்‌ (கொலோசெயர்‌ 2:6. கிறிஸ்து 
தாமே அன்பின்‌ ஊற்றுக்காரணராயிருக்றொர்‌. 

இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அறிந்து கொள்ள (482/0) ஏதோ வொன்று 
- அதாவது “உடமையாக்குதல்‌, பற்றிக்‌ கொள்ளுதல்‌, ஆர்வமுடன்‌ 

மனதில்‌ உடமையாக்குதல்‌ ... அறிந்து கொள்ளுதல்‌” போன்ற 
சில சத்தியங்கள்‌. எபேசியார்கள்‌ இதை அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்பதற்கு 
விளக்கவுரையாளர்கள்‌ பலதரப்பட்டக்‌ கருத்துக்களை ஆலோசனையாகச்‌ 





179 


சொல்லுகின்றனர்‌.” எப்படியிருப்பினும்‌ முன்னும்‌ பின்னும்‌ வருகிற வசனப்பகுதி 
அவர்கள்‌ தங்களுடைய ஊழியத்தை அன்புடன்‌ செயல்படுத்தி நிறைவேற்ற 
பவுல்‌ செயலூக்கம்‌ கொடுத்தார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. வசனம்‌ 17 ல்‌, அவர்‌ 
அவர்களை “அன்பிலே வேரூன்றி நிலை கொண்டிருக்க” விரும்புவதாகச்‌ 
சொன்னார்‌, மேலும்‌ வசனம்‌ 19ல்‌, அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ அன்பை அறிந்து 
கொள்ளும்படி விரும்புவதாகச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ தங்களுடைய 
ஊழியத்தை நிறைவேற்றுகிற வல்லமை ஆவியானவர்‌ வாசம்‌ பண்ணுவதும்‌ 
கிறிஸ்துவானவர்‌ பண்ணுவதும்‌, மற்றும்‌ அவர்கள்‌ தங்களுடைய ஊழியத்தை 
நிறைவேற்ற ஏதுவான செயலூக்கம்‌ அன்பு. உயர்ந்த செயலூக்கத்துடன்‌ 
சரியானதைச்‌ செய்வது குற்றமாகாது, பயமிராதது, அல்லது கனத்தை 
விரும்புவதுமல்ல, ஆனால்‌ அன்பு மட்டுமே. பவுல்‌ நான்கு படிமானங்கள்‌ மூலம்‌ 
தெய்வீக அன்பைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 








அகலம்‌. மனிதனுக்கு காட்டப்படும்‌ தெய்வீக அன்பு மனித இனத்தைக்‌ 
காட்டிலும்‌ அகலமானது. 

நீளம்‌. தெய்வீக அன்பு எவ்வளவு நீளத்திற்கு போய்ச்சேரும்‌ என்பதற்கு 
அளவில்லை. 

உயரம்‌. தெய்வீக அன்பு தேவனுடைய குடும்பத்தில்‌ ஒரு அங்கமாக்க 
கிறிஸ்தவனை உயர்த்திக்‌ காட்டுகிறது. 

ஆழம்‌. தெய்வீக அன்பு புதை குழியான பாவத்தின்‌ அளவுக்கு கடந்து 
சென்று இழந்து போனவர்களை மீட்றெது. 


எபேசியா்கள்‌ தெய்வீக அன்பின்‌ - அன்பின்‌ படிமானங்களின்‌ அளவுகளை 
- புரிந்து கொள்ளக்‌ கூடியவர்களாயிருந்திருப்பார்களேயானால்‌, பிறகு அவர்கள்‌ 
அன்பினாலே செயலூக்கம்‌ அடையவும்‌ அறிந்திருப்பார்கள்‌ (அவர்களுக்குக்‌ 
கிறிஸ்து காட்டிய அன்பு அவர்கள்‌ கிறிஸ்துவிடம்‌ கொண்டிருந்த அன்பு) அது 
சபைக்கு தேவன்‌ கொண்டிருந்த நோக்கத்தை நிறைவேறச்‌ செய்யும்‌. கிறிஸ்துவின்‌ 
அன்பை அவர்கள்‌ அறிய வேண்டுமென்று அவர்‌ விரும்பினார்‌. “அறிதல்‌” எனும்‌ 
வார்த்தை ௪௦ என்பதுடன்‌ தொடர்புடைய வார்த்தை, அது “உணர்ந்து 
கொள்ளல்‌, ... அறிவு அல்லது புரிந்து கொள்ளுதல்‌”? என்ற வார்த்தைகளோடு 
பேசப்படுபவை. கிறிஸ்துவின்‌ அன்பை அவர்கள்‌ சிறப்பாக அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று பவுல்‌ அவர்களுக்காக ஜெபித்தார்‌. அவர்‌ தேவனுடைய 
அன்பு நம்மீது காட்டப்படுவதையும்‌ நம்மீது கிறிஸ்துகொண்டுள்ள அன்பையும்‌ 
“ஒரு நாணயத்தின்‌ இரண்டு பக்கங்களாக” நினைத்தார்‌.'? ரோமர்‌ 8:35ல்‌, 
அவர்‌, “இறிஸ்துவின்‌ அன்பை விட்டு நம்மைப்‌ பிரிப்பவன்‌ யார்‌?” என்று 
கேட்டார்‌ பிறகு அதற்குப்‌ பதிலாக எதுவும்‌ “நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து 
இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பைவிட்டு நம்மைப்‌ பிரிக்கமாட்டாதென்று 
நிச்சயித்திருக்கிறேன்‌,” என்று சொன்னார்‌ (வசனம்‌ 39). பவுல்‌ ஏற்கனவே 
“மிகுந்த அன்பைக்‌” குறித்துப்‌ பேசியிருக்கிறார்‌ (2:4) பின்னர்‌ “கிறிஸ்துவும்‌ 
உங்களில்‌ அன்புகூர்ந்து” என்று வலியுறுத்தினார்‌ (5:2). தேவனுடைய அன்பும்‌ 
கிறிஸ்துவின்‌ அன்பும்‌ பிரிக்க முடியாதவை என்று கண்ணுற்றார்‌. 

பவுல்‌ எபேசியர்கள்‌ கிறிஸ்துவின்‌ அன்பை புரிந்து கொள்ள வேண்டும்‌ 
என்று ஜெபித்தார்‌, ஆகிலும்‌ உடனடியாக அவர்‌, “அறிவுக்கு எட்டாத” என்ற 





180 


வார்த்தையையும்‌ வலியுறுத்தினார்‌. விசுவாசி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு 
தெய்வீக அன்பின்‌ “அகலமும்‌ நீளமும்‌ உயரமும்‌ ஆழமும்‌” இன்னதென்று 
ஆழ்ந்து கவனித்து வான்கொடுமையின்‌ உண்மையை அறிந்து கொள்ளக்‌ 
கூடும்‌; “அறிவுக்‌ கெட்டாத” என்பது பெயரச்ச சொல்வடிவில்‌ (நuperballo) 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அதன்‌ பொருள்‌ “ஒன்றின்‌ எல்லை தாண்டி 
கவனம்‌ செலுத்துதல்‌ அல்லது அப்பால்‌, மனித சாத்தியத்திற்கப்பால்‌, எல்லை 
கடந்து, மிஞ்சிப்‌ போதல்‌” என்பன.!! கிறிஸ்துவின்‌ அன்பை இன்னும்‌ அதிகமாய்‌ 
அறிந்து கொள்ள கண்டுபிடிக்க முயற்சிப்பது நமது முழுமையான அறிவுக்கு 
அப்பாற்பட்டது. அது “மிகவும்‌ ஆழமானது, அதன்‌ ஆழம்‌ ஒருபோதும்‌ ஆராய 
முடியாதது” மிக விசாலமானது அதன்‌ விஸ்தரிப்பு மனித மனதால்‌ ஆராய்ந்து 
முடியாதது. 2 


தேவனுடைய பரிபூரணத்துக்காக வேண்டுதல்‌ 
(3:19) 


தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும்‌ (நீங்கள்‌) நிரப்பப்படவும்‌. 


வசனம்‌ 19. பவுல்‌ எபேசியர்களுக்குச்‌ செய்த மூன்றாவது விண்ணப்பத்தில்‌ 
மீண்டும்‌ 82 (அது) எனும்‌ வார்த்தையைக்‌ காணுகிறோம்‌. இந்த வசனத்தில்‌ 
இந்த பகுதியின்‌ நேரடி மொழிபெயர்ப்பு “நீங்கள்‌ தேவனுடைய சகல 
பரிபூரணத்தாலும்‌ நிரப்பப்பட வேண்டும்‌.” இந்த செயற்பாட்டு வினைச்சொல்‌ 
தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம்‌ ஈர்க்கப்பட்டு நமக்கு ஏதோ ஒன்று 
செய்யப்படுவதைக்‌ குறிக்கிறது. நிரப்பப்‌ “பட” (65) என்பது கிறிஸ்தவ 
வாழ்வின்‌ நோக்கம்‌ அல்ல, இலக்கு. தேவனுடைய பரிபூரணத்தால்‌ நிரப்பப்பட 
வேண்டும்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌ அவர்‌ நமக்கு அளிக்கிற கிருபையுள்ள 
ஈவுகளை மட்டும்‌ குறிப்பிடுவதாயிராமல்‌, தேவனுடைய சகலத்தையும்‌ 
குறிப்பிடுகிறது. விண்ணப்பம்‌ என்னவெனில்‌ கிறிஸ்தவன்‌ தேவனாலேயே 
நிரப்பப்பட வேண்டும்‌ என்பதே. 

பவுலின்‌ மூன்று நிலை விண்ணப்பங்கள்‌ எபேசியருக்காக ஏறெடுத்தது 
அவர்களுக்கு உதவிசெய்யும்‌ படியாகவே, அதினால்‌ சபையாக, தேவனுடைய 
திட்டத்தையும்‌ நோக்கத்தையும்‌ மற்றவர்களுக்கும்‌ தெரியப்பண்ண வேண்டும்‌. 
அவர்கள்‌ தெய்வீக வல்லமையையும்‌, தெய்வீக அன்பின்‌ செயலூக்கத்தையும்‌, 
அவர்களுடைய வாழ்வில்‌ சாட்சியிடும்‌ தேவனுடைய சுபாவத்தையும்‌ 
உடையவர்களானதால்‌ அவர்கள்‌ வெற்றி கொள்ள முடிந்தது. 


துதி (3:20, 21) 


நாம்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ 
அதிகமாய்‌ நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, நமக்குச்‌ 
செய்ய வல்லவராகிய அவருக்கு “சபையிலே கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ 
குலைமுறை தலைமுறைக்கும்‌ சதாகாலங்களிலும்‌ மகமை உண்டாவதாக 


ஆமென்‌. 


181 


வசனம்‌ 20. எபேசியா்கள்‌ தேவனுடைய நோக்கத்தை 
தெரியப்படுத்தினபடியால்‌ அதற்கான வல்லமை அவர்களுக்கு 





போதுமானகதாயிருந்ததாக பவுல்‌ நினைத்தார்‌, எனவே அவர்‌ 
தேவனுக்கு புகழ்ச்சியை குறிப்பிட்டு எழுதினார்‌. இந்த வசனம்‌ தேவன்‌ 
வல்லவராயிருக்கிறார்‌ என்று பேசுகிறது, இந்த ஒருவாக்யெம்‌ ரோமர்‌ 
16:25 மற்றும்‌ யூதா 24 லும்‌ காணப்படுகிறது. 

தேவனுடைய வல்லமை நிருபம்‌ முழுவதிலும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
எபேசியருக்கு பவுல்‌ செய்த முதல்‌ ஜெபத்தில்‌, “விசுவாசிக்றெவர்களாகிய 
நம்மிடத்திலே காண்பிக்கும்‌ தம்முடைய மகாமேன்மையான மகத்துவம்‌ 
இன்னதென்று” அறிந்து கொள்ளும்படிக்குக்‌ கேட்டார்‌ (1:19). அந்த 
ஜெபத்திற்கும்‌ 3:14-21ல்‌ செய்யப்பட்ட ஜெபம்‌ மற்றும்‌ புகழ்ச்சி 
செலுத்துதலுக்குமிடையே, பவுல்‌ தேவன்‌ எப்படித்‌ தமது “வல்லமையை” 
விளங்கப்‌ பண்ணினார்‌ என்று காட்டுகிறார்‌. 

“வல்லவராகிய அவர்‌” என்பது கிரேக்க வினைச்‌ சொல்லாகிய 
ளார்‌ யிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, மேலும்‌ அதன்‌ பொருள்‌ 
“செய்யும்‌ இராணி, செய்யும்‌ பெலன்‌, தனது சொந்தத்‌ திறமையால்‌ 
ஒருவருக்கு இருக்கும்‌ செயலுக்கத்‌ திறன்‌” என்பன.” தேவனுடைய வல்லமை 
அவரிடத்திலிருந்து வருகிறது. நினைக்கிறதற்கும்‌ மிகவும்‌ அதிகமாய்‌ கிரியை 
செய்கிற என்பதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ “எல்லாவற்றுக்கும்‌ மேலாக,” 
“எல்லை கடந்த நிலையில்‌ செயல்படுவது”; நாம்‌ நினைக்கிறதற்கும்‌ வேண்டிக்‌ 
கொள்வதற்கும்‌ மேலாக சாதித்துக்காட்ட தேவனுக்கு வல்லமையுண்டு. 
பவுல்‌ உறுதிப்படுத்தியது இதுதான்‌: கிறிஸ்தவர்கள்‌ ஜெபத்தில்‌ கேட்பதற்கு 
மேலாக செய்ய வல்லவராயிருக்கிறார்‌; நாம்‌ கேட்கத்‌ தவறியவைகளுக்கும்‌ 
நினைப்பதற்கும்‌ மேலாக தேவன்‌ கிரியை செய்ய வல்லவராயிருக்கறார்‌; 
நாம்‌ கேட்றெதற்கும்‌ நினைக்கிறதற்கும்‌ அதிகமாய்ச்‌ செய்ய தேவன்‌ 
வல்லவராயிருக்கிறார்‌; நாம்‌ கேட்பதற்கும்‌ நினைப்பதற்கும்‌ அப்பால்‌ 








பரிபூரணமாய்ச்‌ செய்ய வல்லவராக அவர்‌ இருக்கிறார்‌; நாம்‌ கேட்கிற 
எல்லாவற்றுக்கும்‌ அல்லது நினைக்கிறதற்கும்‌ அதிகமாக அவர்‌ எல்லையற்ற 
காரியங்களை அதிகப்‌ பரிபூரணமாகச்‌ செய்ய வல்லவராயிருக்கிறார்‌.!* நாம்‌ 
கற்பனை பண்ணி பார்க்க முடியாத “தேவனுடைய வல்லமை இப்பொழுது 
நம்மிலே கிரியை செய்கிறது. ” 

வசனம்‌ 21. மகிமை என்ற வார்த்தைக்கு கிரேக்க வசனப்பகுதி 
யில்‌ அடுத்துவரும்‌ பெயர்ச்சொல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது, அது இந்த 
மகிமையைச்‌ சுட்டிக்காட்டி - “மதிமை” (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது) - 
“நம்மிடத்திலிருந்து செலுத்தப்பட அவர்‌ பாத்திரராயிருக்கறொர்‌. “1 வசனங்கள்‌ 
14, 19 மற்றும்‌ 20, ஆதிய வசனங்களை உள்ளடக்கிய, முன்பின்‌ வரும்‌ 
வசனப்பகுதி, பிதாவாகிய தேவனே மகிமையைப்‌ பெற்றுக்‌ கொள்றொர்‌. 
மகிமை என்பது (௭௦0௭) எனும்‌ வார்க்தையிலிருந்து வந்தது அதன்‌ பொருள்‌ 
“மதிமைப்படுத்த, ஏற்றுக்‌ கொள்ள, கனப்படுத்த, துதிசெலுத்துதல்‌””* 
போன்றவை. தேவனுக்குச்‌ செலுத்த வேண்டிய துதி சபையிலே கொடுக்கப்பட 
வேண்டும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாக (1:22, 23) ஓப்புரவாக்கப்பட்டவர்களாலே, 
(2:16), இரட்சிக்கப்பட்டவர்களாலே (5:23) செலுத்தப்பட வேண்டும்‌. இது 
தான்‌ தொழுகையிலே தங்கள்‌ இருதயத்திலிருந்து தேவனுக்கு துதி செலுத்தி 














182 


அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற சபை. இந்த துதி கிறிஸ்து 
இயேசுவுக்குள்ளும்‌ இருக்கிறது, அவர்‌ சபைக்குத்‌ தலையாகவும்‌ சபை 
ஜீவனுள்ளதாக இருந்து ஊழியம்‌ செய்கிற செயல்‌ எல்லையாகவும்‌ இருக்கிறார்‌. 

தலைமுறை தலைமுறைக்கும்‌ சதாகாலங்களிலும்‌ என்பது விளக்கவுரை 
யாளர்களுக்கு சில கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. “தலைமுறை” 
என்று பவுல்‌ குறிப்பிட்டதன்‌ பொருள்‌ என்ன (வழக்கமாக ஓரே நேரத்தில்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கோ, ஒருவேளை, முப்பது வருடத்திற்குள்‌ 
சம்பந்தப்பட்டவர்களுக்கோ குறிப்பிடப்படுகிற பதம்‌ இது) “சதாகாலங்களிலும்‌” 
என்றும்‌ சொல்லுவகன்‌ பொருள்‌ என்ன? கருத்து என்னவெனில்‌ தேவனுடைய 
மக்களாகிய, சபை, தேவனை (“எல்லாத்தலைமுறைகளிலும்‌”) நித்தியத்துக்கும்‌ 
(“சதா காலங்களிலும்‌”) துதிக்கும்‌, அது தமது நோக்கத்தின்‌ நிறைவேற்றத்துக்காக 
அப்படிச்‌ செய்யும்‌. “மகிமை தேவனுக்கும்‌ சபையிலும்‌ கிறிஸ்து இயேசுவிலும்‌ 
வரலாற்றிலும்‌ மேலும்‌ தொடர்ந்து. நித்தியத்திலும்‌ வாசகர்களின்‌ “ஆமென்‌” 
சத்தத்துடன்‌ உறுதியாக்கப்படும்‌. ””!” 

ஆமென்‌ என்ற வார்த்தையுடன்‌, பவுல்‌ நிருபத்தின்‌ முதல்‌ 
பாதியை முடிவுக்குக்‌ கொண்டு வந்தார்‌. அவர்‌ கிறிஸ்துவிலும்‌ சபையிலும்‌, 
தேவனுடைய நித்திய நோக்கத்தைக்‌ குறித்து எழுதினார்‌, நோக்கத்தைக்‌ 
குறித்து ஆழமான புரிந்து கொள்ளுதலைப்‌ பெற்றுக்‌ கொள்ள ஜெபித்தார்‌, 
நோக்கத்திற்குப்‌ புறம்பே இருக்கிறவைகளை விவரித்தார்‌, நோக்கம்‌ தேவனால்‌ 
துவங்கி வைக்கப்பட்டு கிறிஸ்துவில்‌ நிறைவேறியதைக்‌ காண்பித்தார்‌, 
மேலும்‌ தேவனுடைய நோக்கம்‌ வெளியாக்கப்பட்ட ஒரு இரகசியம்‌ 





என்பதாகச்‌ சொன்னார்‌. “ஆமென்‌” என்பதோடு தனது புகழ்ச்சி வார்த்தையை 
முடித்துக்‌ கொண்டார்‌, பவுலின்‌ வாசகர்கள்‌ தேவனுடைய நோக்கத்தை 
கைக்‌ கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டார்கள்‌, அது இங்கே 
இப்பொழுது என்பதில்‌ உள்ள பல்வேறு உறவுமுறைகளின்‌ நோக்கங்களில்‌ 
சபை எப்படி வாழ வேண்டும்‌ என்பதையறிந்து வாழ்வது. இந்த உறவுமுறைகள்‌ 
எபேசியர்‌ புத்தகத்தின்‌ இரண்டாவது பாதியை நிறைவு செய்கிறது. 


கைக்கொள்ளுதல்‌ 


தேவனுடைய வல்லமை இறங்குவது (3:14-21) 

பவுல்‌ ஒரு ஜெப வீரன்‌. அவரது நிருபங்கள்‌ மூலம்‌ நாம்‌ அவருடைய தனி 
ஜெபத்திற்கு செவி கொடுக்கச்‌ செய்திருக்கிறார்‌, அவருடைய ஆழமான வளம்‌ 
நிறைந்த ஜெப வாழ்வைக்குறித்து ஏதோ சிலவற்றைக்‌ கற்றுக்‌ கொள்கிறோம்‌. 

அதிகாரம்‌ 3 ன்‌ முடிவு பகுதிக்கு நாம்‌ வருகின்ற வேளையில்‌, இந்த 
நிருபத்தில்‌ இரண்டாம்‌ முறையாக தான்‌ ஜெபிக்கிற தேவைகளை பவுல்‌ 
சொன்னார்‌. 1:15-23 ல்‌, அவர்‌ புரிந்து கொள்ள வேண்டியதில்‌ அக்கறை 
உள்ளவாரயிருந்தார்‌; இங்கே அது பயன்பாட்டிற்காகச்‌ சொல்லப்பட்டது. 
முன்பு ஒருமுறை, எபேசியர்கள்‌ தேவனுக்கு முன்பாக தங்களுக்கு இருந்த 
ஸ்தானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஜெபித்தார்‌. இப்பொழுது அந்த 
ஸ்தானத்திலிருந்து வருகிற வல்லமையை அனுபவிக்கும்படி ஜெபிக்கிறார்‌. 

ஒவ்வொரு கிறிஸ்தவனின்‌ வாழ்விலும்‌ ஆவிக்குரிய 
மாற்றத்திற்கான தேவ வல்லமை கிடைக்க பவுல்‌ ஜெபித்தார்‌, மேலும்‌ அந்த 





183 


வல்லமை தேவனுடைய ஐசுவரியத்தின்‌ அளவுப்படி (“ஐசுவரியத்திலிருந்து” 
அல்ல, “ஐசுவரியத்தின்படி.”) கிடைக்க வேண்டுமென்று விரும்பினார்‌. தேவன்‌ 
எவ்வளவு ஐசுவரியமுள்ளவர்‌? ஒரு போதும்‌ உங்களுக்கு ஏற்பட்டிராத 
தேவைக்கு மேல்‌! நமக்கென தேவனிடத்தில்‌ அளவிடமுடியாத ஐசுவரியம்‌ 
இருக்கிறது, அதை நமக்கென கொடுக்க காத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌! 

தேவனுடைய முழுநிறைவான ஐசுவரியமும்‌ அவருடைய வல்லமை 
யினாலே நம்முடைய வாழ்க்கைக்கு கையளிக்க நாம்‌ எப்படி அவருடன்‌ 
ஒத்துழைக்கக்‌ கூடும்‌? பவுலின்‌ (இந்த) ஜெபம்‌ பதிலளிக்கப்பட ஏராளமான நல்‌ 
நடத்தைகள்‌ ஒரு கிறிஸ்தவனிடத்தில்‌ நிலைத்திருக்க வேண்டும்‌. 

WILTON அறி உள்ளான ஷ்னில்‌ வல்லை பட... 
வேண்டும்‌ (3:16). பவுல்‌ இங்கே ஊழியஞ்‌ செய்ய தேவையான பலனைக்‌ 
கேட்க வில்லை. அது அவருக்குப்‌ பின்னதாகக்‌ கிடைத்தது. மாறாக, இந்த 
கிறிஸ்தவர்கள்‌ முரண்பாடுகளைச்‌ சந்திக்க ஏதுவான உள்ளான மனுஷனிலே 
வல்லமையாய்‌ பலப்பட பவுலின்‌ ஜெபம்‌ இருந்தது, தொடர்‌ போராட்டம்‌ 
உள்ளான மனுஷனில்‌ தானேயன்றி புறம்பான மனுஷனில்‌ அல்ல. 

பவுல்‌ தானே சுய அனுபவத்தால்‌ இந்த பிரச்சனையை அறிந்திருந்தார்‌ 
(காண்க ரோமர்‌ 7). தன்னுடைய உள்ளான மனுஷனில்‌ சரியெனப்பட்டதைச்‌ 
செய்தார்‌, ஆகிலும்‌ அது தான்‌ விரும்பாத தீமையையே அது செய்ய வைத்தது. 
அவருக்கு சரியான விருப்பங்கள்‌ இருந்தன ஆகிலும்‌ அவைகளை நடப்பிக்க 





ஏதுவான உள்ளான பெலம்‌ இருக்க வில்லை, ரோமர்‌ 7:24, 25ல்‌ “அவர்‌ 
கதறி அழுது சொன்னதாவது, நிர்பந்தமான மனுஷன்‌ நான்‌! இந்த மரண 
சரீரத்தினின்று யார்‌ என்னை விடுகலையாக்குவார்‌? நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன்‌!” 

ரோமர்‌ 8ல்‌, இந்த ஸ்தோத்திரத்திற்கான காரணத்தை அவர்‌ கொடுத்தார்‌. 
அவர்‌ கிறிஸ்தவனின்‌ வாழ்க்கையில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ எப்படி கிரியை 
செய்கிறார்‌ என்கிற இரகசியத்தைக்‌ தெரிந்து கொண்டார்‌: “மாம்சத்தின்படி 
நடவாமல்‌ ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ நீதி 
நிறைவேறும்படிக்கே அப்படிச்‌ செய்தார்‌” (வசனம்‌ 4). 

நாம்‌ தேவனுடைய ஆவியினாலே ஈர்க்கப்பட்டு அவருடைய 
வல்லமையிலே வாழுகிற வரைக்கும்‌ நம்முடைய உள்ளான மனுஷனில்‌ 
தோல்வியுற்றவார்களாகவே சுற்றித்திரியக்‌ கூடும்‌. நாம்‌ மறுபடியும்‌ பிறந்த 
பொழுது, நமக்குத்‌ தேவனுடைய அவி கொடுக்கப்பட்டது (நடபடிகள்‌ 2:38) 





ஆதலால்‌ நமது சரீரங்கள்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ வாசம்‌ பண்ணும்‌ ஆலயமாயிற்று 
(1 கொரிந்தியர்‌ 6:19). அவர்‌ நம்மிலே வாழ்ந்தாலும்‌, அவரிடத்தில்‌ நாம்‌ 
ஈர்க்கப்பட்டுள்ள நிலைக்கு அதிகமாக நமக்கு அவர்‌ பெலனைக்‌ கொடுக்க 
மாட்டார்‌. 

நாம்‌ ஆவியானவருக்கு எப்படிப்பட்ட மனசாட்சியில்‌ வாழ்வின்‌ 
கட்டுப்‌ பாட்டை ஒப்புக்கொடுத்திருக்கிறோம்‌? நமது மனம்‌ முழுக்க 
அவருடைய வார்த்தையினால்‌ நிரப்பப்பட்டிருக்க வேண்டும்‌, அதினால்‌ 
ஆவியானவரின்‌ நடத்துதலுக்குரியவார்களாவோம்‌. கொலொசெயர்‌ 3:16, 
“கிறிஸ்துவின்‌ வசனம்‌ உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும்‌ பரிபூரணமாக 
வாசமாயிருப்பதாக; ...” நாம்‌ நமது ஆத்துமாக்களை முழுமையாக அதிலே 
முழுக்க வேண்டும்‌ என்று சொல்லுறெது. “நான்‌ உமக்கு விரோதமாய்‌ பாவஞ்‌ 


184 


செய்யாதபடிக்கு, உமது வாக்கை என்‌ இருதயத்தில்‌ வைத்து வைத்தேன்‌” என்று 
தாவீது சொன்னார்‌ (சங்கீதம்‌ 119:11). 

கிறிஸ்துவ னான உறவில்‌ ஒழு அழும்‌ (3:12). பவுல்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
உள்ளான மனுஷனிலே பெலப்படவும்‌ அதினாலே அவர்கள்‌ மற்றொரு 
மெய்மையை தங்கள்‌ வாழ்க்கையில்‌ அனுபவிக்கக்‌ கூடும்‌. 

நிச்சயமாக, கிறிஸ்து இந்த ஜனங்களில்‌ முன்னமே இருந்திருக்க வேண்டும்‌, 
ஏனெனில்‌ பவுல்‌ அவர்களை ஏற்கனவே “பரிசுத்தவான்கள்‌” என்றழைத்தார்‌ 
(1:1). அவர்கள்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ ஆழமான நட்புறவில்‌ வாழ வேண்டும்‌ 
என்பது அவருடைய விருப்பமாயிருந்தது. அவர்கள்‌ இயேசுவோடு கூட 





ஐக்கியம்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்று விரும்பினார்‌. அது அவர்‌ 
அவர்களுடைய இருதயங்களில்‌ சிங்காசனமிட்டு அமர ஏதுவாக்கும்‌. 

இயேசு தனது சீஷர்களிடத்தில்‌, “ஒருவன்‌ என்னில்‌ அன்பாயிருந்தால்‌ 
அவன்‌ என்‌ வசனத்தைக்‌ கைக்கொன்ணவான்‌;, அவனில்‌ என்‌ பிதா 
அன்பாயிருப்பார்‌; நாங்கள்‌ அவனிடத்தில்‌ வந்து அவனோடே வாசம்‌ 
பண்ணுவோம்‌.” என்று சொன்னார்‌ (யோவான்‌ 14:23; வலியுறுத்தல்‌ 
சேர்க்கப்பட்டது). இயேசு நம்முடைய இருதயங்களில்‌ வாசம்‌ பண்ண 
ஏதுவாக்கும்‌ திறவுகோல்‌ கீழ்ப்படிதல்‌, ராஜா அங்கே பாதுகாப்பாய்‌ வாசம்‌ 
பண்ணுகிறார்‌, அவர்‌ இடையூறு ஏதுவுமில்லாமல்‌ மிகவும்‌ நிறைவான நிலையில்‌ 
தமது வல்லமையையை பிரயோகித்து அவருடைய குடிமக்களின்‌ வாழ்விலே 
செயல்படுகிறார்‌. 

ற தின்‌ அன்புகூழுதல்‌ (3:17-19). தேவனுடைய குணாதி 
சயத்தின்‌ தரக்குறியீடு அன்பு. நமது வாழ்க்கையை ஆள ஏதுவாக நமது 
இருதயங்களில்‌ இயேசு வீற்றிருக்கும்போது, பிறகு நாம்‌ அவருடைய 
அன்பை மற்றவர்களிடத்தில்‌ காட்டுகிறோம்‌. இந்த அன்புதான்‌ நமது 
அயலார்களிடத்திலே சத்தியத்தைப்‌ பேச விருப்பமளிக்றெது. இந்த அன்பு 
தான்‌ முன்பு திருடிக்‌ கொண்டிருந்த ஒருவனை மற்றவர்களிடத்தில்‌ திருடாமல்‌ 
இருக்கச்‌ செய்றெது. ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னுடைய பாலுணர்வு ஒழுக்கத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ள அன்பு கிரியை செய்கிறது. இந்த அன்புதான்‌ ஒரு மனைவியை 
குன்‌ புருஷனுக்குக்‌ கீழ்ப்படிந்திருக்கச்‌ செய்கிறது, ஒருபுருஷன்‌ தன்‌ மனைவியை 
குன்னுடைய சுய சரீரமாக கவனித்துக்‌ கொள்ளச்‌ செய்கிறது. 

நாம்‌ நம்மை கிறிஸ்தவர்கள்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு நமது வாழ்க்கை 
முறையில்‌ அன்பு எனும்‌ அஸ்திபாரம்‌ காணாமல்‌ போயிருக்குமானால்‌, பிறகு 
கிறிஸ்து இன்னும்‌ நமது இருதயத்தில்‌ அமரவில்லை. கலாத்தியர்‌ 5:22, 23ல்‌ நாம்‌ 
ஆவியினால்‌ நடக்கும்‌ போது, குறிப்பிட்ட கனியை நம்மில்‌ அவர்‌ கொடுக்கிறார்‌ 
- அதில்‌ முதலாவதாகச்‌ சொல்லப்‌ பட்டிருப்பது அன்பு, இயேசு தம்மை 
நம்முடைய இருதயத்தையே வீடாக்கி குடியிருக்க விரும்புவதால்‌, அவருடைய 
அன்பு தனக்குத்‌ தானே சாட்சியிடக்‌ கூடியதாய்‌ நமது சிந்தனைகளிலும்‌, செயல்‌ 
களிலும்‌, மற்றும்‌ வார்த்தைகளிலும்‌ கிரியை செய்றெது. 

நாம்‌ அன்பிலே வேரூன்றி நிலை கொள்ளும்போது மட்டுமே கிறிஸ்துவின்‌ 
அன்பு எவ்வளவாய்‌ அளவற்றது என்பதை நாம்‌ பற்றிக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்பின்‌ அகலமென்ன? எல்லா ஜனங்களையும்‌ மனநெகிழ்வுடன்‌ 
ஒன்றுபடச்‌ செய்கிற அளவுக்கு அது போதிய அகலமுள்ளது. அவருடைய 
அன்பின்‌ நீளம்‌ என்ன? அது கடந்தகால நித்தியத்தில்‌ தொடங்கி எதிர்கால 











185 


நித்தியம்‌ வரை செல்லக்‌ கூடியது; அது ஒரு போதும்‌ நின்று போகாது. 
அவருடைய அன்பின்‌ ஆமம்‌ என்ன? பாவிகளிலேயே முதல்‌ தரமான பாவியை 
உச்சக்கட்ட அருவெறுக்கத்தக்க பாவத்திலிருந்து தூக்கிவிடுறெ அளவுக்கு 
அது ஆழமானது. அவருடைய அன்பின்‌ உயரம்‌ என்ன? உன்னதங்களிலே 
கிறிஸ்துவுடனே கூட உட்காரச்‌ செய்கிற அளவுக்கு அது உயரமானது, அவர்‌ 
உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார்‌. 

கிறிஸ்துவின்‌ அன்பு எட்ட இயலாத அளவு தொலைவில்‌ யாருமில்லை. 
அப்படிப்பட்ட அன்பை நாம்‌ அனுபவிக்கும்‌ போது, நாம்‌ நமது வாழ்வில்‌ 
தெய்வீக வல்லமையின்‌ வழியில்‌ நன்கு நடத்தப்படுகிறோம்‌! 

தேவனால்‌ நிப்ப்ப்ப்ட்டிருத்தல்‌ (3:19). என்னே ஒரு நம்ப முடியாத 
வார்த்தைகள்‌! எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்பறெவர்‌ நம்மை 
நிரப்பவிரும்புகறார்‌ ... அவர்‌ வந்து நம்மிடத்தில்‌ தங்கியிருக்க விரும்புகிறார்‌! 
அவருடைய குணாதிசயங்களும்‌, சிறப்பியல்புகளும்‌ நபர்த்துவமும்‌ நம்மில்‌ 
நிறைந்திருக்க விரும்புகிறார்‌. 

நாம்‌ இயேசுவால்‌ நிரப்பப்பட்டிருக்கும்போது, தேவனுடைய சகல 
பரிபூரணமும்‌ நமக்குள்‌ இருக்கிறது. தேவன்‌ அன்பாயிருக்கிறபடியால்‌, 
தேவனுடைய பரிபூரணத்தால்‌ நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன்‌ அந்த 
அன்பை வெளிப்படுத்துவான்‌. தேவன்‌ இரக்கமுள்ளவராயிருக்கிறபடியால்‌, 
தேவனுடைய பரிபூரணத்தை அனுபவித்துக்‌ கொண்டுள்ள ஒரு 
கிறிஸ்தவன்‌ மற்றவர்களிடம்‌ இரக்கத்தை விளங்கப்‌ பண்ணுவான்‌. தேவன்‌ 
பரிசுத்தராயிருக்கிறபடியால்‌, தேவனால்‌ நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன்‌ 
தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவபக்திக்குரிய பரிசுத்தத்தை 
வெளிப்படுத்துவார்‌. 

தேவனுடைய சகல பரிபூரணத்தால்‌ நிரப்பப்படுதல்‌ என்பது தேவனுடைய 
குணாதிசயங்களை நம்மில்‌ கொண்டிருப்பது என்று பொருள்‌, அவருடைய 
குணாதிசயத்தின்‌ குறைந்த அளவே கொண்டிருந்தாலும்‌, கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தின்‌ அங்கங்களாயிருக்கிற நாம்‌ தேவன்‌ எப்படிப்பட்டவராயிருக்கிறார்‌ 
என்று உலகிற்கு பிரதிபலித்துக்‌ காட்ட முடியும்‌. தேவ பக்தியற்ற சமுதாயத்துக்கு 
முன்பாக, இயேசுவின்‌ உருவத்தைக்‌ கண்ணாடிகளாகிய நம்‌ மூலமாக தேவன்‌ 
தமது தெய்வீக அன்பைப்‌ பிரஇபலிக்கிறார்‌. 

மாது வாழ்க்கைக்குத்‌ தேவையான வல்லமை (3:20). ஒவ்வொரு 
கிறிஸ்தவனுக்கும்‌ தேவன்‌ வைத்திருக்கிற வல்லமையை விளக்கப்பண்ணத்‌ 
தங்களை மாற்றி கொள்வோர்‌ குறைவுபட்ட நிலையில்‌ ஏறத்தாழ பவுல்‌ 
இருந்தார்‌. 











இப்பொழுது ௪2/27 ௮ல்‌ ... 


இப்பொழுது நாம்‌ வேண்டு. EW ADABD (Gan) 
செய்யவல்லவருக்கு ... 


இப்பொழுது நாம்‌ ேண்தாசி மொசர்முரமிறெத.20.ம்‌. தமா IgV 
செய்யவல்லவருக்கு ... 


இப்பொழுது நாம்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கும்‌ நினைப்பதற்கும்‌ 


186 


மாயச்‌ செய்ய்‌! வல்லவருக்கு ... 


இப்பொழுது நாம்‌ வேண்டிக்‌ கொள்ளுகிறதற்கும்‌ நினைப்பதற்கும்‌ சவம்‌ 
மாயச்‌ செய்ய்‌! வல்லவருக்கு ... 


... நமக்குள்ளே கரியை செய்கிற வல்லமையின்படி யே. 


தேவன்‌ நம்முடைய சொந்த பெலத்தினாலும்‌ வல்லமையினாலும்‌ நடக்கச்‌ 
சொல்லுவதில்லை. நம்மை தெரிந்து கொண்டவரும்‌ நம்மை மீட்டவரும்‌ 
நம்மை முத்தரித்தவரும்‌, நம்மை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து எழும்பினவரும்‌ 
மற்றும்‌ தமது வலது பாரிசத்தில்‌ உட்கார வைத்தவருமாகிய அவர்‌ நம்முடைய 
வாழ்க்கையை சந்திக்கத்தேவையான வல்லமையை கொடுப்பதன்‌ மூலம்‌ 
ஆரம்பித்தவர்‌ நிறைவேறவும்‌ செய்வார்‌. இதற்கு அளவு இல்லை! நமது 
வாழ்வுக்கான அவருடைய வல்லமை எடுக்க எடுக்க குறைவு படாகுது. 
முடி: குறைவுபடாத வல்லமையை நமது வாழ்க்கையில்‌ ஏன்‌ 
வைத்தார்‌? “சபையிலே கிறிஸ்து இயேசுவின்‌ மூலமாய்த்‌ தலைமுறை 
தலைமுறைக்கும்‌ சதா காலங்களிலும்‌ மகிமை உண்டாவதாக. 
ஆமென்‌” (3:21), தேவன்‌ மகிமைப்படுத்தப்பட விரும்புகிறார்‌. அவர்‌ எவ்வளவு 
நல்லவர்‌, எவ்வளவு மகத்துமானவர்‌ என்பதை ஜனங்கள்‌ உண்மையில்‌ காண 
வேண்டுமென்று அவர்‌ விரும்புகிறார்‌. சபை வாழ்க்கையிலே அவருடைய வல்‌ 
லமையைக்‌ கண்ணுறும்போது அந்த மகிமை அவருடையதாகிறது. 
கிறிஸ்‌ புல்லார்டு 








குறிப்புகள்‌ 

ஸ்வீட்‌ W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek 
New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zonder- 
van Publishing House, Regency Reference Library, 1975), 836. 2Ibid., 769. #Kenneth S. Wuest, 
Wuest s Word Studies from the Greek New Testament for the English Reader: Ephesians and Co- 
lossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 88. 48. D. F. Salmond, 
“The Epistle to the Ephesians,” in The Expositor 5 Greek Testament, ed. W. Robertson Nicoll 
(Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:314. SAndrew T. Lincoln, 
Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 206. ‘Bullinger, 
347. ’Ibid., 175. *Lincoln, 208-14. °Bullinger, 436. 70Lincoln, 214. 1'Wuest, 90. 2Lincoln, 213. 
Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn.: 
AMG Publishers, 1992), 907. “Lincoln, 216. °R. 0. H. Lenski, The Interpretation of St. Pauls 
Epistles to the Galatians, to the Ephesians and to the Philippians (Columbus, Ohio: Wartburg 
Press, 1946; reprint, Minneapolis: Augsburg Publishing House, 1961), 500. *Zodhiates, 907. 
Lincoln, 218. 


187 


11 
“நீங்கள்‌ அழைக்கப்‌ 1 
அழைப்புக்கு பாத்தீரராப்‌ 
நடந்து ஒருமையைக்‌ 
காத்துக்‌ கொள்ளுங்கள்‌” 


[4:7௬] 


எபேசியருக்கு எழுதின நிருபத்தின்‌ இரண்டாம்‌ பாதி (அதிகாரங்கள்‌ 4-6) 
சபை அன்றாட வாழ்வில்‌ கைக்‌ கொள்ள வேண்டி யவைகளைக்‌ கொடுக்கிறது. 
ஏற்கனவே பவுல்‌ முன்வைத்த சத்தியத்தின்‌ அடிப்படையில்‌ மகிமையுள்ள 
சபையின்‌ நோக்கம்‌ அது தேவனிடத்தில்‌ கொண்டுள்ள நட்புறவுமுறையைக்‌ 
குறித்த உபதேசத்தை இங்கே காணுகிறோம்‌ (அதிகாரங்கள்‌ 1-3). அவர்‌ 
கொடுத்த நடைமுறையில்‌ கைக்‌ கொள்ள வேண்டிய பயன்பாட்டை நான்கு 
பகுதியாகப்‌ பிரித்து, ஒவ்வொரு பகுதியும்‌ மிக முக்கியமான “நடத்தையைக்‌” 
குறித்துப்‌ பேசுகிறது.' இந்த உபதேசங்கள்‌, நாம்‌ சபை வாழ்க்கையில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌ போது, 3:14-21ல்‌ செய்யப்பட்ட ஜெபத்திற்குப்‌ பதில்‌ 
அளிப்பதாக அது இருக்றெது. 

அதிகாரம்‌ 4ல்‌ சபை அழைக்கப்பட்ட அழைப்புக்கு “பாத்திரராய்‌ நடந்து 
கொள்ள” எபேசியர்களை முதலாவதாக பவுல்‌ வேண்டிக்‌ கொள்கிறார்‌ 
(4:1). பிறகு அவர்‌ அதை இரண்டு வழிகளில்‌ நிறைவேற்றமுடியும்‌ என்பது 
குறித்து விவாதிக்கிறார்‌: ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்வது (4:2-16) மற்றும்‌ 
அவர்களுடைய உள்ளான மனிதனிலே புதிதாக்கப்படுதல்‌ (4:17-32). 





அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ 
பாத்திரராய்‌ வாழ்தல்‌ (4:1) 
அதலால்‌, கர்த்தர்‌ நிமித்தம்‌ கட்டுண்ட வனாயெ நான்‌ உங்களுக்குச்‌ 


சொல்லுகிற புத்தியென்னவெனில்‌, நீங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு 
பாத்திரவான்களாய்‌ நடந்து. 


வசனம்‌ 1. ஆதலால்‌ என்பது எபேசு சகோதரர்களுக்கு பவுல்‌ 
ஏற்கனவே தனது நிருபத்தில்‌ சொல்லியவைகளை இப்பொழுது சொல்லப்‌ 
போகிறவைகளோடு தொடர்புபடுத்துவதைக்‌ குறிக்கிறது. அவர்‌ தன்னை 


188 


கர்த்தர்நிமித்தம்‌ கட்டுண்டவர்‌ என்று சொன்னார்‌ ஏனெனில்‌, நிருபத்தை அவர்‌ 
எழுதும்‌ போது, அவர்‌ ரோமாபுரி சிறையிலிருந்தார்‌. அவரது ஊழியம்‌ அவரைக்‌ 
கட்டுண்டவராக்கியது என்ற உண்மை அவருடைய வேண்டுகோளுக்கு கூடுதல்‌ 
வலியுறுத்தலைக்‌ கொடுப்பதாக இருந்திருக்க வேண்டும்‌. 

பவுலின்‌ வேறு நிருபங்களில்‌ சொல்லியிருப்பது போல, இங்கே பவுலின்‌ 
“வேண்டுகோள்‌” (ற௭௭/௭/20), அல்லது “வற்புறுத்தக்‌ கேட்டல்‌” (NIV), 
இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது உபதேசப்‌ பிரிவிலிருந்து நிருபத்தின்‌ 
அன்றாட வாழ்வில்‌ கைக்‌ கொள்ள வேண்டிய பகுதிக்கு மாறுவது குறித்து 
அறிமுகப்படுத்துவதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டது (காண்க ரோமர்‌ 12:1; 
பிலிப்பியர்‌ 4:2; 1 தெசலோனிக்கேயர்‌ 4:1, 10). இந்த வினைச்சொல்‌ மூன்று 
பெரிய பயன்பாடுகளை புதிய ஏற்பாட்டில்‌ கொண்டுள்ளது: (1) “உதவி 
கேட்டல்‌, வேண்டிக்‌ கொள்ளுதல்‌, கெஞ்சிக்‌ கேட்டல்‌”; (2) “ஆறுதல்படுத்து”; 
அல்லது (3) வசனம்‌ 1 ல்‌ போல “புத்தி சொல்லுதல்‌, ”” பவுல்‌ தனது அப்போஸ்தல 
அதிகாரத்தை பயிற்சிவிக்க இந்த பதத்தைப்‌ பயன்படுத்தவில்லை, மாறாக 
கிறிஸ்துவினிமித்தம்‌ தான்‌ பாடுபட்டதையும்‌ அவருடைய நட்புறவையும்‌ 
தனது வாசகர்கள்‌ புரிந்து பயன்‌ அடைய ஏதுவாக்கும்படி இதைப்‌ 
பயன்படுத்தினார்‌. அவர்‌ “வேண்டிக்கொள்ளுதல்‌” (“புத்தி சொல்லுகிறேன்‌”) 
எனும்‌ பதத்தை “ஆதலால்‌” என்பதுடன்‌ பயன்படுத்தியிருப்பதால்‌, பவுல்‌ 
முறையான ஒழுக்கமுள்ள நடைத்தைக்கு அறைகூவல்‌ விடுதலாகும்‌, அது 
எபேசியரின்‌ பகுதியில்‌ செயல்பட வேண்டியது, தேவன்‌ அவர்களுக்குச்‌ செய்த 
எல்லாவற்றையும்‌ நிருபத்தின்‌ முதல்‌ பாதியில்‌ பதிந்திருப்பதற்குக்‌ காரணம்‌ 
இதுவே. 

கிறிஸ்தவர்களுக்கு பவுலின்‌ புத்திமதி - முதல்‌ நடந்து கொள்ளுதல்‌ 
முறைக்குப்‌ பயன்படுத்தப்பட்டது - 4:1ல்‌ காணப்படுகிறது, ற2120120 என்பதன்‌ 
மொழிபெயர்ப்பு “நடத்தல்‌” (“வாழ்தல்‌”; NIV). இந்த வினைச்சொல்லை 
எபிரெய வார்த்தையாயெ hk, என்பதை மொழிபெயர்க்றெது அதன்‌ 
பொருள்‌ “நன்‌ நடத்தை நெறி” அல்லது வாழும்‌ முறை.” பவுல்‌ இந்த வாழ்க்கை 
முறையில்‌ நடக்க புத்திசொல்லுகறொர்‌, அல்லது அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ 
பாத்திரராய்‌ (அவர்கள்‌) நடந்து கொள்ள, தங்களை கட்டுப்படுத்திக்‌ கொள்ளச்‌ 
சொல்லுறொர்‌. 

“பாத்திரார்‌” என்பது 05, அது நடத்தைக்குப்‌ பொருத்தமாக்கிக்‌ 
கொள்ளுதல்‌; “குறி பட்ட கரரியத்துக்கு சமமான மதிப்பைப்‌ பெற 
நடந்து கொள்ளுதல்‌.“ வேறு இடங்களில்‌, பாத்திரமாக வாழ்வது குறித்து 
பவுல்‌ தனது கருத்தாக கிறிஸ்தவர்களுக்கு அடிக்கடி எழுதுகிறார்‌. பிலிப்பியர்‌ 
1:27ல்‌, அவர்‌, “எவ்விதத்திலும்‌ நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்திற்குப்‌ 
பாத்திரராக மாத்திரம்‌ நடந்து கொள்ளுங்கள்‌,” என்று எழுதினார்‌ (காண்க 
கொலோசெயர்‌ 1:10; 1 தெசலோனிக்கேயர்‌ 2:12). ஜனங்கள்‌ சுவிசேஷப்‌ 
பிரசங்கத்தின்‌ மூலம்‌ அமைக்கப்படுகிறார்கள்‌ (2 தெசலோனிக்கேயர்‌ 
2:14); அவர்கள்‌ தங்களுடைய கீழ்ப்படிதல்‌ மூலம்‌ சுவிசேஷத்திற்குப்‌ 
பொறுப்பேற்கும்‌ போது, அவர்கள்‌ “அமைக்கப்பட்டவர்களாகிறார்கள்‌” 
(ரோமர்‌ 1:6). 

நீங்கள்‌ அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள்‌ என்பது கடந்த 
காலத்தில்‌ தெய்வீகத்‌ துவக்கத்தை சுட்டிக்காட்டி, சுவிசேஷம்‌ ஜனங்களிடம்‌ 














189 


கொண்டுவரப்பட்டதை அறிவிக்கிறது, அதேபோல கடந்த காலத்தில்‌ 
அவர்கள்‌ கறிஸ்தவார்களானபோது பொறுப்பாக ஏற்றுச்‌ செயல்பட்ட தையும்‌ 
குறிப்பிடுகிறது. நிகழ்காலத்தில்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ என்னவாக 
மாறியிருக்றொர்களேோ அதிலே ஒருமைப்பாட்டோடு நடந்து கொள்ள 
வேண்டியவர்கள்‌. தெய்வீகத்‌ துவக்கமும்‌ மனிதப்‌ பொறுப்பேற்றலும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கை கோர்த்து நடப்பது போன்றது. ஒரு நபர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற சிலாக்யெத்தை ஏற்றுக்‌ கொண்டால்‌, அவர்‌ தேவனு 
டைய அழைப்பில்‌ வருறெ பொறுப்புக்களையும்‌ அத்துடன்‌ இணைந்து ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 

பவுலின்‌ வேண்டுகோளில்‌ ஏதேனும்‌ ஒன்றை தெரிவு செய்வது அல்ல, 
மாறாக கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பதன்‌ நியாயமான விளைவு அது, மேலும்‌ 
அவருடைய சரீரமாயெ சபையில்‌, ஒரு அங்கம்‌. கிறிஸ்துவோடு இணைந்து 
அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ நடந்து கொள்வதை 
விவாதிக்கும்போது (4:2-16), முதலாவதாக அவர்‌ இந்த ஐக்கியம்‌ சரியான 
எண்ணத்தை எப்படிக்‌ கோருகிறது என்று காட்டுகிறார்‌. 


குன்னையே குறித்த முறையான மனப்பான்மை 
(4:2) 


2மிகுந்த மனத்தாழ்மையும்‌: 


வசனம்‌ 2. தாழ்மை என்பது £aறeiாophr௦5பne, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, 
ஒருவருடைய சுயத்தைக்‌ குறித்த மனப்பான்மை “மனதில்‌ தாழ்மையைக்‌ 
கொண்டிருத்தல்‌,” கிரேக்க ரோம உலகத்தில்‌, இந்த வார்த்தை எதிர்மறையில்‌ 
சொல்லப்படுகிறது.” யூதருடைய கருத்தில்‌, எப்படி யிருப்பினும்‌, “மனத்தாழ்மை” 
என்பது ஏழ்மையான நபர்‌ தேவனுடைய பார்வையில்‌ உயர்த்தப்பட்டிருக்கும்‌ 
நிலையைக்‌ குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில்‌, மனத்தாழ்மை பெருமைக்கு 
அல்லது மேட்டிமைக்கு முரணமாகச்‌ சொல்லப்படுகிறது (1 பேதுரு 5:5) 
மேலும்‌ விசுவாச சமுதாயத்தின்‌ மத்தியில்‌ அது ஒரு முக்கியமான தகுதி 
யாம்ஸம்‌. பிலிப்பியர்‌ 2:3 சொல்லுகிறது, “ஒன்றையும்‌ வாதினாலாவது வீண்‌ 
பெருமையினாலாவது செய்யாமல்‌, மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர்‌ 
குங்களிலும்‌ மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள்‌.” முற்று முழு 
தாழ்மைக்கு உதாரணம்‌ கிறிஸ்து உலகிற்கு வந்து சகல ஜனங்களுக்காகவும்‌ 
மரித்த செயல்கான்‌ (பிலிப்பியர்‌ 2:5-8). 

பெருமை ஐக்கியத்திற்கு எதிரி. பெருமை தனது சுய வழியையே 
குறிப்பிட்டுச்‌ சொல்லும்‌, அது ஒரு கருத்து அடிப்படையிலான 
விஷயமானாலும்‌ சரி, தெரிவு செய்யும்‌ அடிப்படையிலான விஷயமானாலும்‌ 
சரி. “பெருமையுள்ளவர்களுக்கு தேவன்‌ எதிர்த்து நிற்கிறார்‌” (யாக்கோபு 
4:6). ஒருவர்‌ தன்னைக்‌ குறித்து எண்ணவேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்‌ 
இருக்கும்போது (ரோமர்‌ 12:3) ஒரு முக்கியமான அடிவைப்பு எடுக்கப்படுகிறது. 
தன்னைக்‌ குறித்த சரியான எண்ணப்போக்குதான்‌ ஐக்கியத்திற்கான முதல்‌ 
தேவையாயிருக்றெது. 





190 


மற்றவர்களைக்‌ குறித்த முறையான மனப்பான்மை 
(4:2) 


மிகுந்த மனத்தாழ்மையும்‌ சாந்தமும்‌ நீடிய பொறுமையும்‌ உடையவர்களாய்‌, 
அன்பினால்‌ ஒருவரையொருவர்‌ தாங்கி. 


வசனம்‌ 2. சாந்தம்‌ என்பது கிரேக்க பெயர்ச்சொல்லாகிய றரய1ச5, என்பதன்‌ 
மொழிபெயர்ப்பு, இதிலே ஒரு தனிச்சிறப்பு “மரியாதை, உணர்வுகளை 
மதிக்கிற தன்மை, தானாய்‌ விரும்பி தனிப்பட்ட செல்வாக்கையோ 
ஆதாயத்தையோ நாடாமல்‌ பொதுநலனில்‌ வரும்‌ உரிமைகளை விட்டுக்‌ 
கொடுக்கும்‌” பண்பு உட்பட்டிருக்கிறது.” இந்தக்‌ தகுதியாம்ஸம்‌ கிறிஸ்துவின்‌ 
குணாதிசயமாக இருந்துள்ளது (2 கொரிந்தியர்‌ 10:1), மேலும்‌ அது ஆவியின்‌ 
கனியிலே ஒன்று (கலாத்தியர்‌ 5:23). அது கொரிந்தியர்களை பவுல்‌ கையாண்ட 
மனப்பான்மையை விளக்கப்படுத்துகிறது (1 கொரிந்தியர்‌ 4:21), வாலிபப்‌ 
பிரசங்கியாராகிய தீமோத்தேயு தான்‌ சந்தித்த எதிர்ப்புகளின்‌ போது அவர்‌ 
அதுகுறித்து விமர்ச்சித்ததையும்‌ விளக்கப்படுத்துகிறது (2 தீமோத்தேயு 2:24, 
25). 

நீடிய பொறுமை என்று (k௦thயia) மொழிபெயர்க்கப்பட்டது, ஆகிலும்‌ 
எண்ணிறைந்த வேறு புதிய ஏற்பாட்டு வசனப்பகுதிகளில்‌ “பொறுமை” என்பது 
நற என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில்‌ 
NKJV makrothumia என்பதை “நீடிய பொறுமை” என்று மொழிபெயர்க்றெது. 
Richard 0. Trench இரண்டு வார்த்தையையும்‌ முரண்படுத்திக்‌ காட்டுகிறார்‌: 











Makrothumia [நீ பொறுமை) என்பது நபர்கள்‌ சம்பந்தப்பட்ட 
பொறுமையைக்‌ குறிப்பிடுவது, பறம என்பது பொருட்கள்‌ 
சம்பந்தப்பட்ட பொறுமையைக்‌ குறிப்பிடுவது. [நீடிய பொறுமையுள்ள] 
மனுஷன்‌, துன்பியல்‌ கொண்டவனும்‌, அவைகளால்‌ அவ்வளவு எளிதாக 
மனமடிவடையாதவனுமாயிருக்கிறான்‌, அல்லது அக்கினிச்‌ சுடர்‌ 
போன்ற கோபமடைகிறவனாயிருக்க மாட்டான்‌ [2 தீமோத்தேயு 4:2]. 
[| பொறுமையாயிருக்கிற] மனுஷன்‌, மிகுந்த மிகப்‌ பெரிய சோதனைகளால்‌ 
சூழப்பட்டவனும்‌, சகித்துக்‌ கொள்பவனும்‌, இருதயத்தையோ 
தைரியத்தையோ தளரவிடாதவனுமாயிருக்கிறான்‌.” 


Makrothumia என்பது உறுதியாய்‌ நிலைத்திருப்பதற்கும்‌ ஜனங்களோடு 
பொறுமையாயிருப்பது என்ற கருத்தை கொடுக்கறது.” பவுல்‌ இங்கே 
மனுஷ உறவுமுறைகளை கையாளும்‌ விதத்தைக்‌ குறிப்பிடுவதால்‌ பவுல்‌ 
பின்னதான பதத்தின்‌ பொருளைக்‌ கொடுக்கிறார்‌. எபேசு சபையில்‌ ஒற்றுமை 
மேற்கொள்ளப்பட, கிறிஸ்தவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ கொண்டிருக்கிற 
கருத்து வேறுபாடுகளையும்‌ தனிப்பட்ட குறைகளையும்‌ பொறுமையாய்‌ 
சகிக்கக்‌ கற்றுக்‌ கொள்வது அவசியமாயிற்று. 

அன்பினால்‌ ஒருவரையொருவர்‌ தாங்கி என்பது பொறுமையைக்‌ குறித்த 
பவுலின்‌ விளக்கவுரையை விரிவுபடுத்துகிறது. “ஒருவரையொருவர்‌ தாங்கி” 
என்பது குறைகளையும்‌ ஐனங்களுக்கிடையேயான வேறுபாடுகளையும்‌ 


191 


பொறுத்துக்‌ கொண்டிருப்பது. தேவனுடைய நோக்கத்தை உலகிற்கு 
அறியப்பண்ணச்‌ செய்யும்‌ அவருடைய கருவியான சபையைக்‌ குறித்த 
பவுலின்‌ கனவு மனிதபெலவீனங்களையும்‌ வேறுபாடுகளையும்‌, சபையைக்‌ 
குறித்த மிகப்பெரிய காட்சியை கண்ணோட்டத்தில்‌ வைப்பதையும்‌ 
உட்படுத்தியது. அவர்கள்‌ சாந்தமும்‌ பொறுமையும்‌ கொண்ட செயலூக்கம்‌ 
உடையவர்களாயிருப்பது “அன்பாயிருப்பதாகும்‌” 5 மற்றவர்களை 
மரியாதையோடு, நடத்தவும்‌ அவர்களுக்கு நன்மை செய்ய ஏதுவாகவும்‌, 
தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி உற்சாகமளிக்கவும்‌ 
தீர்மானிப்பது. அன்பு இல்லாமல்‌, கிறிஸ்தவ ஐக்கியம்‌ கூடாத காரியம்‌. 


ஒற்றுமையைக்‌ காத்துக்கொள்ளுதல்‌ (4:3) 


சமாதானக்‌ கட்டினால்‌ ஆவியின்‌ ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்ளுவதற்கு 
ஜாக்கிரதையாயிருங்கள்‌. 


வசனம்‌ 3. ஐக்கியத்திற்கான ஒரு ஸ்தானத்தை ஒழுங்கு செய்து விட்டு, பவுல்‌ 
குறிப்பாக பாத்திரராய்‌ நடந்து கொள்ள சபைக்கு ஐக்கியம்‌ தேவையென்று 
குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌. இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஜாக்கிரதையாயிருக்கும்‌ 
படியும்‌ (5ற௦ப020) சபைக்கென ஆவியானவர்‌ கொண்டு வந்த ஐக்கியத்தைக்‌ 
காத்துக்‌ கொள்ள (கடும்‌) முயற்சி எடுக்க வேண்டுமென்றும்‌ குறிப்பிட்டார்‌. 
இயேசுவே நமது “சமாதானம்‌” (2:14), யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ 
ஒருவரோடொருவர்‌ ஒப்புரவாக்கி தேவனோடு கூட “ஒரே சரீரமாக்கினார்‌” 
(2:16) சரீரத்தின்‌ அங்கங்கள்‌ யாவரும்‌ இந்த சமாதானத்தை கட்டினால்‌ 
(9114857108). காத்துக்கொள்ள ஒவ்வொரு பிரயாசத்தையும்‌ எடுக்க 
வேண்டியவர்கள்‌. அதினால்கான்‌ அவர்கள்‌ ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்‌ 
ஒன்றாகக்‌ கொண்டு வரப்பட்டவர்கள்‌. 

சபையின்‌ ஒருமை காத்துக்‌ கொள்ளப்பட வேண்டும்‌, மற்றும்‌ 
பாதுகாக்கப்பட வேண்டும்‌. கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ சமாதானத்துக்கும்‌ 
ஒற்றுமைக்கும்‌ முகவர்களாக செயலாற்ற வேண்டியவர்கள்‌. இந்த ஐக்கியம்‌ 
பாதுகாக்கப்படவேண்டியது மாத்திரமல்ல, நீடிய பொறுமையிலும்‌, 
ஒருவரையொருவர்‌ தாங்குவதிலும்‌ கவனிக்கப்பட வேண்டியவை. பவுல்‌ 
ஏழு “ஒன்றுகளை” சபை ஐக்கியப்பட்டிருக்க வேண்டிய அடித்தளமான ஏழு 
சத்தியங்களை பட்டியலிட்டுள்ளார்‌ (4:4-6). 


கைக்‌ கொள்ள வேண்டி யவை 


பாத்திரராய்‌ நடந்து கொள்ளத்‌ தேவையான ஐந்து தகுதிகள்‌ (4:2, 3) 
எபேசியர்கள்‌ பாத்திரராய்‌ நடந்து கொள்ள அறைகூவலாக கூறியதில்‌ 
பவுல்‌, அப்படிப்பட்ட  நடத்தைக்கான ஐந்து குணாதிசயங்களை 
பட்டியலிடுகிறார்‌ (4:2, 3). இப்படிப்பட்டத்‌ தனிப்பண்பு இல்லாமல்‌ ஒரு நபர்‌ 
பவுலின்‌ நிருபத்தில்‌ காணும்‌ எஞ்சிய போதனைகளுக்கும்‌ எதிர்த்து நிற்கக்கூடும்‌. 
ஆகிலும்‌, இந்த குணாதிசயங்கள்‌ இருக்குமிடத்தில்‌, கிறிஸ்தவனின்‌ நடத்தை 
தேவனுடைய அழைப்புடன்‌ ஓத்துப்‌ போகக்‌ கூடியதாயிருக்கிறது. 


192 


மனத்தாழ்மை (4:2). நாம்‌ முழுக்க முழுக்கத்‌ தாழ்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டியவர்கள்‌. மனத்தாழ்மை என்றால்‌ நம்மை நாமே மட்டப்படுத்திக்‌ 
கொள்வது என்று பொருளல்ல; அதன்‌ பொருள்‌ நம்மை நாம்‌ நினைக்கவே 
கூடாது என்பதுதான்‌. எவ்வகையிலும்‌, நாம்‌ நமது அழைப்புக்‌ 
கென்று காணிக்கையாக்கியது எதுவுமில்லை. நாம்‌ ஆவிக்குரியதில்‌ 
என்னவாயிருக்கிறோமோ, அது தேவனுடைய கிருபையினால்‌ மாத்திரம்‌ 
இருக்கிறோம்‌. ஆதலால்‌ மேட்டிமை விலக்கப்பட வேண்டிய ஒன்று. 

மனத்தாழ்மை என்பது கிரேக்கருக்கும்‌ ரோமர்களுக்கும்‌ ஒரு 
அடிப்படையாகத்‌ தேட வேண்டிய ஒழுக்க சம்பந்தப்பட்ட கருத்து. 
மனத்தாழ்மைக்கு உயர்தரமான வார்த்தை நடத்தைகளின்‌ அஸ்திபாரம்‌ 
எனக்‌ கருதப்பட்டது; அது மஇப்புக்‌ குறைவான குணாதிசயமாகப்‌ 
பார்க்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களுக்கு அப்பால்‌, இந்தப்‌ 
பதம்‌ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட பெலவீனமானவர்களாகவோ 
அல்லது கோழைகளாகவோ இருக்கற எவரையும்‌ குறிப்பிடுகிற விதமாக 
பயன்படுத்தப்பட்டது. 

கிறிஸ்தவர்கள்‌ ஒரு புதிய கருத்துடன்‌ நிரப்பப்பட்ட ஒரு 
புதிய சொற்றொடரான பதமாக இதைக்‌ காணவேண்டும்‌. வேதாகம 
அடிப்படையிலான மனத்தாழ்மை நம்மை நியாயமற்றமுறையில்‌ 
அனுகூலமாக்கிக்‌ கொள்ள அனுமதிக்காது, அதே வேளையில்‌ அது 
தைரியத்தைக்‌ (ஊக்கத்தைக்‌) குறைவுபடுத்துகிறதுமல்ல௨ உண்மையான 
தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக நமது வாழ்க்கையை அற்பணிப்பது, 
எவ்விகத்தடையுமின்றி நமது வாழ்க்கைக்கு அவருடைய வழிகாட்டலை ஏற்றுக்‌ 
கொள்வது, ஏனெனில்‌ நாம்‌ அவருடைய உதவியின்றி நம்முடைய நித்திய 
விதியை மாற்றுவதற்கான பெலனில்லாதவர்கள்‌ என்று நாம்‌ உணருகிறோம்‌. 

தாழ்மையாயிருப்பது என்பது நமது இருதயங்களையும்‌ மனதையும்‌ 
இயேசுவின்‌ மேல்‌ காத்துக்‌ கொள்வது. இதற்குப்‌ பின்பும்‌ நாம்‌ நமது சொந்த 
வாழ்க்கையை நாமே நடத்திக்‌ கொள்ள இயலாதவர்கள்‌. மாறாக, நாம்‌ 
அவருடைய வழிநடத்துதலையும்‌ அவருடைய உபதேசங்களையும்‌ தேட 
வேண்டியவர்கள்‌; இனியும்‌ சுயம்‌ என்பது சிங்காசனத்தின்‌ மேல்‌ இல்லை; 
இயேசு தான்‌. 

ரதம்‌ (4:2). மனத்தாழ்மை என்பது மகத்துவத்தால்‌ அல்லது சாந்தத்தால்‌ 
ஆதரவளிக்கப்பட வேண்டிய ஒன்று. சாந்தம்‌ என்பது என்ன? அது 
கோழைத்தனமல்ல. சிலர்‌ “சாந்தகுணம்‌” என்பதை ஆவியிலும்‌ தைரியத்திலும்‌ 
குறைவாகுதல்‌ என்று விளக்கமளிக்கன்றனர்‌, ஆனால்‌ அது வேதாகமத்தின்‌ 
விளக்கமல்ல. 

சாந்தம்‌ என்பது பெலன்‌ குறைவுபட்டிருப்பதல்ல. அது ஒரு 
பயந்தாகொள்ளித்‌ தனமான குணத்தைக்‌ கொண்டு ஒரு இழு மீனைக்‌ 
(எலும்பற்ற உடலமைப்பு கொண்டது) காட்டிலும்‌ உறுதியாய்‌ நிற்கத்‌ 
திராணியில்லாமல்‌ இருப்பது அல்ல. தன்னிடமாய்‌ வருகிற ஒவ்வொருவருடைய 
வார்த்தையையும்‌ ஏற்றுக்கொண்டு செயல்படச்‌ செய்றெ மனவலிமை குன்றிய 
குன்மையல்ல. வேதம்‌ கூறும்‌ சாந்தகுணம்‌ “கட்டுப்பாட்டில்‌ இருக்கும்‌ 
வல்லமை.” 

இங்கே பவுல்‌ பயன்படுத்தியுள்ள மூலப்பாஷையின்‌ பொருள்‌ “ஒரு காட்டு 








193 


மிருகத்தை நாட்டுப்‌ பிராணியாக்குவது.” பழங்காலத்தில்‌ மத்திய கிழக்கு 
நாடுகளிலிருந்து அரேபியன்‌ வீரியமிக்க பொலிக்குதிரைகளை நினைத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. சில மனுஷர்கள்‌ அவைகளைக்‌ கட்டி கால்நடை பட்டியில்‌ 
அடைத்துவைத்து சமாளிப்பார்கள்‌. அந்த விலங்குக்கு அதன்‌ முதுகில்‌ 
சேனம்‌ அதன்‌ தலையில்‌ கடிவாளமோ, வாயில்‌ கடி இரும்போ ஒருபோதும்‌ 
வைக்கப்பட்டிருக்கவில்லை. இந்தப்‌ பெரிய பொலிக்‌ குதிரையைப்‌ 
பயன்படுத்த ஏதுவாக இந்த மனுஷர்கள்‌ செய்வது என்ன? அந்த விலங்கை 
அவர்கள்‌ “உடைக்கிறார்கள்‌.” அதாவது பலவகைப்பட்ட திறமைகளைக்‌ 
கையாண்டு, இந்தக்‌ குதிரை கடிவாளத்தின்‌ இரும்புத்‌ துண்டை அதின்‌ வாயில்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்து, கடிவாளத்தை தலையின்‌ மீதும்‌, முதுன்‌ மேல்‌ 
சேனத்தையும்‌ அதேபோல்‌ ஏற்றுக்‌ கொள்ளச்‌ செய்வார்கள்‌. கடைசியில்‌ 
ஒரு வழியாக, இந்த வீரியமிகுந்த, உச்சக்கட்ட உணர்ச்சிமிக்க விலங்கு 
கட்டுப்பாட்டுக்குள்‌ கொண்டுவரப்படும்‌. அதன்‌ முழுமையான அனலும்‌ 
பெலமும்‌ சக்தியும்‌ இன்னமும்‌ அதற்குள்ளே இருக்கவே செய்கிறது, ஆகிலும்‌ 
அவை மற்றொருவரின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ அடங்கியிருக்கிறது. மனமுவந்து 
குன்‌ மேல்‌ ஏறி அமர்பவரின்‌ கட்டளைகளுக்கு கழ்ப்படிறெது. கிரேக்க 
சொல்லுகிறபடி, அது “சாந்த குணமுள்ளதாக்கப்பட்டி ருக்கிறது. ” 

ஆவிக்குரிய முறையில்‌ எடுத்துக்‌ கொண்டால்‌ இதுதான்‌ நம்மில்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ நடக்க வேண்டும்‌. நாம்‌ இந்த உலகில்‌ சுய - திருப்தி 
அடைகிற வலிமைகள்‌, பசிகள்‌, மற்றும்‌ ஆவலுடன்‌ கொண்ட எதிர்பார்ப்புகள்‌ 
போன்றவைகளோடு பிறந்தவர்கள்‌. இப்பொழுது, முழுமையான தாழ்மையைப்‌ 
பெற்றபின்‌, அவை எல்லாவற்றையும்‌ நாம்‌ கர்த்தருடைய கட்டுபாட்டுக்குள்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. அப்படி நடக்கும்‌ போது, நம்முடைய நடத்தை 
சுவிசேஷத்தின்‌ மூலம்‌ நாம்‌ பெற்ற உன்னத அழைப்புக்குப்‌ பொருத்தமாக 
அமையத்துவங்கும்‌. 

பொறுமை (4:2). நமது அழைப்புக்‌ கேற்றபடி வாழ வேண்டுமானால்‌ நாம்‌ 
நீடிய பொறுமையுள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌. பழங்கால இிரேக்கர்கள்‌ 
“பொறுமை” எனும்‌ வார்த்தைக்கு இரண்டு பதங்களைக்‌ கொண்டிருந்தனர்‌. 
ஒன்று ஜனங்கள்‌ சூழ்நிலைக்கேற்ப நடந்து கொள்வதோடு சம்பந்தப்பட்டது; 
மற்றொன்று ஜனங்களுக்கிடையேயுள்ள உறவுமுறைகளில்‌ நடந்து கொள்ளுதல்‌ 
சம்பந்தப்பட்டது. பின்னதான பொருளில்‌ பவுல்‌ இந்த வார்த்தையை 
பயன்படுத்தினார்‌. 

பொறுமையாயிருப்பது என்பது நம்மைப்‌ பாதிப்புக்குள்ளாக்கியவர்களுக்கு 
எதிரான பழிவாங்கும்‌ விஷயத்தில்‌ தாமதமாயிருக்க வேண்டும்‌ என்று 
பொருள்‌. உண்மையில்‌, பொறுமையுள்ள நபர்‌ மனதில்‌ தீங்கழைக்கப்படுவதை 
தாமதமாகவே எடுத்துக்‌ கொள்வார்‌. பவுலின்‌ வார்த்தையின்‌ நேரடிப்‌ 
பொருள்‌ “நீடிய தன்னடக்கத்துடன்‌ இருப்பது.” நாம்‌ மற்றவர்கள்‌ மீது ஆவேச 
வெறிகொண்டவர்களைப்‌ போலவோ கோப ஆவேசப்படுகிறவர்களாகவோ 
இருப்பதில்லை. 

பாத்திரராய்‌ நடந்து கொள்ளுதல்‌ என்பது நாம்‌ சரியானவைகளைச்‌ 
செய்வதற்காக அவமானங்களையும்‌, தீங்குகளையும்‌, துன்புறுத்தல்களையும்‌, 
அநியாயமாய்‌ நடத்தப்படுவகையும்‌, அவதூறு மற்றும்‌ பழிச்‌ சொற்களையும்‌, 
புறங்கூறப்படுவகையும்‌, குற்றஞ்சாட்டப்படுதலையும்‌, பகைமையையும்‌ 


194 


பொறாமைகளையும்‌ நாம்‌ தாங்கிக்‌ கொள்வதுதான்‌. அது எதிர்மறை 
சூழ்நிலைகளையும்‌ எவ்வித கசப்புத்தன்மையும்‌ குற்றம்‌ கூறுதலும்‌ இன்றி 
அதைச்‌ செய்றெவர்களையும்‌ ஏற்றுக்‌ கொள்வதுதான்‌. 

சத்தமிடுவது நியாயமற்றதா? பிறகு நம்மைச்‌ சுற்றிலுமுள்ளவர்களிலிருந்து 
நாம்‌ எந்த வகையில்‌ வித்தியாசமானவர்கள்‌? இயேசு இந்த வழியில்‌ 
வாழ்ந்திருப்பாரேயானால்‌ - அவர்‌ வாழ்ந்தார்‌ - பிறகு நாமும்‌ கூட 
வாழ்க்கையில்‌ அதே போன்ற தகுதிகளைப்‌ பெற வேண்டியவர்களே. 

ஒருவரையொருவர்‌ தாங்குதல்‌ (4:2). நாம்‌ அன்பிலே ஒருவரையொருவர்‌ 
தாங்க வேண்டும்‌. இந்த தாங்குதல்‌ என்பது பொறுமையிலிருந்து எப்படி 
வித்தியாசப்பட்டது? உள்ளான பொறுமையின்‌ கிரியை வெளிப்படையாக 
செயல்படுத்துவதுதான்‌ நடைமுறையில்‌ தாங்குதல்‌ என்று பொருள்‌ 
மற்றவர்களைத்‌ தாங்குதல்‌ என்பது அவர்களுடைய தவறுகளுக்கெல்லாம்‌ 
கண்மூடித்தனமாய்‌ பின்னாலே போவது என்று பொருள்‌ அல்ல அல்லது 
அவர்களுடைய குறைகளை காணாமல்‌ இருப்பது அல்ல. மாறாக நாம்‌ 
பூரணப்பட்டவர்களல்ல என்று உணர்வடைய வேண்டும்‌, மற்றவர்களும்‌ 
பூரணப்பட்டவர்களல்ல என்றும்‌ நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. நாம்‌, 
“நான்‌ தயக்கத்துடன்‌ இந்த நபரைத்‌ தாங்குகிறேன்‌ (சகிக்கிறேன்‌) என்று 
சொல்லுவது மட்டுமில்லை.” மாறாக நாம்‌, அன்பினாலே, அந்த நபருக்குத்‌ 
தொடர்ந்து ஊழியஞ்‌ செய்கிறோம்‌, அது அவருடைய நலனை நாடிச்‌ 
செய்கிறோம்‌. இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, பிற கிறிஸ்கவனை 
மூழ்கப்பட்ட அன்பிலே நடத்துவதன்‌ மூலம்‌ கர்த்தருடைய சரீரத்தில்‌ 
இருக்கும்‌ அந்த நபரும்‌ தனது வளர்ச்சிக்காக போராட வேண்டிய இடத்தை 
அவருக்கு அளிக்கிறோம்‌. 

ஒற்றுமைக்கான விதுப்பாம்‌ (4:3). ஐக்கியத்திலே பற்றி எரிகிற ஆவல்‌ இல்‌ 
லாமல்‌ தேவனுக்கு முன்பாக பாத்திரராய்‌ நடத்தல்‌ என்பது இராது. அவ்வளவு 
எளிதில்‌ ஐக்கியத்திற்கான மிகப்பெரிய அர்த்தத்தை நாம்‌ எதிர்பார்த்திட 
இயலாது; நமது உறமுறையின்‌ நேர்மையான உண்மையை நிலைநாட்ட 
நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ “ஜாக்கிரதையுடன்‌” செயல்பட வேண்டும்‌. பவுல்‌ 
குறிப்பிடும்‌ “ஜாக்கிரதை” எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ இரண்டு 
பதங்களின்‌ தொகுப்பாகச்‌ சொல்லப்படுகிறது. ஒன்று “துரிதமாக” என்று 
பொருள்படுத்துகிறது; மற்றொன்று “வைராக்கிய முயற்சி” என்னும்‌ பொருளில்‌ 
பேசப்படுகிறது. எல்லாவற்றுக்கும்‌ ஓட்டுமொத்த அர்த்தமாக: “ஐக்கியத்தைச்‌ 
சாதிக்கும்‌ பொருட்டு துரிதமாய்‌ செயல்படுவோமாக!” என்று அவருடைய 
வார்த்தை பொருள்படுகிறது. 

கவனியுங்கள்‌, ஐக்கியத்தை சிருஷ்டிப்பது நமது கடமைப்பணியல்ல, என்ற 
போதிலும்‌, தேவனுடைய ஆவியானவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அவர்‌ சிலுவையிலே 
சிந்தின இரத்தத்தினாலே ஐக்கியத்தை உண்டுபண்ணியிருக்கிறார்‌. 
நம்‌ எல்லாரையும்‌ ஓரே சரீரத்திற்குள்ளாக்கி வைத்திருப்பதால்‌ நாம்‌ 





தேவனுடைய பார்வையிலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம்‌. பாத்திரராய்‌ நடந்து 
கொள்வதன்‌ குணாதிசயம்‌ விளங்க நாம்‌ ஒருவரிலொருவர்‌ கொண்டிருக்கிற 
உறவுமுறையில்‌ சமாதானக்‌ கட்டினால்‌ ஒருமையைக்‌ காத்துக்கொள்ள 
எல்லாவித பிரயாசங்களையும்‌ படுகிறோம்‌. நாம்‌ ஒருவரிலொருவர்‌ 
கொண்டுள்ள ஐக்கியத்தின்‌ பாதுகாப்பிற்காக நமக்குள்‌ இருக்கிற ஆவிக்குரிய 


195 


வைகளைக்‌ கொடுப்போம்‌. நாம்‌ மற்றவர்களுக்கு எதிராகச்‌ செய்த நம்முடைய 
பாவங்களை அறிக்கையிடுவோம்‌; நாம்‌ மீட்பில்‌ தீவிரம்‌ காட்டுவோம்‌; 
கேட்கப்படுவதற்கு முன்பே மன்னிப்பை நாம்‌ அளிப்போம்‌. உடைந்த 
உறவுமுறையை மீட்டமைப்பதற்கு முதல்‌ படியை நாம்‌ துவங்குவதற்கு முன்‌ 
நாம்‌ தேவனைப்‌ போலிருப்பதற்கு வேறெது உதவிடும்‌? நாம்‌ எவ்வளவாய்‌ 
சபை தனது ஆவியின்‌ ஒருமையைக்‌ காக்க உதவுகிறோம்‌ என்பது எவ்வளவாய்‌ 
தேவனால்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ப சிறப்பாக நடந்து 
கொள்கிறோம்‌ என்பதை பிரதிபலிக்கிறது. 

கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

தெளிவான புத்தி சொல்லுதலுடன்‌ “நடந்து கொள்ளுதல்‌” என்று 
பயன்படுத்தப்பட்டுள்ள வசனங்கள்‌ 4:1; 5:2, 8, 15. இந்த நான்கு நடத்தல்களிலும்‌ 
பிரிவுபடுத்தி காட்டும்‌ வசனங்கள்‌ 4:1-32; 5:1-6; 5:7-14; 5:15-6:20. 2Andrew T. Lincoln, 
Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 234. 2Ibid., 94. 
“Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek New 
Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zonder- 
van Publishing House, Regency Reference Library, 1975), 904. °Lincoln, 235. 5. ற. F. Sal- 
mond, “The Epistle to the Ephesians,” in The Expositor & Greek Testament, ed. W. Robertson 
Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:320. ’Lincoln, 236. 
Richard C. Trench, Synonyms of the New Testament (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1953), 198. Lincoln, 236. 


196 


72 
எமுமடங்கு ஒருமையைக்‌ 
கொண்டுருத்தல்‌ 


(அ; 4-6) 


சபையின்‌ ஐக்கியத்தைக்‌ குறித்து விவாதிக்கும்‌ போது, பவுல்‌ ஏழு 
தெய்வீக “ஒன்றுகள்‌” மீது அங்கத்தினர்கள்‌ ஐக்கியப்பட்டிருக்க வேண்டியதை 
வரிசைபடுத்தினார்‌. தேவன்‌ தமது வசனத்தில்‌ சொன்ன இந்தக்‌ கோட்பாடுகளை 





கனப்படுத்த கிறிஸ்தவர்கள்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று ஐக்கியம்‌ 
கோருகிறது. 


ஒரே சரீரம்‌ (4:4) 


“ஒரே சரீரமும்‌. 


வசனம்‌ 4. ஒரே சரீரம்‌ என்பது கிறிஸ்துவின்‌ சபையாகிய சரீரத்தைக்‌ 
குறிக்கிறது. தேவன்‌ கிறிஸ்துவை “அவருடைய சரீரமாகிய” சபைக்கு 
தலையாக அமர்த்தினார்‌ (1:22, 23). அவர்‌ யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ 
“ஓரே புதிய மனுஷனாக” உண்டாக்கி சிலுவையில்‌ இருதிறத்தாரையும்‌ 
“ஓரே சரீரமாக” தேவனுக்கென்று ஒப்புரவாக்கினார்‌ (2:15, 16). புறஜாதிகள்‌ 
“உடன்‌ சுதந்தரராக உடன்‌ அங்கத்தினர்களாக சரீரத்தில்‌ இருக்கிறார்கள்‌” 
(3:6), தொடர்ந்து பவுல்‌ கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ ஓவ்வொரு அங்கத்தினரும்‌ 
அவரவருடைய பகுதியைச்‌ செய்து அதை எடுத்துக்‌ கட்ட வேண்டும்‌ என்று 
விளக்கப்படுத்தினார்‌ (4:12, 16). கிறிஸ்து “சரீரத்துக்கு இரட்சகராகவும்‌” 
இருக்கிறார்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ (5:23). இந்த வாக்கியங்களிலிருந்து 
ஒருவர்‌ கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரம்‌ மட்டுமே உண்டு என்றெ சரியான முடிவுக்கு 
வருவார்‌; அந்த ஒரே சரீரம்‌, யூதர்களையும்‌ புறஜாதிகளையும்‌ கொண்டு, 
தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட எல்லாரையும்‌ கொண்டு அமைவு பெற்றது; 
சரீரமானது அந்தந்த அங்கங்கள்‌ தன்‌ தன்‌ வேலையைச்‌ கொண்டு கட்டமைப்பு 
பெற்றது. மற்றும்‌ அந்த சரீரம்‌ இரட்சிக்கப்பட்டவர்களால்‌ ஆனது. ஒருவர்‌ 
தேவனிடத்தில்‌ ஒப்புரவாகி பாவத்திலிருந்து இரட்சிக்கப்படுவாரானால்‌, அவர்‌ 
சபையிலே ஒரு அங்கமாகறார்‌. 

ஒரு நபர்‌ பாவத்திலிருந்து இரட்சிக்கப்பட்டும்‌ சபையில்‌ அங்கம்‌ வகிக்க 
வில்லை எனும்‌ கருத்து அல்லது அந்த நபர்‌ இரட்சிப்புக்காக செய்வது ஒரு 
காரியம்‌ சபையில்‌ அங்கம்‌ வடிக்கச்‌ செய்வது மற்றொரு காரியம்‌ என்பது புதிய 





ஏற்பாட்டில்‌ காணப்படாத ஒன்று. மேலும்‌, பலதரப்பட்ட பெயர்‌ சபைகளில்‌ 
இருக்கிறவர்கள்‌, பலதரப்பட்ட முரண்பாடான உபதேசக்‌ கொள்கைகளைப்‌ 


197 


போதிப்பவர்கள்‌, கிறிஸ்துவின்‌ சரீரத்தோடு கட்டமைப்புப்‌ பெற்றவர்கள்‌ 
எனும்‌ கருத்து புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு அந்நியமானது. சபையிலே 
பிரிவினைகள்‌ இருக்கக்‌ கூடாது என்பதற்கு ஒரு நேரடி எதிர்ப்பாக இருக்கிறது 
(காண்க 1 கொரிந்தியர்‌ 1:10). 

சபை கிறிஸ்துவின்‌ “சரீரமாக” அநேக பயன்பாட்டு பதங்களாக வசனங்களின்‌ 
பிற இடங்களில்‌ போதிக்கப்படுகிறது. கிறிஸ்து சபைக்குத்‌ தலைமைத்துவம்‌ 
கொண்டிருப்பது அவருக்கு சகல அதிகாரமும்‌ சபையின்‌ மேல்‌ உண்டு, 
சபையின்‌ செயல்பாடுகளை அவர்‌ தமது சித்தத்தின்‌ மூலம்‌ வழிநடத்துகிறார்‌, 
அவை புதிய ஏற்பாட்டில்‌ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது (காண்க மத்தேயு 
29:18; கொலோசெயர்‌ 1:18; 1 பேதுரு 4:11). சபையைக்‌ குறித்து சரீரம்‌ என்று 
விவரிப்பது “அநேக அங்கங்கள்‌” ஆனால்‌ “ஒரே சரீரம்‌” எனும்‌ குறிப்பை 
அளிக்கிறது (1 கொரிந்தியர்‌ 12:12). கிறிஸ்தவர்கள்‌, “ஒரே ஆவியினாலே 
. ஒரே சரீரத்திற்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டவர்கள்‌” (1 கொரிந்தி 
யர்‌ 12:13). இதன்‌ பொருள்‌, ஒன்றேல்‌ நாம்‌ ஆவியின்‌ ௫-/தேசகதடததகு்‌ 
கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம்‌ பெற்றிருப்போம்‌ அல்லது ஞானஸ்நானத்தின்‌ 
போது ஆவியானவர்‌ ஒரே சரீரத்தில்‌ அங்கம்‌ வகிக்க செய்கறொர்‌. ஒவ்வொரு 
கிறிஸ்தவனும்‌ பரிசுத்த ஆவியின்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றவன்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌ அல்ல. பரிசுத்த ஆவியின்‌ ஞானஸ்நானம்‌ என்ற சம்பவம்‌ இரண்டு 
இடங்களில்‌ மட்டுமே வசனங்கள்‌ அடையாளப்படுத்துன்றன: இவைகள்‌ 
அப்போஸ்தலர்களை நடபடிகள்‌ 1:5; 2:4ல்‌ சொல்லப்பட்டபடியும்‌ நடபடிகள்‌ 
10:44-47; 11:15-17 ன்படி கொர்நெலியு வீட்டாரையும்‌ உட்படுத்தியவை. 
1 கொரிந்தியர்‌ 12:13ல்‌, பவுல்‌, “நாம்‌ எல்லாரும்‌ ஒரே சரீரத்திற்குள்ளாக 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌” என்று சொன்னார்‌. “எல்லாருக்கும்‌” 
கொடுக்கப்படுகிற, இந்த ஞானஸ்நானம்‌ (காண்க மத்தேயு 28:19, 20; மாற்கு 
16:15, 16; நடபடிகள்‌ 2:38, 39), கண்ணீர்‌ தேவையையுடையது (நடபடிகள்‌ 
8:36-39). எபேசியர்‌ 4:5 “ஓரே ஞானஸ்நானம்‌” மட்டுமே இன்றைக்கு நமக்கு 
உண்டு, அது நம்மை “ஒரே சரீரத்திற்குள்ளாக்குகிறது” என்று சொல்லுகிறது. 

பவுல்‌ மேலும்‌ ஓரே சரீரத்தில்‌ இருக்கிற பலவித அங்கங்களுக்கும்‌ 
வித்தியாசப்பட்ட அலுவல்கள்‌ இருப்பதாகக்‌ காட்டினார்‌ (1 கொரிந்தியர்‌ 
12:14-20). மாமிச சரீரத்தில்‌ ஒவ்வொரு அவயவமும்‌ அகுற்கு ஒதுக்கப்பட்ட 
வேலைகளைச்‌ செய்து இயங்க வைக்க தேவன்‌ செயல்பட்டது போலவே, 
சபையிலும்‌ ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ அவரவருக்கென்று சொந்தமான 
வரமோ தாலந்தோ திறமையோ பெற்று முழு சரீரத்துக்கும்‌ அதன்‌ நலனுக்காக 
அர்ப்பணிப்பது அவசியம்‌. சரீரத்தின்‌ ஒவ்வொரு அங்கமும்‌ அவசியமானது 
என்று பவுல்‌ எழுதினார்‌ (1 கொரிந்தியர்‌ 12:21-24). மாமிச சரீரத்தில்‌, பார்வைக்கு 
கண்‌ நல்லது, ஆனால்‌ கேட்பதற்கல்ல. சரீர அவயவங்கள்‌ தன்‌ தன்‌ பணியைச்‌ 
செய்யும்‌ போது மாமிச சரீரம்‌ இயக்கம்‌ பெறுகிறது. அதேபோல, கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ இருக்கும்‌. சபையிலிருக்கும்‌, ஒவ்வொரு அங்கத்தினரும்‌, தன்னால்‌ 
இயன்றகைச்‌ செய்யும்போது, சரீரம்‌ முழுவதும்‌ தேவன்‌ செய்ய விரும்புகிறதை 
சாதித்துக்‌ காட்டுகிறது. 

சரீரம்‌ ஒருமைப்‌ பட்டிருக்க வேண்டும்‌. பிரிவுபட்டுள்ள மாமிச சரீரம்‌ 
சரியாக இயங்காதது போலவே பிரிந்திருக்கும்‌ சபை சரியாக இயங்காது. 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ ஒருவரையொருவர்‌ அன்பு காட்டும்‌ அங்கத்தினர்களால்‌ 


198 


கட்டமைப்புப்‌ பெற்றது மற்றும்‌ “ஒருவருக்கொருவர்‌ சம அக்கறை காட்டக்‌ 
கூடியவர்களாயிருக்கிறார்கள்‌” அதினால்‌ “ஒரு அவயவம்‌ பாடுபட்டால்‌ 
கூட எல்லா அவயங்களும்‌ பாடுபடும்‌” (1 கொரிந்தியர்‌ 12:25, 26). மாமிச 
சரீரத்தின்‌ ஒரு அவயவம்‌ பாதிக்கப்பட்டால்‌, முழு சரீரமும்‌ பாதிப்படையும்‌. 
அதேபோல, சபையிலுள்ள ஒரு அங்கத்தினர்‌ பாதிக்கப்பட்டாலும்‌, எல்லாரும்‌ 
பாதிப்படைவார்கள்‌; ஒரு அங்கத்தினர்‌ சாதனை பெற்றால்‌, அது அனைத்து 
அங்கத்தினரின்‌ சாதனையாகிறது. 

வேதாகம அடிப்படையிலான ஐக்கியத்தை முன்வைக்க வேண்டியதைப்‌ 
பேசும்‌ பவுல்‌, வசனத்திற்கு முறையான மரியாதை செலுத்த, அவர்‌ சொன்னார்‌, 
“ஓரே சரீரம்‌” உண்டு, கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு சபை மட்டுமே உண்டு, 
பலதரப்பட்ட கலாச்சாரங்களைக்‌ கொண்டுள்ள நம்முடைய சமுதாயம்‌ வேறு 
எப்படிப்பட்ட வித்தியாசமான கருத்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ சரி. 


ஒரே ஆவி (4:4) 

“ஒரே ஆவியும்‌ உண்டு. 

வசனம்‌ 4. ஒரே ஆவி என்பது, தேவனுடைய நித்திய நோக்கத்தை, 
வெளிப்படுத்தல்‌ மூலம்‌, தெரியப்பண்ணின பரிசுத்த ஆவியானவர்‌ (காண்க 
1 கொரிந்தியர்‌ 2:18; எபேசியர்‌ 3:1-10). அவர்‌ சரீரத்திற்கு ஜீவனைக்‌ 
கொடுக்கிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 3:6), சபையிலே வாசம்‌ பண்ணுகிறார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 3:16), மற்றும்‌ கிறிஸ்தவனுக்குள்‌ தங்கியிருக்கிறார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 6:19). அவர்‌ கிறிஸ்தவனை பெலப்படுத்தவும்‌ செய்கறொர்‌ 
(எபேசியர்‌ 3:16) மேலும்‌ அவனை கர்த்தருடைய நாளில்‌ வாக்குத்தத்தம்‌ 
பண்ணப்பட்ட சுதந்தரத்தை அடைந்து கொள்ள ஆவியினால்‌ 
முத்திரையிடுறொர்‌ (காண்க எபேசியர்‌ 1:13, 14). இந்த ஒரே ஆவியானவர்‌ 
சாீரத்திற்குள்‌ இருப்பவர்களை தேவனிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்யெத்தைப்‌ 
பெறச்‌ செய்கிறார்‌ (2:18) மேலும்‌ சரீரத்திற்குள்ளாக ஒற்றுமைப்படுவதற்கு 
அவரே ஊற்றுக்‌ காரணமாயிருக்கிறார்‌. ஆகையால்‌, இந்த ஐக்கியம்‌ “ஆவியின்‌ 
ஒருமை” என்று அழைக்கப்படுகிறது (4:3). 


ஒரே நம்பிக்கை (4:4) 


“உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள்‌ ஒரே நம்பிக்கைக்கு 
அழைக்கப்பட்டது போல, 


வசனம்‌ 4. அழைக்கப்பட்டிருத்தல்‌ மற்றும்‌ அழைக்கப்படுதல்‌ ஆகியன 
முன்பு இந்த நிருபத்தில்‌ முன்‌ வைக்கப்பட்ட கருத்துக்களே. 1:18, 19ல்‌ தாம்‌ 
“நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று 
கிறிஸ்தவர்கள்‌ அறிந்து கொள்ளும்‌ பொருட்டு” பிரகாசமுள்ள மனக்கண்களைக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று பவுல்‌ வேண்டிக்‌ கொண்டார்‌. அவர்‌ 4:1 ல்‌, “நீங்கள்‌ 
அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்‌௧ளாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌” 
என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. முதலாவது வசனப்‌ பகுதியில்‌, அழைத்தவரைக்‌ 
குறித்து வலியுறுத்தல்‌ கொடுக்கப்பட்டது, இரண்டாவது வசனப்‌ 
பகுதியில்‌ அழைப்பைக்‌ குறித்து வலியுறுத்தப்படுகிறது. வசனம்‌ 4 அழைக்கப்பட்ட 


199 


குனிநபார்களைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது. அழைக்கப்படுகல்‌ மற்றும்‌ நம்பிக்கைக்கு 
ஐக்கியம்‌ எந்த வகையில்‌ சம்பந்தப்படுகிறது? அங்கு சபையிலிருந்த 
புறஜாதிகள்‌ ஒரு காலத்தில்‌ கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருந்தவர்களும்‌ 
நம்பிக்கையில்லாதவர்களுமாயிருந்தார்கள்‌, ஆனால்‌ இப்போதோ அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களான போது கிறிஸ்துவுக்குள்‌ நம்பிக்கையுள்ளவர்களானார்கள்‌ 
(1:12; 2:12). இந்த நம்பிக்கை எபேசியர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்டது ஏனெனில்‌ 
அவர்களை நம்பிக்கையிலே கொண்டு வருவதில்‌ தேவனே முதல்படியை 
எடுத்து வைத்தார்‌ (1:18). அவர்களுடைய நம்பிக்கை தேவனுடைய நித்திய 
நோக்கமான பரலோகத்தையும்‌ பூலோகத்தையும்‌ ஒப்புரவாக்க வேண்டுமென்ற 
தேவனுடைய நித்திய நோக்கத்தில்‌ ஒரு அங்கமாக மாறுவதைப்‌ பொறுத்து 
அமையக்கூடியது (காண்க 1:9, 10). பரலோகத்தையும்‌ பூலோகத்தையும்‌ 
ஒன்றிணைப்பதன்‌ நோக்கம்‌ யூதர்களும்‌ புறஜாதிகளும்‌ “ஒரே மனிதனாக” 
உண்டாக்கப்பட்டு, “ஒரே சரீரத்திற்குள்ளாக்கப்‌” பட்டபோது ஒரு சிறிய 
அளவில்‌ காணப்பட்டது (2:15, 16) தேவனோடு ஒப்புரவாகுதலையும்‌ (2:16) 
சாரத்திற்குள்‌ இரட்சிப்பையும்‌ (5:23) கொண்டு வந்த இந்த ஐக்கியம்‌ சபையின்‌ 
அன்றாட வாழ்விலே வாழப்பட வேண்டிய ஒன்று. 

நம்பிக்கை, என்பது (249), என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட 
ஒரு வார்த்தை, அதன்‌ பொருள்‌ “ஏதோ ஒரு நல்லதை அடைந்து 
கொள்ள வேண்டுமென்றே விருப்பத்தோடே எதிர்பார்த்திருப்பது”! நாம்‌ 
சுவிசேஷத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள்‌; நாம்‌ சரியான வழியிலே 
அதற்கு பதில்‌ அளிக்கும்‌ போது, நாம்‌ “அழைக்கப்பட்ட வர்களாகிறோம்‌. ” 








அழைக்கப்பட்டவர்களுக்கு,  தேவனிடத்திலிருந்து நமக்கு நம்பிக்கை 
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள்‌ மேல்‌ நமது 
நம்பிக்கை சார்ந்திருக்கிறது. நமக்கு இரட்சிப்பின்‌ நம்பிக்கையிருக்றெது; 
மரித்தவர்‌ உயிர்த்தெழுவதில்‌ நமக்கு நம்பிக்கையிருக்றெது; நாம்‌ கிறிஸ்துவில்‌ 
நம்பிக்கையுள்ளவர்களாயிருக்கிறோம்‌; நாம்‌ நித்திய ஜீவனைப்‌ பெறுவோம்‌ 
என்று நம்பிக்கை கொண்டுள்ளோம்‌; கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகையை 
நாம்‌ நம்புகிறோம்‌; அவர்‌ வரும்‌ போது நாம்‌ அவரைப்போல்‌ இருப்போம்‌ 
என்று நம்புகிறோம்‌; மற்றும்‌ நமக்கு பரலோகத்தின்‌ நம்பிக்கையும்‌ இருக்கிறது.” 
இவைகள்‌ அனைத்தும்‌ “அழைக்கப்பட்ட (மது) நம்பிக்கையின்‌” ஒரு பகுதி, 
அது ஒரே நம்பிக்கை. 


ஒரே கர்த்தர்‌ (4:5) 
“ஒரே கர்த்தரும்‌. 


வசனம்‌ 5. ஒரே கர்த்தர்‌, என்பது இயேசு கிறிஸ்துவைக்‌ குறிக்கிறது. “கர்த்தா” 
என்பது கிறிஸ்துவுக்கு பவுலின்‌ விருப்பமான பட்டம்‌.” புதிய ஏற்பாட்டில்‌, இந்தப்‌ 
பதம்‌ குறிப்பாக இயேசுவுக்கு அவருடைய மரணம்‌, உயிர்த்தெழுகல்‌ மற்றும்‌ 
உயர்த்தப்படுதலினிமித்தம்‌ கொடுக்கப்பட்டது. ஆதி சபையில்‌ செய்யப்பட்ட 
பிரதான அறிக்கை “இயேசுவே கர்த்தார்‌”* என்பதாக இருந்தது. 

“கர்த்தர்‌” எனும்‌ பட்டம்‌ நான்கு வகையான பொருளையுடையது. 
அது முதலாவது அதிமுக்கியமானதுமான பொருள்‌ அவருடைய ௮88771, 


200 





அது எஸ்டேட்‌ முதலாளி, ஒரு அடிமையின்‌ மீது உள்ள எஜமானனின்‌ 
அதிகாரம்‌, ஒரு ராஜ்யத்தின்‌ மீது இராஜாவின்‌ சட்டம்‌ இயற்றும்‌ அதிகாரம்‌” 
ஆகியவற்றை குறிக்கும்‌. “ஒரே கர்த்தர்‌” எனும்‌ ரீதியில்‌ இயேசுவுக்கு சகல 
அதிகாரமும்‌ கொடுக்கப்பட்டிருக்றெது (மத்தேயு 28:18). நாம்‌ விசுவாசிக்றெ 
சகல காரியத்திலும்‌, போதிக்றெ, மற்றும்‌ கைக்கொள்ளுகிற சகல காரியத்திலும்‌ 
ஆதாரமளிக்கும்‌ அதிகாரமாக கிறிஸ்துவையும்‌ அவருடைய வார்த்தையையும்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. அவருடைய அதிகாரம்‌ மனிதன்‌ என்ன நினைக்கிறான்‌, 
உணருறொன்‌, அல்லது விரும்புகிறான்‌ என்பவைகளைக்‌ காட்டிலும்‌ மேலாக 
இடம்‌ வகிக்கிறது. இயேசு “எல்லாவற்றிலும்‌ சபைக்குத்‌ தலையாயிருக்கிறார்‌” 
என்று பவுல்‌ சொன்னபோது (எபேசியர்‌ 1:22), அவர்‌ கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தை 
சுட்டிக்காட்டினார்‌. 

இரண்டாவாதாக, “கர்த்தர்‌” என்பது உரிமைத்துவுத்தைக்‌ குறிக்கிறது. 
இயேசு நம்மை சொந்தமாக்கியிருக்றொர்‌, ஏனெனில்‌ அவர்‌ நம்மை 
மீட்டிருக்கறொர்‌ (1:7) மற்றும்‌ தமது சபையை தமது இரத்தத்தினாலே 
கிரயத்துக் கொண்டார்‌ (நடபடிகள்‌ 20:28). நாம்‌ கிரயத்துக்குக்‌ 
கொள்ளப்பட்டவர்களாகையால்‌, இனி நாம்‌ நமக்குரியவார்களல்ல (காண்க 
1 கொரிந்தியர்‌ 6:19, 20). மூன்றாவதாக, அவர்‌ நம்முடைய கர்த்தராக இருக்கிற 
படியால்‌, கிறிஸ்து நமது எஜமானனாக இருக்றொர்‌, நாம்‌ அவருடைய 
ஊழியக்காரர்களாய்‌ இருக்கிறோம்‌ பவுல்‌ தன்னைப்‌ பற்றி எப்போதுமே 
“ஊழியக்காரன்‌” என்றே கூறிக்‌ கொண்டார்‌, அதினால்‌ கிறிஸ்துவின்‌ 
கர்த்தத்துவத்தை தான்‌ ஏற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. நான்காவதாக கர்த்தராக 
இருக்கும்‌ கிறிஸ்து தமது இராஜ்யத்தில்‌ இராஜாவாச இருக்கிறார்‌. நாம்‌ 
கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தின்‌ கீழ்‌ வாழக்‌ கூடியவர்களாயிருக்கிறபடி யால்‌, 
கிறிஸ்துவுக்கு நாம்‌ சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம்‌, கிறிஸ்துவுக்கு 
ஊரழியார்களாயிருக்கிறோம்‌, இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌, 
கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கும்‌ கடமையின்‌ கழ்‌ இருக்கிறோம்‌, அவரைப்‌ 
பின்பற்றுகிறோம்‌, மற்றும்‌ அவருக்கு எல்லாவற்றிலும்‌ கழ்ப்படிகிறோம்‌. 
அவர்தான்‌ “ஒரே கர்த்தர்‌.” 





ஒரே விசுவாசம்‌ (4:5) 
“ஒரே விசுவாசமும்‌. 


வசனம்‌ 5. ஒரே விசுவாசம்‌ என்பது முழுமையான சத்தியம்‌, கிறிஸ்தவ 
மார்க்கத்தில்‌ அன்போடு ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டதும்‌ கிறிஸ்தவத்திற்கு ஒரு 
குறிப்புச்‌ சொல்லாகவும்‌ அதுவே காணப்படுகிறது. “பரிசுத்தவான்களுக்கு 
ஒருமுறை ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட விசுவாசம்‌ இதுதான்‌” (யூதா 3), 
அந்த விசுவாசத்துக்கு அநேகர்‌ கழ்ப்படிந்தார்கள்‌ நடபடிகள்‌ 6:7). பவுல்‌ 
பிரசங்கித்த இந்த விசுவாசம்‌ தான்‌ ஜனங்களைப்‌ போஷிக்றெது (கலாத்தியர்‌ 
1:23; 1 தீமோத்தேயு 4:6). இந்த விசுவாசத்திலிருந்துதான்‌ அநேகர்‌ விழுந்து 
போனார்கள்‌, அந்த விசுவாசத்தை நாம்‌ மறுதலிக்கக்‌ கூடும்‌, அநேகர்‌ இந்த 
விசுவாசத்தை விட்டு வழுவிப்போனார்கள்‌ (1 தீமோத்தேயு 4:1; 5:8; 6:10, 
21). ஒரே ஒரு கிறிஸ்தவம்‌ மட்டுமே இருப்பதால்‌, “ஒரு விசுவாசம்‌” மட்டுமே 


201 


உண்டு, சபைக்கு ஒரு முழுமையான சத்தியமும்‌, இன்று ஜனங்களுக்கு ஒரு 
வெளிப்பாடு மட்டுமே தேவனிடத்திலிருந்து உண்டு. 





ஒரே ஞானஸ்நானம்‌ (4:5) 
ஒரே ஞானஸ்நானம்‌. 


வசனம்‌ 5. ஒரே ஞானஸ்நானம்‌ - இன்று நடைமுறையில்‌ இருக்கிற ஒன்று 
- குண்ணீரில்‌ முழுக்குதல்‌ அல்லது அடக்கம்‌ பண்ணப்படுதல்‌, இது ரோமர்‌ 
6:4 மற்றும்‌ கொலோசெயர்‌ 2:12ன்‌ படியும்‌. “ஞானஸ்நானம்‌” என்பது (மயற- 
15௮), என்பதன்‌ பொழிப்புரை, அது முழுக்கி எடுத்தல்‌ அல்லது அமிழ்த்துகல்‌ 
போன்றவற்றை உள்ளடக்கியது.” மத்தேயு 28:19-20ல்‌ கட்டளையிடப்பட்‌ 
ஞானஸ்நானம்‌, தண்ணீருக்குள்‌ போய்‌ அதிலிருந்து வெளியே வருவதைக்‌ 
குறிக்கிறது (காண்க யோவான்‌ 3:23; நடபடிகள்‌ 8:36, 38, 39). புதிய ஏற்பாட்டு 
ஞானஸ்நானம்‌ பெறுகிற நபர்கள்‌ மனந்திரும்ப விருப்பமுள்ள விசுவாசிகள்‌ 
(மாற்கு 16:15, 16; நடபடிகள்‌ 2:38). மற்றும்‌ இயேசுவே தேவனுடைய குமாரன்‌ 
என்றெ தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட விரும்புகிறவர்கள்‌ (காண்க 
மத்தேயு 10:32, 33; நடபடிகள்‌ 8:37; ரோமர்‌ 10:9, 10). ஞானஸ்நானத்தின்‌ 
நான்கு வகை நோக்கங்கள்‌ இரட்சிக்கப்படுதல்‌ (மாற்கு 16:16; 1 பேதுரு 3:21), 
பாவமன்னிப்பைப்‌ பெறுதல்‌ (ரடபடிகள்‌ 2:38), அவருடைய சடையில்‌ 
சேர்க்கப்படுதல்‌ (1 கொரிந்தியர்‌ 12:13), மற்றும்‌ கிறிஸ்துவுக்குள்ளாகுதல்‌ 
(ரோமர்‌ 6:3; கலாத்தியர்‌ 3:27). 

நடபடிகள்‌ 2:38ல்‌ சொல்லப்படுகிற “உங்கள்‌ பாவமன்னிப்பிற்கென்று” 
என்பதற்கு மாறாக “நிமித்தம்‌” என்று சிலர்‌ சொல்லுகிறார்கள்‌, ஆகிலும்‌ 
“உங்களுடைய பாவமன்னிப்பிற்கென்று” என்பது தான்‌ (ஆங்கிலத்திலும்‌ கிரேக்க 
மொழியிலும்‌) ஒரே மாதிரியாக மத்தேயு 26:26-28 லும்‌ சுட்டிக்‌ காட்டப்படுகிறது, 
அங்கே இயேசு தமது இரக்கம்‌ “பாவமன்னிப்பிற்கென்று” சிந்தப்பட்டது என்று 





சொன்னார்‌. இயேசு ஏற்கனவே “மன்னிக்கப்பட்ட பாவத்திற்காகத்‌ இரத்தம்‌ 





சிந்தப்பட்டதாகச்‌ சொன்னாரா” அல்லது “பாவமன்னிப்புப்‌ பெறும்படி” 
என்றாரா? ஏற்கனவே பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்திருக்குமானால்‌, 
ஏன்‌ இயேசு மரிக்க வேண்டியிருந்தது? “பாவம்‌ மன்னிக்கப்படும்படி அவர்‌ 
மரித்தார்‌,” நடபடிகள்‌ 2:38ல்‌ ஞானஸ்நானத்தின்‌ நோக்கம்‌ இதுதான்‌ என்று 
பேதுரு சொன்னார்‌, ஞானஸ்நானம்‌ பாவமன்னிப்பிலிருந்து பிரிக்கக்‌ கூடாத 
அளவுக்கு இணைக்கப்பட்டது. ஞானஸ்நானத்திலோ ஞானஸ்நானம்‌ மட்டுமோ 
எதையும்‌ சம்பாதிக்கவோ தகுதியாக்குவதோ இல்லை; ஆகிலும்‌ கீழ்ப்படிதலின்‌ 
செயலால்‌, ஒருவர்‌ தேவனுடைய கிருபை வரத்தை ஏற்றுக்கொள்கிறார்‌ - 
அது தான்‌ பாவங்களுக்கு மன்னிப்பு. எபேசியர்‌ 4ல்‌ பேசப்படுகிற “ஒரே 
ஞானஸ்நானம்‌” இதுவே. 


ஒரே தேவன்‌ (4:6) 


“எல்லாருக்கும்‌ ஒரே தேவனும்‌ பிதாவும்‌ உண்டு; அவர்‌ எல்லார்‌ மேலும்‌, எல்‌ 
லாரோடும்‌, உங்கள்‌ எல்லாருக்குள்ளும்‌ இருக்கிறவர்‌. 


202 


வசனம்‌ 6. தேவன்‌ ஒருவரே, கிறிஸ்து மூலமாக அவர்‌ கிறிஸ்தவர்களுக்கு 
பிதாவானார்‌, ஏனெனில்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற எல்லாரும்‌ அவருடைய 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌ (ரோமர்‌ 8:16, 17; கலாத்தியர்‌ 3:26, 27). இந்த ஒரே 
தேவனாகிய பிதா எல்லார்‌ மேலும்‌ இருக்கிறவர்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டு, 





தேவனுடைய மகத்துவத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறார்‌. அவர்‌ எல்லாரோடும்‌ 
இருக்கிறவர்‌, என்பது ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை அருளிச்‌ செய்வதை 
உட்படுத்திப்‌ பேசப்படுகிறது. இறுதியாக, தேவன்‌ எல்லாருக்குள்ளும்‌ 
இருக்கிறவர்‌ என்று சொல்லப்படுவது, அவர்‌ தம்முடைய ஜனங்களோடு 
பிரசன்னமாகியிருப்பதை குறிப்பிடுகிறது. 

பவுல்‌ ஒற்றுமையின்‌ “ஏழு தூண்களை” - தேவனுடைய வெளியாக்கப்பட்ட 
சத்தத்தைக்‌ குறித்து முறையான கண்ணோட்டம்‌ பெற நாம்‌ தேடுகிறபடியால்‌ 
நாம்‌ எல்லாருமே ஏழுசத்தியங்களை ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
குறிப்பிட்டார்‌. இந்த அடிப்படைச்‌ சத்தியங்களை ஏற்றுக்‌ கொள்வதன்‌ 
மூலமாக மட்டுமே “சமாதானக்‌ கட்டினால்‌ ஆவியின்‌ ஒருமையை நாம்‌ காத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடும்‌” (4:3). 


கைக்‌ கொள்ளுதல்‌ 


கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கு தேவனுடையதிட்டம்‌ (4:4-6). 

தேவனுடைய பிரதானத்திட்டங்களில்‌ ஒன்று ஐக்கியம்‌. நமது 
ஐக்கியத்துக்கு (ஒற்றுமைக்கு) அமைப்பைக்‌ கொடுக்கும்‌ ஏழு “ஒன்றுகளை” 
பின்னணியாக பவுல்‌ பெயரிடுகிறார்‌. நாம்‌ எல்லாரும்‌ ஒரே சரீரத்தில்‌ சமமான 
அங்கமாயிருக்கிறோம்‌. அந்த ஒரு சரீரத்திலுள்ள ஒவ்வொருவருக்கும்‌ ஒரே 
ஆவி கொடுக்கப்பட்டுள்ளது; நம்மில்‌ ஒவ்வொருவருக்குள்ளாகவும்‌ அவர்‌ 
வாசம்‌ பண்ணுகிறார்‌. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 
ஆசீர்வதிக்கப்பட்ட வருகையினிமித்தம்‌, ஒரே நம்பிக்கை நம்மில்‌ 
ஒவ்வொரு இருதயத்தையும்‌ நிரப்புகிறது. நம்மை ஆளுகிறதற்காக ஒரே 
கர்த்தர்‌ நமக்கு உண்டு. ஓரே விசுவாசம்‌, அதாவது, ஒரே வகையான 
போதனைகள்‌, நம்முடைய வாழ்க்கையைக்‌ கட்டுப்படுத்துறெது, நாம்‌ 
அடிப்படையில்‌ பொதுவான விசுவாசத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
சகல கிறிஸ்தவர்களும்‌ அந்த ஒரே சரீரத்தில்‌ ஒரே மாதிரியாகத்தான்‌ 
உள்ளே பிரவேசித்தோம்‌: ஒரே ஞானஸ்நானத்தின்‌ மூலமாக. ஓரே 
தேவனும்‌ பிதாவும்‌ எல்லாருக்கும்‌ உண்டு. அவரே கடந்தகால நித்தியத்தி 
லிருந்து எதிர்கால நித்தியம்‌ வரை நம்மில்‌ அன்புகூருபவர்‌ எல்லாவற்றிலும்‌ 
தலை சிறந்த சிந்தனையுடையவராயிருக்கிறார்‌, நாமும்‌ ஒன்றாக இருக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ எதிர்பார்க்றொர்‌! 

தம்மைப்‌ பின்பற்றிவருவோருக்கு இயேசுவின்‌ இறுதி ஜெபம்‌; “.. 
பரிசுத்தபிதாவே, நீர்‌ எனக்குத்‌ தந்தவர்கள்‌ நம்மைப்போல ஒன்றாயிருக்கும்‌ 
படிக்கு, நீர்‌ அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்‌ கொள்ளும்‌”; 
“ஒருமைப்பாட்டில்‌ அவர்கள்‌ தேறினவர்களாயிருக்கும்படிக்கு, என்னை 
நீர்‌ அனுப்பினதையும்‌, ... அவர்களிலும்‌ அன்பாயிருக்கிறதையும்‌ உலகம்‌ 
அறியும்படி வேண்டிக்‌ கொள்கிறேன்‌” (யோவான்‌ 17:11, 23). 

கிறிஸ்‌ புல்லார்டு 


203 





குறிப்புகள்‌ 

Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, 
Tenn.: AMG Publishers, 1991), 911. “காண்க நடபடிகள்‌ 23:6; 24:15; 26:6, 7; ரோமர்‌ 1:6; 
8:24; 1 கொரிந்தியர்‌ 15:19; கொலோசெயர்‌ 1:5, 27; 2 தெசலோனிக்கேயர்‌ 2:14; 1 தீமே 
ஈத்தேயு 1:1; இத்து 2:13; 1 யோவான்‌ 3:2, 3. காண்க ரோமர்‌ 10:9; 14:8, 9; 1 கொரிந்தி 
யர்‌ 8:6; 12:3; பிலிப்பியர்‌ 2:9-11. *Willam Barclay, Jesus As They Saw Him (London: SCM 
Press, 1962), 408-20. *Ibid. ‘Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and 
Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: Uni- 
versity of Chicago Press, 2000), 165. 


204 


13 
சபைக்கு கீறிஸ்து 
அளித்துள்ள வரங்களைப்‌ 
பரிந்து கொள்ளுதல்‌ 


(அ; 7-16) 


முதல்‌ நூற்றாண்டில்‌, புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலக்கட்டத்தில்‌, 
குழந்தைப்‌ பருவத்தில்‌ இருந்த சபை முறையாக செயல்பட விசேஷித்த 
வரங்களின்‌ உதவி தேவைப்பட்டது. புதிய ஏற்பாடு நிறைவு பெற்ற போது, 
இந்த விசேஷித்த வரங்கள்‌ இதற்கு மேலும்‌ தேவையிராததால்‌ அது ஓய்ந்து 
போகும்‌ என்று சொல்லப்பட்டது. 

இந்த விசேஷித்த வரங்கள்‌ நேரடிப்‌ பொருளில்‌ “ஆவிக்குரியவைகள்‌” 
என்று அழைக்கப்பட்டது (றஓாeயாaரi௩௦5), அவைகள்‌ 1 கொரிந்தியர்‌ 12:1- 





31 ல்‌ தனித்தனியாக வரிசைபடுத்தப்பட்டுள்ளது. அவைகள்‌ சபையின்‌ 
ஐக்கியத்துக்கும்‌ பக்கிவிருத்திக்கும்‌ பிரயோஜனம்‌ உண்டாகும்படி 
கொடுக்கப்பட்டது; ஆனாலும்‌ கொரிந்தியர்கள்‌ அவைகளை பிரிவினைகளுக்கு 
ஏதுவாக்கினார்கள்‌, அதுவே பவுல்‌ அவைகளைப்‌ பயன்படுத்த வேண்டிய 
ஒழுங்கு முறைகளைச்சொல்லி செயலூக்கம்‌ கொடுக்க வைத்தது. 

“அவிக்குரியவைகளெல்லாம்‌” மற்றவர்கள்‌ மீது கைகளை 
வைப்பதன்‌ மூலம்‌ அப்போஸ்கலார்களால்‌ கொடுக்கப்பட்டது. நடபடிகள்‌ 
6:1-6ல்‌, எருசலேம்‌ சபையில்‌ ஏழுபேர்‌ விசேஷ ஊழியத்திற்காக 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர்‌, அப்போஸ்கலர்கள்‌ “அவர்கள்மேல்‌ தங்கள்‌ 
கைகளை வைத்தார்கள்‌.” இந்த ஏழுபேரில்‌ ஒருவர்‌ ஸ்தேவான்‌, அவர்‌ 4. 
ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும்‌ அடையாளங்களையும்‌ 
செய்தார்‌” நடபடிகள்‌ 6:8). மற்றொருவர்‌ பிலிப்பு, சமாரியாவில்‌ அவர்‌ 
பிரசங்கித்த செய்தியை உறுதிப்படுத்த அப்பொழுது அவர்‌ அடையாளங்களை 
நடப்பித்தார்‌ நடபடிகள்‌ 8:6). சமாரியாவிலிருந்த ஜனங்கள்‌ கிறிஸ்தவர்களான 
போது, எருசலேமிலிருந்த அப்போஸ்தலர்கள்‌ அதைக்‌ கேள்விப்பட்டார்கள்‌, 
அந்த ஜனங்கள்‌ மேல்‌ கைகளை வைத்து ஆவிக்குரிய வரங்களைக்‌ 
கொடுக்கும்படி பேதுருவையும்‌ யோவானையும்‌ அவர்கள்‌ சமாரியாவுக்கு 
அனுப்பி வைத்தனர்‌. அந்த ஜனங்களுக்கு ஏன்‌ பிலிப்பு வரங்களைக்‌ கொடுத்து 
அப்போஸ்தலர்கள்‌ சமாரியாவுக்குச்‌ சென்ற பயணத்தை மிச்சப்படுத்தவில்லை? 
இதற்கான எளிமையான பதில்‌ அப்போஸ்தலர்கள்‌ மட்டுமே மற்றவர்களுக்கு 
வரங்களை கொடுக்க முடிந்தது. 

பவுல்‌ 2 தீமோத்தேயு 1:6 ஐ எழுதின போது ஆவிக்குரிய வரங்களைக்‌ 


205 


குறித்துப்‌ பேசினார்‌, “உன்மேல்‌ என்‌ கைகளை வைத்தகினால்‌ உனக்கு 
உண்டான தேவவரத்தை நீ அனல்‌ மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு 
நினைப்பூட்டுகிறேன்‌” (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). அவர்‌ இந்த 
விசேஷித்த திறமைகளை 1 தீமோத்தேயு 4:14ல்‌ குறிப்பிட்டு மேலும்‌ 
பேசியதாவது: “மூப்பராயெ சங்கத்தார்‌ உன்மேல்‌ கைகளை வைக்க போது 
. உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தைப்‌ பற்றி அசதியாயிராகே.” “மூப்பராகிய 
சங்கத்தார்‌” என்பது சபையின்‌ மூப்பர்களைக்‌ குறித்துச்‌ சொல்லப்படுகிறது. 
இதினால்‌ மூப்பர்களும்‌ இந்த வரங்களைக்‌ கொடுக்கலாம்‌ என்று பொருளா? 
தீமோத்தேயுவுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வரம்‌ “என்‌ கைகளை வைத்ததினால்‌” 
கொடுக்கப்பட்டது என்று சொல்லுவது கிரேக்க முன்னிடைச்‌ சொல்லாகிய 
(872), பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதன்‌ பொருள்‌ “ஒன்றிலிருந்து புறப்பட்டு 
வருதல்‌,” “ஒரு செயலின்‌ கருவி அல்லது பொருள்‌.” எப்படியிருப்பினும்‌, 
“மூப்பராகிய சங்கத்தார்‌ கைகளை வைத்துக்‌ கொடுத்த” தீமோத்தேயுவின்‌ 
வரம்‌ பற்றி பவுல்‌ பேசின போது, அவர்‌ பயன்படுத்தின சொல்‌ “ஒன்றோடு 
இணைந்து” அல்லது “சேர்த்துக்கொண்டு” வருதலைக்‌ குறிக்றெது.2 
தீமோத்தேயுக்கு னால்‌ அல்லது பவுல்‌ மூல:௦௯ச௪ வரம்‌ கொடுக்கப்பட்டது; 
மூப்பர்கள்‌ கைகளை வைத்தது த்துடன்‌ சேர்த்து வந்தத; இதை அதி 
கப்பட்சமாக கைகுலுக்குதல்‌ அல்லது “தேவன்‌ உங்களை ஆசீர்வதிப்பார்‌” என்று 
சொல்லுவது போன்றது. ஆவிக்குரிய வரங்களெல்லாம்‌ அப்போஸ்தலா்களாலே 
மட்டுமே கொடுக்கப்பட்டது. 








எவ்வளவு காலத்துக்கு வரங்கள்‌ கொடுக்கப்பட வேண்டியிருந்தது? 
அப்போஸ்தலார்களுடைய கைகளினாலே கொடுக்கப்பட்டதாலும்‌, 
அவர்களிடம்‌ பெற்றவர்கள்‌ வேறுயாருக்கும்‌ தங்களிடமிருந்து கொடுக்கக்‌ 
கூடாமலும்‌ இருந்தபடியால்‌, கடைசி அப்போஸ்தலன்‌ மரித்தபின்‌ இந்த 
வரங்களுக்கு தேவையும்‌ இருக்கவில்லை, கொடுக்கவும்‌ அப்போஸ்தலர்‌ இருக்க 
வில்லை. இந்த நேரத்தில்‌, புதிய ஏற்பாடு நிறைவு பெற்று குழந்தை பருவத்தில்‌ 
இருந்த சபைக்கு விசேஷித்த வரங்களாகக்‌ கொடுக்கப்பட்டு வந்த இடத்தில்‌ 
கொடுக்கப்பட்டது. 

சபைக்கு கிறிஸ்து கொடுத்த வரங்களெல்லாம்‌ “ஆவிக்குரியவைகளல்ல, ” 
அவைகள்‌ அற்புதமானவைகளும்‌ அல்ல. குறிப்பிடப்பட்ட வரங்களோடே 
கூட, சில சாதாரண தொடர்ச்சியாக இருக்கத்‌ தக்க சில வரங்களை சபைக்கு 
கிறிஸ்து கொடுத்தார்‌. 


வெற்றிகொள்ளும்‌ கிறிஸ்து வரங்களை அளித்தார்‌ 
(4:7-10) 


கிறிஸ்துவினுடைய ஈவின்‌ அளவுக்குத்‌ தக்கதாக நம்மில்‌ அவனவனுக்குக்‌ 
கிருபை அளிக்கப்‌ பட்டிருக்கிறது. “ஆதலால்‌ “அவர்‌ உன்னதத்திற்கு ஏறி, 
சிறைப்பட்டவர்களைச்‌ சிறையாக்கி, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்‌” 
என்று சொல்லியிருக்கிறார்‌. (ஏறினார்‌ என்பதினாலே அவர்‌ அதற்கு 
முன்னே பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ இறங்கினார்‌ என்று விளங்குகிறதல்லவா? 
இறங்னெவரே எல்லாவற்றையும்‌ நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும்‌ 


206 


மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார்‌). 


வசனங்கள்‌ 7, 8. எல்லா வரங்களும்‌ ஓட்டு மொத்தமாக கிறிஸ்துவின்‌ 
வரங்கள்‌ என்று சொல்லப்பட்டன (4:7). சபைக்குத்‌ தேவை எதுவோ அதை 
கிறிஸ்து கொடுத்தார்‌. அது ஒருவருக்கும்‌ தகுதி அடிப்படையிலோ அல்லது 
யாரும்‌ சம்பாதித்துக்‌ கொண்டதாகவோ எண்ணாதபடிக்கு, அவை கிருபை 
வரங்கள்‌ என்றமைக்கப்பட்டன, ஆனால்‌ கிறிஸ்துவால்‌ இலவசமாக சபைக்கு 
அது கொடுக்கப்பட்டது. 

இந்த வரங்களைக்‌ குறிப்பிட்ட பவுல்‌ அதை மிகப்‌ பெரிய வெற்றியுடன்‌ 
சம்பந்தப்படுத்தி விளக்கப்படுத்துகிறார்‌. வசனம்‌ 8ல்‌ மேற்கோள்‌ காட்டப்படும்‌ 
வசனம்‌ சங்கதம்‌ 68:18 லிருந்து எடுத்துக்‌ கொள்ளப்பட்டது, சங்கீதத்தில்‌ 
சொல்லப்பட்டுள்ளவையில்‌ இலேசாக ஆனால்‌ குறிப்பான வித்தியாசங்களைக்‌ 
கொண்டிருந்த போதிலும்‌ அதன்‌ மேற்கோளாக இங்கே காணப்படுகிறது. 
(1) சங்கீதத்தில்‌ தேவன்‌ “ஏறிப்போவது போல” பேசுகிறது, அது கர்த்தர்‌ 
தமது பழைய ஏற்பாட்டு மக்களிடத்தில்‌ வாசம்‌ பண்ணும்‌ படிக்கு சீயோன்‌ 
மலையின்மேல்‌ ஏறுவகைக்‌ குறிப்பிடலாம்‌. (2) இந்த சங்கதம்‌ தேவன்‌ 
வரங்களைப்‌ “பெற்றதாகப்‌ பேசுகிறது.” இந்த நிருபத்தில்‌, பவுல்‌ கிறிஸ்துவை 
குறிப்பிட்டு பேசினார்‌ என்பது கெளிவு, அதன்‌ மூலம்‌ வரங்கள்‌ அவரோடு 
சம்பந்தப்படுத்தப்பட்டதாக வசனங்கள்‌ முன்னுரைத்தன. ஆகிலும்‌ பழைய 
ஏற்பாட்டில்‌ மேற்கோள்‌ காட்டப்பட்ட வசனம்‌ கிறிஸ்து வரங்களைக்‌ 
கொடுக்கறொர்‌, பெறுவதில்லை என்று பேசப்பட்டது. தொடர்ந்து, கிறிஸ்து 
பரமேறிப்போன (ன்பு கிறிஸ்துவின்‌ வரங்கள்‌ கொடுக்கப்பட்டதாக 











பவுல்‌ சங்கேத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டுறொர்‌, அதாவது, அவரது மரணம்‌ 
மற்றும்‌ உயிர்த்தெழுதலைத்‌ தொடர்ந்து தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ 
மகிமையடைந்த பின்பு இது நடந்தது. பின்னதாகக்‌ குறிப்பிடப்பட்ட இந்தக்‌ 
கருத்து சங்கதத்துடன்‌ பயன்படுத்தப்பட்டதில்‌ பிரச்சனை எதுவுமில்லை, 





ஆனால்‌ வரங்களைப்‌ பெறுவது கொடுப்பதுபற்றி என்ன? 

யூத டார்கம்ஸ்‌” சங்கதம்‌ 68 ஐப்‌ பயன்படுத்தி மேசோ தேவனுடைய 
பிரமாணத்தைப்‌ பெறுவதற்காக மலையின்மேல்‌ ஏறிப்‌ போவகைக்‌ குறிப்பிட்டு 
பிறகு அவர்‌ இஸ்ரவேலுக்கு பிரமாணத்தைக்‌ கொடுத்தகைக்‌ காட்டினார்‌. 
எபிரேய டார்கம்ஸ்‌ வசனங்களின்‌ மொழிபெயர்ப்பில்‌ பெறுவதாக இருந்ததை 
செப்துவஜிந்த்தில்‌ பெற்றுக்‌ கொள்வதாக மாற்றப்பட்டிருந்தன. மற்றும்‌ மோசே 
இஸ்ரவேலருக்கு பிரமாணத்தைக்‌ கொடுப்பதாக இத்தரிக்கப்பட்டி ருந்தது. 
எபேசியரில்‌ பவுல்‌ இதே காரியத்தைத்‌ தான்‌ செய்திருப்பதாகக்‌ காணுறெது, 
கிறிஸ்துவின்‌ பரமேறுகிற காட்சியும்‌ சபைக்கு வரங்களை அளிப்பதையும்‌ 
வலியுறுத்தியுள்ளார்‌. டார்கம்ஸின்‌ கருத்தில்‌ பவுலுக்கு பரிச்சயமாகியிருக்க 
வேண்டும்‌, சந்தேகமில்லை, பரிசுத்த ஆவியானவர்‌ தம்மை மேற்கோள்‌ 
காட்டும்‌ விஷயத்தில்‌ அனுசரித்துப்‌ போகிறவர்‌. அவர்‌ பின்வருமாறு 
சொல்வதாக எடுத்துக்‌ கொள்ளலாம்‌, “நான்‌ இந்த சங்கீதத்தை எழுதும்படி 
தாவீதை வழி நடத்தி தேவன்‌ சீயோன்‌ மலையின்‌ மேல்‌ ஏறினபோது 
இஸ்ரவேலோடு தமது வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினார்‌, இஸ்ரவேலர்கள்‌ 
தங்கள்‌ தொழுகையையும்‌ ஊழிய சேவையையும்‌ அவருக்கு வரங்களாகக்‌ 
கொடுத்தார்கள்‌. நான்‌ பவுலையும்‌ இந்த சங்க்தத்தைப்‌ பயன்படுத்தும்படி 








207 


வழிநடத்தி கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ உயர்த்தப்‌ பட்டதையும்‌ 
அவர்‌ சபைக்கு அளித்த வரங்களையும்‌ குறித்து வலியுறுத்தும்படி செய்தேன்‌.” 
எபேசியரில்‌ சங்கதம்‌ 68 ன்‌ பயன்பாடு கைக்கொள்ளுகிற விஷயமேயன்றி 
பொழிப்புரை விஷயமல்ல, மேலும்‌ பவுல்‌ பரிசுத்த ஆவியினால்‌ அப்படிப்பட்ட 
5 








பயன்பாட்டினிமித்தம்‌ வழிநடத்தப்பட்டார்‌. 

சங்கதம்‌ 68:18 நடபடிகள்‌ 2:33ன்‌ பின்னணியை உடையதாக 
இருக்கலாம்‌, ஆகையால்‌, பெந்தெகோஸ்தே நாளில்‌ சபையின்‌ ஆரம்பத்துடன்‌ 
தொடர்புடையதாகும்‌. கிறிஸ்து ஏற்கனவே பரமேறிச்‌ சென்றிருந்தார்‌, அந்த 
நாளில்‌ கீழ்ப்படிந்த விசுவாசிகள்‌ மேல்‌ அவர்‌ இரட்சிப்பின்‌ வரத்தையும்‌ 
பரிசுத்த ஆவியின்‌ வரத்தையும்‌ பொழிந்தருளினார்‌ ரடபடிகள்‌ 2:38). 
மகிமையுள்ள கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில்‌ வீற்றிருந்து நடபடிகள்‌ 
2ல்‌ துவங்கி இந்த நாள்‌ வரைக்கும்‌ இதற்கு அப்பாற்பட்ட காலம்‌ வரைக்கும்‌ 





சபைக்கு தேவையான எல்லாவற்றையும்‌ கொடுத்திருக்கிறார்‌. 

அவர்‌ சிறைப்பட்ட வர்களை சிறையாக்கி(னார்‌), இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
கிறிஸ்து பாவம்‌, மரணம்‌, மற்றும்‌ தமது சிலுவையின்‌ மூலம்‌ வந்த கல்லறை 
மற்றும்‌ வெறுமையாக்கப்பட்ட கல்லறை ஆகியவற்றை வெற்றி கொண்ட 
உண்மை குறிப்பிடப்படுகிறது. அவர்‌ பழங்கால ஆட்சியாளர்களைப்‌ 
போல இந்த சத்துருக்களை சிறையாக்கி தங்கள்‌ நாட்டுக்கு அவர்கள்‌ 
தங்கள்‌ பின்னே சிறைபட்டவர்கள்‌ தொடர்ந்துவர போய்ச்‌ சேருவது 
போல ஏறிப்போனார்‌. அவருடைய உயிர்த்தெழுதலைத்‌ தொடர்ந்து. 
வெற்றிகரமாக பரலோகத்திற்குத்‌ திரும்பிப்‌ போனார்‌ (காண்க 1:20, 21). முன்பு 
பாவத்திற்கு சிறைப்பட்டிருந்தவர்கள்‌ இனி எப்போதும்‌ கிறிஸ்துவுக்கென்று 
ஊழியம்‌ செய்யும்‌ படி விடுதலையாகியிருக்கிறார்கள்‌. பவுல்‌ தன்னையும்‌ 
மற்றவர்களையும்‌ கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களென்று குறிப்பிட்டார்‌ 
(ரோமர்‌ 1:1; பிலிப்பியர்‌ 1:1; இத்து 1:1). “ஊழியக்காரன்‌” என்பது ௦/௦5 





என்பதன்‌ மொழியாக்கம்‌, அதன்‌ பொருள்‌ “அடிமை, எப்பொழுதும்‌ பிறருக்கு 
ஊழியஞ்‌ செய்து கொண்டிருப்பவன்‌.” இந்தப்‌ பொருளில்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்கு சிறைப்பட்ட வர்கள்‌ எனலாம்‌. 

வசனங்கள்‌ 9, 10. இவை அடைப்புக்குறிக்குள்‌ கொடுக்கப்பட்ட வாக்கியம்‌, 
இதில்‌ வரும்‌ வலியுறுத்தல்களெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ பரமேறுதலையும்‌ அவர்‌ 
சபைக்கு வரங்களை அளிப்பதும்‌ பற்றியது. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து 
கீழே பூமிக்கு இறங்கி, வாழும்படி வந்து, பாவங்களுக்காக மரித்து, உயிரோடு 
எழுப்படுதலையும்‌ குறிப்பிடுகிறது. இப்பொழுது அவர்‌ “எல்லாவற்றுக்குமேல்‌” 
பரலோகத்துக்கு மறுபடியும்‌ ஏறிப்‌ போனார்‌ (1:21). 

கிறிஸ்து பூமியின்‌ தாழ்விடங்களில்‌ இறங்கினார்‌ என்பதை விளக்கப்படுத்த 
எடுத்துக்‌ கொள்ளும்‌ எந்த பிரயாசமும்‌ அதற்கு அவர்‌ மரித்ததிலிருந்து 
உயிர்த்தெழுதல்‌ வரை அவர்‌ பாதாளத்தில்‌ இருந்தார்‌ எனும்‌ போதனையும்‌ 
(நடபடிகள்‌ 2:27) பவுலின்‌ வலியுறுத்தும்‌ கருத்தை தவற விடுகிறது என்று 
பொருள்படும்‌. அதே போல, இந்த வசனப்‌ பகுதியை விளங்கிக்கொள்ள 
பெந்தெகோஸ்தே நாளில்‌ ஆவியாக இறங்கியது அவருடைய அவதாரம்‌ 
என்பதை நாம்‌ வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டுவதில்லை. பவுலின்‌ கருத்து 
என்ன வென்றால்‌, கிறிஸ்து பூமியில்‌ சிலுவையிலே மரிக்கும்படி இறங்கினார்‌, 
சபைக்கு வரங்களை அளிக்கும்படி பரலோகத்திற்கு ஏறினார்‌ என்பதுதான்‌. 


208 


“தமது ஆவியினாலே வரங்களை சபைக்கு அளிக்கும்‌ செயல்புரிபவரே 
இப்படியாகத்‌ தமது கடமையை நிறைவேற்றிய அவர்தான்‌ பரமேறிச்‌ சென்று 
இப்பிரபஞ்சத்தின்‌ கர்த்தரானார்‌. ”” 

எல்லா வானங்களுக்கும்‌ மேலாக என்பது சங்கதம்‌ 68 லிருந்து 
மேற்கோளாக “உன்னதங்களில்‌” என்பதை தொடர்புபடுத்துகிறது (காண்க 4:8) 
மேலும்‌ அது இப்பிரபஞ்சத்திற்கு (அண்ட சராசரங்களுக்கு மேலாக) கிறிஸ்து 
இருப்பதாக குறிப்பிடப்படுகிறார்‌. சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும்‌ 
அவர்‌ மேலானவர்‌, மேலும்‌ இப்பொழுது அவர்‌ [தேவனுடைய] வலது 
பாரிசத்தில்‌” இருக்கிறார்‌ (1:20). இந்த உயர்வு கிறிஸ்து எல்லாவற்றையும்‌ நிரப்ப 
ஏதுவாக்கியது. கிறிஸ்துவின்‌ உயர்வையும்‌ சர்வலோக ஆளுகையையும்‌ 1:22-23ல்‌ 
சொல்லப்பட்டது குறித்து பவுலின்‌ பார்வையில்‌, அவருடைய பரமேறுதல்‌ சகல 
உலகத்தையும்‌ நிரப்ப ஏதுவான வழியை அவருக்குத்‌ இறந்தது, அது ஆவிக்குரிய 
ரீதியில்‌ தலையாய ஆளுநராக சபைக்கு தலையாகவும்‌ நன்மை செய்பவராகவும்‌ 
எல்லாவற்றையும்‌ நிரப்பத்தக்கவரானார்‌. 


கிறிஸ்து கொடுத்த வரங்கள்‌ (4:13) 


2 அவர்‌ சிலரை அப்போஸ்தலராகவும்‌, சிலரைச்‌ தீர்க்கதரிசிகளாகவும்‌, சிலரை 
சுவிசேஷகராகவும்‌, சிலரை மேய்ப்பராகவும்‌ போதகராகவும்‌ ஏற்படுத்தினார்‌. 


வசனம்‌ 13. கிறிஸ்து பூமியிலே இறங்கி, வெற்றி கொண்ட கர்த்தராக, 
பரலோகத்துக்கு ஏறிப்போய்‌, அதினால்‌ அவர்‌, சபைக்குத்‌ தலையாகவும்‌ 
மனுஷர்களுக்கு வரங்களைக்‌ கொடுக்க இயன்றது. இந்த வசனத்தில்‌, பவுல்‌ 
அவற்றில்‌ சில வரங்களை வரிசைப்படுத்துகிறார்‌. 

முதலாவதாக, அவர்‌ அப்போஸ்தலர்களை பெயரிட்டார்‌. கிறிஸ்து 





பன்னிரெண்டு அப்போஸ்கலா்களைப்‌ பட்டியலிட்ட போது, அவர்கள்‌ 
உயிர்த்தெழுதல்‌ உட்பட சாட்சியிடும்படி தகுதியுடையவர்களானார்கள்‌ 
(நடபடிகள்‌ 1:8, 22, 23; 1 கொரிந்தியர்‌ 9:1, 2) அற்புதங்களைச்‌ செய்தார்கள்‌ 
(2 கொரிந்தியர்‌ 12:12). இந்த மனுஷர்கள்‌ பரிசுத்த “ஆவியினால்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றார்கள்‌” (நடபடிகள்‌ 1:5), அதினால்‌ அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ செய்தியை 
பரிமாறிக்‌ கொள்ளவும்‌ அந்தச்‌ செய்தியை அற்புதங்களால்‌ உறுதிப்படுத்தவும்‌ 
செய்தனர்‌ (நடபடிகள்‌ 1:8; 2:1-4; எபிரெயர்‌ 2:3, 4). அவர்கள்‌ தங்கள்‌ கைகளை 
வைக்றெதினால்‌ அற்புத வரங்களை மற்றவர்களுக்குக்‌ கொடுக்க முடிந்தது 
(நடபடிகள்‌ 6:6; 8:6; 2 தீமோத்தேயு 1:6. 

“அப்போஸ்தலன்‌” எனும்‌ பதம்‌ (ஏற௦51௦/௦5) 80௦3121//6, என்பதன்‌ பெயர்ச்‌ 
சொல்‌, தொகுப்பு வினைச்சொல்லாக 80௦, என்பது “.. லிருந்து” மற்றும்‌ 51௪1/௦, 
“அனுப்புதல்‌” என்பவைகளைக்‌ கொண்டு தொகுக்கப்பட்ட வார்த்தை. 
இதன்‌ கருத்தை எளிமையாகச்‌ சொன்னால்‌ “அனுப்பப்படுதலைமட்டும்‌” 
குறிப்பதில்லை; அது குறிப்பிடப்பட்ட ஊழியத்தினிமித்தம்‌ அனுப்பப்படுதல்‌ 
என்று விவரிக்கப்படுகிறது.” கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கிற ஊழியத்தைக்‌ கொடுத்தனுப்பினார்‌, அது 
தேவனுடைய ராஜ்யத்தின்‌ “நற்செய்தி” (மத்தேயு 10:7; மாற்கு 16:15). 
இந்த அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவின்‌ வரங்களில்‌ ஒன்றாக சபைக்கு 


209 


விளங்கினார்கள்‌. 

அப்போஸ்தலன்‌” எனும்‌ பதம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பலதரப்பட்ட 
பொருளில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது இயேசுவால்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்ட பன்னிருவருக்கு அப்பாற்பட்டும்‌ பேசப்படுகிறது. பின்னர்‌ 





யூதாஸின்‌ இடத்தில்‌ மத்தியா தெரிவு செய்யப்பட்டார்‌ நடபடிகள்‌ 1:12- 
26), மற்றும்‌ தரிசு பட்டணத்தானாகிய சவுல்‌ (பவுல்‌) “அகால பிறவிபோன்ற 
அவர்‌” தெரிந்து கொள்ளப்பட்டார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:8). சபையை தான்‌ 
துன்பப்படுத்தினதினாலே அப்போஸ்தலர்கள்‌ எல்லாரிலும்‌ பவுல்‌ சிறியவன்‌ 
என்றார்‌. இருந்தும்‌ பன்னிருவரில்‌ ஒன்றிலும்‌ தான்‌ குறைவுள்ளவனல்ல 
என்பதை உறுதிப்படுத்தினார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:9; 2 கொரிந்தியர்‌ 11:5; 12:11). 
மற்றவர்கள்‌ - இயேசு, (இயேசுவின்‌ சகோதரனாகெ) யாக்கோபு, மற்றும்‌ 
பர்னபா உட்பட எபிரேயர்‌ 3:1; கலாத்தியர்‌ 1:19; மற்றும்‌ நடபடிகள்‌ 14:14ல்‌ 
அப்போஸ்தலர்‌ என அழைக்கப்பட்டனர்‌; ஆகிலும்‌, அவர்கள்‌ விசேஷித்த 
ஊழியத்தினிமித்தம்‌ மட்டுமேயன்றி மத்தியாவைப்‌ போல்‌ பன்னிருவரில்‌ 
ஒருவராக சேர்க்கப்பட்டு அனுப்பப்பட வில்லை. அப்போஸ்தலரின்‌ பாரம்பரிய 
வம்ஸாவழி என்று ஒன்று இல்லை. உயிர்த்தெழுதலை கண்ணாரக்‌ கண்ட 
சாட்சிகளுக்கப்பால்‌ தகுதி பெறுவோர்‌ ஒருவருமில்லை. அப்போஸ்தலரின்‌ 
ஊழியம்‌ என்றென்றும்‌ நிலைத்திருக்ககக்க வகையில்‌ நிறைவேற்றப்பட்டது. 
மேலும்‌ கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலர்களாக முகல்‌ நூற்றாண்டில்‌ ஊழியம்‌ 
செய்தவர்கள்‌ அவர்களுடைய ஒப்புயர்வற்ற ஊழியம்‌ காரணமாக 
என்றென்றைக்கும்‌ அங்கீகாரம்‌ பெற்றிருப்பார்கள்‌ (காண்க மத்தேயு 19:28; 
வெளிப்படுத்தின விசேஷம்‌ 21:14). 

புதிய ஏற்பாட்டு ஒரு தீர்க்ககரிசிகள்‌ தெய்வீக செய்தியைப்‌ பேசினார்கள்‌.” 
“தீர்க்கதரிசி” என்பதற்கான கிரேக்க வார்த்தை (ஓர௦றh££5) ஒரு செய்தியை 
“பேசுபவர்‌” அல்லது “வெளியிடுபவர்‌” என்று அடையாளப்படுத்துறெது. ' 
புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்‌ விஷயத்தில்‌, “தேவனுக்கென்று பேசுபவர்கள்‌” 
என்று பொருள்‌. தீர்க்கதரிசிகள்‌ சிலவேளைகளில்‌ எதிர்காலத்தைப்‌ 





பேசுபவர்களாயிருந்த போதிலும்‌, அவர்களுடைய பெரிதான செயல்‌ 
தேவனுடைய சத்தத்தைக்‌ குறித்துப்‌ பேசுவதுதான்‌. புதிய ஏற்பாட்டில்‌ சில 
ஜனங்கள்‌ தீர்க்கதரிசிகளாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌: அகபு நடபடிகள்‌ 
11:27, 28; 21:10, 11), அந்தியோகியாவில்‌ சில தீர்க்ககரிசிகள்‌ நடபடிகள்‌ 
13:1), யூதா மற்றும்‌ சீலா ௫டபடிகள்‌ 15:52), மற்றும்‌ பிலிப்புவின்‌ நான்கு 
குமாரத்திகள்‌ (நடபடிகள்‌ 21:9). அப்போஸ்தலர்கள்‌ கிறிஸ்துவினால்‌ குறிப்பாக 
தெரிந்து கொள்ளப்பட்டார்கள்‌, ஆனால்‌ ஒருவர்‌ எப்படி புதிய ஏற்பாட்டு 
சபையில்‌ கர்க்கதரிசியாக வந்தார்‌ என்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. 
தூர்க்கதரிசனம்‌ என்பது ரோமர்‌ 12 மற்றும்‌ 1 கொரிந்தியர்‌ 12 ல்‌ ஆவிக்குரிய 
வரங்களில்‌ ஒன்றாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதாலும்‌, இந்த 
வரங்களெல்லாம்‌ அப்போஸ்தலர்கள்‌ கைகளை வைத்துக்‌ கொடுக்கப்பட்டவை 
என்ற முடிவுக்கு நாம்‌ வந்திருப்பதாலும்‌ (4:7ன்‌ விளக்கவுரையைக்‌ காண்க), 
புதிய ஏற்பாட்டுத்‌ தீர்க்கதரிசிகள்‌ “பக்தி விருத்தியும்‌, புத்தியும்‌, ஆறுதலும்‌” 
தங்களுடைய உள்ளூர்‌ சபையிலே உண்டாகக்‌ தக்கதாக அப்போஸ்தலர்களால்‌ 
தோர்ந்தெடுக்கப்பட்டார்கள்‌ என்பதாக காணப்படுகிறது (1 கொரிந்தியர்‌ 14:3). 
தீர்க்கதரிசன வரத்தைப்‌ பெற்றிருந்தவர்கள்‌ தங்களுக்காக செய்தியை அவர்கள்‌ 


210 


ஆவியானவரின்‌ ஏவுதலினால்‌ பெற்றிருக்க வேண்டுமேயன்றி மற்றவர்களிடம்‌ 
கேட்டோ அல்லது தனிப்பட்ட முறையில்‌ கற்றுக்‌ கொண்டோ வந்ததல்ல. 
தர்க்ககரிசிகள்‌ தேவனுடைய வெளிப்பாடுகளை அறிவிக்கத்‌ தக்கதாக 
கிறிஸ்துவால்‌ ஆதிசபைக்கு கொடுக்கப்பட்ட வரங்களில்‌ ஒன்று. 

அப்போஸ்தலர்களைப்‌ போலவே தீர்க்கதரிசிகள்‌ தெய்வீக 
வல்லமையை பயன்படுத்தி தேவனுடைய செய்தியை பிரசங்கெது 
அவைகளை உறுதிப்படுத்தினார்கள்‌. அவைகள்‌ புதிய ஏற்பாடு எழுதப்பட்டு 
முழுமையாகாதகாலத்திற்கு முன்பு சபை அதன்‌ குழந்தைப்‌ பிராயத்தில்‌ இருந்த 
காலத்தில்‌ சபையின்‌ வளர்ச்சிக்காகவும்‌ விருத்தியடைவதற்கும்‌ உதவும்படி 
கிறிஸ்துவால்‌ கொடுக்கப்பட்ட வரங்கள்‌. அதுவரை, தேவனுடைய செய்தி 
அப்போஸ்கலர்களுக்கும்‌ தீர்க்ககரிசிகளுக்கும்‌ தேவனுடைய ஆவியினால்‌ 
வெளிப்படுத்தப்பட்டது. அவர்களுடைய அறிவிக்கப்பட்ட செய்தி 
கிறிஸ்துவின்‌ சபைக்கு அஸ்திபாரமாக உதவி செய்தது (காண்க 2:20; 3:5). முழு 
புதிய ஏற்பாடும்‌ பூர்த்தியாயெதும்‌, ஏவப்பட்டுப்‌ பேசிய இந்த மனுஷர்களின்‌ 
அவசியம்‌ ஓய்ந்து போனது ஒரு காலத்தில்‌ ஏவப்பட்ட மனுஷருக்குள்‌ 
கொடுக்கப்பட்ட செய்தி பிறகு ஏவப்பட்ட புத்தகத்தில்‌ நிரந்தரமாக 
எழுதப்பட்டாயிற்று. 

சுவிசேஷகர்‌ எனும்‌ பதம்‌ “நற்செய்தியைக்‌ கொடுப்பவர்‌, சுவிசேஷ 
வரலாறை அறிவிப்பவர்‌. ”!! 
(euangelion), “நற்செய்தியைக்‌” குறிப்பிடுகிறது, அது கிறிஸ்துமூலம்‌ 
கிடைக்கப்‌ பெறும்‌ இரட்சிப்பின்‌ செய்தி. சுவிசேஷகனின்‌ கடமைப்‌ 
பணி இந்த செய்தியை அறிவிப்பதாக இருந்தது (8௭12081720). புதிய 
ஏற்பாட்டில்‌ பிலிப்பு சுவிசேஷகன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌ (நடபடிகள்‌ 
21:8), மற்றும்‌ தீமோத்தேயு “சுவிசேஷகனுடைய வேலையைச்‌ செய்யும்படி” 
சொல்லப்பட்டான்‌ (2 தீமோத்தேயு 4:5). இந்த மனுஷர்களுக்கு ஆவிக்குரிய 
வரங்கள்‌ அப்போஸ்தலர்கள்‌ கைகளை வைப்பதன்‌ மூலம்‌ கொடுக்கப்பட்டது 
(நடபடிகள்‌ 6:5; 8:6; 2 தீமோத்தேயு 1:6), சுவிசேஷ ஊழியத்தில்‌ வரங்கள்‌ ஒரு 
இயல்பாய்‌ இருக்கும்‌ காரியமல்ல. முதலாம்‌ நூற்றாண்டிலிருந்து இன்று வரை, 
கிறிஸ்துவின்‌ நற்செய்தியை அறிவிப்பது சபையின்‌ ஊழியத்தைக்‌ கொண்டு 
செல்வதில்‌ முக்கிய பகுதியாக இருந்துள்ளது. முதல்‌ நூற்றாண்டு சுவிசேஷகர்கள்‌ 
விசேஷித்த ஆவிக்குரிய வரங்கள்‌ கொடுக்கப்பட்டு அவர்கள்‌ தங்கள்‌ பணிகளை 
செய்ய ஏதுவாக்கப்‌ பட்டனர்‌. இன்று, தேவன்‌ சுவிசேஷகா்களுக்கு விசேஷித்த 
புத்தகம்‌ ஒன்றைக்‌ கொடுத்திருக்றொர்‌, அது ஏவப்பட்ட புதிய ஏற்பாடு, 
அதிலிருந்துதான்‌ அவர்கள்‌ நற்செய்தியை பிரசங்கிக்கிறார்கள்‌. 

சுவிசேஷகர்கள்‌ உள்ளூர்‌ சபைகளுடன்‌ ஊழியஞ்செய்கார்கள்‌, பவுல்‌ 


“சுவிசேஷம்‌” என்பதன்‌ கிரேக்க வார்த்தை, 


எபேசு சபையில்‌ உதவும்படி தீமோத்தேயுவை பவுல்‌ உபதேசிப்பதன்‌ மூலம்‌ 
காணுகிறது (1 தீமோத்தேயு 1:38, 4). அவர்களுடைய ஊழியம்‌ பெரும்பகுதி 
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும்‌ உள்ளூர்‌ சபைகளை நாட்டுவதுமே 
(காண்க நடபடிகள்‌ 8:5-12). அப்போஸ்தா்கள்‌ எல்லா (உள்ளூர்‌) 
சபைகளுடனும்‌ அவர்கள்‌ ஊழியம்‌ செய்தார்கள்‌ என்ற முடிவுக்கு வரக்கூடும்‌ 
(2 கொரிந்தியர்‌ 11:28), இர்க்கதரிசிகள்‌ சபைகளுக்குள்‌ ஊழியஞ்செய்தார்கள்‌ 
(1 கொரிந்தியர்‌ 1.2; 14), சுவிசேஷகர்கள்‌ புதிய சபைகளை ஸ்தாபிதம்‌ பண்ணி 
உள்ளூர்‌ சபைகளை போஷித்து வழிநடத்தினர்‌ (கத்து 1:5). 


211 


மேய்ப்பர்கள்‌ என்பது ற௦ப்ச&, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, பொருள்‌ 
“மேய்ச்சலைக்‌ கொடுப்பவர்‌.” கூலியாள்‌ மந்தைக்கு மிரட்டல்‌ வரும்‌ போது 
ஆடுகளை விட்டு ஓடிப்போவான்‌ என்றும்‌, மேய்ப்பன்‌ ஆடுகளுக்காக 
குன்‌ ஜீவனையும்‌ கொடுக்கிறான்‌ என்றும்‌ இயேசு சொன்னார்‌ (யோவான்‌ 
10:11-13). ஒரு உண்மையான மேய்ப்பன்‌ தன்‌ ஆடுகளுக்காக அக்கறை 
கொண்டிருப்பதால்‌ அவைகளுக்கு போஷாக்கைக்‌ கொடுப்பதற்கும்‌ அப்பால்‌ 
அதிக உதவிகளை அவைகளுக்குச்‌ செய்கிறான்‌. புதிய ஏற்பாடு சபையின்‌ 
தலைமை ஸ்தானத்தில்‌ இருப்பவர்களுக்கு ஒரே பதவியைக்‌ குறிக்கும்‌ 
மூன்று வார்த்தைகளைப்‌ பேசுகிறது. இந்த மனுஷர்கள்‌ “மேய்ப்பர்கள்‌,” 
“மூப்பர்கள்‌” மற்றும்‌ “கண்காணிகள்‌” என்று அழைக்கப்படுகின்றனர்‌. இந்த 
மூன்று பதங்களும்‌ பவுல்‌ எபேசு பட்டணத்து சபையின்‌ “மூப்பர்களைச்‌ 
சந்தித்துப்பேசும்‌ போது குறிப்பிட்டார்‌” நடபடிகள்‌ 20:17, 28). “மூப்பர்கள்‌” 
என்பது றரe$ம்ய£ர௦5 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, அதன்‌ பொருள்‌ “மூப்பு 
அடைந்த மனுஷர்களின்‌ கூட்டம்‌.” சபையைப்‌ பொறுத்தமட்டில்‌, இந்தப்‌ 
பதம்‌ விசுவாசத்தில்‌ அதிக வளர்ச்சி பெற்றவர்கள்‌, புதிதாக மனமாற்றப்‌ 
பட்டவரா்களல்ல (1 தீமோத்தேயு 3:6. எபேசு சபை மூப்பர்களுக்கு, பவுல்‌ 
சொன்னார்‌, “உங்களைக்‌ குறித்தும்‌, தேவன்‌ தம்முடைய சுய இரத்தத்தினாலே 
சம்பாதித்துக்‌ கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்குப்‌ பரிசுத்த ஆவி 
உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையுங்குறித்தும்‌, 
எச்சரிக்கையாயிருங்கள்‌” (நடபடிகள்‌ 20:28). “கண்காணி,” என்பதற்கு (eறi5ko- 
௦84), என்பது மூப்பர்களின்‌ பணியைக்‌ குறிப்பிடுகிற கிரேக்க வார்த்தையின்‌ 
மொழிபெயர்ப்பு, அந்தப்‌ பணி மந்தையை மேற்பார்வையிட்டுக்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுதல்‌. பவுல்‌ தொடர்ந்து நடபடிகள்‌ 20:28ல்‌, மூப்பர்கள்‌, அல்லது 
கண்காணிகள்‌, “தேவனுடைய சபையை மேய்க்க” வேண்டியவர்கள்‌. இந்த 
விளக்கம்‌ நம்மை மீண்டும்‌ எபேசியர்‌ 4ற்கு கொண்டு வருகிறது: “மேய்ப்பர்கள்‌,” 
“தாண்காணிகளாகவும்‌” “மூப்பர்களாகவும்‌” இருக்கிறார்கள்‌. 

ஒவ்வொரு (உள்ளூர்‌) சபையிலும்‌ மூப்பர்கள்‌ நியமிக்கப்பட்டிருந்தார்கள்‌ 
என புதிய ஏற்பாடு போதிக்கிறது (நடபடிகள்‌ 14:23). ஒரு உள்ளூர்‌ சபையிலே 
பன்மை (பல) மூப்பர்கள்‌ எப்பொழுதும்‌ நியமிக்கப்பட்டார்கள்‌, அவர்கள்‌ 
விசேஷித்த தகுதியாம்‌சங்களைப்‌ பெற்றிருந்தார்கள்‌ (1 தீமோத்தேயு 3:1-7; 
தத்து 1:5-9). சபைகள்‌ வளரும்‌ போது ஓவ்வொரு உள்ளூர்‌ சபையும்‌ சுய 
ஆட்சி முறையைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ என்பது தேவனுடைய திட்டம்‌, 
மூப்பர்களின்‌ வழிகாட்டலில்‌ கிறிஸ்துவுக்கு ஊழியம்‌ செய்ய வேண்டும்‌. 
அந்தந்த உள்ளூர்‌ சபைகளைக்‌ காட்டிலும்‌ பெரிய அமைப்புகள்‌ பூமிக்குரிய 
ரீதியில்‌ இருப்பதாக புதிய ஏற்பாட்டு சபை கொண்டிருக்க வில்லை. உள்ளூர்‌ 
சபைகள்‌ ஒன்று சேர்ந்து பொதுவான இலக்குகளை எட்ட பாடுபட்டன 
(காண்க 2 கொரிந்தியர்‌ 8; 9), இருப்பினும்‌ அவரவர்‌ சுதந்தரத்தை அவரவர்‌ 
தக்க வைத்துக்‌ கொண்டனர்‌. கிறிஸ்து சபைக்கு “மேய்ப்பர்கள்‌,” அல்லது 
“மூப்பர்கள்‌,” அல்லது “கண்காணி” களாகிய வரங்களைக்‌ கொடுத்து சபை 
ஒருபோதும்‌ இந்தக்‌ குறையோடு இருக்கக்‌ கூடாது என்பதற்காக எப்போழுதும்‌ 
இந்த வரங்களை அளித்தார்‌. 

கிரேக்க வார்த்தையில்‌ வரும்‌ “அப்போஸ்தலர்கள்‌,” “இர்க்கதரிசிகள்‌,” 
“சுவிசேஷகர்கள்‌,” மற்றும்‌ “மேய்ப்பர்கள்‌,” போன்று போதகர்கள்‌ 


212 


எனும்‌ பதம்‌ கிரேக்க மொழியின்‌ முன்னிடைப்‌ பெயர்ச்‌ சொல்‌ எதுவும்‌ 
குறிப்பிடப்படவில்லை. சில விரிவுரையாளர்கள்‌ “மேய்ப்பார்கள்‌” எனும்‌ 
வார்த்தையும்‌ “போதகர்கள்‌” எனும்‌ வார்த்தையும்‌ ஒரே கூட்டத்தைக்‌ 
குறிக்கும்‌ ஆதலால்‌ இது “மேய்ப்பர்களாகிய போதகர்கள்‌” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும்‌ என்று நம்புறொர்கள்‌. இரண்டு 
பணிகளுமே உள்ளூர்‌ சபையில்‌ ஒன்றுக்‌ கொன்று அருகாமையில்‌ செயல்படும்‌ 
ஊழியங்கள்‌, ஆதலால்‌ இரண்டிற்கும்‌ ஒரே முன்னிடைப்‌ பெயர்‌ சொல்‌ 
லப்பட்டுள்ளது.'” மேய்ப்பர்கள்‌ அனைவரும்‌ போதகர்களாக இருந்தார்கள்‌ 
(1 தீமோத்தேயு 3:2) ஆனாலும்‌ எல்லா போதகர்களும்‌ (ஆசிரியர்களும்‌) 
மேய்ப்பர்களாக இருந்தார்கள்‌ என்பதற்கு எந்த அறிகுறியும்‌ இல்லை. 

ஒரு போதகர்‌ (ஆசிரியர்‌) என்பவர்‌ தேவனுடைய வசனத்தை மற்றவர்களுக்கு 
போதிப்பவர்‌ நடபடிகள்‌ 18:11). கிரேக்க வார்த்தையான 41888/2/02 என்பது 
புதிய ஏற்பாட்டில்‌ ஒரு முதன்மைத்துவம்‌ வாய்ந்த வார்த்தை, மற்றும்‌ அது 
பலதரப்பட்ட வடிவங்களில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. விசுவாசமுள்ள 





மனுஷர்கள்‌ விசுவாசமுள்ளவர்களுக்குப்‌ போதிக்க உண்மையுள்ளவர்களுக்குப்‌ 
போதித்து, அவர்கள்‌ வேண்டும்‌ என்பது தேவனுடைய திட்டம்‌ (2 தீமோத்தேயு 
2:2). அனைத்துப்‌ போதகர்களும்‌ ஒரே விதமான போதனையை போதிப்பது 
அவசியமாகக்‌ கருதப்‌ பட்டது (1 கொரிந்தியர்‌ 4:17; 1 தீமோத்தேயு 1:3), மற்றும்‌ 
கள்ளப்‌ போதகர்களைக்‌ குறித்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது (2 பேதுரு 
2:1). போதிக்கும்‌ கடமை மிகவும்‌ பொறுப்பு வாய்ந்தது “உங்களில்‌ அநேகர்‌ 
போதகர்களாகாதிருப்பீர்களாக” என்று யாக்கோபு சொன்னார்‌ (யாக்கோபு 
3:1). போதிப்பதில்‌ கட்டளைகளும்‌, புத்திசொல்லுதலும்‌, அறிவுறுத்தலும்‌, 
உபதேசங்களும்‌ உள்ளடக்கியுள்ளன (ரோமர்‌ 2:18; கொலோசெயர்‌ 3:16; 
1 தீமோத்தேயு 4:11; 6:2). 

அவிக்குரிய வரங்களில்‌ ஒன்றாகிய போதனை (1 கொரிந்தியர்‌ 12:28, 29), 
அற்புத சக்தியாக வெளிப்பாட்டையும்‌ அறிவித்தலையும்‌ கொண்டிருந்தது, 
ஆதிசபையிலே போதகர்கள்‌ இருந்தார்கள்‌, அவர்களுக்கு ஆவிக்குரிய வரம்‌ 
இருந்ததோ இல்லையோ ஆனால்‌ மற்றவர்களிடம்‌ கற்றவைகளிலிருந்து 
போதித்தார்கள்‌. அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கண்ட புதிய ஜீவனையுடைய 
வாழ்வைக்‌ குறித்தும்‌ அவர்களுடைய வாழ்வில்‌ சுவிசேஷத்தை வாழ்வது 
குறித்தும்‌ மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உபதேசம்‌ பண்ணினார்கள்‌ (காண்க 4:17-32). 
போதகர்கள்‌ எப்போதுமே சபைக்கு கிறிஸ்துவால்‌ கொடுக்கப்பட்ட வரமாக 
இருந்தார்கள்‌, இருப்பார்கள்‌, ஏனெனில்‌ தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட 
சித்தத்தைப்‌ போதிப்பது கிறிஸ்தவர்களின்‌ வளர்ச்சிக்கு எப்போதும்‌ 
முக்கியமானதாக இருக்கும்‌ (1 பேதுரு 2:2). 


கிறிஸ்து கொடுத்த வரங்களின்‌ நோக்கம்‌ (4:12) 


பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்‌ பொருட்டு, சுவிசேஷ 
ஊழியத்தின்‌ வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபையானது பக்தி 
விருத்தி அடைவதற்காகவும்‌. 

வசனம்‌ 12. அடுத்ததாக பவுல்‌ சபைக்கு இந்த வரங்களை கிறிஸ்து 


213 


கொடுத்ததற்கான காரணங்களை கொடுக்கிறார்‌. NASB மொழிபெயர்ப்பில்‌ 
இந்த வரங்கள்‌ கொடுக்கப்பட்டதற்கான இரண்டு காரணங்களைக்‌ 
கொடுக்கிறது, ஆனால்‌ கிரேக்க வசனப்பகுதி மூன்று காரணங்களை முன்‌ 
வைக்கிறது. இந்த வசனம்‌ ஆங்கிலத்தில்‌ (௦5, “f௦ா”), (“பொருட்டு”) என்று 
துவங்குகிறது, ஆனால்‌ இரண்டு சொற்றொடர்களும்‌ (6) “உள்ளாக” 
அல்லது “நோக்கி”) என்று துவங்குகிறது. இந்த உண்மையே ஒருவேளை NASB 
வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள்‌ வரங்களின்‌ நோக்கங்களை இரண்டாகக்‌ 
குறைத்திருக்கலாம்‌, றா௦5 என்ற வார்த்தையும்‌ ௪5 என்ற வார்த்தையின்‌ இரண்டு 
பயன்பாடுகளும்‌ குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம்‌ எதுவுமில்லாதிருந்த போதும்‌ 
மொழிபெயர்ப்பாளர்கள்‌ அப்படிச்‌ செய்திருக்கலாம்‌. ரோமர்‌ 3:25, 26ல்‌, 
பவுல்‌ தேவனுடைய நீதியை அறிமுகப்படுத்தும்படி ௪5 எனும்‌ வார்த்தையை 
ஒரு வசனத்திலும்‌, றா09$ எனும்‌ வார்த்தையை அடுத்த வசனத்திலும்‌ 
பயன்படுத்தினார்‌. வசனம்‌ 12 ன்‌ மூன்று முன்னிடைச்‌ சொல்லின்‌ 
மாற்றம்‌ மூன்று முன்னிடைச்‌ சொற்களையும்‌ வரங்களின்‌ நோக்கங்களாக 
அடையாளப்படுத்தும்படி எழுதும்‌ முறையிலும்‌ வேறுபாடுகள்‌ 
இருந்திருக்கலாம்‌. 

முதலாவதாக, கிறிஸ்து கொடுத்த வரங்களின்‌ நோக்கம்‌ பரிசுத்தவான்கள்‌ 
சீர்பொருந்த வேண்டுமென்பதற்காக இருந்தது. “சீர்பொருந்தும்‌ பொருட்டு” 
எனும்‌ இந்தப்‌ பெயர்ச்சொல்‌ (415௦05, என்ற வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு, 
இவ்வார்த்தை புதிய ஏற்பாட்டில்‌ இங்கு மட்டுமே காணப்படுகிறது. இதன்‌ 
பொருள்‌ “முற்றிலும்‌ ஆயத்தப்படுத்துகல்‌,” “முழுவதுமாக தயார்படுத்தி, 
பூரணமாக வைத்திருக்கும்‌ செயல்‌” என்பது.!£ இதன்‌ வினைச்‌ சொல்‌ 
வடிவம்‌ பவுலின்‌ எழுத்துக்களில்‌ அநேக முறை காணப்படுகிறது. இந்த 
வசனத்தில்‌, பொருள்‌ என்னவெனில்‌ சபைக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
வரங்களான  ஊழியங்களின்‌ பொருள்‌ சபையின்‌ அங்கத்தினர்களை 
ஒன்றிணைத்து அவர்களைத்‌ தேவனுடைய வழியில்‌ பயிற்றுவித்து சபையை 
பரிபூரணப்படுத்துவது என்று பவுல்‌ அடையாளப்படுத்தினார்‌. 

சுவிசேஷ ஊழியத்தின்‌ வேலைக்காகவும்‌ என்பது இரண்டாவது 





முன்னிடைச்‌ சொற்றொடராக பவுலால்‌ பயன்படுத்தப்பட்டது. அவர்‌ 
விளக்கப்படுத்தி தலைமைத்துவ கடமைகள்‌ என்பது சபை ஊழியம்‌ 
செய்பவர்களால்‌ சபை நிறைந்து காணப்பட வேண்டும்‌ என்றார்‌. கிரேக்க 
பதத்தில்‌ இந்தவித ஊழியம்‌ பலதரப்பட்ட பயன்பாடாகப்‌ பேசப்படுகிறது. 
அது பவுலின்‌ ஊரழியத்திற்கும்‌ (2 கொரிந்தியர்‌ 3:8, 9; 4:1), அவருடைய உடன்‌ 
ஊழியர்களுக்கும்‌ (1 கொரிந்தியர்‌ 16:15), அர்க்கிப்பையும்‌ (கொலோசெயர்‌ 
4:17), மற்றும்‌ தீமோத்தேயுவையும்‌ (2 தீமோத்தேயு 4:5), குறிப்பிடுகிறது. 
மாற்கு 10:43ல்‌ குறிப்பிடப்படுகிற “பணிவிடைக்காரன்‌” என்ற பெயர்ச்‌ சொல்‌ 
பரலோக இராஜ்யத்தில்‌ எவன்‌ பெரியவனாயிருப்பான்‌ என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. இதே வார்த்தைதான்‌ அரசு அலுவலர்களுக்கும்‌ “பணியாளர்‌” 
என்று பயன்படுத்தப்பட்டது (ரோமர்‌ 13:4), அதுவே தான்‌ சபையில்‌ உள்ள 
உதவிக்காரர்களுக்கும்‌ (1 தீமோத்தேயு 3:8). பயன்படுத்தப்பட்டது. ஊழியஞ்‌ 
செய்வதே முதல்‌ நூற்றாண்டு சடையின்‌ முக்கியமான குணாதிசயமாக இருந்தது, 
ஆதலால்‌ கிறிஸ்து சபைக்கு வரங்களையளித்து, “சுவிசேஷ ஊழியத்தைச்‌ 
செய்ய” ஏதுவாக்கினார்‌. 








214 


கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபை பக்திவிருத்தியடையும்‌ படியாக, என்பது 
மூன்றாவது முன்னிடைச்‌ சொற்றொடர்‌ சபைக்கு இந்த வார்த்தைகளை 
கிறிஸ்து கொடுத்ததற்கான நோக்கத்தை விளக்கப்படுத்துறெது. பக்திவிருத்தி 
யடையும்படி. அடையும்படி என்பது “கட்டப்படும்‌” எனும்பொருளில்‌ 





[13 


ஒரு 
வீட்டைக்கட்டுதல்‌” என்பது போன்றது.” இங்கே பயன்படுத்தப்பட்ட “இந்த 
வார்த்தையின்‌ பொருள்‌ பக்தி விருத்தியடையச்‌ செய்தல்‌” இந்த வரங்கள்‌ 
கிறிஸ்துவின்‌ சபையாகிய சரீரத்தின்‌ அங்கத்தினர்கள்‌ ஆவிக்குரிய வளர்ச்சி 
பெற்று கட்டப்படும்‌ கருத்தாக விவரிக்கிறது (காண்க 1:22, 23). 

அப்போஸ்தலர்‌, தீர்க்கதரிசிகள்‌, மேய்ப்பர்கள்‌, சுவிசேஷகர்கள்‌, 
மற்றும்‌ போதகர்கள்‌ ஆகியவார்களைக்‌ கொண்டு முதல்‌ நூற்றாண்டுகளினுடே 
சபை முறையாய்‌ இயங்க கிறிஸ்து ஏதுவாக்கினார்‌. இந்த செயல்முறையில்‌ 
காணும்‌ அற்புத நிகழ்வுகள்‌ (ஏவப்பட்டு செய்தியை வெளிப்படுத்து, 
வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்த அற்புதங்களை 
நிகழ்த்துவதும்‌) புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள்‌ ஒரு முழுமையானதும்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டதுமான வெளிப்பாட்டை அடையும்‌ வரை, அற்புத 
வரங்கள்‌ தேவைப்பட்டிருந்தது, முழுமைபெற்ற போது கிறிஸ்தவ சட்ட திட்டத்‌ 
தொகுப்பில்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது. (காண்க “மேலும்‌ கற்க: கிறிஸ்தவ 
சட்டத்திட்டத்‌ தொகுப்பு.) இன்று, மேலும்‌ வெளிப்படுத்தப்படுகலோ 
அல்லது அற்புதங்களால்‌ உறுஇப்படுத்தப்படுகலோ தேவையில்லை ஏனெனில்‌ 
நிறைவுற்றதும்‌. முழுமை பெற்றதும்‌. அதிகாரம்‌ பெற்றதுமான தேவனுடைய 
வசனம்‌ ஏவப்பட்ட ஒரு புத்தகமாக நமக்கு இருக்கிறது (2 தீமோத்தேயு 3:16, 
17; 1 பேதுரு 4:11; யூதா 3). 


(0௦ik0dome)  மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது உருவகமாக 








கிறிஸ்து கொடுத்த வரங்களின்‌ இலக்குகள்‌ 
(4:11, 14-16) 


குழந்தைப்‌ பிராயச்சபையின்‌ வளர்ச்சி (4:11) 


"மேலும்‌ நாம்‌ அனைவரும்‌ தேவனுடைய குமாரனைப்‌ பற்றும்‌ 
விசுவாசத்திலும்‌ அறிவிலும்‌ ஒருமைப்பட்ட வர்களாக, கிறிஸ்துவினுடைய 
நிறைவான வளர்ச்சியின்‌ அளவுக்குத்‌ தக்க பூரண புருஷராரும்‌ வரைக்கும்‌. 


வசனம்‌ 11. பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தி, சுவிசேஷத்தின்‌ வேலைக்காக, 
கிறிஸ்துவின்‌ சரீரமாகிய சபை பக்தி விருத்தியடையும்‌ வரை நாம்‌ அனைவரும்‌ 
தேவனுடைய குமாரனைப்‌ பற்றும்‌ விசுவாசத்தில்‌ தொடரவேண்டும்‌. 
“வரைக்கும்‌” என்பது எவ்வளவு காலம்‌ அற்புத நிகழ்வுகள்‌ கிறிஸ்துவின்‌ 
வரங்களாக நீடித்திருக்கும்‌ என்பதற்கான காலத்தைக்‌ குறிப்பிடுகிற 
முன்னிடைச்‌ சொற்றொடர்‌ இது. ஏவப்பட்ட மனுஷர்கள்‌ அவைகளின்‌ 
ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு, இந்த வரங்கள்‌ ஓய்ந்து போகும்‌. 
எப்பொழுதுமே சபையிலே விசேஷித்த நோக்கத்திற்காக அனுப்பப்படும்‌ 
நபர்கள்‌ இருப்பார்கள்‌, ஆகிலும்‌ அப்போஸ்தலர்த்துவம்‌ ஒழிந்து போகும்‌ 
வகையில்‌ கொடுக்கப்பட்டது. சபையிலே தீர்க்ககரிசிகளின்‌ வல்லமையோடும்‌ 


215 


உறுதியோடும்‌ பேசுபவர்கள்‌ சபைக்குத்‌ தேவை, ஆகிலும்‌ தீர்க்கதரிசன வரம்‌ 
ஒழிந்து போயிற்று. சபைக்கு எப்போதுமே சுவிசேஷகர்கள்‌ தேவை மற்றும்‌ 
தேவனுடைய வசனத்தைப்‌ போதிக்கும்‌ போதகர்களும்‌ உள்ளூர்‌ சபைகளிலும்‌ 
சுவிசேஷேதளங்களிலும்‌ தேவை, ஆனால்‌ அவர்களின்‌ செய்தி இப்பொழுது 
நிறைவேறின (அல்லது பூர்த்தியான) வசனங்களைப்படிப்பதன்‌ மூலமே 
வரவேண்டும்‌. உள்ளூர்‌ சபைகளை எப்பொழுதும்‌ போஷித்துக்‌ காப்பாற்ற 
மேய்ப்பர்கள்‌ அவசியம்‌, ஆதலும்‌ இன்று அவர்கள்‌ வெளிப்படுத்தப்பட்ட 
தேவனுடைய வசனத்தினால்‌ போதிக்கப்பட்டு அதினால்‌ தகுதி பெற்று மற்றும்‌ 
நியமனம்‌ பெற்று அதன்படி பேசுகிறவார்களாக வேண்டும்‌. பவுல்‌ சபையின்‌ 
குழந்தைப்‌ பிராயத்தை மனதில்‌ கொண்டு, அன்றிருந்த கிறிஸ்தவர்கள்‌ 
நிறைவு பெற்ற புதிய ஏற்பாட்டை உடையவர்களாயிராமலிருந்தமையால்‌ 
அவர்களுக்கு அற்புத வரங்கள்‌ தேவைப்பட்டிருந்த வேளையில்‌ எழுதினார்‌. 
சபை வளர்ச்சியடைந்து முழுமை பெற்று வந்த நேரத்தில்‌, தேவனுடைய 
முழுமையான வெளிப்பாடு உண்டான போது, இந்த அற்புத வரங்கள்‌ ஒழிந்து 
போகும்‌. 

குழந்தைப்‌ பிராயத்தில்‌ இருந்த சபை ஒருமைப்பாட்டைக்‌ காத்து 
கொள்ள மூன்று வழிகளைக்‌ கொண்டிருக்க வேண்டியிருந்தது. முதலாவதாக, 
அங்கத்தினர்‌ “விசுவாசத்தில்‌ ஒருமையைக்‌ காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌.” 
“விசுவாசம்‌” (றம), என பவுல்‌ சொன்னது “பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை 
ஒப்புக்‌ கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக” (யூதா 3), அதாவது கிறிஸ்தவ 
மார்க்கம்‌ என்று அர்த்தப்படுத்தினார்‌. புதிய ஏற்பாட்டில்‌ “விசுவாசம்‌” என்பது 
இந்த வகையில்‌ தான்‌ பெரும்பாலும்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. பெயர்ச்சொல்‌ 
லுக்கு முன்பு சுட்டுச்சொல்‌ தெளிவானதாய்க்‌ குறிப்பிடப்பட்டது (காண்க 
நடபடிகள்‌ 6:7; 13:8; 14:22; கலாத்தியர்‌ 1:23; 6:10) பிலிப்பியர்‌ 1:27ல்‌, பவுல்‌ 
“விசுவாசத்தை” “சுவிசேஷம்‌” என்று அடையாளப்படுத்தினார்‌. சபைக்கு 
சபைக்கென தேவன்‌ கொடுத்த செய்தி, புதிய ஏற்பாடு நிறைவு பெற்றபோது 
ஒருமைப்பட்டது; ஆகையால்‌ விசுவாசத்தின்‌ ஒருமைப்பாடு அடையப்படும்‌. 

சபையானது தேவனுடைய குமாரனை அறிறெ அறிவின்‌ 
ஒருமைப்பாட்டை அடையவேண்டும்‌. மீண்டுமாக, கிறிஸ்துவைப்‌ பற்றி சபை 
அறிய வேண்டிய எல்லாவற்றையும்‌ முழுமையடைந்த புதிய ஏற்பாடு வழங்கும்‌. 
புதிய ஏற்பாடு முழுமையாக எழுதப்பட்டு, ஒழுங்குபடுத்தப்பட்ட போது, 
எல்லா காலத்திற்குமாக “அந்த விசுவாசம்‌” மற்றும்‌ “அந்த அறிவு” சபைக்கு 
வெளிப்படுத்தப்படும்‌. 

சபையானது பூரணமடைறெ, பூரண புருஷராகும்‌ போது என்ற 
சாராம்ஸத்தில்‌, ஒருமையை அடைய வேண்டும்‌. “பூரணம்‌”  (ரeleios) 
என்பது “பரிபூரணம்‌” அல்லது “முழுமை” என பொருள்படும்‌.” 
மேலும்‌, டெலியோன்‌ என்பது “ஒரு முழு மனுஷனாக முதிர்வு அடைவதை 
குறிக்கும்‌, ... குழந்தைப்‌ பருவத்துக்கு முரணானது இது”; “பாவமில்லாத” 
(anamarfétos) என்று அர்த்தப்படும்‌ பரிபூரணத்தைக்குறிப்பதாக குழப்பமடைந்து 
விடக்கூடாது.”? பவுல்‌ இங்கே தனிப்பட்ட சபை அங்கத்தினர்களைக்குறித்து 
எதுவும்‌ பேசுவதில்லை, மாறாக உலகளாவிய சபையைக்‌ குறித்தே பேசுகறொர்‌. 
“நாம்‌ எல்லாரும்‌” என்று முன்பு ஒருமுறை குறிப்பிட்டார்‌ - அதாவது, 
முழு சபையையும்‌, அதின்‌ தேவனால்‌ வெளிப்படுத்தப்பட்ட வளர்ச்சியை, 











216 


மேற்கொண்டு அற்புத வரங்கள்‌ எதுவும்‌ அவசியப்படாத முழுமை 
அடைவதைக்‌ குறிக்கிறது. 

கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின்‌ அளவுக்குத்தக்க என்பது 
“பூரணப்‌ புருஷனின்‌” வளர்ச்சி இப்பொழுதுதான்‌ குறிப்பிடப்பட்டது. 
சபையை பவுல்‌ “ஒரே புதிய மனுஷனாக” 2:15லும்‌ “கிறிஸ்துவின்‌ நிறைவு” 
குறித்து 1:23லும்‌ ஒப்பிட்டு விளக்கமளித்தார்‌. இந்த “நிறைவு” பெற்ற “வளர்ச்சி,” 
ஒரு முழுமை பெற்ற வெளிப்பாட்டைக்‌ கொண்டது, சபை என்னவாக இருக்க 
வேண்டுமென்று முற்பட்ட தோ, அதாவது, “கிறிஸ்துவின்‌ நிறைவுக்குத்தக்கதாக” 
சபை வளரும்படி எதிர்பார்த்தபடி முழுமையைப்‌ பெற்றது. இந்த “நிறைவு” 
ஆரம்பத்திலிருந்கே தேவனுடைய திட்டமாக இருந்தது (காண்க 1:23; 3:11). 
சபைக்கு நிறைவு பெற்ற புதிய ஏற்பாடு கிடைத்தபோது அற்புத வரங்கள்‌ 
அதற்குத்‌ தேவைப்படவில்லை, அது தன்னுடைய வளர்ச்சியை அல்லது பூரண 
புருஷத்தன்மையை அடைந்தது. 





சரீரத்தில்‌ தனிப்பட்ட (ஒவ்வொரு) அங்கத்தினரின்‌ வளர்ச்சி (4:14-16) 
“நாம்‌ இனிக்‌ குழந்தைகளாயிராமல்‌, மனுஷருடைய சூதும்‌ 
வஞ்சிக்கிறதற்கேதுவான குந்திரமுள்ள போதகமாகிய பலவித 
காற்றினாலே அலைகளைப்‌ போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல்‌, 
அன்புடன்‌ சத்தியத்தைக்‌ கைக்‌ கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ 
எல்லாவற்றிலேயும்‌ நாம்‌ வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படிச்‌ 
செய்தார்‌. அவராலே சரீரம்‌ முழுவதும்‌, அதற்கு உதவியாயிருக்கிற சகல 
கணுக்களினாலும்‌ இசைவாய்க்‌ கூட்டி இணைக்கப்பட்டு, ஒவ்வொரு 
அவயவமும்‌ தன்தன்‌ அளவுக்குத்‌ தக்கதாய்‌ கிரியை செய்றெபடியே, 
அது அன்பினாலே தனக்குப்‌ பக்திவிருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாகச்‌ 
சரீரவளர்ச்சியை உண்டாக்குகிறது. 


வசனம்‌ 14. முழுவளர்ச்சியைப்‌ பெற்றிராத குழந்தைப்‌ பருவ சபைக்கு 
பவுல்‌ எழுதிய போதும்‌, அவர்‌, நாம்‌ இனிக்‌ குழந்தைகளாயிராமல்‌, 
மனுஷருடைய சூதும்‌ தந்திரமுமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே 
அலைகளைப்‌ போல அடிபட்டு அலைறெவர்களாயிராமல்‌ என்று சொன்னார்‌. 
எது உண்மையான போதனை எது உண்மையானகல்ல என்பதை சடையார்‌ 
எப்படி அறிந்திருக்க முடியும்‌? சபை தனது குழந்தைப்பருவத்தில்‌ பெற்றிருந்த 
ஆவிக்குரிய வரங்களில்‌ ஒன்று “ஆவிகளைப்‌ பகுத்தறிதல்‌” (1 கொரிந்தியர்‌ 
12:10) அது சத்தியத்தையும்‌ சத்தியமல்லாதகையும்‌ பகுத்துப்‌ பார்க்க உதவியது. 
புதிய ஏற்பாட்டின்‌ நிறைவு, வசனமே சத்தியத்திலிருந்து அசத்தியத்தைப்‌ 
பிரித்துபார்க்கும்‌ அளவு கோல்‌. 





பவுல்‌ இந்தக்‌ கோட்பாட்டை பிலிப்பியரில்‌ பேசினார்‌: 


நான்‌ அடைந்தாயிற்று, அல்லது முற்றும்‌ கேறினவனானேன்‌ 
என்று எண்ணாமல்‌, கிறிஸ்து இயேசுவினால்‌ நான்‌ எதற்காகப்‌ 
பிடிக்கப்பட்டேனோ அதை நான்‌ பிடித்துக்‌ கொள்ளும்படி ஆசையாய்த்‌ 
தொடர்கிறேன்‌. சகோதரரே, அதைப்‌ பிடித்துக்‌ கொண்டேன்‌ என்று 


217 


நான்‌ எண்ணுகிறதில்லை; ஒன்று செய்கிறேன்‌, பின்னானவைகளை 
மறந்து, முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுக்குள்‌ தேவன்‌ 
அழைத்த பரம அழைப்பின்‌ பந்தயப்‌ பொருளுக்காக இலக்கை நோக்கித்‌ 
தொடருகிறேன்‌. ஆகையால்‌ நம்மில்‌ தேறினவர்கள்‌ யாவரும்‌ இந்தச்‌ 
சிந்தையாயிருக்கக்‌ கடவோம்‌; எந்தக்‌ காரியத்திலாவது நீங்கள்‌ வேறே 
சிந்தையாயிருந்தால்‌, அதையும்‌ தேவன்‌ உங்களுக்கு வெளிப்படுத்துவார்‌ 
(பிலிப்பியர்‌ 3:12-15). 


7212/77 ஏற்பாடு YUB/IE வற்த போகு சடை! ஏற்கனவே” 
வனாக யெொடைந்திருந்தத. ஆகிலும்‌ அநேக தணீிப்பட்ட அங்கத்னொகன்‌ 
இன்னும்‌ “வளாக யெடை தந்திருக்க வில்லை. ” 

சபையின்‌ வளர்ச்சியைக்‌ குறித்து பவுல்‌ பேசின போது, ஒருமையில்‌ 
“பூரண புருஷன்‌” என்ற சொற்றொடரையே பயன்படுத்தினார்‌, ஆனால்‌ 
சபையின்‌  அங்கத்தினர்களைக்‌ குறித்துப்‌ பேசும்போது பன்மைச்‌ 
சொல்லாகிய “குழந்தைகள்‌” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்தினார்‌. 
வளர்ச்சியடைந்த கிறிஸ்தவன்‌ சத்தியத்தை அறிந்திருக்கிறபடி யால்‌ காற்றினால்‌ 
அலைகழிக்கப்படுகிற படகைப்‌ போல்‌ இல்லாமல்‌, கள்ள உபதேசங்களால்‌ 
எதிர்காற்றினாலே செல்லுகிற இலக்கை விட்டுப்‌ போய்‌ விடாமலிருப்பார்கள்‌. 

கள்ளப்‌ போதகர்கள்‌ சபையின்‌ ஆரம்பகாலத்தில்‌ இருந்தார்கள்‌, 
பவுல்‌ அவர்களைக்குறித்து எச்சரித்தார்‌, நேர்மையற்றவர்களும்‌ திறமை 
மிக்கவர்களும்‌ மதிநுட்பம்‌ உடையவர்களாயுமிருந்து வளர்ச்சியற்ற 
கிறிஸ்தவர்களை அவர்கள்‌ தங்களுக்கு வசமாக்கிக்‌ கொள்ள வகைதேடி 
சூதும்‌ வஞ்சிக்றெதற்கேதுவான தந்திரமுள்ள போதகர்களுமாயிருந்தார்கள்‌. 
இந்தக்‌ கள்ளப்போதகர்கள்‌ சாத்தானுடைய கருவிகளாயிருந்து, அவன்‌ 
பயன்படுத்தும்‌ வஞ்சகங்களையும்‌ தந்திரங்களையும்‌, மோசம்‌ போக்குதலையும்‌ 
சூழ்ச்சிகளையும்‌ செயல்படுத்தினார்கள்‌ (காண்க யோவான்‌ 8:44; 
2 கொரிந்தியர்‌ 2:11; 11:3; எபேசியர்‌ 6:11; 1 தீமோத்தேயு 4:1). அவர்கள்‌ 
பவுலுக்கும்‌ அவருடைய உபசதேசங்களுக்கும்‌ முரண்பட்ட வர்களாயிருந்தார்கள்‌, 
புதிய ஏற்பாடு பூர்த்தியானபோது அதின்‌ செய்தியைக்குறித்து வாக்குவாதம்‌ 
பண்ணுகிறவர்களாயிருந்தார்கள்‌. கள்ள உபதேசம்‌ தவறைக்‌ கொண்டுவந்தது, 
எபேசு கிறிஸ்தவர்களுக்கு பவுல்‌ கொடுத்த நச்சு முறிவு மருந்து என்பது 
கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கிற சத்தியத்தில்‌ வளர்ச்சியடையவும்‌ (4:21) மற்றும்‌ சத்தி 
யத்தைப்‌ பேசவும்‌ செய்ததுதான்‌ (4:15). 

வசனம்‌ 15. முதலாவதாக, இந்த கிறிஸ்தவர்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌ 
என்பதற்கும்‌ கள்ளப்‌ போதகர்கள்‌ என்ன செய்து கொண்டிருந்தார்கள்‌ 
என்பதற்குமிடையேயுள்ள வேறுபாடு இதிலே காணுகிறது: அன்பினாலே 
சத்தியத்தைக்‌ கைக்கொண்டு. இதில்‌ காணும்‌ “சத்தியம்‌” இதற்கு முந்தைய 
வசனத்தில்‌ விவரிக்கப்படுகிற கள்ள உபதேசங்களுக்கு எதிரானது, 
மேலும்‌ அன்பு “கந்திரத்திற்கு” எதிரானது. “சத்தியம்‌” என்பது எபேசியர்கள்‌ 
கேட்டு விசுவாசித்ததாக இருந்தது: அது இரட்சிப்பின்‌ சுவிசேஷம்‌ (1:13). 
சத்தியத்தை ஏற்றுக்‌ கொண்டுள்ளதால்‌ “அன்புடன்‌” சத்தியத்தை அவர்கள்‌ 
பேசவேண்டியவர்களாயிருந்தார்கள்‌. இந்த வகையில்‌ போதிக்கப்பட்ட வர்களும்‌ 
போதனையை செய்தவர்களுமாகிய இருசாராரும்‌ கிறிஸ்துவுக்குள்ளான 














218 


வளர்ச்சியில்‌ வளரமுடியும்‌. சத்தியம்‌ எப்பேழுதுமே “அன்புடன்‌” பேசப்பட 
வேண்டும்‌, ஆனால்‌ தவறுகள்‌ ஒருபோதும்‌ மேட்டிமையுடன்‌ அறிவிக்கப்படக்‌ 
கூடாது. அன்புடன்‌ சத்தியத்தை பேசுவது தவறான உபதேசத்தின்‌ மேல்‌ 
வெற்றிகொள்ளும்‌ மற்றும்‌ சபையை எண்ணிக்கையிலும்‌ ஆவிக்குரிய ரீதியிலும்‌ 
தொடர்ந்து வளர்ச்சிபெற உறுதியளிக்கும்‌. இந்த விளக்கம்‌ சபையைக்‌ குறித்து 
பவுல்‌ சொன்ன சபையை வளர்ச்சியடைறெ ஒரு கட்டிடத்துடன்‌ ஒப்பிடுவது 
நன்கு பொருந்துகிறது (காண்க 2:20, 21). 

அடுத்ததாக, அவர்‌ எழுதினார்‌, தலையாகிய கிறிஸ்துவுக்குள்‌ 
எல்லாவுற்ரி”ேயூும்‌, நாம்‌ வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படிச்‌ 
செய்தார்‌ (வலியுறுத்துதல்‌ சேர்க்கப்பட்டது). சபை வாழ்வின்‌ எல்லா பகுதி 
களிலும்‌, தேவன்‌ தமது நித்தியதிட்டத்தில்‌ கொண்டிருந்த தீர்மானத்தின்‌ 
சபைக்குள்‌ அங்கத்தினர்கள்‌ வளருறெவர்களாயிருக்க வேண்டும்‌ (காண்க 3:9, 
10). கிறிஸ்துவு “க்குள்‌” (௪5) என்பது “சபையின்‌ அங்கத்தினர்கள்‌ வளர்ச்சிக்கு” 
“தலையாகிய கிறிஸ்துவே” “முடிஏம்‌. பபரநத”. என்று 
சுட்டிக்காட்டுறெது.?! கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சாயலுக்குள்‌ வளர வேண்டும்‌ 
என்பது பவுலின்‌ வலியுறுத்தல்‌ அல்ல (இந்த உண்மை வசனங்களில்‌ நன்கு 
சாட்சியளிக்கப்பட்ட ஒன்று - ரோமர்‌ 8:29; 2 கொரிந்தியர்‌ 3:18; பிலிப்பியர்‌ 
2:5; 1 பேதுரு 2:21); மாறாக, அவர்‌ கிறிஸ்துவைக்‌ குறிப்பிட்டு, “அவரே கிருபை 
அல்லது வல்லமையின்‌ பிறப்பிடமாக இருந்து ... நம்மையும்‌ வளருவதற்கு 
சாத்தியமாக்குவதாக இருக்கிறது” என்றார்‌, மேலும்‌ அவர்‌ நமது வளர்ச்சியின்‌ 
ஒவ்வொரு தளமும்‌ கவனமாய்‌ பார்த்து வழிகாட்டப்பட வேண்டும்‌.” 

வசனம்‌ 16. கிறிஸ்துவைக்‌ தலையாகக்‌ குறிப்பிட்டபின்‌, தொடர்ந்து 
பவுல்‌, “அவராலே சரீரம்‌ முழுதும்‌, அதற்கு உதவியாயிருக்கிற சகல 
கணுக்களினாலும்‌, இசைவாய்‌ கூட்டி இணைக்கப்‌ பட்டுள்ளது.” பவுல்‌ 
குன்னுடைய எழுத்துக்களில்‌ அநேக இடங்களில்‌ சபைக்கு “சரீரம்‌” என்ற உருவக 
மொழிப்‌ பதத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌ (காண்க ரோமர்‌ 12; 1 கொரிந்தியர்‌ 12; 
கொலோசெயர்‌ 2:19), விசேஷமாக எபேசியரில்‌ (1:22, 23; 4:4, 12). சபையானது 
அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ ஒருமைப்பாட்டில்‌ நடந்து 
கொள்ள வேண்டுமானால்‌, இந்த வசனத்தில்‌ பவுல்‌ முன்வைக்கிற சபை 
வளர்ச்சிக்‌ கோட்பாட்டின்‌ முக்கியத்துவத்தை அது புரிந்து கொள்ள வேண்டும்‌. 
கிறிஸ்துவின்‌ சரீரம்‌, சபை, தலையாகிய கிறிஸ்துவிடமிருந்து செயலாற்றலுக்கும்‌, 
வளர்ச்சிக்கும்‌ வேண்டிய வல்லமையைப்‌ பெற்றுக்‌ கொண்டது. 





Sunarmologeo என்ற கிரேக்க வார்த்தை இசைவாய்‌ “இணைக்கப்பட்டது” 
என்று மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது. இதன்‌ பொருள்‌ “மிக நெருக்கமாய்‌ 
ஒன்றாக இணைக்கப்பட்டது” என பொருள்‌. நிகழ்காலத்‌ தொடர்ச்‌ சொல்லாக 
அந்த செயல்முறை தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறது. “இசைவாய்‌ இணைக்கப்பட்டது” (5யாமப20), என்பதும்‌ ஒரு 
நிகழ்காலத்‌ தொடர்ச்சொல்தான்‌, அதன்‌ பொருள்‌ ஒன்றிணைத்தல்‌ அல்லது 
“பின்னப்‌ பிணைந்து நெருக்கமாக்குதல்‌” என்று பொருள்‌.2 இந்த வார்த்தை 
“ஓப்புரவாகுதல்‌ என்ற பகுதியில்‌ அதிகமாய்‌ பயன்படுத்தப்படும்‌” சொல்‌.2* முதல்‌ 
பெயர்ச்சொல்‌ இந்த நிருபத்தின்‌ ஆரம்பத்தில்‌ பவுலால்‌ பயன்படுத்தப்பட்டது, 
அதில்‌ சபையை ஒரு கட்டிடமாக உருவகப்படுத்திக்‌ காட்டப்பட்டது. 
கிறிஸ்தவர்கள்‌ கூட்டிக்‌ கட்டப்பட்டு வருகிற கற்களாக, கட்டிடத்தில்‌ 





219 


“இசைவாய்‌ இணைக்கப்பட்டு,” “கர்த்தருக்குள்‌ ஆவியினாலே தேவனுடைய 
வாசஸ்தலமாகக்‌ கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள்‌” என்று சொன்னார்‌ 
(2:21, 22). இரண்டாவது தொடர்ச்சொல்‌ பவுலால்‌ கொலோசெயருக்கு 
எழுதப்பட்டபோது, அவர்கள்‌ “கணுக்களாலும்‌ கட்டுக்களாலும்‌ உதவிபெற்று 
தேவ வளர்ச்சியாய்‌ வளர்ந்தேறுகிற சரீரமுழுவதையும்‌ ஆதரிக்கிற தலையைப்‌ 
பற்றிக்‌ கொள்ள” வேண்டுமென்று அவர்களுக்குக்‌ காட்டப்பட்டது 
(கொலொசேயர்‌ 2:18). 

“சகல கணுக்களாலும்‌” (ரச), என்பது “தசைநார்களுடன்‌” சேர்த்துப்‌ 
பேசுகிறது ($யாe5ா௦5). கொலோசெயர்‌ 2:18 ல்‌, சரீரத்தை முழுமையாய்‌ 
இணைக்கிற அமைப்பைக்‌ குறிப்பிட்டு பேசப்படுகிறது. சரீரம்‌ முழுவதையும்‌ 
அதன்‌ எலும்புகளையும்‌ தசை நார்களையும்‌ இணைப்பதன்‌ மூலம்‌ தலையாகிய, 
கிறிஸ்து, ஜீவனையும்‌, பெலனையும்‌, வல்லமையையும்‌ தமது சரீரமாகிய சபை 
வளர ஏதுவாகக்‌ “கொடுக்கிறார்‌.” 

ஒவ்வொரு அவயவமும்‌ தன்தன்‌ அளவுக்குத்‌ தக்கதாய்க்‌ கிரியை 
செய்றெபடியே என்று சொல்லி எபேசு சபையிலிருந்த ஒவ்வொரு தனிப்பட்ட 
அங்கத்தினரும்‌ அவர்களுடைய முக்கியத்துவத்தையும்‌ செயல்களையும்‌ 
நினைவூட்டினார்‌. வளர்ச்சிக்கு ஏதுவான பெலன்‌ தலையிலிருந்து சரீரம்‌ 
முழுவதுக்கும்‌ பாய்ந்து வருகிறது. ஆகிலும்‌, சரீரத்தின்‌ சரியான வளர்ச்சிக்குத்‌ 
தேவை சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவமும்‌ பங்கேற்று செயல்பட வேண்டும்‌. 
ஒவ்வொரு அங்கத்தினரும்‌, வாய்ப்புகளும்‌ தாலந்துகளும்‌ எவ்வளவாய்‌ 
மட்டுப்படுத்தப்பட்டி ருந்தாலும்‌, குன்னை முக்கியமானவர்‌ என்று 
கருதவேண்டியது அவசியம்‌. 

கிறிஸ்து வல்லமையைக்‌ கொடுக்கும்போது, ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ 
அவன்‌ அல்லது அவள்‌ தன்‌ பங்கைச்‌ செய்யும்‌ போது, இந்த இணைப்பு 
அன்பினாலே இந்த சரீர வளர்ச்சியை கட்டி உண்டாக்குகிறது. கிறிஸ்துவின்‌ 
சரீரம்‌ “பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கேதுவாக” ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ 
உழைப்பைக்‌ கொடுக்கின்றனர்‌, இதினால்‌ சபை எண்ணிக்கையிலும்‌ ஆவிக்குரிய 
வகையிலும்‌ வளர்கிறது. பவுல்‌ மீண்டும்‌ “அன்பை” முக்கியத்துவப்படுத்துகிறார்‌ 
(4:2, 15). சபையின்‌ செயல்பாடுகளை தனித்துக்‌ காட்டுவது அதுவே. 
அன்பில்லாமல்‌, சரீரத்தில்‌ உண்மையான வளர்ச்சி உண்டாகாது. அன்புதான்‌ 
இந்த சரீரத்தின்‌ உயிரோட்டம்‌ கொடுக்கும்‌ இரத்த நாளங்கள்‌, ஆதலால்‌, 
“சபையின்‌ வளர்ச்சியை மதிப்பீடு செய்ய ஒரு முழுமையான கோட்பாடு அது 
25 





எவ்வளவு தூரம்‌ அன்பினால்‌ சிறப்பு பெற்றுள்ளது என்பதுதான்‌. ”2* அன்பே 
“ஐக்கியத்திற்கான சரியான பிணைப்புச்‌ சங்கிலி” (கொலோசெயர்‌ 3:14). 

“சரீரம்‌ தன்னுடைய வளர்ச்சிக்கு அன்பினால்‌ செயல்பட வேண்டும்‌” என்று 
குறிப்பிட்டபின்‌, பவுல்‌ இந்தப்‌ பகுதியை, “அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ 
பாத்திரராக எபேசியர்‌ எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌” என்று விளங்கப்‌ 
பண்ணி நிறைவு செய்கறொர்‌ (4:1). அவர்களின்‌ பாத்திரமுள்ள நடக்கை 
அவர்களுக்குள்‌ இருக்கும்‌ ஐக்கியம்‌ மற்றும்‌ வளர்ச்சி அல்லது அங்கத்தினர்களின்‌ 
பரிபூரணமடைதலைப்‌ பொறுத்தே சிறப்பிக்கப்படும்‌. 


220 


மேலும்‌ கற்றுக்‌ கொள்ள: 

கிறிஸ்தவ சட்டதிட்ட தொகுப்பு: 

யோ, என்று கிரேக்க மொழியில்‌ சொல்லப்பட்ட ஆங்கில வார்த்தை 
“கானன்‌” என்பது, கொத்தனார்கள்‌ அல்லது தச்சர்கள்‌ பயன்படுத்தும்‌ 
நேர்கன்மையை சோதிக்கும்‌ அடிக்கோல்‌ அல்லது அளவுகோல்‌ என்று 
பொருள்‌.“ முதலாவதாக இ.பி. மூன்றாம்‌ நான்காம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
வேதாகமம்‌ சம்பந்தப்பட்ட எழுத்தாளர்களான ஆம்‌ஃபிலியோசியஸ்‌ அல்லது 
யூசிபியஸ்‌ ஆகியோரால்‌ பயன்படுத்தப்‌ பட்டது.”” இதற்கு முன்‌, சபையும்‌ 
அவர்களுக்கு முன்பிருந்த யூத சமுதாயமும்‌ பரிசுத்த எழுத்துக்களை தேவனு 
டைய வசனங்களாக (௭7 மறம்‌) அல்லது பரிசுத்த வேத எழுத்துக்களாக 





(hagiai graphai) விவரித்தார்கள்‌. இந்தப்‌ பதங்கள்‌ வேதாகமத்தின்‌ தெய்வீக 
உண்மையின்‌ அதிகாரத்தை குறிப்பிடுபவை. 

நாம்‌ பழைய ஏற்பாடு என்று அழைக்கிற ஏவப்பட்ட எழுத்துக்களை 
அப்போஸ்தலர்களும்‌ இயேசுவும்‌ “மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌, 
தூர்க்கசரிசனங்கள்‌ மற்றும்‌ சங்கீதங்கள்‌” என்று குறிப்பிட்டனர்‌ லூக்கா 24:44). 
தெய்வீகமூலாதாரத்தைக்‌ கொண்ட வசனங்களைப்‌ பற்றிய அவர்களுடைய 
எண்ணங்களின்‌ சாராம்ஸத்தை 2 தீமோத்தேயு 3:16 மற்றும்‌ 2 பேதுரு 1:19- 
21 சிறப்பாக விளக்குகின்றன. 

E. Earle Ellis [பழைய ஏற்பாட்டுப்‌] புத்தகங்கள்‌ “குறிப்பிட்ட தெய்வீக 
அதிகாரத்தைக்‌ கொண்டிருந்த மற்ற யூத குழுக்களுடன்‌ ஆதிக்கிறிஸ்தவ 
எழுத்துக்கள்‌ மோதல்களுக்கான அடையாளம்‌ எதையும்‌ வெளிப்படுத்தவில்லை 





என்றார்‌”.2£ திறிஸ்தவ சட்டதிட்ட தொகுப்பு “08௦௦” என்பது சபையின்‌ 
பயன்பாட்டில்‌ இன்றைக்கு இருக்கிற பழைய மற்றும்‌ புதிய ஏற்பாடுகளை 
குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த ஏற்பாடுகளை ஓன்றாக 
உட்படுத்தி கட்டுமானம்‌ பெற்றதே வேதாகமம்‌? 

புதிய ஏற்பாட்டின்‌ எந்த புத்தகங்கள்‌ அந்த கிறிஸ்தவ சட்டதிட்ட 
தொகுப்பில்‌ இடம்‌ பெற்றவையாக தீர்மானிக்கப்பட வேண்டும்‌ என முடிவு 
செய்ய ஏதுவாக அடிப்படையில்‌ நான்கு கோட்பாடுகள்‌ சபைக்கு உதவியாக 
கொடுக்கப்பட்டது: 


1. அப்போஸ்தல அதிகாரம்‌ - எழுதப்பட்ட புத்தகம்‌ ஒரு 
அப்போஸ்தலனாலோ அல்லது ஓரு அப்போஸ்தலனுடன்‌ 
இருந்த ஒருவரோலோ எழுதப்பட்டதா? 

2. பொருளடக்கம்‌ - கொடுக்கப்பட்ட புத்தகம்‌ அப்போஸ்தல 
புத்தகங்களைப்‌ போலவே சமமான பொருளடக்கம்‌ 
பெற்றவையா? 

3. உகலளாவியது - உலகளாவிய சடையில்‌ புத்தகம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்பட்டுள்ளதா? 

4. ஏவப்படுதல்‌ - அந்த புத்தகம்‌ தெய்வீக ஏவுதலைக்‌ கொண்டது 
என்பதற்கான அதாரம்‌ உண்டா? 


இந்த செயல்முறையோடு, தேவனுடைய முழு ஆளுகை 
அதிகாரத்தின்‌ முன்னளிப்பு உள்ளது என்பதையும்‌ சேர்த்து, தமது 


221 


நோக்கத்தை நிறைவேற்றுவதில்‌ தேவன்‌ எப்பொழுதும்‌ கிரியை செய்கிறார்‌ 
என்ற உண்மையை உட்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. ஆகையால்‌, நாம்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌ என்று தேவன்‌ விரும்பியவைகளை மாத்திரமே, சிலவற்றை 
சேர்த்தோ, அல்லது சிலவற்றை தவிர்த்தேோ அவருடைய வசனங்களை 
தேவன்‌ சரியாகக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்ற உறுதியான நம்பிக்கையை நாம்‌ 
கொண்டி ருக்கலாம்‌. 

அது ஒரு பகுத்தறிவு ஆவியாக பதினெட்டாம்‌ பத்தொன்பதாம்‌ 
நூற்றாண்டுகளில்‌ பரிசுத்த எழுத்துக்களின்‌ மதிப்பை கேள்விக்குறிகளோடு 
நுழைந்து ஆராய்ந்ததன்‌ விளைவு வேதாகமமாக கட்டுமானம்‌ பெற்றது. 


கைக்‌ கொள்ளுதல்‌ 


சபைக்கு தேவனுடைய வரங்கள்‌ (4:7-16) 

ஆதிச்‌ சபையில்‌, தேவன்‌ தாம்‌ அவர்களிடம்‌ எதிர்பார்த்த பாத்திரராய்‌ 
நடந்து கொள்ள ஏதுவாக அறிந்து கொள்ளும்படி தேவையானவற்றை 
விசேஷமாய்‌ முன்னமே ஒழுங்கு செய்திருந்தார்‌. தேவ வசனம்‌ நிறைவு 
பெற ஏதுவான வெளிப்பாடுகள்‌ தேவையானதால்‌ அப்போஸ்கலர்களும்‌ 
தூர்க்கதரிசிகளும்‌ அவசியமாயினர்‌, ஆகிலும்‌ அற்புத வல்லமைகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளுதலும்‌ விரைவில்‌ ஓழிந்து போக வேண்டியதாயிருந்தது. நிரந்தர 


வரங்களான சுவிசேஷகர்கள்‌, மேய்ப்பர்கள்‌, மற்றும்‌ போதகர்கள்‌ ஆகியோர்‌ 





எப்பொழுதும்‌ தேவைப்பட்டனர்‌. சபையின்‌ தலைவர்கள்‌ பரிசுத்தவான்‌௧ளை 
சீர்பொருந்தப்பண்ணவும்‌, சுவிசேஷ ஊழியத்தைச்‌ செய்யவும்‌. சரீரத்தை 
பக்திவிருத்தியடையச்‌ செய்யவும்‌ நிறைவுபெற்ற புதிய ஏற்பாட்டை 
பயன்படுத்துகின்றனார்‌. சபைக்கு தேவன்‌ அளித்த வரங்கள்‌ அங்கத்தினர்களை 
குழந்தைபருவத்தில்‌ இருந்த சபை அதன்‌ ஆவிக்குரிய குழந்தைப்பருவத்தி 
லிருந்து புருஷப்பருவத்துக்கு வளர்ந்து சத்தியத்திலிருந்து தவறுகளை 
வேறுபடுத்தி பார்க்க ஏதுவாக்கியது. 

சபை அங்கத்தினார்களாகிய அனைவரும்‌ இன்றைக்கு சத்தியத்தைப்‌ 
பேசவும்‌, அன்பினாலே சத்தியத்தைக்‌ கைக்கொள்ளவும்‌, ஒருவருக்கொருவர்‌ 
ஊக்கமளித்து உள்ளூர்‌ சபையின்‌ ஊழியத்தின்‌ செயல்பாடுகளில்‌ பங்கேற்கவும்‌ 





செய்தால்‌, சபை தொடர்ந்து வளர்ந்து நிறைவை அடையும்‌. 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


சபை எப்படி பரிபூரணமடையமுடியும்‌ (4:7-16) 

நாம்‌ பூமியில்‌ வாழுகிற வரையில்‌ பாவமற்ற பரிபூரணத்தை எட்டிவிட 
முடியாது. ஆகிலும்‌, தமது சபை விருத்தியடைந்து “வளர்ச்சி” எனப்படும்‌ 
பரிபூரணத்தை அடைய இயேசு விரும்புகிறார்‌. கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ 
இருக்கும்‌ அங்கத்தினர்கள்‌ தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்த கடமைகளை புரிந்து 
செயல்படுத்தும்‌ போது அதை அடைவது சாத்தியமே. 4:7-16ல்‌, பவுல்‌ 
குழந்தைப்பருவ சபை அதற்கென திட்டமிட்டபடி எப்படி எல்லாவற்றிலும்‌ 
வளர முடியும்‌ என்று விளக்கப்படுத்தினார்‌. இன்று, நாம்‌ நமது திறமைகளைப்‌ 
பயன்படுத்தி வளரவும்‌ மற்றவர்களை ஐக்கியத்திலும்‌, வளர்ச்சியிலும்‌, உறுதி 
யாய்த்‌ தரித்திருப்பதிலும்‌ வளரச்‌ செய்யவும்‌ வேண்டும்‌. 
222 


பவுல்‌ அதிரடியாக ஒரு கற்பனையைத்‌ துவங்கினார்‌: “திறிஸ்துவினு 
டைய ஈவின்‌ அளவுக்குத்தக்கதாக நம்மில்‌ அவனவனுக்குக்‌ கிருபை அளிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆதலால்‌ அவர்‌ உன்னதத்திற்கு ஏறி, சிறைப்பட்ட வர்களை 
சிறையாக்கி, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்‌ என்று சொல்லியிருக்கிறது” 
(4:7, 8). இந்த வசனத்தின்‌ பின்னணி என்னவெனில்‌ ஒரு பெரிய யுத்தத்திற்குப்‌ 
பின்பு படைத்‌ தளபதி வெற்றி பெற்று வீடுதிரும்புவது போன்றது, யுத்தம்‌ 
முடிந்து வெற்றிகடைத்தாயிற்று, படைத்தளபதியை கனப்படுத்த, இராயன்‌ 
“வெற்றி விழா” அறிவிப்பை வெளியிடுவான்‌. படைத்‌ தளபதி ரோமாபுரி 
கெருக்களில்‌ படையோடு அணிவகுத்து செல்லுவார்‌. அவருக்குப்‌ பின்னால்‌ 
அவருடைய படை வீரர்களும்‌, கடைசியாக யுத்தத்தில்‌ சிறைபிடிக்கப்பட்ட 
அடிமைகள்‌ வருவார்கள்‌. இந்த ஊர்வலம்‌ நித்திய நகரத்தின்‌ வீதிகளில்‌ வலம்‌ 
வந்து, ஜனங்கள்‌ யாவரும்‌ ரோம நகர வெற்றிக்களிப்பில்‌: “வெற்றி! வெற்றி!” 
என்று சத்தத்துடன்‌ ஆர்ப்பரிப்பார்கள்‌. வெற்றி விழா நிறைவு பெறும்‌ போது, 
படைத்‌ தளபதி யுத்தத்தில்‌ கொண்டு வந்த கொள்ளை பொருட்களை 
தனது படை வீரர்களுடன்‌ பகிர்ந்து கொடுப்பான்‌, ஒவ்வொருவனும்‌ 
அவனவனுக்குரிய வெற்றி வெகுமதிகளைப்‌ (வரங்களை) பெற்றுக்கொள்வான்‌. 

அதே போன்ற காட்சியில்‌, இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்து 
தீமையான சக்திகளோடு யுத்தம்‌ பண்ணும்‌ காட்சியை பவுல்‌ விவரித்தார்‌. அது 
முடிந்தபோது, இயேசு வெற்றி கொண்டார்‌. வெற்றி அவருடையது. பிறகு அவர்‌ 
நித்திய வீட்டிற்குத்‌ திரும்பப்‌ போனார்‌, அது உண்மையான நித்திய நகரம்‌, 
கும்மோடே கூட வெற்றியில்‌ கிடைத்த கொள்ளைப்‌ பொருளை எடுத்துச்‌ 
சென்றார்‌. அங்கே தேவதூதர்களின்‌ ஆர்ப்பரிப்பான சத்தம்‌ “வெற்றி! வெற்றி!” 
எனும்‌ சத்தம்‌ இயேசு வீட்டிற்கு இரும்பும்போது கேட்கும்‌, தேவனுடைய மிகப்‌ 
பெரிய சத்துருவை யுத்தத்தில்‌ அவர்‌ ஜெயித்தார்‌. 

இயேசு உன்னதத்திற்கு ஏறிப்போன போது, அவர்‌ மனுஷர்களுக்கு 
வரங்களை அளித்தார்‌. என பவுல்‌ சொன்னார்‌. அவர்‌ தமது சரீரமாகிய, சபைக்கு 
விசேஷித்த வரங்களை அளித்தார்‌. இந்த வரங்களெல்லாம்‌ அவருடைய 
சபையை வளர்ச்சியடையச்‌ செய்யும்படி கொடுக்கப்பட்டது. 

குமது சபைக்கு கிறிஸ்துவின்‌ வங்கள்‌ (4:11). வேதாகமம்‌ ஆவிக்குரிய 
வரங்கள்‌ என்று பேசும்போது, ஜனங்களுக்கு விசேஷித்த திறமைகளை 
பரிசுத்த ஆவியால்‌ கொடுக்கப்படுவதை வழக்கமாக பேசுகிறது, இங்கேயோ 
கர்த்தர்‌ வரங்களைக்‌ கொடுப்பது போல்‌ பேசுகிறது. இந்த மனுஷர்களின்‌ 
திறமைகளல்ல, இந்த மனுஷர்களே அவருடைய சரீரத்துக்கு இயேசுவின்‌ 
வரங்களாக பவுல்‌ பார்த்தார்‌. சபையை மேம்படுத்த (கட்ட) உதவினவர்களில்‌ 





அநேக குழுக்கள்‌ பெயரிடப்பட்டன. 

முதலாவது வரம்‌ சபைக்குக்‌ கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலர்‌ 
கனயிருந்தார்கள்‌ அவர்களுடைய செயல்பாடுகள்‌ உயிர்த்தெழுந்த 
கிறிஸ்துவைக்‌ குறித்து காட்சி கொடுப்பதாக இருந்தது (காண்க நடபடிகள்‌ 
1:22). அவர்கள்‌ தெய்வீக ஏவுதலினால்‌ தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி 
உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாமத்தில்‌ அற்புதங்களைச்‌ செய்து அதை 
உறுதிப்படுத்தினார்கள்‌. 

அப்போஸ்தலா்களுக்கு உதவியாயிருந்தவர்கள்‌ //க்கதுரீசிகள்‌: இவர்கள்‌ 
தேவனால்‌ அருளப்பட்ட கிறிஸ்தவர்கள்‌, இவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை 


223 


சபைக்குத்‌ தெரியப்படுத்தி போதியளவுக்கு எழுதப்பட்ட பதிவேடுகள்‌ 
இல்லாத அந்த நாட்களில்‌ உதவிகரமாயிருந்தார்கள்‌. அவர்கள்‌ உயிர்த்தெழுந்த 
இயேசுவை பார்த்திருக்க வேண்டிய அவசியமிருக்கவில்லை, அதே நேரத்தில்‌ 
அவர்கள்‌ எவ்வித அற்புதத்தையும்‌ செய்திருப்பதாக நம்மால்‌ நிரூபிக்கவும்‌ 
இயலாது. இருப்பினும்‌, அவர்களுடைய ஊழியம்‌ ஆதிசபையிலே பிரச்சனைகள்‌ 
எழும்போது தீர்வு காணும்‌ அவசியமும்‌ ஏற்பட்டது, என்ன செய்ய வேண்டும்‌ 
என்று சபையை தீர்க்கதரிசிகள்‌ வழி நடத்தினார்கள்‌. 

பவுலின்‌ முந்தைய சாட்சியத்தின்படி (காண்க 2:19, 20), நாம்‌ தேவனுடைய 





வீட்டாராக இருக்கிறோம்‌, “அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ என்பவர்‌ களுடைய 
அஸ்தி பாரத்தின்‌ மேல்‌ கட்டப்பட்ட வர்களுமாயிருக்கிறோம்‌; அதற்கு இயேசு 
கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார்‌”; கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ வளர்ச்சிக்கு 
அப்போஸ்தலர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌ ஆகியோரின்‌ ஊழியம்‌ முற்றிலும்‌ 
அவசியமானதாக இருந்தது. வேதாகமத்தின்‌ அர்த்தத்தின்படி இனியும்‌ 
அப்போஸ்கதலா்களோ தர்க்ககரிச்களேோ இல்லாதபடியால்‌, அவர்களுடைய 
பணிகளாகிய பரிசுத்தவான்‌௧ளை பரிபூரணமாக்கும்‌ ஊழியம்‌ எழுதப்பட்ட 
பதிவேடுகள்‌ மூலம்‌ தொடர்றெது. நாம்‌ அறிய வேண்டும்‌ என்று அவர்கள்‌ 
விரும்பின அனைத்தும்‌, அவர்களால்‌ கொடுக்க இயன்ற அனைத்து 
சாட்சியங்களும்‌, நமக்காக தேவனுடைய வசனத்தில்‌ பதிவு செய்யப்‌ 
பட்டுள்ளன. சபைக்கு வரங்களாகக்‌ கொடுக்கப்பட்ட இவர்கள்‌ இந்த 
தனிப்பட்ட நபர்களின்‌ பயனாக அவர்களுடைய உபதேசத்தை நாம்‌ 
வேதாகமத்தில்‌ வாசிக்கிறபடி யால்‌ அவர்கள்‌ இன்னும்‌ தொடர்ந்து வாழ்ந்து 
கொண்டுள்ளனர்‌. 

இயேசு தாமே மூன்றாவதாக தமது சபைக்குக்‌ கொடுத்த வரம்‌ 
சுவிசேஷகர்கள்‌. “நற்செய்தியை சுமந்து கொண்டு போறெவர்களாயெ 
இவர்கள்‌,” உண்மையில்‌, இந்த மனுஷர்கள்‌ தங்கள்‌ ஆத்துமாவை இழந்த 
மக்களுக்காக தேவன்‌ கல்வாரிச்‌ சிலுவையிலே நிறைவேற்றியவைகளை 
சமுதாயம்‌ விட்டு சமுதாயத்திடம்‌ பயணம்‌ பண்ணிச்‌ சொன்னார்கள்‌. 
சரீரத்தில்‌ இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ தங்களிலுள்ள விசுவாசத்தை 
மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருந்த 
போதிலும்‌ தேவன்‌ தமது சபையில்‌ குறிப்பிட்ட மனுஷர்கள்‌ சுவிசேஷகர்களாக 
ஊழியஞ்‌ செய்யக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அப்போஸ்தலர்களும்‌ தீர்க்கதரிசிகளும்‌ 
தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தியதன்‌ மூலம்‌ அஸ்திபாரத்தைப்‌ 
போட்டு விட்டார்கள்‌; யுகங்களினூடே சுவிசேஷகர்கள்‌ ஜனங்களை 
சத்தியத்தின்‌ மூலம்‌ இயேசுவிடம்‌ ஆதாயப்படுத்தி அந்த அஸ்திபாரத்தின்‌ மேல்‌ 
கட்டி எழுப்பிக்‌ கொண்டுள்ளனர்‌. 

சாீரத்துக்கு இயேசு மெய்ப்பர்களையும்‌ பொ்க்கர்களையும்‌ கூட 











கொடுத்திருக்கிறார்‌. சுவிசேஷகர்கள்‌ இடம்‌ விட்டு இடம்‌ சென்று ஜனங்களை 
இயேசுவிடமாய்‌ மனமாற்றி வரும்‌ வேளையில்‌, மேய்ப்பர்களும்‌ போதகர்களும்‌ 
ஒரே இடத்தில்‌ இருந்து கொண்டே புதிதாய்‌ மனமாற்றப்பட்டவர்களை 
அவர்களுடைய புதிய விசுவாசக்‌ காலத்தில்‌ போஷித்து வழிநடத்துகிறார்கள்‌. 
இந்த வரங்களின்‌ நோக்கங்களின்‌ தொகுப்பு - அப்போஸ்தலர்கள்‌, 
தூர்க்கதரிசிகள்‌, சுவிசேஷர்கர்கள்‌, மேய்ப்பர்களும்‌ போதகர்களும்‌ - இரண்டே 
வார்த்தைகளில்‌ சுருக்கமாகச்‌ சொல்லலாம்‌: “சத்தியத்தை அறிவிப்பவர்கள்‌!” 


224 


இது “பரிசுத்தவான்‌௧ளை சீர்பொருந்தச்‌ செய்யும்‌ பொருட்டு” இருந்தது 
(4:12). வசனத்தை பிரசங்கிக்க இந்த மனுஷர்கள்‌ இல்லாமற்‌ போனால்‌, 
சபை தனது நிறைவை அடைந்திருக்க முடியாது. இன்று, சுவிசேஷகர்கள்‌, 
மேய்ப்பர்கள்‌, மற்றும்‌ போதகர்கள்‌ சத்தியத்தைப்‌ பரப்புவதில்‌ முக்கியமாக 
நிலைத்திருக்கிறார்கள்‌. 

சபைக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கும்‌ இந்த மனுஷர்கள்‌ 
ஊழியத்தின்‌ முழுப்பணியை செய்வதில்லை. அவர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பணிப்பொறுப்பு பரிசுத்தவான்‌௧ளுக்கு தேவனுடைய சித்தத்தைப்‌ போதிக்க 
வேண்டும்‌, அதினால்‌ பரிசுத்தவான்‌௧ள்‌ சபையின்‌ பணியை செய்வார்கள்‌. 
“பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்‌ பொருட்டு” (வேலை செய்யும்‌ பொருட்டு) 
சுவிசேஷத்தின்‌ வேலைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும்‌ (4:12). “ஏன்‌ 
பரிசுத்தவான்கள்‌ இந்த ஊழியத்தைச்‌ செய்ய வேண்டும்‌?” “இறிஸ்துவின்‌ சரீரம்‌ 
கட்டப்பட வேண்டும்‌” (பக்தி விருத்தியடைய) (4:12). 

அவுமுடைய சபைக்கான இலக்குகள்‌ (4:18). இவையெல்லா 
வற்றிலும்‌ கிறிஸ்துவுக்கு ஒரு  நோக்கமிருந்தது. அங்கத்தினர்கள்‌ 
சரீரத்தின்‌ உயிரோட்டத்தில்‌ குறிப்பிட்ட காரணங்களுக்காக செயல்பட 
வேண்டுமென்று அவர்‌ விரும்பினார்‌. தேவனுடைய ஜனங்கள்‌ அவருடைய 
சத்தியத்தில்‌ முறையாக பயிற்சி அளிக்கப்படும்‌ போது அவர்கள்‌ சத்தியத்தின்படி 
செயல்படும்போது மூன்று விளைவுகள்‌ நிகழ்கின்றன. 

(1) ஐக்கியம்‌. சரீரத்துக்கு கிறிஸ்துவின்‌ முதலாவது இலக்கு விசுவாச 
ஒற்றுமை. பவுல்‌ ஏற்கனவே “ஒரே விசுவாசம்‌” என்று எழுதினார்‌ (4:5), 
அகிலும்‌ இந்தக்‌ கொள்ளையில்‌ அடங்கியுள்ளவைகளை எல்லாரும்‌ பற்றிக்‌ 
கொள்வதில்லை. வசனம்‌ அறிவிக்கப்படுவதைக்‌ கேட்கும்‌ சபை, ஒரு முழுமை 
யான ஒற்றுமையை நோக்கி நகர்ந்து கிறிஸ்துவைக்‌ குறித்த முழுமையான 
புரிந்து கொள்ளுதலை அடிப்படையாகக்‌ கொண்டு முன்னேறுகிறது. 

(2) வளர்ச்சி. இரண்டாவது இலக்கு பரிசுத்தவான்‌௧ளைத்‌ தகுதிபடுத்தி 
அவர்கள்‌ வளரும்படி செய்வது. பவுல்‌ இந்த வளர்ச்சியை விளக்கப்படுத்தி 
“கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின்‌ அளவுக்குத்‌ தக்க பூரணப்‌ 
புருஷராகுதலைக்‌ குறிப்பிடுகிறார்‌.” வளர்ச்சியற்ற ஜனங்கள்‌ தங்களைச்‌ 
சுற்றியே பார்த்துக்‌ கொள்வார்கள்‌. அவர்கள்‌ தங்களுடைய சொந்த 
தேவைகளையே தேடுவார்கள்‌. சத்தியத்தில்‌ வளருகிற கிறிஸ்தவர்கள்‌ 
மேலும்மேலும்‌ கிறிஸ்துவைப்‌ போலாகிறார்கள்‌. 

ஒரு குழந்தை தனக்குத்தானே போவஷித்துக்‌ கொள்ள இயலாது. 
அவனுடைய கைகளும்‌ அவனுடைய வாயும்‌ ஒத்துழைக்காது. அவன்‌ தவழ்ந்து 
செல்லவோ அல்லது நடக்கவோ இயலாது, ஏனெனில்‌ அவனுடைய கைகளும்‌ 
கால்களும்‌ ஒன்றாக செயல்பட வைப்பது எப்படி என்று அவனுக்குத்‌ தெரியாது. 
காலஞ்செல்லச்‌ செல்ல, கைகளும்‌ கால்களும்‌, வாயும்‌. மற்றும்‌ கண்களும்‌ 
ஆகிய அனைத்தும்‌ ஒன்றாக மேலும்‌ மேலும்‌ தேவன்‌ அவைகள்‌ செயல்பட 
திட்டமிட்டபடி செயல்படும்‌. 

சபையிலும்‌ அப்படித்தான்‌. ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ சரீரத்தில்‌ 
தனது கடமைகளை கண்டு பிடிக்கும்‌ போது அந்தச்‌ செயல்களைச்‌ செய்ய 
துவங்குகின்றனர்‌, சத்தியத்தின்‌ மாதிரியில்‌ மற்றவர்களுக்கு ஊழியஞ்‌ 
செய்கின்றனர்‌, அவன்‌ சரீரத்தின்‌ வளர்ச்சிக்கு உதவுகிறான்‌. 





225 


(3) உறுதியாகத்‌ தரித்திருத்தல்‌. குழந்தைகள்‌ பகுத்துப்‌ பார்க்க 
அறியாதவர்கள்‌. நல்லது எது கெட்டது எது என்ற வேறுபாட்டை 





அறியாதவர்கள்‌ அவர்கள்‌. பெற்றோர்‌ ஒரு சிறு குழந்தையை கவனிக்காமல்‌ 
விட்டால்‌, தரையிலே கிடக்கிற எதையும்‌ அவன்‌ தன்‌ வாய்க்குள்‌ எடுத்துப்‌ 
போட்டுக்‌ கொள்வான்‌. பகுத்தறிவு அவனுக்குக்‌ குறைவுபடுறெது. 

எபேசியர்கள்‌ அப்படி இருக்கலாகாது என்று பவுல்‌ சொன்னார்‌: அதன்‌ 
விளைவாக “நாம்‌ இனி குழந்தைகளாயிராமல்‌, மனுஷருடைய சூதும்‌ 
வஞ்சிக்றெதற்கேதுவான தந்திரமுமுள்ள போதகமாகிய பலவிதக்‌ காற்றினாலே 
அலைகளைப்போல அடிப்பட்டு அலைூறவர்களாயிராமல்‌” (4:14) இருக்க 
வேண்டும்‌. வளர்ச்சியடைந்த கிறிஸ்தவர்கள்‌ தோன்றிக்‌ கொண்டுள்ள 
ஒவ்வொரு மதரீதியான இயக்கங்களிலும்‌ சிக்கிக்‌ கொள்ள மாட்டார்கள்‌. 
மாறாக, அவர்கள்‌ (ஏற்கனவே) விசுவாசித்திருக்றெவைகள்‌ மனதில்‌ ஊன்றி 
நின்று உறுதியாய்க்‌ தரித்திருக்கச்‌ செய்யும்‌. 

ஒரு உள்ளூர்‌ சபை எவ்வகையில்‌ இப்படிப்பட்ட உறுதியாய்த்‌ 
குரித்திருத்தலைப்‌ பெற முடியும்‌? பரிசுத்தவான்‌௧ள்‌ தொடர்ந்து தேவனுடைய 
வசனத்தில்‌ போதிக்கப்பட்டு சுவிசேஷ ஊழியத்தின்‌ வேலையைச்‌ செய்ய 
ஆயத்தப்படுத்தப்படுவதில்கான்‌. பிறகு அவர்கள்‌ பெற்றுக்‌ கொண்ட 





உபதேசங்களை நடைமுறைப்படுத்துவார்கள்‌. இதன்‌ விளைவு அவர்கள்‌ 
தங்களுடைய மனதில்‌ கொண்டுள்ள திடநம்பிக்கையில்‌ நன்கு வேர்பிடித்துக்‌ 
கொள்வார்கள்‌. 

அவருடைய சபையின்‌ வனாக (4:15, 16). சரீரம்‌ வளர்ந்தேறலாம்‌. 
சபை நிறைவடையலாம்‌. சரீரத்தில்‌ உள்ள அங்கத்தினர்கள்‌ ஒவ்வொரு 
வரும்‌ வசனத்தைக்‌ கேட்டு அதன்படி செயல்படும்‌ போது அது நடக்றெது, 
ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ மற்ற அங்கத்தினருக்கும்‌ ஊழியம்‌ செய்கிறபோது, 
தேவன்‌ அவனுக்குக்‌ கொடுத்தகைச்‌ செய்யும்‌ போது அது சாத்தியமாகிறது. 
இவைகளெல்லாம்‌ இடம்பெறும்‌ போது, முடிவின்‌ விளைவு வளர்ச்சி. 
ஒவ்வொரு அங்கத்தினருடைய வாழ்விலும்‌ ஆவிக்குரிய அபிவிருத்தியைக்‌ 
காணக்கூடும்‌. கிறிஸ்து அந்த வளர்ச்சிக்கான மூலக்காரணி. 

முடிவரை: பவுல்‌ இங்கே பேசுகிற சரீரத்தின்‌ வளர்ச்சியும்‌ நிறைவும்‌ 
எண்ணிக்கையில்‌ அதிகரிப்பதோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஏனெனில்‌ பவுலைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ ஆரோக்கியமாக, வளருகிற சபையின்‌ ஒவ்வொரு 
மனமாற்றப்பட்ட நபரும்‌ சரீரத்தின்‌ உயிரோட்டத்தில்‌ தன்னை உட்படுத்தி 
தேவனுடைய வசனத்தின்படி தன்னிடத்தில்‌ என்ன இருக்கிறதோ அதைப்‌ பிற 
கிறிஸ்தவர்களோடு பகிர்ந்து கொள்வதில்‌ பயன்படுத்துறொன்‌. இது இடம்‌ 
பெறும்‌ போது, ஆவிக்குரிய சீதோஷ்ண நிலை கீறிஸ்தவர்களல்லாதவர்களையும்‌ 
ஈர்த்து இப்படி அநேகர்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌, கர்த்தரால்‌ சடையில்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளப்படவும்‌ செய்வார்கள்‌. 

கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 

பாத்திரமான எண்ணங்கள்‌ (4:1-16) 

4:1-16ல்‌, பவுல்‌ எபேசியர்கள்‌ தாங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ 
பாத்திரராய்‌ நடந்து கொள்ள மூன்று வழிகளை வலியுறுத்தினார்‌, அதே 


வழி காட்டல்‌ ஊழியம்‌ செய்கிற நமக்கும்‌ “சமாதானக்‌ கட்டினால்‌ ஆவியின்‌ 


226 


ஒருமைப்பாட்டைக்‌ காத்துக்‌ கொள்ள” உதவும்‌. முதலாவதாக, நமக்குநாமே 
கொண்டிருக்கிற எண்ணம்‌ - தாழ்மை (4:2). இரண்டாவதாக, மற்றவர்களைக்‌ 
குறித்து நாம்‌ கொண்டிருக்கிற எண்ணம்‌ - சாந்தம்‌, நீடிய பொறுமையுடன்‌, 
ஒருவரையொருவர்‌ அன்பினால்‌ தாங்குகிறவர்களாயிருக்க வேண்டும்‌ 
(4:2). மூன்றாவதாக, தேவனுடைய வசனத்தைக்‌ குறித்த நமது எண்ணம்‌ - 
மரியாதை செலுத்துதல்‌. நாம்‌ விசுவாசிப்பது எதுவோ கைக்கொள்வது எதுவோ 
அவைகளின்‌ வசன அதிகாரத்தை ஏற்றுக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ (4:4-16). 

அதிகாரம்‌ 4 நமது அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ நடந்து கொள்வதில்‌ 
வெற்றிபெறுவது எப்படி என்பதைச்‌ சொல்லுகிறது. நாம்‌ “ஐக்கியத்திற்கான 
ஏழு தூண்களையும்‌” கனப்படுத்த வேண்டும்‌ (4:4-6), மேலும்‌ சபைக்கு உதவி 
செய்யும்படியாக “விசுவாசத்தின்‌ ஒருமையைக்‌ காத்துக்கொள்ள” கிறிஸ்து 
கொடுத்த வரங்களை பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌ (4:7-13). தொடர்ந்து, 
நாம்‌ தேவனுடைய வசனத்தில்‌ வளர்ச்சிபெற வேண்டும்‌, அதினால்‌ நாம்‌ 
சத்தியத்தை அறிந்தவர்களாவோம்‌ (4:14), மற்றும்‌ நாம்‌ அன்பினாலே அந்த 
சத்தியத்தைப்‌ பேசவேண்டும்‌ (4:5). நாம்‌ தனிப்பட்ட ரீதியில்‌ நமது பகுதியைச்‌ 
செய்கிற போது, நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ சரீரமாகிய சபை, பக்தி விருத்தி 
யில்‌ வளர உதவிகரமாய்‌ இருக்கும்‌ போது “அது தன்னில்‌ கானே அன்பிலே” 
பக்தியை அடையும்‌ (4:16). 











ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and Greek 
New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zonder- 
van Publishing House, Regency Reference Library, 1975), 888. Ibid. ”டார்க்கம்ஸ்‌ என்பது 
அராமிக்‌ மொழிப்பெயர்ப்புகள்‌ மற்றும்‌ யூதார்களுக்கான எபிரெய வசனங்களின்‌ 
விளக்கவுரைகள்‌, இந்த யூதர்களின்‌ தாய்மொழியாக அந்நேரத்தில்‌ எபிரெய மெ 
ழி இருக்கவில்லை. “Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 
(Dallas: Word Books, 1990), 242-43. 55. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The 
Expositor & Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1967), 3:325. ‘Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 
2d ed. (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1991), 907; see also Walter Bauer, 4 Greek- 
English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 3d ed., rev. and ed. 
Frederick William Danker (Chicago: University of Chicago Press, 2000), 259. “Lincoln, 247. 
8Zodhiates, 891. ’Bullinger, 607. ‘°Zodhiates, 952. Bullinger, 257. 22Ibid., 339. PIbid., 246. 
Lincoln, 250. அப்போல்லோ, ஆக்கில்லா மற்றும்‌ பிரிஸ்கில்லா, தீகிக்கு, எப்பாபிரா 
மற்றும்‌ அர்க்கிப்பு ஆகியோரை பரிசீலியுங்கள்‌ (நடபடிகள்‌ 18:24-28; கொலோசெயர்‌ 
1:7; 4:7, 12, 17). \Bullinger, 580. Ibid., 244. ‘°Bauer, 696. °Bauer, 995. 20Zodhiates, 886. 
21Salmond, 336. 22Ibid. 2Kenneth S. Wuest, Wuests Word Studies from the Greek New Testament 
Jor the English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1953), 104. 241 1௦018, 262. 2Ibid., 264. “ரு Clarence Thiessen, Introduction 
io the New Testament (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1943), 3. 25. 
Earle Ellis, The Old Testament in Early Christianity: Canon and Interpretation in the Light of 
Modern Research (Grand Rapids, Mich.: Baker Book House, 1991), 3. 2°Ibid., 7. 2°Thiessen, 10. 


227 


14 
உள்ளத்தீல்‌ புத்தான 


ஆவியுள்ளவர்களாகுகுல்‌ 
[4:17-52] 


எபேசியர்கள்‌ தாங்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ 
நடந்து கொள்ள வேண்டியவர்களாயிருந்தால்‌ (4:1, 2), அவர்கள்‌ 
ஒற்றுமையாயிருக்க வேண்டும்‌ என்பது முக்கியமானதாக இருந்தது (4:3-6, 
13-16). மேலும்‌, ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ தனிப்பட்ட ரீதியில்‌ உள்ளத்தில்‌ 
மறுரூபமாகுதலை அனுடவித்திருக்க வேண்டும்‌, 4:17-82ல்‌, அவர்கள்‌ சரியான 





திசையில்‌ நடக்க எப்படித்‌ திரும்ப வேண்டும்‌ என்ற குறிப்பான போதனையை 
பவுல்‌ கொடுத்தார்‌. 


“இருளின்‌ அதிகாரத்தினின்று ஒளியினிடத்தில்‌ 
திரும்புங்கள்‌” (4:17-19) 


17அ கலால்‌, கர்த்தருக்குள்‌ நான்‌ உங்களுக்கு சாட்சியாகச்‌ சொல்லி எச்சரிக்கிறது 
என்னவெனில்‌, மற்ற புறஜாதிகள்‌ தங்கள்‌ வீணான சிந்தையிலே நடக்றெது 
போல நீங்கள்‌ இனி நடவாமலிருங்கள்‌. அவர்கள்‌ புத்தியில்‌ அந்தகாரப்பட்டு, 
தங்கள்‌ இருதய கடினத்தினால்‌ தங்களில்‌ இருக்கும்‌ அறியாமையினாலே 
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, 'உணர்வில்லாதவர்களாய்‌, 
சகலவித அசுத்தங்களையும்‌ ஆவலோடே நடப்பிக்கும்படி, தங்களைக்‌ காம 
விகாரத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌. 





வசனம்‌ 17. இப்பொழுது ஏறத்தாழ தனது கட்டளைகளை 
கொடுக்கப்போறெ நிலையில்‌ பவுல்‌, முக்கியமானதும்‌, அவசரமானதும்‌, அதி 
காரமுமான காரியங்களை பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌. ஆதலால்‌, கர்த்தருக்குள்‌ 
நான்‌ உங்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில்‌, 
என்பது முன்பு 4:1 ல்‌ சொன்ன புத்திமதியை சுட்டிக்‌ காட்டுகிறது, அதில்‌ 
பாத்திரராய்‌ நடந்து கொள்வது பற்றியும்‌, பவுல்‌ தேவனுக்காகப்‌ பேசினார்‌ 
மற்றும்‌ எழுதினார்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. ஒரு நொடிப்பொழுது கூட அவர்‌ 
குனது சொந்தக்‌ கருத்தைப்‌ போதிக்க நினைக்கவில்லை; தேவன்‌ ஆவியானவர்‌ 





மூலமாய்‌ இந்த உபதேசங்களை வெளிப்படுத்தியதாக விசுவாசித்தார்‌ 
(1 கொரிந்தியர்‌ 2:10). “எச்சரிக்கிறதாவது” எனும்‌ பதம்‌ (112107௦1௭0), சாட்சியை 





முன்னிலைப்படுத்தி பேசுவதை உள்ளிட்டது; இந்த உபதேசங்களுக்கு பவுல்‌ 
கர்த்தரை சாட்சியாக அழைக்கிறார்‌. அவர்‌ பேசுவதெல்லாம்‌ “மனுஷஞானம்‌ 
போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல்‌, பரிசுத்த ஆவி போதிக்கிற 
வார்த்தைகளாலே பேசுகிறோம்‌” என்று சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 2:13). 


228 


அவிக்குரியவர்கள்‌ தனது எழுத்துக்கள்‌ “கர்த்தருடைய கட்டளைகள்‌” என்று 
ஏற்றுக்‌ கொள்வார்கள்‌ என்றும்‌ பவுல்‌ சொன்னார்‌ இதன்‌ விளைவாக, பவுல்‌ 
“நான்‌ உங்களுக்கு எழுதினவைகள்‌ கர்த்தருடைய கற்பனைகள்‌ என்று ஓத்துக்‌ 
கொள்ளக்கடவன்‌” என்று சொன்னார்‌ (1 கொரிந்தியர்‌ 14:37 ஐக்‌ காண்க). 
பவுல்‌ இந்தக்‌ கற்பனைகளை எபேசியர்களுக்குக்‌ கொடுத்தார்‌: “மற்ற 
புறஜாதிகள்‌ நடக்கிறது போல நீங்கள்‌ இனி நடவாமல்‌ இருங்கள்‌,” “நடக்கை” 
(peripateo) என்பது 2:2 லும்‌ 4:1லும்‌ பயன்படுத்தப்பட்ட வினைச்சொல்லே 
இங்கேயும்‌ பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. “புறஜாதிகள்‌” என்பது அவபக்தியாய்‌ 
நடக்கிறவர்களைக்‌ குறிக்கிறது, அல்லது அவர்களுடைய வாழ்வு முறையைக்‌ 
குறிக்கிறது, இதற்கு முரண்பாடாக எபேசு கிறிஸ்தவர்களின்‌ வாழ்வு இருக்க 
வேண்டும்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ விசுவாசிகள்‌ அவர்கள்‌ அழைக்கப்பட்ட 
அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ நடக்க வேண்டுமானால்‌, அவர்களுடைய வாழ்க்கை 
முறை முற்றிலும்‌ அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து மாறுபட்டு இருக்க 
வேண்டும்‌. புறஜாதிகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ பிரவேசித்தபோது, அவர்களும்‌ தங்கள்‌ 
வாழ்க்கை முறையை மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. (அதிகாரம்‌ 2 புறஜாதி 
களின்‌ முந்தின வாழ்க்கையிலிருந்து அவர்கள்‌ மனமாற்றப்பட்ட பின்‌ வாழ 
வேண்டிய முறையின்‌ எதிர்பார்ப்பை வித்தியாசமாய்‌ நிறைவேற்றினார்கள்‌.) 
யூதார்களானாலும்‌ புறஜாதி கிறிஸ்தவர்களானாலும்‌ அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ 
நடக்க, அவர்கள்‌ தொடர்ந்து உற்சாகப்படுத்தப்பட பவுல்‌ இந்த வசனப்‌ பகுதி 
யில்‌ கொடுத்திருப்பது போன்ற புத்திமதி தேவை. எபேசுவில்‌ மூன்று வகையான 
மக்கள்‌ இருந்தார்கள்‌: கிறிஸ்தவர்களல்லாத யூதர்கள்‌, மனமாற்றப்படாத 
புறஜாதிகள்‌ மற்றும்‌ யூத புறஜாதிக்றிஸ்தவர்களாகிய “ஒரே புதிய மனுஷன்‌” 
என்று அறியப்பட்டவர்கள்‌, இவர்கள்‌ “ஒரே சரீரமாக” “சிலுவையினாலே 
தேவனுக்கு” ஒப்புரவாக்கப்பட்ட வர்கள்‌ (2:15, 16). 1 கொரிந்தியர்‌ 10:32ல்‌ இந்த 
மூன்று கூட்ட மக்களையும்‌ குறிப்பிடும்போது பவுல்‌ “யூதர்கள்‌” “கிரேக்கர்கள்‌” 





மற்றும்‌ “தேவனுடைய சபை” என்று சொன்னார்‌. 

(புறஜாதிகளின்‌?) வீணான சிந்தனை என்பது மூன்று கருத்துக்களை 
உள்ளடக்யெது. (1) பவுல்‌ தனது வாசகர்களின்‌ முந்தின வாழ்க்கையில்‌ 
இருந்த நிலைமைக்கும்‌ கிறிஸ்துவுக்குள்ளான பிறகு இருந்த புதிய 
வாழ்வுக்குமிடையே யிருந்த வேறுபாட்டைச்‌ சுட்டுக்காட்டினார்‌. அவர்‌ 
புற ஜாதிகளின்‌ வாழ்க்கையில்‌ பாராட்டுதலுக்கு ஏதுவான விஷயம்‌ 
எதுவுமில்லை என்று சொன்னாரா? இல்லை, ஆனால்‌ கிறிஸ்தவுக்குப்‌ 
புறம்பேயான வாழ்க்கையிலிருக்றெ இருளின்‌ பகுதியை விளக்கப்படுத்தினார்‌. 
(2) இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ கண்டுகொண்ட புதிய வழியின்‌ 
படியான வாழ்வை வாழ அறிவுறுத்தப்பட்டனர்‌. அவர்களுடைய வாழ்க்கை 
முறையில்‌ “முன்னும்‌” “இப்பொழுதும்‌” இருக்கிற முரண்பாடு எவ்வளவாய்‌ 
பெரிய வித்தியாசத்தைக்‌ கொண்டுள்ளதோ அந்த அளவுக்கு மிக அதிகமாக 
அவருடைய போதனை அவர்களுடைய சமுதாயத்தில்‌ தாக்கத்தை ஏற்படுத்தக்‌ 
கூடியதாக இருந்தது. (3) அப்போஸ்தலன்‌ முதலில்‌ சிந்தனை செயல்முறையில்‌ 
துவங்கி பிறகு செயல்களை நடைமுறைப்படுத்துவது குறித்துப்‌ பேசினார்‌ 
ஏனெனில்‌ ஒரு நபர்‌ முதலில்‌ சிந்திக்கிறார்‌ பிறகு அந்த சிந்தைகள்‌ செயல்களுக்கு 
கொண்டு செல்கிறது. 

“வீணான சிந்தை” (012///௦/2) என்பது வெறுமையை அல்லது 











229 


குறிக்கோளற்ற நிலையைக்‌ குறிப்பிடுகிறது. “அவர்களுடைய வீணாண சிந்தை? 
என்பது மதியீனமான எண்ணங்களையும்‌ ஒழுக்கக்கேடான சிந்தைகளையும்‌ 
மனதில்‌ கொண்டிருப்பதை உட்படுத்தியது (காண்க ரோமர்‌ 1:21, 28). 
புறஜாதிகள்‌ அப்படிப்பட்ட சிந்தைனைக்கு ஒப்புக்‌ கொடுத்திருந்தார்கள்‌. 
“அதலால்‌, தேவனிடத்தில்‌ சரியான உறவுமுறை குறைவுபடுவதால்‌, புறஜாதி 
களின்‌ சிந்தனைகள்‌ கேடான காரியத்திற்கு இடமளிக்கிறது.” அது தன்னுடைய 
பிடி யிழந்து விமுகலுக்கேதுவான கண்ணியாயிற்று. ' 

வசனம்‌ 18. புறஜாதிகளின்‌ வீணான சிந்தையைப்‌ பற்றிய பவுலின்‌ 
விளக்கம்‌ தொடர்கிறது. அவர்களுடைய புத்தியில்‌ அந்தகாரப்பட்டு என்பது 
அவர்களுடைய “வீணான சிந்தையைக்‌ குறித்து” விளக்கமளிக்கிறது. புறஜாதி 
களின்‌ மதியீனமான சிந்தைக்குக்‌ காரணம்‌ தேவனால்‌ அளிக்கப்பட்ட 
வெளிச்சம்‌ அடக்கி வைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பதே. விசுவாசியாத 
புற ஜாதிகளுக்கும்‌ கிறிஸ்தவர்களுக்குமிடையேயான முரண்பாடு தெளிவாகக்‌ 
காணப்படுகிறது: விசுவாசிகள்‌ தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்‌ 
மனப்பாங்கும்‌ “அவர்களுடைய மனக்கண்கள்‌ ... பிரகாசமடையத்தக்க” 
நிலையிலும்‌ இருந்தனர்‌. புறஜாதிகளின்‌ புரிந்து கொள்ளுதலில்‌ பிடிவாதமான 
அந்தகாரக்‌ கண்களைக்‌ கொண்டிருந்தப்டியால்‌, தேவனுடைய ஜீவனுக்கு 
அந்நியராயிருந்தனர்‌, அது சத்தியத்துக்கும்‌ வெளிச்சத்துக்குமான மூலகாரணி. 
அவர்கள்‌ தேவனிடத்திலிருந்து அந்நியர்களாக்கப்பட்ட படியால்‌, 
அவர்களிடத்தில்‌ ஆவிக்குரிய ஜீவியம்‌ இருக்கவில்லை. அவர்கள்‌ 
“அக்ரெமங்களினாலும்‌ பாவங்களினாலும்‌ மரித்தவா்களாயிருந்தார்கள்‌” 
(2:1) மேலும்‌ அவர்களுடைய பாவத்தின்‌ சம்பளமாக நித்திய மரணம்‌ முன்‌ 
குறிக்கப்பட்டது (ரோமர்‌ 6:23). வெளிச்சத்தை அவர்கள்‌ புறந்தள்ளிய செயல்‌ 
தங்கள்‌ ஜீவனையே புறந்தள்ளுவதாகும்‌. 

புறஜாதிகள்‌ தங்களிலுள்ள அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு 
அந்நியரானார்கள்‌. அவர்களுடைய அறியாமை இயல்பில்‌ சுயவிருப்பமுடையது 
ஏனெனில்‌ தேவன்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த வெளிச்சத்தை அவர்கள்‌ 
புறந்தள்ளினார்கள்‌ (காண்க ரோமர்‌ 1:18-28). புறஜாதிகள்‌ இருதயக்‌ 
கடினத்தினால்‌ அவர்கள்‌ அறியாமையுள்ளவர்களானார்கள்‌. அவர்கள்‌ 
தேவனை அறிந்துகொள்வதை தெரிவு செய்யாமல்‌ மனப்பூர்வமாய்‌ தேவன்‌ 
அளித்த வெளிச்சத்தையும்‌ ஜீவனையும்‌ எதிர்த்து தங்கள்‌ இருதயங்களைக்‌ 
கடினப்படுத்தினார்கள்‌. “கடினம்‌” என்பது (070515 என்பதின்‌) மொழிபெயர்ப்பு, 
புதிய ஏற்பாட்டில்‌ இது “உணர்ச்சியற்ற தன்மை, அல்லது கண்மூடித்தனம்‌ 
என்பதை குறிக்கப்பயன்படுத்தின ஒரு உருவகச்‌ சொல்‌.” வசனம்‌ 18லும்‌ வேறு 
இரண்டு இடங்களிலும்‌ புதிய ஏற்பாட்டில்‌ (மாற்கு 3:5; ரோமர்‌ 11:25), அது “மன 
ரீதியான அல்லது ஒழுக்கரீதியான கடினத்திற்குப்‌” பயன்படுத்தப்பட்டள்ளது.” 
“இருதயம்‌” என்பது 4௭/2, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, அதன்‌ பொருள்‌ 
“சரீர ஆவிக்குரிய மனரீதியான வாழ்விடம்‌.”” ஒருவர்‌ மனப்பூர்வமாய்‌ தனது 
இருதயத்தை கடினப்படுத்தினால்‌ அவர்‌ தேவனைக்‌ குறித்த அறிவில்லாமல்‌, 
அறியாமையினால்‌ ஆவிக்குரிய அந்தகாரத்தில்‌ வாழ்கிறார்‌. 

வசனம்‌ 19. ரோமர்‌ 1 ல்‌ சொல்லப்பட்டுள்ளவர்களைப்‌ போல, இங்கே 
விவரிக்கப்படும்‌ ஜனங்கள்‌ அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வெளிச்சத்தை 
புறந்தள்ளியிருந்தார்கள்‌; அவர்களுடைய இருதயக்‌ கடினத்தால்‌, இன்னும்‌ 





230 


அதிகமாய்‌ துன்மார்க்கத்தில்‌ ஈடுபட்டனர்‌. அவர்கள்‌ என்பது இதற்கு முன்பு 
குறிப்பிடப்பட்ட தனி நபர்களைக்‌ குறிக்கிறது, அவர்கள்‌ குறிப்பிடப்பட்ட 
இருதயக்‌ கடினத்தின்‌ விளைவிற்கு வேட்டையாடப்பட்ட விலங்காயினர்‌. 
உணர்வற்றவர்களாய்‌ என்பது 0ற6/2601/26 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு 





அதன்‌ பொருள்‌ “வலியையோ துக்கத்தையோ உணர்கிற தன்மை 
அற்றுப்‌ போதல்‌ ... ஆர்வமில்லாதிருத்தல்‌.”” மனச்சாட்சியின்‌ கடுக்கும்‌ 
வேதனையை உணருவதற்கு அப்பால்‌, இந்த புறஜாதிகள்‌ தங்களை ஒப்புக்‌ 
கொடுத்திருந்தார்கள்‌ (222804), அதாவது, பாவம்‌ நிறைந்த வாழ்க்கைக்கு 
தங்களை முழுமையாய்‌ அர்ப்பணித்திருந்தார்கள்‌. வசனம்‌ சொல்லுகிறது, 
சகல வித அசுத்தங்களையும்‌ ஆவலோடே நடப்பிக்கும்படி, தங்களை காம 
விகாரத்திற்கு ஒப்புக்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. இது ஏதோ புறஜாதிகளுக்கு 
இழைக்கப்பட்ட ஒரு காரியமல்ல மாறாக அவர்களாக செய்யும்படி தெரிந்து 
கொண்ட ஒரு காரியம்‌. 

புறஜாதிகளின்‌ இந்த தெரிவு மூன்று வார்த்தைகளில்‌ விளக்கப்படுறெது: 
“அசுத்தம்‌,” “காம விகாரம்‌,” மற்றும்‌ “ஆவல்‌” (பேராசை). “காம விகாரம்‌” 
(aselgeia) என்றால்‌ “தீவிரமான காமவேட்கை”; “அசுத்தம்‌” (எக்சாம்‌) என்பது 
ஒழுக்க ரீதியான அசுத்தத்தை விசாலமான பொருளில்‌ குறிப்பிடுவது; மற்றும்‌ 
“அவல்‌” (பேராசை) (ஓ/leonexia) என்பது “கட்டுப்படுத்தப்படாத பேராசை. 
புறஜாதிகளின்‌ தெரிவினால்‌, அவர்களுடைய அவபக்தியினிமித்தம்‌ தேவன்‌ 
அவர்களை ஒப்புக்கொடுத்தார்‌ (காண்க ரோமர்‌ 1:24, 26, 28). 





பழைய மனுஷனை விட்டுத்திரும்பி புதிய 
மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ (4:20-24) 


“பழைய மனுஷனைத்‌ தரித்துப்போட்டு” (4:20-22) 


நீங்களோ இவ்விதமாய்க்‌ கிறிஸ்துவைக்‌ கற்றுக்கொள்ளவில்லை. 
21இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே, நீங்கள்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டறிந்து, அவரால்‌ போதிக்கப்பட்டீர்களே. “அந்தப்படி, முந்தின 
நடக்கைக்குரிய மோசம்போக்கும்‌ இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய 
மனுஷனை நீங்கள்‌ களைந்துபோட்டு. 


வசனம்‌ 20. பவுல்‌ அவர்களுடைய தற்போதைய வாழ்க்கையை 
அவர்களுடைய கடந்தகால வாழ்க்கையுடன்‌ முரண்படுத்திக்‌ 
காட்ட முற்பட்டார்‌. நீங்களோ இவ்விதமாய்‌ கிறிஸ்துவை கற்றுக்‌ 
கொள்ளவில்லை என்றார்‌. ட! மொழிபெயர்ப்பில்‌ சொல்லப்படுகிறதாவது, 
“அனால்‌ நீங்களோ கிறிஸ்துவை அறிந்து கொண்டபோது அப்படிப்‌ 
போதிக்கப்பட வில்லை.” 

பவுல்‌ இந்தப்‌ பகுதியை 4:17ல்‌, “நீங்கள்‌ ஜெ நடவாமலிருங்கள்‌” 
என்பதுடன்‌ துவங்கினார்‌ (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). “நீங்களோ ... 
வில்லை” என்பது நேரடி மொழிபெயர்ப்பில்‌, “ஆனால்‌ நீங்கள்‌ ... இல்லை” என்று 
சொல்லப்படுகிறது. “நீங்கள்‌” என்பது “புறஜாதிகளுடன்‌” முரண்பட்டிருப்பதை 
பவுலின்‌ வார்த்தைகள்‌ வலியுறுத்தலாக சொல்லப்படுகிறது (4:17). இதில்‌ 


231 


வரும்‌ வினைச்‌ சொல்லான “கற்றுக்‌ கொள்ளல்‌” என்பது கடந்த காலத்தில்‌ 
தொடர்ச்சியில்லாமல்‌ ஓரே நிகழ்வில்‌ நடந்த சம்பவமாகக்‌ குறிப்பிடப்படுகிறது, 
இது எபேசியர்களின்‌, மனமாற்றத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது என்பதில்‌, 
சந்தேகமில்லை. “இறிஸ்துவைக்‌ கற்றுக்‌ கொள்ளவில்லை” என்பது “கிறிஸ்துவை 
மட்டும்‌ கற்றுக்‌ கொள்ளவில்லை” என்ற நேரடி பொருள்‌ கொடுக்கிறது. 
பிலிப்பியர்‌ 3:10ல்‌, பவுல்‌ “அவரை [கிறிஸ்துவை] அறிறெதற்கு,” என்று 
சொன்னார்‌, மேலும்‌ கொலோசெயர்‌ 2:6ல்‌ “கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்‌ 
கொண்டவர்கள்‌” என்றார்‌, இந்த வசனப்‌ பகுஇயில்‌ இன்னும்‌ அதிகமான 
கருத்துக்கள்‌ அடங்கியிருக்கிறது - எபேசியர்‌ 4:17-82 - உட்பட கிறிஸ்துவைப்‌ 
பற்றியோ அல்லது கிறிஸ்துவின்‌ உபதேசத்தைப்‌ பற்றியோ மாத்திரம்‌ அறிந்து 
கொள்வது அல்ல. இந்த வசனங்களில்‌ கிறிஸ்துவே நபர்த்துவ எழுவாயாக 
இருக்கிறார்‌; அவரே பிரசங்கிக்கப்படுகிற ஒருவர்‌; ஏற்றுக்‌ கொள்ளப்படுகிற 
ஒருவர்‌, அறியப்பட்டிருக்கிற ஒருவர்‌, மற்றும்‌ எபேசியர்கள்‌ கற்றுக்‌ 
கொண்டிருக்கிற ஒருவர்‌. 

வசனம்‌ 21. பவுல்‌ தனது புத்திமதியை விளக்கப்படுத்துகிறார்‌: 
இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படி யே, நீங்கள்‌ அவரிடத்தில்‌ 
கேட்டறிந்து, அவரால்‌ போதிக்கப்பட்டீர்களே. (போதிக்கப்பட்ட) 
“படியே” என்பது கிரேக்க மொழியில்‌ இரண்டு சிறிய வார்த்தைகளைக்‌ 
கொண்டது, (8 “ரீ) மற்றும்‌ (26, “படி,” “அதில்‌ பார்க்கிறபடி ”). ஒன்றிணைந்த, 
வார்த்தைகள்‌ கூறும்‌ கருத்து “விசுவாசிக்கிற ஒரு காரியம்‌ சரியானது என்று 
ஏற்றுக்‌ கொள்வது.” பவுல்‌ தான்‌ சொல்லப்போகிற விஷயத்தில்‌ கேள்வியோ 
சந்தேகமோ கொண்டிருக்கவில்லை, ஆனால்‌ உறுதியான நம்பிக்கையையும்‌ 
சரியான ஏற்றுக்‌ கொள்ளுதலையும்‌ உறுதிப்படுத்துகிறார்‌. 

“நீங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டறிந்து” என்று பவுல்‌ சொல்வதால்‌, 
எபேசியா்கள்‌ ஆரம்பக்‌ கட்டத்தில்‌ சுவிசேஷத்தைக்‌ கேட்டதை குறிப்பிடுகிறார்‌ 
(காண்க 1:13). அவர்கள்‌ “அவரிடத்தில்‌ கேட்டார்கள்‌” என்பது அவரது 
செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல்‌ சத்திய வசனத்தை அறிவித்த தன்மூலம்‌ 
கேட்டார்கள்‌ (காண்க கொலோசெயர்‌ 1:5; நடபடிகள்‌ 19:1-10). 





கிறிஸ்துவினிடத்தில்‌ கேட்பதைப்‌ பொறுத்தவரை, கிரேக்க 
வசனப்பகுஇயில்‌ கிறிஸ்துவுக்குச்‌ சொல்லப்படும்‌ பிரதிபெயார்சொல்‌ 
“கேட்க” என்று இரண்டாம்‌ வேற்றுமையில்‌ உள்ளது. இந்த 
[வார்த்தையுடன்‌], ஒருவருடைய வார்த்தையைக்‌ கேட்கும்‌ ஒரு நபர்‌ 
ஆறாம்‌ வேற்றுமைக்கு உரியவராக, ஒருவருக்கு செவிகொடுப்பவர்‌ 
குற்றப்படுத்தப்படுபவராக நிற்றொர்‌ ... ஆக கிறிஸ்துவைக்‌ குறித்து 
கேள்விப்படுதல்‌ என்பது  கிறிஸ்துவைக்குறித்து அறிவிக்கப்படும்‌ 
காரியங்களைப்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ நிலையில்‌ இருக்கறார்‌.” 


எபேசியர்கள்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்தும்‌ அவருடைய வழியைக்‌ 
குறித்தும்‌ கேட்டிருந்தார்கள்‌ (4:20). இந்த ஆரம்பப்‌ போதனையைத்‌ 
தொடர்ந்து, அவர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டார்கள்‌. “அவரால்‌ 
போதிக்கப்பட்டீர்களே” என்பது அவர்கள்‌ பெற்றுக்‌ கொண்ட போதனையைக்‌ 
குறிப்பிடுகிறது, இது சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட துவக்கநிலைக்குப்‌ ரன்‌ 
அவர்கள்‌ கிறிஸ்தவர்களாக்கப்பட்டதைத்‌ தொடர்ந்து கேள்விப்படுவதைக்‌ 


232 


குறிக்கும்‌. அவர்கள்‌ மேற்கொண்டு “அவருக்குள்‌” மனமாற்றம்‌ பெற்றபின்‌, 
“அவருக்குள்‌” ஆவிக்குரிய வளர்ச்சியை அடையும்‌ பொருட்டு கேட்டல்‌. 

“இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே” என்பது இயேசுவே 
சத்தியமாக இருக்கிறார்‌ என்பதை நினைப்பூட்டுதலாகக்‌ குறிப்பிட்டார்‌ (காண்க 
யோவான்‌ 14:6). இயேசுவைப்பற்றி சத்தியத்தைக்‌ கேட்ட எபேசியர்கள்‌ 
அவர்களுக்குப்‌ போதிக்கப்பட்ட சத்தியத்தை ஏற்றுக்‌ கொண்டு “அவருக்குள்‌” 
புறஜாதிகளைப்‌ போல்‌ வாழாமல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ அவர்கள்‌ பெற்ற புதிய 
வாழ்வை வாழும்படி போதிக்கப்பட்டனர்‌. 

வசனம்‌ 22. வசனங்கள்‌ 22 லிருந்து 24 வரை மூன்று செய்கைகள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளது. எபேசியர்‌ என்ன செய்யும்படி (4:21) போதிக்கப்பட்டார்களோ 
அவைகளை அப்போஸ்தலன்‌ விளக்கப்படுத்துறொரா? அல்லது இந்தச்‌ 
செயல்கள்‌ சகோதரர்கள்‌ போதிக்கப்பட்டிருந்ததன்‌ விளைவுகளா? அவைகள்‌ 
முக்கிய மற்றவைகளாக ஒருவேளை இருக்கலாம்‌, ஏனெனில்‌ பவுல்‌ சொன்னார்‌, 
“நீங்கள்‌ அவரிடத்தில்‌ கேட்டறிந்து,” “அவரால்‌ போதிக்கப்பட்டீர்களே,” 
“பழைய மனுஷனை நீங்கள்‌ களைந்து போட்டு.” போதிக்கப்பட்டவை 
களைக்‌ குறித்து பவுல்‌ விளக்கம்‌ அளிக்கிறார்‌, அதன்‌ விளைவு சுவிசேஷத்துக்குக்‌ 
கீழ்ப்படிதல்‌. என்பதாகக்‌ காணப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில்‌ 
சொன்னால்‌, அவர்கள்‌ கேட்டிருந்தார்கள்‌, போதிக்கப்பட்டிருந்தார்கள்‌, 
அவர்கள்‌ கிறிஸ்தவர்களானபோது “பழைய மனுஷனை” களைந்து போட்டதன்‌ 
மூலமாக போதிக்கப்பட்ட போதனைக்கு பதில்‌ செயல்‌ செய்தனர்‌. 

முதலாவது செய்கை பழைய மனுஷனை களைந்து போடுதல்‌. இந்த 
செய்கை எப்பொழுது நிறைவேறியது என்று சரியான குறிப்பை வசனம்‌ 
கொடுக்க வில்லை; ஆகிலும்‌ ரோமர்‌ 6:2-6 கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ அவரோடே கூட அடக்கமும்‌ பண்ணப்பட்டார்கள்‌ 
என்று கூறுகிறது. இவ்வகையில்‌, ஒரு நபர்‌ பாவத்துக்காக மரித்து 
புதிய ஜீவனுள்ளவராய்‌ எழுப்பப்படுகிறார்‌. மரித்து கறிஸ்துவுடனே கூட 
எழுந்தவார்களைக்‌ குறித்து, வசனம்‌ 6 ல்‌ பவுல்‌ சொன்னார்‌, “நாம்‌ இனி 
பாவத்துக்கு ஊழியஞ்‌ செய்யாதபடிக்கு பாவ சரீரம்‌ ஒழிந்து போகும்‌ 
பொருட்டாக, நம்முடைய பழைய மனுஷன்‌ அவரோடே கூடச்‌ சிலுவையில்‌ 
அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம்‌.” என்று சொன்னார்‌. “பழைய 
மனுஷன்‌ ... புதிய மனுஷன்‌” என்ற கருத்து (4:20-24) இந்த வசனப்பகுதியில்‌ 
குறிப்பிடுவது போலவே ரோமர்‌ 6 லும்‌ எழுதும்‌ போது அது பவுலுடைய 
மனதில்‌ இருந்துள்ளது. மேலும்‌, பவுல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றவர்கள்‌ எத்தனைபேரோ அத்தனை பேரும்‌ “திறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌” என்று உறுதிப்படுத்தினார்‌ (கலாத்தியர்‌ 3:27), இந்த 
உண்மை “புதிய மனுஷனுக்கு” குறிப்பிட்டுச்‌ சொல்கிறது. ஆகையால்‌, 
4:22ல்‌ இந்த செய்கைக்கு ஒரு நேரம்‌ விவரிக்கப்படுகிறது - ஞானம்‌ 
தானத்தின்‌ போதுதான்‌ இந்த பழைய மனுஷனை களைந்து போடும்‌ செயல்‌ 
சம்பவிக்றெது. 

“பழைய மனுஷனைப்‌” பொறுத்த மட்டில்‌, “பழைய” (௮/005) 
என்பது “தேய்ந்து போன,” “முதுமையினால்‌ பலவீனப்பட்ட, பயனற்ற?” 
“மனுஷன்‌” (41//770ற0௦2) என அர்த்தப்படுறெது. இந்த வசனம்‌ எபேசியர்கள்‌ 
இரட்சிக்கப்படாதபோது மற்றும்‌ பாவத்தின்‌ ஆளுகைக்கு உட்பட்டிருந்த 


233 


போது இருந்த நிலையை படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. “பழைய மனுஷனை” 
களைந்து போட்டு என்பது ஏதோ சில தீய ஒழுக்கங்களை சுலபமாக களைந்து 
போடுதலல்ல. ஆனால்‌ கடந்த காலத்துடன்‌ ஒரு தீர்மானிக்கப்பட்ட துண்டித்தல்‌ 
ஆகும்‌. களைந்து போடுதல்‌ என்பது “பாவத்தின்‌ ஆளுகைக்கு உட்பட்டிருந்த 
முழு பழைய மனுஷனையும்‌ விலக்கிப்போடுதல்‌ என்பதாக இருந்தது. 9 
பழைய மனுஷன்‌ மோசம்‌ போக்கும்‌ இச்சைகளினாலே 
கெட்டுப்போகிறவனாயிருந்தான்‌. “கெட்டுப்போகிற, ” என்பது 
நிகழ்கால எச்சவினையில்‌ சொல்லப்படுகிறது, அதன்‌ பொருள்‌ பழைய 
மனுஷன்‌ மேலும்‌ மேலும்‌ மோசம்‌ போகத்தக்க ஒரு தொடர்‌ செயல்‌ 
முறையாக இருக்கிறது. “இச்சை” என்று சொல்லப்படுவது ஐப்்மாமம எனும்‌ 
வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு, அதன்‌ பொருள்‌ இந்த வசனப்‌ பகுதியில்‌ 
“ஒரு ஏக்கத்தை அல்லது கட்டுக்கடங்கா உணர்ச்சியைக்‌ கொண்ட ஆசையைக்‌” 
குறிப்பிடுகிறது.'' இந்த கமையான ஆசைகளெல்லாம்‌ “மோசம்‌ போக்குபவை, ” 
அதாவது அவைகள்‌ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாக்குத்தத்தம்‌ பண்ணி 
கெட்டுப்‌ போன வாழ்க்கைக்கு இட்டுச்‌ சென்றது. மோசம்‌ போக்குதல்‌ 
புறஜாதிகளின்‌ குணாதிசயம்‌ (2:3). விசுவாசிகள்‌ இந்த வாழ்க்கை முறையைவிட்டு 
விட்டவர்கள்‌, அது சுவிசேஷத்தின்‌ சத்தியத்துக்கு எதிராக நின்றவை (4:14, 15; 
2 தெசலோனிக்கேயர்‌ 2:10). சத்தியத்திற்கும்‌ சத்தியமல்லாததற்கும்‌ இடையே 
வித்தியாசப்படுத்தி பார்க்கத்‌ தெரியாதவர்களை ஒரு பொய்யான வாழ்க்கைத்‌ 
குத்துவம்‌ கண்ணியில்‌ அகப்படுத்துகிறது (காண்க கொலோசெயர்‌ 2:8). 





“புதிதான ஆவியுள்ளவர்களாகுதல்‌” (4:23) 
2 உங்கள்‌ உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவா்களாகி, 


வசனம்‌ 23. மூன்று செய்கைகளில்‌, முதலாவதான “களைந்து போடுதல்‌,” 
என்பது எபேசியர்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்போது கடந்தகாலத்தில்‌ 
செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது. இரண்டாவது செய்கை செயல்முறை, 
உங்கள்‌ உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகுங்கள்‌ “புதிதான 
ஆவியுள்ளார்களாவது” (ஈய200) “உள்ளான தகவலில்‌ புதுமைபடைத்தல்‌”!2 
என்று பொருள்‌, இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள இலக்கண வார்த்தை 
“எப்பொழுது குறிப்பிட்ட செயல்‌ இடம்‌ பெறும்‌ என்று குறிப்பாய்ச்‌ 
சொல்லாமல்‌ தொடர்‌ ... செயலாகக்‌ குறிப்பிடுவது” மேலும்‌ “எழுவாய்‌ 
(சம்பந்தப்பட்ட நபர்‌) எப்படியோ தன்னையோ அல்லது தன்னைக்‌ 
குறித்தோ செயல்படுவதை இது காட்டுகிறது. ”'8 பழைய மனுஷனை களைந்து 
போடுதலாகிய செயல்‌ ஒரே தடவையில்‌ செய்து முடிக்கும்‌ நிகழ்ச்சி அது 
ஞானஸ்நான நேரத்தில்‌ சம்பவித்தது, புதிதான ஆவியுள்ளவர்களாகுதலாகிய 
நிகழ்ச்சி கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும்‌ நடக்க வேண்டிய ஒன்று. 

i ” என்று இங்கே குறிப்பிடப்படுவது பரிசுத்த ஆவியை அல்ல, 
ஏனெனில்‌ பவுல்‌ “உத்கள்‌ உள்ளத்தில்‌ புதிதான ஆவியுள்ளவர்களாகுதலைக்‌? 
குறிப்பிடுகிறார்‌ (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). “உள்ளம்‌” (மனம்‌) என்பது 
மனிதனுடைய புத்திக்கூர்மையின்‌ கொள்ளளவு “ஒழுக்க சம்பந்தப்பட்ட 
3914 





சிந்தனையை” “பகுத்துப்‌ பார்க்கவும்‌ புரிந்து கொள்ளவும்‌ கூடிய ஒரு பகுதி 


234 


(காண்க 4:17 மற்றும்‌ ரோமர்‌ 1:28; 7:23). “ஆவி” என்பது “மனம்‌” என்பதுடன்‌ 
இணைக்கப்பட்டதாய்‌ குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆனால்‌ இரண்டும்‌ 
வெவ்வேறு தான்‌. ஒரு தனி நபரின்‌ சுயவியல்பு தேவனுடைய ஐக்கியத்தை 
அனுபவிக்கிறது மற்றும்‌ அவருடைய சாயலில்‌ உண்டாக்கப்பட்டிருக்கிறான்‌ 
(காண்க ஆதியாகமம்‌ 1:26, 27). 1 கொரிந்தியர்‌ 14:14ல்‌ ஆவிக்கும்‌ “மனதுக்கும்‌” 
(உள்ளத்துக்கும்‌) உள்ள வித்தியாசத்தை பவுல்‌ விவரிக்கிறார்‌. இதன்‌ பொருள்‌ 
தனித்தன்மை (ஆவி) மற்றும்‌ முறையாக பகுத்து ஆராய்றெ திறமை (உள்ளம்‌) 
நாளுக்கு நாள்‌ புதிதாக்கப்பட்டும்‌ வரவேண்டும்‌ (காண்க ரோமர்‌ 12:2; 
2 கொரிந்தியர்‌ 4:16). இங்கே பயன்படுத்தப்படுகிற வினைச்‌ சொல்‌ கிறிஸ்தவன்‌ 
தனது செய்கையால்‌ தன்னைத்தான்‌ புதுப்பித்துக்கொள்ள பிரயாசப்படுகிறான்‌ 
என்பதை இந்த வாக்கியம்‌ நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. 





“புதிய மனுஷனைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌” (4:24) 


“மெய்யான நீதியிலும்‌ பரிசுத்தத்தலும்‌ தேவனுடைய சாயலாகச்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌. 


வசனம்‌ 24. பவுல்‌ பெயரிட்ட மூன்றாவது செய்கை இந்த வசனத்தில்‌ 
குறிப்பிடப்படுகிற புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌ என்பது 
பழைய மனுஷனைக்‌ களைந்து போடுதலைப்‌ போலவே, இந்தச்‌ செயல்‌ ஒரு 
குறிப்பிடப்படாத நேரத்தில்‌ இடம்‌ பெறுகிற ஒரு சம்பவமாகும்‌. களைந்து 
போடுதல்‌ என்பது ஞானஸ்நானத்தின்‌ போது நடந்தது, மற்றும்‌ அதிலேயே 
புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்வதும்‌ நடந்தது. ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறும்போது, அவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ இருக்றொர்‌ மற்றும்‌ 
“புதிய சிருஷ்டியாகவும்‌” ஆகிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 5:17). கிறிஸ்துவுக்குள்‌ 
இருப்பதால்‌, பிறகு அவர்‌ அவருடைய சரீரத்திற்குள்‌ இருக்கிறார்‌, அதாவது 
சபைக்குள்‌, மற்றும்‌ தேவனுடைய வீட்டாராயெ அவர்‌ குடும்பத்தில்‌ ஒரு 
அங்கமாகவும்‌ இருக்கறொர்‌ (காண்க 2:19). 

தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்தவன்‌ தானே குடும்பத்தின்‌ சாயலைத்‌ 
தரித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ஆகையால்‌, பவுல்‌ இந்த புதிய மனுஷன்‌ 
தேவனுடைய சாயலாயிருக்கிறவன்‌ என்று சொன்னார்‌. புதிய மனுஷன்‌ 
என்பது நேரத்துக்குரிய புதிய தன்மையல்ல (பவுல்‌ இதை ௪05 என்ற 
வார்த்தையில்‌ பயன்படுத்தியிருக்க வேண்டும்‌), மாறாக இது தகுதி 
அடிப்படையில்‌ புதிய மனுஷன்‌ (&௭ர05 என்ற வார்த்தையை) பயன்படுத்திப்‌ 
பேசினார்‌. இந்தப்‌ புதிய தன்மை “பழைய தன்மைக்கு எதிரானது” அதாவது 
“காலங்களினூடே அழிவுற்றுப்‌ போவது.” இந்த நிருபத்தின்‌ பின்பகுதியில்‌, 
இந்தக்‌ கருத்தை பவுல்‌ “நீங்கள்‌ பிரியமான பிள்ளைகளைப்‌ போலத்‌ தேவனைப்‌ 








பின்பற்றுகிறவர்களாகுங்கள்‌” என்ற வார்த்தைகளில்‌ சொன்னார்‌ (5:10. 
இதன்‌ செயல்முறை ஒரு சிருஷ்டிப்பு. தேவன்‌ முதல்‌ மனுஷனை பூமியின்‌ 
மண்ணினாலே சிருஷ்டித்து மாமிசப்‌ பிரகாரமான சுவாசத்தை அவனுக்குக்‌ 
கொடுத்தார்‌, அவர்‌ புதிய சிருஷ்டியை விழுந்து போன மனுஷனிலிருந்து 
உருவாக்கி தன்னைப்‌ போன்ற சாயலை அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவனைக்‌ 
கொடுத்தார்‌. நாம்‌ ஏற்கனவே சிருஷ்டிப்பைப்‌ குறித்த கருத்தை ஆராய்ந்தோம்‌, 


235 


அதாவது பவுல்‌ விசுவாசிகள்‌ “நற்கிரியைகளைச்‌ செய்யும்படிக்கு கிறிஸ்துவுக்குள்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டார்கள்‌” என்று சொல்லியிருந்தகை ஆராய்ந்தோம்‌ 
(2:10). இந்த விஷயத்தில்‌ தேவனுக்கும்‌ மனுஷனுக்குமிடையே இருந்த 
ஒத்துழைப்பைக்‌ காணக்கூடும்‌, இதில்‌ தேவனே முதலில்‌ துவங்கிவைக்கிறார்‌ 
(2:1-22). சுவிசேஷத்தை ஏற்றுக்‌ கொண்டவர்களாக ஞானஸ்நானத்திலே 
கிறிஸ்துவைத்‌ தரித்து கொண்டு, புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்கிற 
பொறுப்பை நாம்‌ நிறைவேற்ற வேண்டும்‌ (கலாத்தியர்‌ 3:27). 

Pula என்பது கிறிஸ்தவர்களாக மாறும்‌ ஜனங்களின்‌ 
கொடுக்கப்பட்ட தகுதியாம்ஸம்‌. மனிதனுக்கென்று கன்னில்தானே நீதி 
எதுவுமில்லை; அவன்‌ பாவத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கையில்‌, “நீதிக்கு 
நீங்கலாயிருந்தான்‌” (ரோமர்‌ 6:20). மனிதனுடைய நீதியாய்‌ மாறும்படிக்கு 
கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார்‌ (1 கொரிந்தியர்‌ 1:30). தேவன்‌ “நாம்‌ 
அவருக்குள்‌ தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம்‌ அறியாத அவரை 
நமக்காக பாவமாக்கினார்‌” (2 கொரிந்தியர்‌ 5:21). ஆகையால்‌, ஒரு நபர்‌ 
சுவிசேஷத்திற்குக்‌ கீழ்ப்படிறெ போது, அவர்‌ நீதிக்கு அடிமையாகிறார்‌ 
(ரோமர்‌ 6:17, 18). கிறிஸ்துவுக்குள்‌ இருந்தவர்களை நீதிமான்களாக தேவன்‌ 
அறிவித்தார்‌; புதிய மனுஷன்‌ சிருஷ்டிக்கப்பட்ட தின்‌ நோக்கமும்‌ அதுவே. இந்த 
நீதி மற்றவர்களோடு நமக்கு உள்ள உறவுமுறையில்‌ எது சரியானவைகளோ 
அவைகளைச்‌ செய்யும்‌ போது தானாகவே (நீதி) சாட்சியிடுறெது. 

பரிசுத்தமும்‌ கூட தேவனுடைய - சாயலில்‌ இருக்கிற காரியத்தை 











ஆலோசனையாகச்‌ சொல்லுகிறது, தேவன்‌ பரிசுத்தராயிருக்றெது போல 
எபேசியரும்‌ பரிசுத்தராய்‌ இருக்க வேண்டியவர்களாயிருந்தார்கள்‌ (காண்க 
1 பேதுரு 1:16). கூடுதலாக, நீதி என்பது தேவனுடைய தகுதியாம்ஸமாயிருப்பது 
போல, விசுவாசிகள்‌ தங்களுடைய மனுஷீக உறவு முறையில்‌ அவரைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாக, இருக்க வேண்டும்‌, நீதி என்பது தேவனைப்‌ போல்‌ 
இருப்பதும்‌ அவருக்கு உகந்ததைக்‌ கொடுப்பதும்தான்‌. புதிய மனுஷன்‌ 
தனக்கு மற்றவர்களோடு இருக்கிற உறவுமுறையிலும்‌ தேவனோடு இருக்கிற 
உறவுமுறையிலுமான இரு பொறுப்புக்களையும்‌ நிறைவேற்றுகிறான்‌. அதுவே 
மெய்யான நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ இருத்தல்‌; அதாவது, தேவனுடைய 
வெளிப்பாட்டின்‌ சத்தியம்‌ புறஜாதிகளின்‌ தகுதியாம்ஸங்களைப்‌ போதித்து 
பரிசுத்தமற்றதும்‌ நீதியற்றதுமான அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும்‌ 
எதிர்க்றெது (4:17-19). 








“தவறானதிலிருந்து சத்தியத்துக்குத்‌ திரும்புங்கள்‌” 
(4:25) 


அன்றியும்‌, நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ அவயவங்களாயிருக்கிறபடியால்‌, 
பொய்யைக்‌ களைந்து, அவனவன்‌ பிறனுடனே மெய்யைப்‌ பேசக்‌ கடவன்‌. 
ஒரு கிறிஸ்தவனாக நடந்து கொள்வதோ, அல்லது வாழ்வதோ கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தில்‌ ஒரு அங்கமாக இருந்து முறையாக செயல்புரியும்‌ போது, அவரது 
குனிப்பட்ட அபிவிருத்தியிலும்‌ கூட அவசியமாகிறது. பவுல்‌ இதை மனதில்‌ 


236 


புதிதாக வேண்டும்‌ என்றார்‌. 4:25-92 ல்‌, அவர்‌ குறிப்பான விளக்கத்தைக்‌ 
கொடுத்து கிறிஸ்துவினிடத்தில்‌ வருகிற ஒருவர்‌ எப்படி இருளிலிருந்து 
வெளிச்சத்துக்கும்‌, பழைய மனுஷனிலிருந்து புதுசிருஷ்டிக்கும்‌ மாறமுடியும்‌ 
என்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

வசனம்‌ 25. இங்கே கொடுக்கப்படுகிற அறிவுரை உறுதியற்ற ஒரு 
மேற்கோளாகிய சகரியா 8:16 லிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த வாக்கியம்‌ ஒரு 
நடைமுறையில்‌ கைக்கொள்ளுதலில்‌ புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌ 
என்பதன்‌ பொருள்‌ என்ன, தேவனைப்‌ பின்பற்றுதல்‌ மற்றும்‌ அழைக்கப்பட்ட 
அழைப்புக்கு பாத்திரராய்‌ நடப்பது என்றால்‌ என்ன என்பதை ஆரம்பித்து 
பேசுகிறது. அன்றியும்‌ என்பது பவுல்‌ இப்பொழுது எழுதியிருப்பவைகளோடு 
அடுத்து சொல்லப்போகிறவைகளை இணைக்கும்படி சொல்லப்பட்ட வார்த்கை. 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌, மற்றவர்களிடத்தில்‌ உண்மையையே பேச வேண்டும்‌ 
- நாம்‌ தேவனுக்கு உரியவர்கள்‌ என்பதினாலே மாத்திரமல்ல, ஆனால்‌ 
நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ அவையவங்களாயிருக்றெபடியாலும்‌ தான்‌. 
இந்த நிருபம்‌ முழுவதும்‌, சபை என்பது கிறிஸ்துவை தலையாகக்‌ கொண்டு 
அமைந்துள்ள கிறிஸ்துவின்‌ சரீரம்‌ என்று பவுல்‌ காட்டினார்‌. மாமிச சரீரத்தில்‌ 
இருக்கிற அவயவங்களைப்‌ போலவே, ஆவிக்குரிய சரீரத்தில்‌ இருக்கிற அங்கத்‌ 
தினர்களும்‌, தலையின்‌ சித்தத்தை நிறைவேற்றி ஒருவருக்கொருவர்‌ ஊழியம்‌ 
செய்கிறவர்களாயிருப்போமானால்‌, ஒரு சரீர இயக்கத்துக்கு ஒப்பாக, உண்மை 
யையே பேச [பேசிக்‌ கொண்டிருக்க] வேண்டும்‌. “பொய்‌” என்ற கிரேக்க 





பெயர்ச்சொல்‌ (2824௦9), எல்லா வித பொய்களையும்‌ பொய்‌ கூறுதலை 
“ஒரு முக்கிய நிகழ்வாக? 
என்பதற்கான கிரேக்க வார்த்தைகள்‌ ஒரேதடவையாக பழைய மனுஷனைக்‌ 
களைந்து போட்டு விடுவது போலவே, பொய்யும்‌ ஒரே தடவையாக களைந்து 
போடப்படவேண்டும்‌ என சுட்டிக்‌ காட்டுகின்றன.” இதில்‌ அனைத்து 
விதமான வஞ்சகங்களும்‌, பாதி உண்மையைச்‌ சொல்லி வஞ்சிக்கிற (கபட) 
அசை, முழு உண்மையை அறியத்‌ தேவைப்படும்‌ விஷயங்களெல்லாம்‌ 
மறைக்கப்படுதல்‌ ஆகியவை உட்பட்டவை. இந்த சொற்றொட ருடன்‌, 
புதிய மனுஷனுக்குத்‌ தேவையான குறிப்பிடத்தக்க ஒழுக்க நடத்தைகளை, 
உண்மையைப்‌ பேச வேண்டும்‌ என்பதில்‌ துவங்கி, பவுல்‌ அறிமுகப்படுத்துகிறார்‌. 
வேறு விதமாய்‌ செய்யப்படுவது என்பது நம்முடைய சகோதர சகோதரிகளை 
தவறாக நடத்துவதும்‌ பழைய மனுஷனுக்கே திரும்புவதுமாகும்‌. 


சுட்டிக்‌ காட்டுகிறது, பொய்களைக்களைந்து 








“கோபத்தைக்‌ கட்டுப்படுத்தத்‌ திரும்புங்கள்‌” 
(4:26, 27) 
நீங்கள்‌ கோபங்கொண்டாலும்‌ பாவஞ்செய்யாதிருங்கள்‌; சூரியன்‌ 


அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள்‌ எரிச்சல்‌ தணியக்கடவது. “பிசாசுக்கு 
இடங்கொடாமலும்‌ இருங்கள்‌. 


வசனம்‌ 26. பவுல்‌ பழைய ஏற்பாட்டின்‌ உறுதியற்ற வசனப்‌ பகுதி, 
சங்கதம்‌ 4:4 ஐ மேற்கோளாக பயன்படுத்தி, தனது கருத்தைச்‌ சொன்னார்‌: 





நீங்கள்‌ கோபங்‌ கொண்டாலும்‌ பாவஞ்‌ செய்யாதிருங்கள்‌. இங்கே பவுல்‌ 


237 


“கோபங்கொள்ள” அனுமதியளிக்கவில்லை, மாறாக கோபம்‌ கொள்வது 
இயல்பானது என்று தான்‌ உணர்ந்து கொண்டிருப்பதைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
வசனங்கள்‌ 26, 27 ல்‌ சொல்லப்படும்‌ அறிவுரைகள்‌ கோபத்தில்‌ வரும்‌ 
ஆபத்தைக்‌ காட்டுகின்றன. வசனம்‌ 26 லும்‌ 31லும்‌ பவுல்‌ “கோபத்தை” 
பயன்படுத்திப்‌ பேசுகிறார்‌ - (4:26; ௦72720) மற்றும்‌ (4:31; 6). வசனப்பகுதியின்‌ 
உட்கருத்திலிருந்து, ௦2720 என்பது கட்டுப்பாட்டுக்குள்‌ இருக்கிற கடுங்கோபம்‌ 
என்றும்‌ ௦22 என்பதோ முற்றிலும்‌ வெளிக்கொணருறெ கோபம்‌ அல்லது 
பகைமை, கட்டுப்படுத்தக்‌ கூடாமல்‌ போகக்கூடியது என்றும்‌ தெரிகிறது. 
நீதியுள்ள கோபாக்கினையும்‌ உண்டு. தேவன்‌ தமது கோபாக்கினையை 01:26 
எல்லாவித அவபக்திக்கும்‌ அறியாயத்துக்கும்‌ எதிராக செலுத்துகிறார்‌ (ரோமர்‌ 
1:18). கிறிஸ்துவின்‌ நிறைவான தெய்வீக சாட்சியங்கள்‌ கொடுக்கப்பட்டிருந்த 
போதிலும்‌, அவரை விசுவாசிக்க விருப்பமில்லாதிருந்த சிலர்‌ மீது அவர்‌ தமது 
கோபத்தைக்‌ (6126) காட்டினார்‌ (மாற்கு 3:5), ஆகிலும்‌ அவர்‌ கோபப்பட்டதில்‌ 
காரணமிருந்தது, அதை நீதியான முறையில்‌ வெளிப்படுத்தினார்‌. 

எல்லா கோபங்களும்‌ தவறானவையல்ல, ஆகிலும்‌ கோபங்கொள்ளுதல்‌ 
ஆபத்தானதும்‌ கூட. நாம்‌ கோபமாயிருக்றெ வேளையில்‌, பாவமுள்ள 
காரியங்களைச்‌ செய்யவோ சொல்லவோ கூடும்‌. பவுல்‌ “கோபங்‌ கொண்டாலும்‌ 
பாவஞ்செய்யாதிருங்கள்‌ என்று சொன்னார்‌. ” கூடுதலாக, பாவம்‌ ஒருவருக்குள்‌ 
நிலை கொண்டிராமல்‌ விலக்க பவுல்‌, சூரியன்‌ அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக 
உங்கள்‌ எரிச்சல்‌ தணியக்‌ கடவது என்று சொன்னார்‌. இந்தச்‌ சொற்றொடரில்‌ 
“கோபத்துக்கு” வேறு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது (ஓaர0ரஓi5mo5). 
அது பவுல்‌ ஏற்கனவே சொன்னதை மறு வலியுறுத்தலாகச்‌ சொல்லப்படுகிறது, 
அது “செய்யப்படு வினையாக பலமாக சொல்லப்பட்டாலும்‌ கிளறிவிட்ட 
ஒரு கோபத்தை அது குறிப்பிடுகிறது.” கோபம்‌ நம்முடைய வாழ்க்கையிலும்‌ 
பற்றி எரிவது போல்‌ வரக்‌ கூடும்‌, ஆனாலும்‌ கோபத்திலே நாம்‌ என்ன சொல்‌ 
லுகிறோம்‌ அல்லது என்ன செய்கிறோம்‌ என்பது குறித்து கவனமாயிருக்க 
வேண்டும்‌ - அப்பொழுதுதான்‌ கோபத்தை மேற்கொள்ள வேண்டும்‌. 

வசனம்‌ 27. பிசாசுக்கு இடங்கொடாமல்‌ என்பது ஏற்கனவே தொடர்கிற 
ஒரு செயல்‌ தடை செய்யப்படுகிறது. பவுல்‌ சொல்வதெல்லாம்‌, “பிசாசுக்கு 
ஒரு நிகழ்ச்சிக்கு (அல்லது சந்தர்ப்பத்துக்கு) இடங்கொடுத்து செயல்பட 
இடங்கொடுக்க வேண்டாமே.” நமது வாழ்க்கையிலே தவறான கோபத்துக்கு 
கொடுக்கப்படும்‌ சந்தர்ப்பம்‌ பிசாசு நுழைந்து பாவத்துக்கு கொண்டு செல்‌ 





வதாகிவிடும்‌. பவுல்‌ “பிசாசை” சாத்தானாக உணர்ந்து கொண்டிருந்தார்‌ 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 12:9), அவனை ஒரு உண்மையான ஆவிக்குரிய 
சத்தியாக அறிந்திருந்தார்‌. 2:2ல்‌ பெயர்‌ குறிப்பிடப்பட விட்டாலும்‌, 
அங்கே குறிப்பிடப்படுவது பிசாசைப்‌ பற்றித்‌ தான்‌. “கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளிடத்தில்‌ இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகாரப்‌ 
பிரபுவாகிய ஆவி ...” இந்நிருபத்தின்‌ பின்‌ பகுதியில்‌, பவுல்‌ “பிசாசின்‌ 
தந்திரங்களைக்‌ குறித்தும்‌” “பொல்லாங்கன்‌ எய்கிற அக்கினியாஸ்இரங்களைக்‌ 
குறித்தும்‌” பேசினார்‌, அதுவே கிறிஸ்தவர்கள்‌ ஆவிக்குரிய முறையில்‌ 
எதிர்த்துப்‌ போராடுகிற பொல்லாத ஆவிகள்‌ (6:10-16). கட்டுக்கடங்காத 
கோபம்‌ சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தைக்‌ கொடுத்து, உள்ளத்திலே 
புதிதான ஆவியைப்‌ பெற்றுள்ள புதிதான மனுஷனுக்கு எதிராக, அவன்‌ தான்‌ 





238 


அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய்‌ நடப்பதை எதிர்த்து கரியை 
செய்வான்‌. 


“திருடுவதிலிருந்து திரும்பி வேலை செய்ய வேண்டும்‌” 
(4:28) 


28திருடுறெவன்‌ இனித்‌ திருடாமல்‌, குறைச்சலுள்ளவனுக்குக்‌ கொடுக்கத்‌ 
தக்கதாகத்‌ தனக்கு உண்டாயிருக்கும்படி, தன்‌ கைகளினால்‌ நலமான வேலை 
செய்து, பிரயாசப்படக்கடவன்‌. 


வசனம்‌ 28. அடுத்து பவுல்‌ இருடுதலைப்‌ பற்றி பேசுகிறார்‌: திருடுகிறவன்‌ 
இனித்திருடாமல்‌. நியாயப்பிரமாணமும்‌ திருடுவதற்கு தடைசெய்தது 
(யாத்திராகமம்‌ 20:15; லேவியராகமம்‌ 19:11; உபாகமம்‌ 5:19), அந்தத்‌ 
குடை புதிய ஏற்பாட்டிலும்‌ தொடர்ந்து குறிப்பிடப்பட்டது (மாற்கு 
10:19; ரோமர்‌ 13:9). இந்தப்‌ பிரமாணத்தின்‌ மீதான வலியுறுத்தல்‌ 
எபேசுவில்‌ தேவைப்‌ பட்டிருக்கக்‌ கூடும்‌, அங்கே திருடுதல்‌ ஒரு 
வகையில்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்தக்‌ கிறிஸ்தவர்கள்‌ ஒரு 
காலத்தில்‌ திருடர்களாக இருக்கவில்லை, ஆகிலும்‌ சிலர்‌ இன்னும்‌ 
திருடிக்கொண்டிருந்தார்கள்‌. இங்கே சொல்லப்பட்டுள்ள வினைச்சொல்‌ 
ஒரு தொடர்‌ செயலாக அல்லது மீண்டும்‌ மீண்டும்‌ செய்யக்‌ கூடியவர்களாக 
குறிப்பிடுறெது.2 பவுல்‌, “திருடுவதை நிறுத்துங்கள்‌!” என்று சொன்னார்‌. 

திருடுவதற்குப்‌ பதிலாக செய்ய வேண்டிய காரியம்‌ கடினமாக வேலை 
செய்தல்‌ - கைகளினால்‌ நலமான வேலை செய்து பிரயாசப்படக்‌ கடவன்‌. 
அதாமின்‌ வீழ்ச்சிக்கு முன்‌ ஏதேன்‌ தோட்டத்தில்‌ வைக்கப்பட்ட போது 
வேலை செய்யும்படி பணிக்கப்பட்டு, தோட்டத்தைப்‌ “பண்படுத்தவும்‌ 
காக்கவும்‌” வைக்கப்பட்டான்‌ (ஆதியாகமம்‌ 2:15). ஆதாமின்‌ வீழ்ச்சிக்குப்‌ 
பிறகும்‌, அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட பணி அதிக கஷ்டமுள்ளதாக 
இருந்தபோதிலும்‌, தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியவனாக இருந்தான்‌ 
(ஆதியாகமம்‌ 3:17-19). வேலை செய்வது நியாயப்பிரமாணத்தில்‌ பத்துக்‌ 
கட்டளைகளில்‌ ஒரு பகுதியாக இருந்தது, தேவன்‌ சொன்னார்‌, “ஆறுநாளும்‌ நீ 
வேலை செய்து உன்‌ கிரியைகளையெல்லாம்‌ நடப்பிப்பாயாக” (யாத்திராகமம்‌ 
20:9). புதிய ஏற்பாட்டில்‌ இந்தப்‌ பிரமாணம்‌ அங்கீகரிக்கப்பட்டதாயிருந்தது, 
மேலும்‌ இயேசு ஓய்வு நாளை மீறினார்‌ என்பதாக “ஏழாம்‌ நாளில்‌ வேலை 
செய்ததனிமித்தம்‌ குற்றஞ்‌ சுமத்தப்பட்டார்‌” (காண்க மாற்கு 2:23-28; 3:1-6). 
பவுல்‌ கூடாரத்‌ தொழிலை தனது சொந்தக்‌ கைகளால்‌ செய்து தனக்குக்தானே 
தேவைகளை பெரும்பாலும்‌ பூர்த்தி செய்து கொண்டார்‌ ர௬டபடிகள்‌ 





18:3). தான்‌ வேலை செய்ததோடல்லாமல்‌ கட்டளையிட்டுச்‌ சொன்னது, 
என்னவெனில்‌, “ஒருவன்‌ வேலை செய்ய மனதில்லாதிருந்தால்‌ அவன்‌ 
சாப்பிடவும்‌ கூடாது” (2 தெசலோனிக்கேயர்‌ 3:10; காண்க 1 கொரிந்தியர்‌ 4:12; 
1 தெசலோனிக்கேயர்‌ 4:11, 12). 

வேலை செய்தலைக்‌ குறித்து பவுலின்‌ செயலூக்கம்‌ இருவகைப்பட்டது. 
(1) வேலை பயனள்ளது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும்‌ ஆக்கப்பூர்வமான 
வேலைசெய்வாரானால்‌ தன்னுடைய தேவைகளை அவரே நிறைவேற்றிக்‌ 


239 


கொள்கிறார்‌. வேலை செய்வது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான 
பொருட்களையும்‌ சேவைகளையும்‌ வழங்குவதால்‌ வேலை மதிப்பிற்குரியது. 
ஜனங்கள்‌ வேலையில்‌ மும்மரமாய்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டிருப்பதும்‌ உற்பத்தி 
களைப்‌ பெருக்குவதும்‌ அவர்களுக்கே மகிழ்வைக்‌ கொடுக்க வல்லது. 
வேலைசெய்யும்‌ ஜனங்கள்‌ மதிக்கப்படத்‌ தக்கவர்கள்‌. (2) வேலை செய்வது 
குலைச்சலுள்ளவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. முதல்‌ நூற்றாண்டு 
சபையிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. உதாரணமாக, 
அங்கத்தினர்களாக இருந்த எருசலேம்‌ சபையார்‌ அவர்களுக்குள்‌ குறைச்சல்‌ 
உள்ளவர்கள்‌ இராதபடிக்கு ஒருவருக்கொருவர்‌ பகிர்ந்து கொண்டார்கள்‌ 
(நடபடிகள்‌ 2:45; 4:34). யூதேயாவில்‌ பஞ்சம்‌ உண்டானபோது, ஐரோப்பா 
மற்றும்‌ ஆசியமுனையிலிருந்த ஜனங்கள்‌ அவர்களுடைய தேவையுடைய 
சகோதரர்களுக்கு நிவாரணப்பொருட்களை அனுப்பினார்கள்‌ (நடபடிகள்‌ 
11:29, 30; ரோமர்‌ 15:26; 2 கொரிந்தியர்‌ 8; 9). “பரிசுத்தவான்‌௧ளுடைய 
குறைவிலே அவர்களுக்கு உதவி” செய்யும்படி ரோமா்களுக்கு பவுல்‌ 
அறிவுறுத்தினார்‌ (ரோமர்‌ 12:13). 


ஒரு ஒழுக்கம்‌ பற்றிய வாக்கியத்தை முழுமையாய்‌ (4:8) எடுத்துக்‌ 
கொள்ளும்போது. அது பழைய மனுஷனை தரித்து போடுகிற 
காரியம்‌ உட்படுத்தப்பட்ட மாற்றம்‌ அதிகமான முறையில்‌ அழகாக 
விளக்கப்படுத்தப்படுறெது. மற்றும்‌ புதிய மனுஷனைத்தரித்துக்‌ கொள்ள 
செய்கிறது. திருடுகிறவன்‌ இப்போது ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாக 
மாறி, சட்டத்துக்குப்‌ புறம்பேயான பழைய வழிக்குப்‌ பதில்‌ தாராளமாகக்‌ 
கொடுக்கிற புதிய வழி அந்த இடத்தை எடுத்துக்‌ கொள்கிறது. ”' 


“கெட்டவார்த்தைகளை விட்டு பக்தி விருத்திக்‌ 


கேதுவானவைகளைப்‌ பேசுங்கள்‌” (4:29) 


2 கெட்ட வார்த்தை ஒன்றும்‌ உங்கள்‌ வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்‌; 
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்லவார்த்தை உண்டானால்‌ அதையே 
கேட்றெவர்களுக்குப்‌ பிரயோஜனம்‌ உண்டாகும்படி பேசுங்கள்‌. 


வசனம்‌ 29. கிறிஸ்தவனுடைய பேச்சுநடையிலும்‌ புதிய மனுஷனுக்குரிய 
குன்மை விளங்கப்‌ பண்ணப்பட வேண்டும்‌. தவறான வார்த்தைகள்‌ சரீரத்தின்‌ 
ஐக்கியத்தை குலைத்துப்போட்டு விடக்‌ கூடும்‌ மற்றும்‌ பாத்திரராய்‌ நடந்து 
கொள்ளுகிறகைக்‌ குறித்து பவுல்‌ ஏற்கனவே இந்த அதிகாரத்தில்‌ பேசியிருக்கிற 
அந்த நடத்தையும்‌ சீர்குலையும்‌. இதற்கு முன்பு கொடுக்கப்பட்ட புத்திமதியில்‌, 
செயலூக்கங்களைத்‌ தொடர்ந்து பவுல்‌ இரண்டு வாக்கியங்களைச்‌ சொன்னார்‌. 





வசனம்‌ 29 அதே மாதிரியைப்‌ பின்பற்றுகிறது, கெட்டவார்த்தைகளை தடை 
செய்து, நல்வார்த்தைகளைப்‌ பேச ஊக்கம்‌ அளிக்கிறார்‌. கிறிஸ்தவர்கள்‌ 
பத்திவிருத்திக்கேதுவான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்‌ 
அதினால்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ துக்கப்படுத்தப்பட மாட்டார்‌ (4:30). 
கெட்ட வார்த்தை என்பது நேரடிப்‌ பொருளில்‌ “தேய்ந்து போன மற்றும்‌ 


உபயோகிக்க தகுதியற்ற, ... //யோஜனமற்றவை, ”2 அது “நல்லவைகளுக்கு” 


240 


முரணானது, “பயனற்றதும்‌ யாருக்கும்‌ பயோ ஜனயில்லாததுமாகும்‌” என்று 
ஆலோசனையாகச்‌ சொல்லப்படுகிறது.” 

ஐக்கியத்தைக்‌ கொடுக்கும்‌ வார்த்தைகளை பேசுமிடத்தில்‌, மற்றவர்களை 
கீழே இடறிப்போகச்‌ செய்யத்தக்க வார்த்தைகளைப்‌ பேசுமிடத்தில்‌, 
எபேசியா்கள்‌ பக்திவிருத்திக்கு ஏதுவான நல்லவார்த்தை உண்டானால்‌ 
அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமுண்டாக பேசும்படி 
ஊக்கப்படுத்தப்பட்டனர்‌. சரீரத்தின்‌ ஒவ்வொரு அவயவமும்‌ சபையில்‌ 
பக்தி விருத்தி உண்டாகும்படி (கட்டியெழுப்பும்படி) செய்ய வேண்டும்‌ 
(4:12, 16). சரீரம்‌ கட்டியெழுப்பப்பட அங்கத்தினர்கள்‌ எப்படியிருக்க 
வேண்டுமோ அப்படியிருக்கத்‌ தக்கதாக ஊக்கப்படுத்தும்‌ வார்த்தைகளைப்‌ 
பேசுதல்‌ மற்றும்‌ அவர்கள்‌ நடந்துகொள்ள வேண்டிய முறைப்படி 
நடக்கச்‌ சொல்லுதல்‌. இப்படிப்பட்ட வார்த்தைகள்‌ கேட்றெவர்களுக்கு 
எப்பொழுதுமே பிரயோஜனத்தைக்‌ கொடுக்கும்‌. “பிரயோஜனம்‌ உண்டாகத்‌ 
குக்கதாக” என்பது கேட்போர்‌ “பயன்படும்‌ வகையில்‌” பேசுவது.” பாத்திரராய்‌ 
நடப்பதும்‌ புதிதான அவியுள்ளவர்களாவதுமாகிய காரியங்களில்‌ பவுல்‌ 4:1- 
32ல்‌, கவனம்‌ செலுத்தினார்‌, அவை கிறிஸ்தவன்‌ சொல்லாலும்‌ செயலாலும்‌ 
வாழ்ந்து காட்டுவது. 


“ஆவியானவரைத்‌ துக்கப்படுத்துவதிலிருந்து 
திரும்பி அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொண்டு 
வருகுல்‌” (4:30) 


அன்றியும்‌, நீங்கள்‌ மீட்கப்படும்‌ நாளுக்கென்று முத்திரையாய்ப்‌ பெற்ற 
தேவனுடைய பரிசுத்த ஆவியைத்‌ துக்கப்படுத்தாதிருங்கள்‌. 


வசனம்‌ 30. இந்த எதிர்மறை நிகழ்கால முக்கியத்துவத்தின்‌ பொருள்‌, 
சுருங்கச்‌ சொல்லின்‌, “தேவனுடைய பரிசுத்த ஆவியை விலக்கப்பட்டவைகளை 
தொடர்ந்து செய்வதன்‌ மூலம்‌ துக்கப்படுத்துவதை நிறுத்துங்கள்‌.” பரிசுத்த 
ஆவியின்‌ ஏவுதலின்‌ மூலம்‌ தேவனுடைய வசனம்‌ அறிவிக்கப்பட்டது (காண்க 
1 கொரிந்தியர்‌ 2:13; 2 தீமோத்தேயு 3:16, 17; 2 பேதுரு 1:19-21). வசனத்துக்கு 
செவி கொடுக்க மறுப்பது பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பது நடபடிகள்‌ 
7:51). பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்பது பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவது. 
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவதில்‌ நிலைத்திருப்பது ஆவியை “அவித்துப்‌” 
போடுதலாகும்‌ (காண்க 1 தெசலோனிக்கேயர்‌ 5:19). விசுவாசிகளுக்குள்‌ 
ஒற்றுமையிருப்பதை பரிசுத்த ஆவி தேடுகிறார்‌ (4:3), சபையின்‌ ஐக்கியத்தை 
குலைத்துப்‌ போடுவது எதுவாயிருந்தாலும்‌ - இந்தக்‌ காரியத்தில்‌, கெட்ட 
வார்த்தையும்‌ செயலும்‌ - ஆவியைக்‌ துக்கப்படுத்துறெது. “துக்கப்படுத்துதல்‌” 
(020) என்றால்‌ “மனரீதியான அல்லது உணர்வுப்பூர்வமான வன்‌ 
துன்பியலைக்‌ கொடுப்பதும்‌.” மேலும்‌ ஏசாயா 63:10 ஐ நினைவுபடுத்துறெது 
அதில்‌ இஸ்ரவேலரின்‌ முரட்டாட்டத்தைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌ அவர்கள்‌ 
தேவனுடைய “ஆவியை அவித்துப்‌ போட்டார்கள்‌” என்றார்‌. 

ஆவியை அவித்துப்‌ போடாதிருப்பதற்கான ஊக்கத்தொகை, மீட்பின்‌ 
நாளுக்கென்று முத்திரையாகப்‌ பெற்றீர்கள்‌ என்று பவுல்‌ சேர்த்துக்‌ 


241 


குறிப்பிட்டார்‌. பவுல்‌ இதை உறுதிப்படுத்தி எபேசியர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்ளான 
போது மீட்கப்பட்டார்கள்‌ என்றார்‌ (1:7) மேலும்‌ அவர்களுடைய கடைசி 
மீட்பின்‌ நாளுக்கென்று ஆவியானவரால்‌ முத்திரை போடப்பட்டார்கள்‌ 
(1:13, 14). ஆவியினால்‌ முத்திரை போடுவது காலங்களின்‌ முடிவில்‌ 
அதாவது கிறிஸ்துவின்‌ வருகையின்‌ போது முழு சுதந்திரத்தைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்கான அச்சாரம்‌. கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய நற்குணங்களின்‌ 
பரிசுத்தத்தால்‌ முத்தரிக்கப்பட்டு தற்காலத்திற்கான நிலையாகவும்‌ மகிமையுள்ள 
எதிர்காலத்திற்கான மதிமையாகவும்‌ உறுதியளிக்கப்பட்டுள்ளனர்‌. 
இங்கு பவுலின்‌ வலியுறுத்தலாக சொல்லப்படுவது என்னவெனில்‌ 
ஞானஸ்நானத்தின்போது கொடுக்கப்படும்‌ ஆவி (காண்க நடபடிகள்‌ 
2:38) அவர்களின்‌ நித்திய வீட்டிற்கான அச்சாரத்தை கொடுக்கப்படுவதன்‌ 
அடையாளமே முத்தரித்தல்‌ என்றார்‌, ஆகையால்‌, அவர்களுடைய 
தற்போதைய வாழ்க்கை வார்த்தையாலும்‌ செயலாலும்‌ அமைந்திருக்குமே 
யாகில்‌ ஆவியானவருக்கு அது சந்தோஷத்தைக்‌ கொண்டு வரவேண்டுமேயன்றி 
துக்கத்தையல்ல. 


“கசப்பான எண்ணத்திலிருந்து திரும்பி இளகிய 
இருதயமுள்ளவர்களாகுதல்‌” (4:31, 32) 


"சகலவிதமான கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்குரலும்‌, 
தூஷணமும்‌, மற்ற எந்தத்‌ துர்க்குணமும்‌ உங்களை விட்டு நீங்கக்‌ கடவது. 
ஒருவருக்கொருவர்‌ தயவாயும்‌ மன உருக்கமாயும்‌ இருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவன்‌ உங்களுக்கு மன்னித்ததுபோல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
மன்னியுங்கள்‌. 


வசனங்கள்‌ 31, 32. பவுல்‌ தனது விவாதத்தை 4:1-32 வுடன்‌ தனது இறுதி 
எச்சரிக்கை மற்றும்‌ அறிவுரைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார்‌. இந்த 
உபதேசங்களெல்லாம்‌ உள்ளத்தில்‌ புதிதான அவியுடையவர்களாவதுடன்‌ 
ஒத்துப்‌ போகிற தன்மையும்‌ புதிய மனுஷனைத்தரித்துக்‌ கொண்டதுமாகும்‌. 
அறு குறிப்பிடத்தக்க தீய ஒழுக்கங்களை தவிர்க்கும்படி. சொல்லுகிறார்‌. 








1. கசப்பு (21/77) “இருதயக்‌ கடினமுள்ளவர்களாய்‌ கடந்த 





கால எண்ணங்களை இருதயத்தில்‌ தொடர்ந்து வைத்துக்‌ 
கொண்டிருத்தல்‌. ” 

2. கோபம்‌ ((hயா௦5) என்பது “கோபத்தில்‌ வெடிப்பது” என்று 
பொருள்‌. 

3. மூர்க்கம்‌ (௦722), வசனம்‌ 26ல்‌ பயன்படுத்தப்பட்ட அதே 
வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது, “இடைவெளியற்ற 
பட்சிக்றெ பகைமையுணர்வு. ” 

4. கூக்குரல்‌ (£028) என்பது “ஹர்க்கத்தின்‌ வெளிப்பாடு,” கத்தி 
கூச்சலிடுதல்‌. 

5. தூஷணம்‌ (blasphemia) பழிசொல்லி, தூற்றுதல்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசுதல்‌ என்று பொருள்‌. 

6. துர்க்குணம்‌ (48/௭) மற்றவர்களைத்‌ துன்புறுத்த பேசும்‌ 


242 


பேச்சுக்களேோ அல்லது செயல்களோ போன்றவற்றை 
உட்படுத்தியது.”* 


இந்த தீய ஒழுக்கங்கள்‌ புதிதாக்கப்பட்ட உள்ளத்திற்கு உரியவைகளல்ல, 
அவை களைந்து போடப்பட வேண்டியவை, இவை ௦ என்ற அவசரத்தைக்‌ 
குறிப்பிடும்‌ சொல்‌ அதன்‌ பொருள்‌ ஒன்றை விரைவாக செயல்படுத்துவதைக்‌ 
குறிப்பிடுகிறது. இந்த விஷயத்தில்‌, எபேசியர்கள்‌ உடனடியாக “தூக்கு, 
உயர்த்தி ... அப்புறப்படுத்தி ... கொண்டு செல்ல” (அப்புறப்படுத்த வேண்டிய) 
தீய ஒழுக்கங்களாக குறிப்பிடப்படுகிறது.”” 

இந்தத்‌ தீய ஒழுக்கங்கள்‌ களைந்து போடப்பட்ட இடத்தில்‌, 
அவர்களுடைய வாழ்க்கையிலே சேர்க்கப்பட வேண்டிய மூன்று 
ஒழுக்கங்களையும்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்த ஒழுக்கங்கள்‌, ஒரு ஒற்றுமையுள்ள 
சமுதாயத்தை கட்டியெழுப்ப உதவிசெய்யக்‌ கூடும்‌, மாறாக தய 
ஒழுக்கங்களுக்கு இடங்கொடுத்தல்‌ அவை சமுதாயத்தையே சீரழித்து விடும்‌. 
ஒருவருக்கொருவர்‌ தயவாயிருத்தல்‌ என்பது தற்போதைய அவசரமானதும்‌ 
தொடர்ந்து செயல்படவேண்டியதுமான ஒரு காரியம்‌. “தயவு” என்பது 
எré51௦5 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, அது “நல்லவர்களாக இருத்தல்‌, 
சாந்தகுணமுடையவர்களாக இருத்தல்‌, தரும சிந்தையுடையவர்களாயிருத்தல்‌ 
. அது நன்றியறிதல்‌ இல்லாமலிருந்தாலும்‌ என்று பொருள்‌”2ூ மனதுருக்கம்‌ 
உள்ளவர்களாயிருத்தல்‌ (ஒய5றlanchno5) என்பது “இரக்கப்படுவதைப்‌ போன்ற” 





வார்த்தை. £யsplanchhos என்பதன்‌ நேரடிப்பொருள்‌ “ஆரோக்கியமான 
குடல்கள்‌.” ;5ற/ண௦௩ என்றால்‌ வயிற்றின்‌ உட்பகுதிகளைக்‌ குறிக்கும்‌. 
பெரும்பாலும்‌ இந்த வார்த்தை “இருதயம்‌” என்றே மொழிபெயர்க்கப்படுகிறது 
ஏனெனில்‌ குடல்‌ பகுதிகள்‌ உணர்ச்சி வசப்படுகிறவைகளுக்கான 





இருப்பிட மென்று கருதப்படுகிறது.” ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌ என்பது 
கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்‌ கொண்டிருப்பதன்‌ மூலம்‌ 
செயலூக்கம்‌ அளிக்கப்பட்டது. நிருபத்தின்‌ முதல்‌ அரைப்பகுதியில்‌, பவுல்‌ 
எபேசியர்‌ பெற்றிருந்த இந்த மன்னிப்பை வலியுறுத்தினார்‌. 4:1-32 ல்‌, பெற்றுக்‌ 
கொள்ளப்பட்ட மன்னிப்பை வாழ்வில்‌ காட்ட வேண்டும்‌ என்பதையும்‌ 
சபையின்‌ சமுதாயத்துக்குள்ளாக கைக்கொள்ளப்பட வேண்டுமென்பதையும்‌ 
வலியுறுத்துகிறார்‌ (காண்க மத்தேயு 6:14, 15). 

4:17-82 ன்‌, அறிவுரைகளின்படி, பவுல்‌ எபேசியர்‌ நிருபத்தின்‌ 
கைக்கொள்ளப்பட வேண்டிய பகுதியை முதல்‌ பாகமாக நிறைவு செய்தார்‌. 
சபையின்‌ அங்கத்தினர்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ 
அவர்கள்‌ நடந்து கொள்ளவும்‌ ஐக்கியமாயிருந்து புதிதான ஆவியுள்ளவர்களாய்‌ 
நடந்து கொள்ளவும்‌ வேண்டும்‌. 

கைக்கொள்ளுதல்‌ 
உயிர்த்தெழுதல்‌ நடையில்‌, ஆடைதரித்துக்‌ கொள்ளுதல்‌ (4:17-32) 

யோவான்‌ 11ல்‌, இயேசுவின்‌ பால்ய சிநேகிதன்‌ லாசரு, 
மரித்திருந்தான்‌. இயேசு பெத்தானியாவுக்குப்‌ போய்‌ சேர்ந்த வேளையில்‌, 
லாசரு கல்லறையில்‌ வைக்கப்பட்டு நான்கு நாட்கள்‌ ஆகியிருந்தது. கல்‌ 
லறையின்‌ நுழைவாயிலிலிருந்து கல்லை புரட்டும்படி இயேசு சொன்னபோது, 


243 


மார்த்தாள்‌ அவருக்கு மறு மொழியாக, “ஆண்டவரே, இப்பொழுது நாறுமே, 
நாலு நாளாயிற்றே” என்றாள்‌ (யோவான்‌ 11:39) இயேசுவின்‌ வற்புறுத்தலால்‌ 
கல்லானது புரட்டிப்‌ போடப்பட்டது. பிறகு அவர்‌ உரத்த சத்தமாய்க்‌ 
கூப்பிட்டு, “லாசருவே வெளியே வா” என்று சொன்னார்‌ (யோவான்‌ 11:43). 
வசனம்‌ சொல்லுகிறது, “அப்பொழுது மரித்தவன்‌ வெளியில்‌ வந்தான்‌. அவன்‌ 
கைகளும்‌ கால்களும்‌ பிரேத சீலைகளினால்‌ கட்டப்பட்டிருந்தது, அவனுடைய 
முகமும்‌ சீலையால்‌ சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி: இவனைக்‌ 
கட்டவிழ்த்து விடுங்கள்‌ என்றார்‌” (யோவான்‌ 11:44). லாசரு இதற்கு மேலும்‌ 
மரணத்தின்‌ ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கவில்லை, அவன்‌ உயிர்த்தெழுந்து 
வந்தான்‌. அவன்‌ செய்ய வேண்டிய முகல்‌ காரியம்‌ பிரேதசீலைகளிலிருந்து 
கட்டவிழ்க்கப்பட வேண்டும்‌. இப்பொழுது உயிருள்ளவனாக 
இருக்கிறபடியால்‌ உயிருள்ளவனுக்குப்‌ பொருத்தமான ஆடையைத்‌ தரிக்க 
வேண்டியதாயிருந்தது. 

ஒத்ததன்மையின்‌ வழியாக, பவுல்‌ இங்கே எபேசியருக்கு எழுதின 
நிருபத்தில்‌ அகைத்தான்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. அதிகாரம்‌ 2ன்படி, 
எபேசியர்கள்‌ தேவனுக்கு முன்பாக தங்கள்‌ பாவங்களிலே மரித்திருந்தார்கள்‌, 
ஆனால்‌ அவர்‌ அவர்களை எழுப்பி புதிய ஜீவனைக்‌ கொடுத்தார்‌. ஒருவர்‌ 
ஆவிக்குரிய கல்லறைத்‌ துணிகளை களைந்து போட்டு உயிர்த்தெழுதல்‌ 
முறையிலான ஆடைகளைத்‌ தரித்துக்‌ கொள்வது எப்படி? பவுல்‌ இது குறித்துப்‌ 
பேசும்‌ போது, மூன்று பிரிவுகளில்‌ அப்படிக்‌ காட்டுகிறார்‌. 

(1) முத்தின கெடுதிகள்‌ (4: 17-19). 


ஆதலால்‌ கர்த்தருக்குள்‌ நான்‌ உங்களுக்குச்‌ சாட்சியாகச்‌ சொல்லி 
எச்சரிக்கிறது என்னவெனில்‌, மற்றப்‌ புறஜாதிகள்‌ தங்கள்‌ வீணான 
சிந்தையிலே நடக்கிறதுபோல நீங்கள்‌ இனி நடவாமலிருங்கள்‌. 
அவர்கள்‌ புத்தியில்‌ அந்தகாரப்பட்டு, தங்கள்‌ இருதயக்‌ கடினத்தினால்‌ 
குங்களில்‌ இருக்கும்‌ அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு 
அந்நியராயிருந்து; உணர்வில்லாதவர்களாய்‌, சகலவித அசுத்தங்களையும்‌ 
ஆவலோடே நடப்பிக்கும்படி, தங்களை காம  விகாரத்துக்கு 
ஒப்புக்கொடுத்திருக்கிறார்கள்‌ (4:17-19). 


“புறஜாதிகள்‌” என்று மேலே குறிப்பிடப்பட்ட இடத்தில்‌ “அமெரிக்கர்கள்‌,” 
“ஐரோப்பியர்கள்‌” அல்லது வேறு ஏதாவது வார்த்தைகளைப்‌ பயன்படுத்திப்‌ 
படித்தால்‌ பவுல்‌ இந்தப்‌ பத்தியை இன்று காலையில்தான்‌ எழுதியிருக்கக்‌ 
கூடும்‌ என்று நாம்‌ நம்பக்‌ கூடியதாயிருக்கும்‌. அது விரிவான விளக்கம்‌ தருகிற 





பலதரப்பட்ட சமுதாயங்களின்‌ நிலைமை. 

இயேசுவை அறியாதவர்களைக்‌ குறித்த எண்ணங்களின்‌ நடைமுறைகளை 
பவுல்‌ விவரித்தார்‌: அவர்களுடைய சிந்தனைகள்‌ வீணானவைகளும்‌, அவர்‌ 
களுடைய புத்தியில்‌ அந்தகாரமும்‌ காணுகிறது; அதன்‌ விளைவு, அவர்கள்‌ 
அறியாமையுள்ளவர்களானார்கள்‌. அவர்கள்‌ வெறுமையான மனதையும்‌, 
அந்தகாரப்பட்ட புரிந்து கொள்ளுதலையும்‌, உள்ளான அறியாமையும்‌ 
உடையவர்களானார்கள்‌. குழப்பமடைந்த - மனதால்‌ குழப்பமுள்ள - 
வாழ்வைப்‌ பெற்றார்கள்‌. அவர்கள்‌ உணர்ச்சியற்ற தன்மையையும்‌, சிற்றின்ப 
பற்றுடையவர்களும்‌, நிலையற்ற பாலுணர்வும்‌ கொண்டவர்களாகின்றனர்‌. 


244 


4:17-19ன்‌ திறவுகோல்‌ வார்த்தை கடினப்படுத்துதல்‌” 
இருதயத்தை கடினப்படுத்தினவர்களெல்லாம்‌ அறியாமையினால்‌ 
நிரப்பப்‌ பட்டிருக்கிறார்கள்‌. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள்‌ கற்றுக்‌ 
கொள்ள மறுக்கிறார்கள்‌. அவர்களுடைய அறியாமையினால்‌ அவர்களுடைய 
செயலின்‌ உண்மையான அறிகுறியை அறிந்து கொள்ள இயலாமலிருக்கிறார்கள்‌. 
“கடினம்‌” என்று பவுல்‌ சொல்லுவதன்‌ மூல அர்த்தம்‌ ஒரு மார்பிள்‌ 
கல்லைக்‌ காட்டிலும்‌ கடினமான கல்‌ என்று பொருள்படுகிறது. பின்னதாக, 
மருத்துவர்களால்‌ ஒரு நபரின்‌ மூட்டுக்களில்‌ படியும்‌ படிவம்‌, அந்த மூட்டுக்களை 
வளைய விடாமல்‌ தடுப்பது போன்ற செயல்‌ என்று விளக்கமளித்தனர்‌. மேலும்‌ 
அது ஒரு எலும்பு முறிவடைந்து சுகமளிக்கப்பட்டபின்‌ அந்த இடத்து எலும்பு 
கடினமாகிஎலும்பைவிட கடினமாயிருக்கும்தன்மைக்குப்பயன்படுத்தப்பட்டது. 
இறுதியாக, இந்தவார்த்தை உணர்ச்சி யற்றுப்‌ போகும்‌ தன்மையைக்‌ குறிக்கவும்‌ 
பயன்படுத்தப்படும்‌. ஏதோ ஒன்று மிகவும்‌ கடினமாக இருப்பதை, மிகவும்‌ 
கல்லாய்‌ சமைந்து போய்‌, உணர்‌ வடையும்‌ திராணி இல்லாமல்‌ போதலைக்‌ 
குறிப்பிட்டது. 

பவுலின்‌ போதனைப்படி, தேவனுக்குப்‌ புறம்பேயிருக்கிற மனுஷனுடைய 
நிலைமை இதுதான்‌. பாவம்‌ அவனுடைய இருதயத்தை கல்போல்‌ 
இறுக்கமடையச்‌ செய்கிறது, உண்மையான மதிப்பை உணர முடியாமல்‌ 
செய்கிறது. அவன்‌ சத்தியத்தின்‌ சாத்தியக்கூறுகளை கைவிட்டு நல்லதுக்கும்‌ 
கெட்டதுக்குமான ஒரு தவறான அளவுகோலை தானாக வைத்துக்‌ 
கொள்கிறான்‌. இதன்‌ விளைவாக ஒரு இறுமாப்போடு கூட கெடுதிகளைத்‌ 
திட்டமிட்டு தன்‌ வாழ்வுமுறையை அமைத்துக்‌ கொள்கிறான்‌. ஆனாலும்‌ 
அது ஏதோ சாதாரணமான நடத்தையின்‌ வாழ்வு முறையாகக்‌ காணுகிறான்‌. 
வெட்கம்‌ அவனிடமிருந்து எடுபட்டு போயிற்று. நாகரிகம்‌ மறந்து போயிற்று. 
அப்படிப்பட்ட நிலையில்‌, ஒரு நபர்‌ தனது சொந்த ஆசாபாசங்களுக்கு தானே 
இரக்கம்‌ காட்டிக்‌ கொள்கிறான்‌; அவன்‌ யாருடைய வாழ்வைக்‌ கெடுக்கிறான்‌ 
என்றோ அல்லது யாருடைய கபடற்றத்தன்மையை அழிக்கிறான்‌ என்றோ 
கவலைப்படுவதில்லை, தனது சொந்த ஆசைகளெல்லாம்‌ நிறைவேறுறெவரை 
அதிலே திருப்திப்பட்டுக்‌ கொள்வான்‌. 

நாம்‌ இயேசுவை சந்திப்பதற்குமுன்‌, நாம்‌ அந்த பழைய கேடுகளில்‌ 
சிக்க வைக்கப்பட்டோம்‌, நமது சிந்தனைகளில்‌ குழம்பிப்‌ போயிருந்தோம்‌. 





நம்மிலே சிலர்‌ பொய்யர்களாகவும்‌, அல்லது வஞ்சிக்கிறவர்களாகவும்‌ 
அல்லது திருடுறெவர்களாகவும்‌ இருந்தோம்‌. அநேகர்‌ இரட்டை வேஷம்‌ 
போடுகிறவர்களாகவும்‌ புறங்கூறுறெவர்களுமாயிருந்திருக்கிறோம்‌. ஒருவேளை 
வெற்றியின்‌ ஏணியில்‌ ஏற ஏதுவான தேவை எதுவாயினும்‌ அதற்கு ஜனங்களை 
சாதகமாக்கியிருப்போம்‌. இப்பொழுது அவைகள்‌ அனைத்தும்‌ மாறிப்‌ 
போயிற்று. 

(2) புதிய சிெருஷ்ழு (4:20-24). கிறிஸ்துவுக்குள்‌ வருகிற உள்ளத்தில்‌ 
புதிதாக்கப்படுதல்‌ மூலமாக நாம்‌ மரணத்தின்‌ போர்வையைக்‌ களைந்து 
போட்டு உயிர்த்தெழுதலின்‌ வாழ்வு முறையாகிய போர்வையைக்‌ தரித்துக்‌ 
கொள்கிறோம்‌. அந்த நடைமுறையில்‌ இருப்பவர்கள்‌ நான்கு தகுதி 
களையுடைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றனர்‌. 

சுயத்தை மையமாகக்‌ கொண்டிருந்ததிலிருந்து நாம்‌ கிறிஸ்துவை 


245 


மையமாக்கிக்‌ கொள்கிறோம்‌ (4:20). கிறிஸ்துவைக்‌ அறிந்துகொள்ளுதல்‌ 
என்றால்‌ என்ன? இதன்‌ பொருள்‌ அவர்‌ என்னவாகவெல்லாம்‌ இருக்கிறாரோ 
அப்படியே ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌. அதற்குப்‌ பின்பும்‌ நாம்‌ நமது தனிப்பட்ட 
சபலங்களையோ ஆசைகளையோ விரட்டிப்பிடிக்கப்‌ போக மாட்டோம்‌. 
மாறாக, நாம்‌ இயேசுவை அறிந்து கொள்கிறோம்‌ - அவரது ஆசைகள்‌ எதுவோ, 
அவருடைய பிரியம்‌ அதுவே, அருடைய விருப்பம்‌ எதுவோ அவைகளை 
அறிந்து கொள்ளுதல்‌. வாழ்வின்‌ மையம்‌ என்பது இனியும்‌ சுயம்‌ அல்ல. ஆனால்‌ 
கிறிஸ்துவே. 

நாம்‌ அறியாமையின்‌ இடத்தில்‌ சத்தியத்தை வைக்கிறோம்‌ (4:21). நாம்‌ 
இயேசுவை அறிவோமானால்‌, சத்தியம்‌ என்ன என்பதும்‌ நமக்குத்‌ தெரியும்‌. 
இயேசு யூதர்களிடம்‌: “நீங்கள்‌ என்‌ உபதேசத்தில்‌ நிலைத்திருந்தால்‌ 
சத்தியத்தையும்‌ அறிவீர்கள்‌, சத்தியம்‌ உங்களை விடுதலையாக்கும்‌” என்றார்‌ 
(யோவான்‌ 8:31, 32), கெட்டுபோகிற காரியங்களிலிருந்து தப்பிக்கும்‌ வழி 
சத்தியம்‌ மட்டுமே. சத்தியம்‌ உலக வாழ்க்கையின்‌ முறைகளை இருக்கிற 
வண்ணமாகவே காணச்‌ செய்கிறது, மேலும்‌ அதில்‌ சரியான தீர்ப்பையும்‌ செய்ய 
உதவுகிறது. இயேசுவே சத்தியமாக இருக்கிறார்‌; அவரை அறிதல்‌ என்பது ஒரு 
அசைவில்லாத, மாற்றம்‌ பெறாத வாழ்வு நெறிக்கு ஒரு சரியான அளவுகோலாக 
இருக்கும்‌. 

வெட்கமற்ற காரியங்களிலிருந்து நாம்‌ தூய்மைக்குப்‌ போகிறோம்‌ (4:22). 
முன்பு, பாவத்தின்‌ குற்ற உணர்வு அற்றவர்களாயிருந்தோம்‌. இயேசுவுக்குள்‌ 
நாம்‌ தலையாய - உணர்வைப்‌ பெற்று பாவத்தை உணருகிறோம்‌ 
மேலும்‌ எவ்வகையிலும்‌ அதைத்‌ தவிர்க்கிறோம்‌. வாழ்வில்‌ தூய்மையே புதிய 
சிருஷ்டியான ஒருவரின்‌ தலையாய அக்கறையாயிருக்கிறது. 

பாவத்தைப்‌ பற்றிய விழிப்புணர்வையும்‌ நமது செயலூக்கத்தையும்‌ 
தூய்மையாய்‌ காக்காமல்‌ இழந்து போதல்‌ சாத்தியமே. பழைய இடங்களுக்கு 
நாம்‌ தொடர்ந்து போய்க்‌ கொண்டிருந்தாலோ, முன்பு நண்பார்களாக இருந்த 
ஜனங்களோடே தொடர்ந்து நட்புறவு கொண்டிருந்தாலோ, இயேசுவை 
அறிவதற்கு முன்பு நாம்‌ பங்கு பெற்ற பழைய செயல்கள்‌ இன்னும்‌ நம்மை 
அடையாளப்‌ படுத்துமானாலோ, பாவத்தைக்‌ குறித்த குற்ற உணர்வுகளை நாம்‌ 
இழந்து போவோம்‌. அது அப்படி நடந்துவிடுமானால்‌, நாம்‌ நீதிமானாக இருக்க 
விழையும்‌ செயல்‌ திறனை நாம்‌ இழந்துபோவோம்‌. 

தேவன்‌ நம்மை பாவத்துக்கு பயப்படும்படி எதிர்பார்க்கிறார்‌. 
நமது கடந்த காலவாழ்வின்‌ முறை குறித்து வெட்கப்‌ படவேண்டும்‌. 
பாவமுள்ள காரியங்களை நம்மைச்‌ சுற்றிலும்‌ தொடர்ந்து இருக்கும்படி 
வைத்துக்‌ கொண்டிருந்தால்‌ பிறகு தேவன்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வாழவேண்டிய 
முறைப்படி நாம்‌ வாழ செயல்‌ தூண்டுதலால்‌ கொடுத்த ஊக்கத்தை இழக்க 
வேண்டியதுகான்‌. 

இனியும்‌ நாம்‌ கொள்கைப்‌ பிடிப்பற்ற மனதையுடையவர்களல்ல; 
மாறாக, நாம்‌ புதிதாக்கப்பட்ட மனதையுடையவர்கள்‌ (4:23). மாற்றம்‌ பெற்ற 
மனதிலிருந்துதான்‌ மாற்றம்‌ பெற்ற வாழ்வு துவங்குகிறது. புதியவர்களாய்‌ நாம்‌ 
நடந்து கொள்ள முதலாவதாக நாம்‌ புதியவைகளைச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 
பவுல்‌ ரோமர்களுக்குச்‌ சொன்னார்‌, “நீங்கள்‌ இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த 
வேஷம்‌ தரியாமல்‌, தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ பரிபூரணமுமான 


246 


சித்தம்‌ இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள்‌ மனம்‌ புதிதாறெதினாலே 
மறுரூபமாகுங்கள்‌” (ரோமர்‌ 12:2). 

நாம்‌ எப்படி நமது மனதை புதிதாக்குவது? தேவபக்திக்குரிய சிந்தனைகளை 
நினைக்கத்‌ துவங்கும்‌ திறமை அறிவினால்‌ வருறெது. கொலோசெயர்‌ 
3:10 ல்‌, பவுல்‌, “தன்னைச்‌ சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்டாய்ப்‌ 
பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்களே,”” என்று எழுதினார்‌. 

நாம்‌ உணர்ச்சி வசப்படுவதினாலே அல்ல, அறிவினாலே மறு ஆற்றல்‌, 
மன எழுச்சி, மற்றும்‌ பிரயோஜனமானவைகளை நடப்பிக்கிற திறமையும்‌ 
கொண்ட கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம்‌. அறிவு தேவனுடைய 
வசனத்தின்‌ மூலம்‌ வருகிறது. நமது மனதை அவருடைய வசனத்தால்‌ முழுமை 
யாய்‌ நிறைக்கும்போது, நாம்‌ தேவபக்தியின்‌ சிந்தனையை நினைக்கத்‌ 
துவங்குகிறோம்‌. அது நம்முடைய வாழ்க்கையில்‌ தாக்கத்தை ஏற்படுத்தும்‌. 
நாம்‌ “மெய்யான நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ தேவனுடைய சாயலில்‌ 
சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனைத்தரித்துக்‌ கொள்ளுவோம்‌” (4:24). 

(3) நிகழ்கால நடத்தை (4:25-29). நாம்‌ ஆவிக்குரிய கல்லறைச்‌ கலைகளை 
களைந்து போட்டு நம்முடைய உண்மையான நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌, புதிய 
வஸ்திரங்களைத்‌ தரித்துக்‌ கொள்ளவேண்டுமானால்‌ நடைமுறை வாழ்க்கையில்‌ 
அதன்‌ பொருள்‌ என்ன? இயேசுவை நோக்கி மறுரூபத்திற்காக ஏறெடுத்து 
பார்க்கும்போது நாம்‌ மாற்றம்‌ பெறுவது எப்படி என்பதற்கு பவுல்‌ சில 














உதாரணங்களைக்‌ கொடுத்தார்‌. 

நேர்மையற்ற தன்மையுள்ள இடத்தை சத்தியம்‌ நிரப்புகிறது (4:25). 
தாங்கள்‌ விரும்புறெதைப்‌ பெற ஜனங்கள்‌ பொய்யைப்‌ பேசும்படி 
சோதிக்கப்படுகிறார்கள்‌. ஆனால்‌ நாம்‌ அதை இனியும்‌ செய்ய வேண்டியதில்லை. 
கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில்‌ பொய்க்கு பங்கில்லை. பவுல்‌ 
பொய்‌ என்று சொல்லுவது எல்லா வகையிலும்‌ பொருந்தும்‌, அவை உண்மை 
யைத்‌ திரித்துக்‌ கூறுதல்‌, மிகைப்படுத்துகல்‌, பள்ளியிலோ வியாபாரத்திலோ 
ஏமாற்றுதல்‌, வாக்குறுதிகளைக்‌ காப்பாற்றத்‌ தவறுதல்‌, சாக்குப்போக்குகளைச்‌ 
சொல்லுதல்‌ மற்றும்‌ நமது பணியையோ அல்லது உற்பத்தி பொருட்களையோ 
தவறாகப்பயன்படுத்துதல்‌. ஆகியவற்றை உள்ளடக்கியது. 

பொய்யைக்‌ கொல்ல சத்தியத்தை சொல்ல வேண்டும்‌. நாம்‌ 
எங்கிருந்தாலும்‌ சரி, உண்மையையே சொல்ல வேண்டும்‌. மேலும்‌, நாம்‌ 
அன்பினாலே சத்தியத்தைப்‌ பேச வேண்டும்‌ (காண்க 4:15). நாம்‌ சொல்லுவது 
மாத்திரமல்ல, சிலவற்றை நாம்‌ எப்படிச்‌ சொல்லுகிறோம்‌ என்பதும்‌ கூட, 
நம்மை புதிய சிருஸ்டிகளாக அடையாளப்படுத்துகிறது. நாம்‌ பேசும்‌ சத்தியம்‌ 
நம்முடைய அன்பினால்‌ பேசி நாம்‌ பேசுகிற நபர்களிடம்‌ மன நெகிழ்வை 
ஏற்படுத்துவதாயிருக்க வேண்டும்‌. 

உண்மையுள்ளவர்களாய்‌ இருக்கிறோம்‌ என்பதற்கு நம்முடைய வேறு 
செயலூக்கங்கள்‌ என்ன? “நாம்‌ ஒருவருக்கொருவர்‌ அவயங்களாயிருக்கிறோம்‌. ” 
நமது வாய்‌ இருக்குமிடத்தின்‌ பகுதியைக்‌ குறித்து நமது மூளை நமது கைகளிடம்‌ 
பொய்யைச்‌ சொல்லுமேயாகில்‌ எப்படிப்பட்ட கடின நிலைமையை நாம்‌ 





அடைவோம்‌. சாப்பிட முயற்சிக்கும்போது அது எதிர்பாராத விபத்தாக 
முடியும்‌. சரீரத்தில்‌ இருக்கும்‌ அவயவம்‌ ஒன்றுக்‌ கொன்று உண்மையில்லாதே 





247 


போனால்‌ அந்த சரீரம்‌ முறையாக இயங்காது. 

கட்டுப்படுத்தப்படாதவைகளை கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகள்‌ 
இடமாற்றுகின்றன (4:26, 27). கோபப்படுதல்‌ தேவன்‌ கொடுத்த உணர்வு 
என்பதால்‌, கோபப்படுதல்‌ தன்னில்தானே தவறு அல்ல. இயேசுவும்கூட சில 
வேளைகளில்‌ கோபப்பட்டார்‌ (காண்க மாற்கு 3:5). கோபம்‌ அடிக்கடி நாம்‌ 
செய்யும்‌ படி எது வழி நடத்துகிறகோ அதுவே தவறானது. 

செய்தித்தாள்கள்‌ வீட்டுச்‌ சண்டைகள்‌, துப்பாக்கி சூடு, மற்றும்‌ வேறு 
வன்முறைகளைப்‌ பற்றிய செய்திகளைப்‌ பேசுகிறது. கட்டுப்படுத்த இயலாத 
கோபாவேசங்கள்‌ எழும்புகின்றன. 








பவுல்‌ நாம்‌ அப்படி நடந்து கொள்ளக்‌ கூடாது என்று சொன்னார்‌. 
கோபத்திலும்‌ கூட, நாம்‌ பாவம்‌ செய்து விடக்‌ கூடாது. நம்முடைய 
உணர்வுகளை நாம்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ வைத்திருக்க வேண்டும்‌. நம்மை 
ஒருவர்‌ கோபப்படுத்தி விட்டால்‌, இன்றே நாம்‌ அதை அமைதியான 
முறையில்‌, கையாள வேண்டும்‌. கோபத்துக்குமேல்‌ கோபம்‌ குவிக்கப்படவோ 
நாளுக்கு நாள்‌ அது புரையோடவோ விட்டுவிடக்‌ கூடாது. நாம்‌ அப்படிச்‌ 
செய்வோமானால்‌, நாம்‌ தவறான வழியில்‌ இருக்கிறோம்‌ என்று நாமே 
அறிந்து கொள்ளலாம்‌, மாறாக, நாம்‌ முதல்‌ முறையாக மற்றவர்களிடம்‌ 
கோபிக்கும்போது, அந்த சகோதரனிடத்திலோ சகோதரியினிடத்திலோ 
அன்புடன்‌ அணுகி பிரச்சனைக்குரிய விஷயத்தைக்‌ கையாள வேண்டும்‌. 
அதை நாம்‌ செய்யத்‌ தவறும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான்‌ 
அடியெடுத்து வைக்க இடமளிக்கிறோம்‌. காலப்போக்கில்‌ தனது கோபத்தால்‌ 
அவன்‌ நம்மை அழித்து விடக்‌ கூடும்‌. 

திருடும்‌ இடத்தை தளராத உழைப்பு பிடிக்க வேண்டும்‌ (4:28). திருடுதலைக்‌ 
குறித்து பவுல்‌ பொதுவான முறையில்‌ பேசினார்‌, ஆனால்‌ நாம்‌ சில குறிப்பிட்ட 
வகையில்‌ காண்போம்‌, கிறிஸ்தவன்‌ ஒரு காரையோ அல்லது கைப்பிடியளவு 
திராட்சப்பழங்களையோ சந்தை வெளியில்‌ திருடிவிடக்‌ கூடாது. கிறிஸ்துவின்‌ 
சரீரத்தின்‌ அவயவங்களாயிருக்கிற நாம்‌, பொய்யான பதிவேடுகளை 
எழுதுவதோ அல்லது கடன்களைத்‌ திரும்பிச்‌ செலுத்த மறுப்பதோ கூடாது. 
ஒரு பொருளை வாங்கும்போது கொடுக்கும்‌ பணத்திற்கு மீதி சல்லரையை 
மிகுதியாகக்‌ கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளக்‌ கூடாது, தவறு நேர்ந்திருந்தால்‌ 
சரிசெய்து கொள்ள வேண்டும்‌; அதிகமாக நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்தால்‌ 
அதையும்‌ சரி செய்ய வேண்டும்‌. கேள்வியென்னவெனில்‌ திருட்டுகளில்‌ ஏகோ 
ஒன்று அல்லது ஒரு சிறிய திருட்டு என்று சொன்னாலும்‌, பவுலின்‌ பதில்‌ 
ஒன்றுதான்‌: “திருடாதே.” 

கெட்ட வார்த்தைகள்‌ இருக்குமிடத்தை நல்ல வார்த்தைகள்‌ பிடிக்க 
வேண்டும்‌ (4:29). புது சிருஷ்டிகளாகிய நாம்‌, நமது வார்த்தைகளையும்‌ 
மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. நாம்‌ இனியும்‌ பழைய கெட்டுப்போன வழிகளில்‌ 
இல்லை என்று உலகத்திற்கு துரிதமாய்க்‌ காட்ட அவசர வழி நமது வாயைச்‌ 
சுத்தப்படுத்துவதுதான்‌. பவுல்‌, “கெட்ட வார்த்தை ஒன்றும்‌ (நேரடிப்‌ பொருளில்‌ 
“அழுகிப்‌ போன” வார்த்தை) உங்கள்‌ வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்‌” 








என்று சொன்னார்‌. நாம்‌ சபிக்கும்‌ வார்த்தைகளையும்‌, புறங்கூறுதலையும்‌, 
வீண்‌ அலப்புதல்‌ களையும்‌, முறையற்ற வேடிக்கைப்‌ பேச்சுக்களையும்‌ 
தவிர்க்க வேண்டும்‌. அனைத்துவித எதிர்மறைக்காரியங்களையும்‌ வழிகளையும்‌ 


248 


களைந்து விட்டு கெட்ட வார்த்தைகளைப்‌ பேசுறெதற்குப்‌ பதிலாக நமது 
வாய்களை உற்சாகம்‌ கொடுப்பதும்‌ மற்றவர்களை கட்டியெழுப்பக்‌ 
கூடியதுமான வார்க்கைகளைப்‌ பேச பயன்படுத்த வேண்டும்‌ - அந்த 
வார்த்தைகள்‌ கிறிஸ்துவை பிரதிபலிப்பவைகளாயிருக்க வேண்டும்‌. 

முடிவை: எபேசியர்‌ 4:30 சொல்லுகிறது, “நீங்கள்‌ மீட்கப்படும்‌ 
நாளுக்கென்று முத்திரையாகப்‌ பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியைத்‌ 
துக்கப்படுத்தாதிருங்கள்‌.” நாம்‌ மறுபடியும்‌ பிறந்த அந்த நாளிலே, தேவன்‌ 
நம்மை முத்தரித்ததன்‌ மூலம்‌ அடையாளப்படுத்தி நாம்‌ அவருக்குச்‌ 
சொந்தமானவர்கள்‌ என்று காட்டப்பட்டது (காண்க 1:13, 14). அவர்‌ நம்மில்‌ 
வாசம்‌ பண்ணுகிறபடியால்‌, நாம்‌ அவருக்கு சந்தோஷத்தைக்‌ கொண்டு 
வரலாம்‌ அல்லது ஏமாற்றத்தைக்‌ கொடுக்கலாம்‌. நாம்‌ அவருக்குத்‌ துக்கத்தைக்‌ 
கொடுப்பதில்லை என்று எப்படி நாம்‌ உறுதிப்படுத்திக்‌ கொள்வது? “சகலவித 
கசப்பும்‌, கோபமும்‌, மூர்க்கமும்‌, கூக்குரலும்‌, தூரஷணமும்‌, மற்ற எந்தக்‌ 
துர்க்குணமும்‌, உங்களை விட்டு நீங்கக்கடவது. ஒருவருக்கொருவர்‌ தயவாயும்‌ 
மன உருக்கமாயும்‌ இருந்து, கிறிஸ்துவுக்குள்‌ தேவன்‌ உங்களை மன்னித்தது 
போல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌” (4:31, 32). 

நாம்‌ மீட்கப்படாத மக்களைப்‌ போல உடையணிந்து அவர்களைப்போன்ற 
எண்ணங்களையும்‌ செயல்களையும்‌ கொண்டிருப்போமானால்‌, ஒரு 
உயர்ந்த வாழ்க்கை முறைக்கு நம்மை அழைத்திருக்றெ ஆவியானவரை நாம்‌ 
துக்கப்படுத்துறெவர்களாயிருப்போம்‌, ஆவிக்குரிய ரீதியிலான மரித்தோரின்‌ 
ஆடைகளை நாம்‌ நீதியின்‌ வஸ்திரங்களால்‌ மாற்றம்‌ செய்யும்போது, நாம்‌ 
முறையான வஸ்திரம்‌ தரித்தவர்களாகிறோம்‌, அது உயிர்த்தெழுதலின்‌ 
வாழ்க்கைமுறை, அது கிறிஸ்துவுக்குள்‌ புதிய வாழ்வைக்‌ கொடுத்த, 
ஆவியானவரை சந்தோவிப்பிக்கும்‌. 

கிறிஸ்‌ புல்லார்டு 





குறிப்புகள்‌ 

lAndrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word 
Books, 1990), 277. 2Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. 
(Chattanooga, Temn.: AMG Publishers, 1991), 953-54. 2S. D. F. Salmond, “The Epistle to the 
Ephesians,” in The Expositor 5 Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:340. ‘Walter Bauer, 4 Greek-English Lexicon of the 
New Testament and Other Early Christian Literature, 34 ed., rev. and ed. Frederick William 
Danker (Chicago: University of Chicago Press, 2000), 508. ‘Kenneth S. Wuest, Wuests Word 
Studies from the Greek New Testament for the English Reader: Ephesians and Colossians (Grand 
Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 107. ‘Salmond, 340. 50. G. Wilke 
and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. and rev. Joseph 
Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book House, 
1977), 169, 111. $Lincoln, 280. ”Wuest, 109. "Lincoln, 284. 1'Wuest, 110. Ibid. °Zodhiates, 
869, 866. “Ethelbert W. Bullinger, A Critical Lexicon and Concordance to the English and Greek 
New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: Zonder- 
van Publishing House, Regency Reference Library, 1975), 499. *Wuest, 111. ’°Salmond, 345. 
சமல்‌, 112. I8Lincoln, 302. Adapted from Wuest, 114-15. 2Zodhiates, 867. 2’Lincoln, 304. 


249 


22Salmond, 347. 2Ibid. 2*Lincoln, 306. “வள, 604. 2°These definitions are given in Lincoln, 
308-9; Wuest, 117. 27Zodhiates, 882. 2°Bullinger, 431. 2°Wuest, 117. Bauer, 413. #Ibid., 938. 


250 


15 
“கீறிஸ்துவின்‌ முன்‌ மாதீரியைப்‌ 
பின்பற்றி அன்பிலே நடந்து 
கொள்ளுங்கள்‌” 
[5:1-6] 


“டந்து கொள்ளுங்கள்‌” என்பது அதிகாரம்‌ 5ல்‌ மீண்டும்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவை கல்ப த்தை பயன்படுத்தி, 
எபேசுவிலிருந்த கிறிஸ்தவர்களை பவுல்‌ அன்பிலே நடந்து 
கொள்ளுங்கள்‌” என்று வற்புறுத்தினார்‌, மேலும்‌ தேவனுடைய மற்றும்‌ 
கிறிஸ்துவினுடைய இராஜ்யத்திலே சுதந்தரத்தைக்‌ கொண்டிருப்பவர்களாகிய 
பரிசுத்தவான்களுக்கேற்றபடியும்‌ நடந்து கொள்ளக்‌ கூறப்பட்டார்கள்‌. 





தேவன்‌ மற்றும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைப்‌ பின்பற்றுதல்‌ 
(5:1, 2) 


அதலால்‌, நீங்கள்‌ பிரியமான பிள்ளைகளைப்‌ போலத்‌ தேவனைப்‌ 
பின்பற்றுகெவர்களாகி, 2திறிஸ்து நமக்காகத்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சுகந்த 
வாசனையான காணிக்கையாகவும்‌ பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ 
அன்புகூர்ந்ததுபோல, நீங்களும்‌ அன்பிலே நடந்துகொள்ளுங்கள்‌. 


வசனங்கள்‌ 1, 2. சில வழிகளில்‌ “நடந்து” கொள்ளும்படியான பவுலின்‌ 
அறிவுரைகள்‌ பவுலின்‌ வேண்டுகோள்‌ பகுதியாக எபேசியரில்‌ (அதிகாரங்கள்‌ 
4-6) காணப்படுகிறது. ஆகையால்‌ என்று 5:1ல்‌ சொல்லப்படுவது இந்த அறிவுரை 
சற்றுழுன்பு பவுல்‌ எழுதியவைகளோடு தொடர்புடையது என்று காட்டுகிறது. 
அதிகாரம்‌ 4ல்‌ கூறப்படும்‌ உள்ளத்தில்‌ புதிதான ஆவி மற்றும்‌ புதிய மனுஷன்‌ 
ஆகியவை தேவனைப்‌ பின்பற்றுவதிலே விளங்கப்பண்ண வேண்டும்‌. 

பின்பற்றுபவர்கள்‌ என்பது mimetai, என்பதிலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது, இதிலிருந்துதான்‌ “பிறர்போல்‌ நடந்து கொள்ளுதல்‌” 
எனும்‌ வார்த்தை வந்தது. கிறிஸ்தவர்கள்‌ அன்பிலே நடக்கும்போது “தேவனைப்‌ 





போல்‌ நடக்கிறவர்களாயிருக்க வேண்டும்‌.” “தேவனைப்‌ பின்பற்றுதல்‌” 
என்பது பழைய ஏற்பாட்டில்‌ ஒரு நிறைவுபெற்ற சிறப்பான கருத்து, இதன்‌ 
உண்மையான அர்த்தத்தைக்‌ கொடுக்கும்‌ வார்த்தை பின்பற்றுதலுக்கு 
அங்கே கொடுக்கப்படாவிட்டாலும்‌ கருத்து அதுதான்‌. பழைய ஏற்பாட்டு 
தேவனுடைய ஜனங்கள்‌, “உங்கள்‌ தேவனும்‌ கர்த்தருமாயெ நான்‌ பரிசுத்தர்‌, 





251 


ஆகையால்‌ நீங்களும்‌ பரிசுத்தராயிருங்கள்‌” என்று சொல்லப்பட்டார்கள்‌ 
(லேவியராகமம்‌ 19:2). இது தேவனைப்போலிருக்கும்படியான ஒரு 
கட்டளையாயிருந்தது. இயேசு, புதிய ஏற்பாட்டில்‌ “ஆகையால்‌ உங்கள்‌ பிதா 
இரக்கமுள்ளவராயிருக்றெதுபோல, நீங்களும்‌ இரக்கமுள்ளவர்களாயிருங்கள்‌” 
என்று சொன்னார்‌ (லூக்கா 6:36). “ஆகையால்‌, பரலோகத்திலிருக்கிற உங்கள்‌ 
பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல, நீங்களும்‌ பூரண சற்குணராயிருக்கக்‌ 
கடவீர்கள்‌.” என்றும்‌ இயேசு போதித்தார்‌ (மத்தேயு 5:48). கிறிஸ்தவர்கள்‌, 
தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக அவரைப்‌ போலிருக்கும்படி வளர 
வேண்டும்‌. இந்த நிருபத்தின்‌ துவக்கத்தில்‌, கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய 
குடும்பத்தில்‌ சுவிகாரமாய்‌ எடுக்கப்பட்டார்கள்‌ என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌ 





(காண்க 1:5). 2:1ல்‌, நாம்‌ பிரியமான பிள்ளைகளைப்‌ போல நம்முடைய 
அன்பின்‌ பிதாவைப்போல்‌ வருவதற்கு குடும்பத்தின்‌ சாயலைக்‌ தரித்து 
கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ சொன்னார்‌. தேவன்‌ தமது ஜனங்களுடன்‌ 
கொண்டுள்ள நட்புறவுக்கு தேவன்‌ செயலாற்றுவது போலவே அவருடைய 
ஜனங்கள்‌ மற்றஜனங்களோடு நட்புறவு பாராட்ட அதை (தேவனுடைய) 
அளவுகோலாகக்‌ கொள்ள வேண்டும்‌. 

4:24ல்‌, பவுல்‌ புதிய மனுஷனைத்‌ தரித்துக்‌ கொள்ளும்‌ கிறிஸ்தவர்கள்‌, 
நீதியிலும்‌ பரிசுத்தத்திலும்‌ தேவனைப்‌ போலிருக்க வேண்டும்‌ என்பதை 
பவுல்‌ காண்பித்தார்‌. 4:32ல்‌, அவர்‌ நாம்‌ தயவையும்‌ மன உருக்கத்தையும்‌ 





மன்னிப்பையும்‌ தேவனைப்‌ போலவே வெளிப்படுத்த வேண்டும்‌ என்று 
காண்பித்தார்‌. நாம்‌ “அன்பிலே நடப்பதற்கு” நம்முடைய முன்மாதிரி தேவனே 
(5:2), அவர்‌ “தம்முடைய குமாரனை உலகத்திற்குக்‌ கொடுத்து இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌” (யோவான்‌ 3:16), மற்றும்‌ கிறிஸ்து, “நமக்காகத்‌ 
தம்மையே ஒப்புக்கொடுத்தார்‌” (5:2). வசனம்‌ 1, 2ல்‌ தேவனிலிருந்து 
கிறிஸ்துவுக்கு மாறிப்‌ பேசும்‌ முறையை எளிமையாகச்‌ சொன்னால்‌ தேவன்‌ 
தமது அன்பை கிறிஸ்துவைக்‌ கொடுப்பதன்‌ மூலம்‌ விளக்கப்பண்ணினார்‌ 
என்பதையும்‌, கிறிஸ்து தமது அன்பினிமித்தம்‌ தம்மைத்தாமே நமக்காக ஓப்புக்‌ 
கொடுத்தார்‌ என்பதையும்‌ வலியுறுத்துகிறார்‌. 

தேவனுடைய அன்பையும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ பின்பற்றுவது பற்றி 
பேசப்படுகிற விஷயத்தில்‌ பவுல்‌ இந்த அன்பு நமக்கு எப்படிக்‌ காட்டப்பட்டது 
என்பதை விளக்கப்படுத்த ஏதுவாக்கிற்று: கிறிஸ்து ... நமக்காகத்‌ தம்மைத்‌ 
தாமே ஒப்புக்‌ கொடுத்தார்‌. “தம்மைத்‌ தாமே ஒப்புக்‌ கொடுத்தார்‌” என்பது 
“மரணத்துக்குக்‌ தம்மையே அர்ப்பணித்தகைக்‌” குறிப்பிடுகிறது. மற்றும்‌ 
“நமக்காக” என்பது “நமது சார்பாக,” அல்லது “நமக்குப்‌ பயனுண்டாக, ” 
என்று பொருள்படும்‌, இது அவருடைய இரட்சிப்பின்‌ ஈவை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ அனைவருக்கும்‌ பொருந்தும்‌.” பவுல்‌ அடிக்கடி இந்தக்‌ கருத்தை 
தமது நிருபங்களில்‌ முன்‌ வைத்துள்ளார்‌ (ரோமர்‌ 4:25; 8:32; கலாத்தியர்‌ 2:20; 
எபேசியர்‌ 5:25). 

காணிக்கையாகவும்‌ பலியாகவும்‌ என்பது கிறிஸ்துவின்‌ 
மரணத்தின்‌ நோக்கத்தை விளக்கப்படுத்துறெது. பழைய ஏற்பாட்டு 
பலிகளையும்‌ காணிக்கைகளையும்‌ நிறைவேற்றும்படி அவர்‌ மரித்தார்‌, 
மற்றும்‌ அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே பாவத்திற்காக மன்னிப்பின்‌ 
திருப்தியைக்‌ கொண்டு வந்தார்‌ (காண்க எபிரெயர்‌ 10:14-18; 1 யோவான்‌ 





252 


2:2; 4:10). தொடர்ந்து, பாவம்‌ மனிதனுக்கும்‌ தேவனுக்குமிடையிலிருந்த 
உறவை அழித்ததினாலே, கிறிஸ்துவின்‌ மரணம்‌ ஒப்புரவாகுதலைக்‌ கொண்டு 
வந்தது (காண்க ரோமர்‌ 5:11; 2 கொரிந்தியர்‌ 5:18, 19). பவுல்‌ கிறிஸ்துவின்‌ 
காணிக்கை மற்றும்‌ பலியானது சுகந்த வாசனையாகக்‌ செலுத்தப்பட்டது 
என்றபோது இங்கே அவர்‌ அநேகமாக பழைய ஏற்பாட்டு பலிகள்‌ 
தேவனுக்கு சுகந்த வாசனையாக அவரை முகரச்செய்ததை பிரதிபலிப்பது 
போல்‌ சொல்லியிருக்கலாம்‌ (காண்க ஆதியாகமம்‌ 8:21; லேவியராகமம்‌ 1:9, 
13, 17). கிறிஸ்துவின்‌ பலி தேவனால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாயிருந்தது 
என்று சொன்னார்‌. இதற்கு ஒப்பான சொல்நடையை பவுல்‌ பிலிப்பியர்‌ 





4:18ல்‌ பயன்படுத்தி சகோதரர்கள்‌ தனக்கு செய்த பொருளாதார உதவியை 
அப்படிப்பட்ட பலியாகக்‌ குறிப்பிட்டார்‌. 





எபேசியர்கள்‌ மற்றவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தும்‌ 
போது தேவனுடைய அன்பையும்‌ கிறிஸ்துவின்‌ அன்பையும்‌ 
காட்டவேண்டியவர்களாயிருந்தார்கள்‌. “நிச்சயமாக ஒருவார்‌ தனது 


சுய ஆர்வத்தில்‌ மற்றவர்களுடைய நலனுக்காக தியாகமாக கொடுப்பதே 
சமுதாயத்தில்‌ காட்டப்படும்‌ எல்லா ஒற்றுமைகளுக்கும்‌ மேலான தகுதி.” பவுல்‌ 
பேசிய அன்பு தீர்மானமானது; அது வெறும்‌ உணர்வல்ல, ஒருவர்‌ எடுக்கும்‌ 
முடிவு. கூடுதலாக, இந்த அன்பு, செயல்‌ வடிவம்‌ கொண்டது. செய்யும்‌ கிரியைகள்‌ 
மூலம்‌ அது வெளிப்படுத்தப்படுகிறதேயன்றி வெறும்‌ வார்த்தைகளினால்‌ அல்ல. 
இறுதியாக, அப்படிப்பட்ட அன்பு நிபந்தனைக்குட்படாதது. அது நேசிக்கப்‌ 
பட்டவர்களால்‌ (அன்பை பெற்றுக்‌ கொண்டவர்களால்‌) செய்வதையோ 
செய்யாமல்‌ விடப்பட்டதையோ கொண்டு தீர்மானிப்பதல்ல. மாறாக அன்பு 
செலுத்துகிற ஒருவரின்‌ இருதயத்தைக்‌ கொண்டு தீர்மானிப்பது. கிறிஸ்துவுக்குள்‌ 
தேவனுடைய அன்பு - தெரிவு செய்து கொள்ளும்‌ அன்பு, செயல்‌ வடிவம்‌ 
கொண்ட அன்பு, நிபந்தனையற்ற அன்பு - இந்தவகை அன்புதான்‌ கிறிஸ்தவன்‌ 
பின்பற்ற வேண்டிய அன்பு. 


கீழ்ப்படியும்‌ வாழ்க்கை முறையில்‌ வாழ்தல்‌ (5:3-6) 


மேலும்‌, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, வேசித்தனமும்‌, 
மற்றெந்த அசுத்தமும்‌, பொருளாசையும்‌ ஆகிய இவைகளின்‌ போர்‌ 
முதலாய்‌ உங்களுக்குள்ளே சொல்லப்படவுங்கூடாது. “அப்படியே வம்பும்‌, 
புத்தியீனமான பேச்சும்‌, பரியாசமும்‌ தகாதவைகள்‌; ஸ்தோத்திரங்‌ செய்தலே 
தகும்‌. சவிபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்ரெகாராதனைக்காரனாகிய 
பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாயெ கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திலே சுதந்தரமடைவதில்லையென்று அறிந்திருக்கிறீர்களே. 
“இப்படிப்பட்டவைகளினிமித்தமாக கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ மேல்‌ 
தேவக்‌ கோபாக்கினை வருவதால்‌, ஒருவனும்‌ உங்களை வீண்‌ வார்த்தை 
களினாலே மோசம்‌ போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌. 


5:3-6 ல்‌ பவுல்‌ 5:1, 2ல்‌ அறிமுகப்படுத்திய அன்பின்‌ விதியை கைக்கொள்ளும்‌ 
முறையாக முன்‌ வைக்கிறார்‌. அங்கே பவுல்‌ ஒருவர்‌ தேவனைப்‌ போலவும்‌ 
கிறிஸ்துவைப்‌ போலவும்‌ அன்புகூர்ந்தால்‌ அவர்‌ பாவச்‌ சிந்தனைகளையும்‌ 


253 


செயல்களையும்‌ விட்டு விலகியிருப்பார்‌ என்று காண்பித்தார்‌. தேவனையும்‌ 
கிறிஸ்துவையும்‌ பின்பற்றுகிற ஒரு நபர்‌ பாலுணர்வு நடத்தைகளில்‌ தனது 
ஆசை இச்சைகளையும்‌ செயல்களையும்‌ தவிர்த்து, கெட்ட வார்த்தைகளைப்‌ 
பேசாமலும்‌, ஒழுக்கக்‌ கேடான வார்த்தைகளையும்‌, தேவபக்கியற்ற 
வார்த்தைகளையும்‌ இமையான பேச்சுக்களையும்‌ இந்த நடத்தையோடே 
விட்டு விலகுவார்கள்‌. 

வசனம்‌ 3. முதலாவதாக, பவுல்‌ வேசித்தனத்தைக்‌ குறிப்பிட்டார்‌. 
இதற்கான கிரேக்க வார்த்தை போர்னியா, “இது ஒரு விசாலமான பதம்‌, 
பொதுவான பாலுறவு ஒழுங்கீனங்களை இது அடையாளப்படுத்துகிறது. 
அகிலும்‌ குறிப்பாக விபச்சாரத்தையும்‌ வேசிகளுடனான உடலுறவையும்‌ 
குறிப்பிடுகிறது.”” KJV, “fomication” என்றும்‌, NASB யோவான்‌ 8:41லும்‌ 
நடபடிகள்‌ 15:20, 29; 21:25 லும்‌ அந்த வார்த்தையை பயன்படுத்தியுள்ளது. 

“விபச்சாரம்‌” என்பது (/௦ieia) மற்றொருவருடைய மனைவியுடன்‌ 
சட்டவிரோதமான உடலுறவைக்‌ குறித்துப்‌ பேசுகிறவேளையில்‌, “வேசித்தனம்‌” 
அனைத்து வித சட்டவிரோதமான பாலுறவுகளையும்‌, தடை விதிக்கப்பட்ட 
நெருங்கிய உறவினருடனான உடலுறவு, ஓரினச்‌ சேர்க்கை, மற்றும்‌ விபச்சாரம்‌ 
போன்றவைகளை உட்படுத்தி பேசும்‌ வார்த்கை. யூதா 7ல்‌ சோதோம்‌ கொமேரா 
பற்றி பேசுறெது (காண்க ஆதியாகமம்‌ 19:1-11). இந்தப்‌ பட்டணங்களில்‌ 
குடியிருந்தவார்கள்‌ தங்களை “முரட்டுத்தனமான ஒழுங்கனத்திற்கு” ஒப்புக்‌ 
கொடுத்திருந்தார்கள்‌, யூதா கிரேக்கப்பதமான றப்‌ வைப்‌ பயன்படுத்தி 
இந்தப்‌ பட்டணங்களின்‌ பாவங்களை விவரித்தார்‌. மேலும்‌, ஆதியாகமம்‌ 
19 சோதோமின்‌ மனுஷர்‌ கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருந்த இரண்டு 
தூதர்களுடன்‌ பாலுறவு கொள்ள விரும்பினார்கள்‌ என்று குறிப்பிட்டுச்‌ 
சொல்லுகிறது. இப்போழுது நாம்‌ ஆராய்ச்சி பண்ணிக்‌ கொண்டிருக்கிற 
இந்த வார்த்தை வேதாகமம்‌ பயன்படுத்தியுள்ள அடிப்படையில்‌ பரிசீலித்த 
பின்‌, ஜனங்களுக்கிடையே ஒருவரோ அல்லது உறவுகொள்ளும்‌ இருவருமோ 
ஏற்கனவே திருமணமாகியிருந்து பிறருடன்‌ கொள்ளும்‌ பாலுறவு “விபச்சாரம்‌” 
எனும்‌ பாலுறவு பாவத்தைக்‌ குறிப்பிடுகிறது என்றும்‌, “வேசித்தனம்‌” என்பது 
சகல வித பாலுறவு பாவங்களையும்‌, (குறிப்பிடப்படாத) விபச்சாரம்‌ 
உட்பட எந்த பாலுறவும்‌ இதில்‌ அடக்கம்‌ என்றும்‌ எண்ணிக்‌ கொள்ளுவதே 
சரியானதாகக்‌ காணுறெது. சில வேளைகளில்‌ ஒரே வசனப்‌ பகுதியில்‌ 
“விபச்சாரமும்‌” “வேசித்தனமும்‌” குறிப்பிடப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ (காண்க 
மத்தேயு 15:19; 19:9 [KJV]; மாற்கு 7:21; எபிரெயர்‌ 13:4). 

NIV எனும்‌ மொழிபெயர்ப்பில்‌ ற௦171218 என்பதற்கு பாலுறவு ஒழுங்கனம்‌ 
என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அது இந்த வார்த்தைகளின்‌ 
விசாலமான இயல்பை வலியுறுத்துகிறது. இது தேவனால்‌ குடை 
செய்யப்பட்ட எந்த பாலுறவையும்‌ உள்ளடக்குகிறது. ஒருவருக்கொருவர்‌ 
திருமணமாகாமலேயே கொள்ளும்‌ பாலுறவு, மனுஷன்‌ மிருகத்துடன்‌ 
கொள்ளும்‌ உறவு (யாத்திராகமம்‌ 22:19), ஒரு ஆணோடு ஆணோ அல்லது ஒரு 
பெண்ணுக்கும்‌ பெண்ணுக்குமிடையேயான ஓரின பாலுறவு (ரோமர்‌ 1:26, 27) 
எல்லாம்‌ இதில்‌ அடக்கம்‌. 

இரண்டாவதாக, எந்த அசுத்தச்‌ செயலையும்‌ பவுல்‌ தடை செய்கிறார்‌. 
கிரேக்க வார்த்தையான $i, எனும்‌ பெயர்ச்‌ சொல்‌ இங்கே 











254 


பயன்படுத்தப்பட்டுள்ளது, அதன்‌ பொருள்‌ ஒழுக்க ரீதியான “எந்த அசுத்தமான 
சிந்தையும்‌ வாழ்வும்‌.”” 4kthவ5i, எனும்‌ வார்த்தை இந்த வசனப்பகுதியிலும்‌ 
பிற வசனக்‌ குறிப்புகளிலும்‌ பாலுறவு பாவங்களுடன்‌ சேர்த்தே பேசப்படுகிறது 
(காண்க 2 கொரிந்தியர்‌ 12:21; கலாத்தியர்‌ 5:19; கொலோசெயர்‌ 3:5; 
1 தெசலோனிக்கேயர்‌ 4:3, 7). எபேசியர்கள்‌ பாலுறவு சம்பந்தப்பட்ட பாவச்‌ 
செய்கைகளிலிருந்து மாத்திரமல்ல, அவற்றைப்‌ பற்றிய சிந்தனைகளிலுமிருந்து 
விலகியிருக்கும்படிக்‌ கூறப்பட்டனர்‌. 





மூன்றாவதாக, பவுல்‌ பொருளாசையைப்‌ பற்றிக்‌ (1877-ல்‌ “பேராசை”;) 
குறிப்பிடுகிறார்‌. பொருளாசை (௪a) என்பது இன்னும்‌ அதிகமாய்‌ 
“தனக்கு வேண்டும்‌ என்று எண்ணுவது அல்லது தன்னிடமில்லாத ஒன்றுக்காக 
ஆவல்‌ கொள்வது.”” இந்த வார்த்தை “ஒழுங்கீனங்களும்‌” “அசுத்தங்களும்‌” 
(“சுத்தமில்லாதவை”; 18157) ஆகியன வளருவதற்கேதுவான பிரச்சனையாக 
அடையாளப்படுத்துகிறது. “போராசை என்பது இன்னும்‌ அதிகமான உலக 
அஸ்திகள்‌ மீது ஆசைகளைக்‌ குறிக்கின்ற வேளையில்‌, இந்த வசனப்பகுதியில்‌ 
பாலுறவு நடத்தையில்‌ பேராசை கொண்டிருப்பதைக்‌ குறிப்பதாக இருக்கலாம்‌. ” 
புதிய ஏற்பாட்டின்‌ பிற வசனப்பகுதிகளில்‌ றleonexia என்பது 017121, 
என்பதுடன்‌ பயன்படுத்தப்பட்டதால்‌, பேராசை என்பது உலகப்‌ பொருள்‌ 








மீது அளவு கடந்த ஆசைக்கும்‌ மேலான ஆசை கொள்வது என்று கருத்து 
தெரிவிக்கிறது (காண்க 1 கொரிந்தியர்‌ 6:9, 10; கொலோசெயர்‌ 3:5). 

இவைகளின்‌ பேர்‌ முதலாய்‌ உங்களுக்குள்‌ சொல்லப்படவுங்‌ கூடாது. 
என்பது வசனம்‌ 12ல்‌ அப்போஸ்தலன்‌ எழுதினதை முன்னறிவிக்கிறது. 
“அவர்களால்‌ ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ கிரியைகளைச்‌ சொல்லுறெதும்‌ 
அவலட்சணமாயிருக்றெகே.” இந்தத்‌ தடை (விலக்கு) வசனம்‌ 3ல்‌ மிகவும்‌ 
பலமாய்‌ வலியுறுத்தும்‌ கிரேக்க எதிர்‌ மறைச்‌ சொல்லாகிய 11622 என்ற 
வார்த்தையால்‌ அறிமுகப்படுத்தப்படுறெது. பவுலின்‌ விவாதம்‌ இந்தப்‌ 
பாவங்களைக்‌ குறித்து பேசி “ஒரு சகித்துக்‌ கொள்ளும்‌ சூழலை உருவாக்கி 
அவர்களுடைய கைக்கொள்ளும்‌ முறையை மறைமுகமாக மேம்படுத்தவும்‌ 
செய்யும்‌.” 

பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்பது பாலுணர்வு பாவங்களை தவிர்க்க 
செயல்‌ தூண்டுதலைத்தருகிறது. உலகத்து மக்களைக்‌ காட்டிலும்‌ பரிசுத்த 





ஜனங்கள்‌ வித்தியாசமான அளவுகோலின்‌ அடிப்படையில்‌ வாழ்கிறார்கள்‌. 
தேவனையும்‌ கிறிஸ்துவையும்‌ பின்பற்றுகிறவார்களாகிய நாம்‌, பரிசுத்தமும்‌ 
குற்றமற்றவர்களாகவும்‌ இருக்க வேண்டியவர்கள்‌ (1:4). “ஏற்றபடி” (நான) 
என்பது கிறிஸ்தவர்களின்‌ பரிசுத்த ஜீவியத்துடன்‌ சம்பந்தப்பட்டது. (இந்த 
வார்த்தையின்‌ வடிவம்‌ தத்து 2:1ல்‌ பவுல்‌ பயன்படுத்துவதைக்‌ காண்க.) 
1 தெசலோனிக்கேயர்‌ 4:3-7 லும்‌ 1 தீமோத்தேயு 2:10 லும்‌ பவுல்‌ பாலுணர்வு 
ஒழுங்கனங்களை கிறிஸ்தவர்களின்‌ பரிசுத்த ஜீவியத்துடன்‌ வேறுபடுத்திக்‌ 
காட்டுகிறார்‌. 

வசனம்‌ 4. புத்தியீனமும்‌ என்பது ௭5/0185, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, 
இதன்‌ பொருள்‌ “வெட்கமின்மை, பொதுவாக ஒழுங்கங்கெட்ட எவ்வித 
நடத்தையும்‌“ ஆனாலும்‌ இது புத்தியீனமான பேச்சு மற்றும்‌ பரியாசத்துடன்‌ 
இணைந்து பேசப்படுகிறது, ஆதலால்‌ இது வெறுப்பூட்டுகிற ஒரு சொல்லாக 
குறிப்பிட்டுக்‌ காட்டப்படுகிறது. (காண்க கொலோசெயர்‌ 3:8, இங்கே பவுல்‌ 








255 


aischrologia, பயன்படுத்துறொர்‌, அதன்‌ பொருள்‌ “வம்பு வார்த்தைகள்‌” 
அல்லது “அசுத்த வார்த்தைகள்‌” [NIV].) “புத்தியீனமான பேச்சு” என்பது 
மர௦logia, விலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, இது ஒரு தொகுப்பு 
வார்த்தை (௦௦5, “மதியீனம்‌”) மற்றும்‌ (1௦205, “பேச்சு”),2 பாலுணர்வு 
பாவத்துடன்‌ தொடர்புடைய மதியீனமான பேச்சுக்கள்‌. பவுல்‌ விலக்கும்படி 








சொன்னவைகளுடன்‌ “பரியாச வார்த்தைகளையும்‌ இணைத்தார்‌” 
இது மற2//2, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இந்த வசனப்பகுதியில்‌ 
“வெறுப்பூட்டும்‌ பரியாசம்‌?” பாலுணர்வு சம்பந்தப்பட்ட கேலி வார்த்தைகள்‌. 
எபேசியா்கள்‌ பாலுணர்வு பாவ சம்பந்தப்பட்ட வேடிக்கைப்‌ பேச்சை 
பேச பவுல்‌ விரும்பவில்லை. இந்தப்‌ பாவங்களைக்‌ குறித்த அப்படிப்பட்ட 
எண்ணங்கள்‌ சகிப்புக்கும்‌ அல்லது உட்படுத்திக்‌ கொள்வதற்கும்‌ உரிய சூழலை 
உண்டாக்கும்‌. பவுல்‌ இப்படிப்பட்ட பாவ வாய்‌ பேச்சுக்கள்‌ தகாதவைகள்‌, 
அல்லது தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு ஏற்காதவை என்று கூறினார்‌. 

பரிசுத்தவான்களுக்குத்‌ தகுதியுடையது ஸ்தோத்திரஞ்‌ செலுத்துத லே. 
நன்றி செலுத்துதல்‌ என்பது தேவனுடைய அங்கீகாரம்‌ பெற்றது, 
குருமஞ்செய்கிறவராகிய அவருடைய பிரசன்னத்தில்‌  வாழுகிறோம்‌ 
மேலும்‌ அவருடைய பரிசுத்தவான்௧களாகிய நாம்‌ அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க 
வேண்டும்‌ என்று ஒத்துக்‌ கொள்வதாகும்‌. நன்றி செலுத்துதல்‌ என்பது பாவத்தில்‌ 
வாழ்வதற்கும்‌ பாவப்‌ பரியாசம்‌ செய்வதற்கும்‌ ஒரு நச்சுமுறிவு மருந்தாகும்‌. 
பாவத்தில்‌ வாழ்கிறவர்கள்‌ தேவனைக்‌ குறித்த சிந்தனையற்றவர்கள்‌ மற்றும்‌, 
மற்ற காரியங்களின்‌ மத்தியில்‌ நன்றியற்றவர்களுமாவார்கள்‌. 

வசனம்‌ 5. மேலும்‌ செயல்‌ தூண்டுதலாக, பவுல்‌ ஒரு கடினமான 
எச்சரிக்கையை மேலே குறிப்பிட்ட தீய வழிகளில்‌ பங்குபெறும்‌ அனைவருக்கும்‌ 
முன்பாக வைக்கிறார்‌: விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, 





விக்கரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய 
ராஜ்யமாயெ கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலே சுதந்தரமடைவதில்லையென்று 
அறிந்திருக்கிறீர்களே. இங்கே, அவர்‌ பொருளாசைக்காரர்கள்‌. 
விக்ரெகாராதனைக்‌ காரர்களாயிருக்றொர்கள்‌ என்ற கருத்தைச்‌ சேர்த்துச்‌ 
சொல்லுகறொர்‌. பாலுணர்வு பாவத்தில்‌ பேராசை என்பது, தான்‌ பாவஞ்செய்றெ 
நபரிடமிருந்து அதிகமாய்‌ எதிர்பார்ப்பதையோ அல்லது அந்த (பாலுறவு) 
செயலையோ குறிப்பதாக இருக்கலாம்‌, இதுவும்‌ விக்கிரகாராதனையாகக்‌ 
கூடும்‌. ஒரு விக்கிரகம்‌ என்பது தேவனுக்கு மேலாக வைக்கப்படுகிற 
எதுவுமே, மற்றும்‌ இந்த வசனப்பகுஇயில்‌ விக்கிரகம்‌ என்பது பாலுணர்வு 
பாவம்‌. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்பவர்களுக்கு “தேவனு 
டைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின்‌ ராஜ்யத்திலே பங்கில்லை.” பவுல்‌ முன்பே 
பரிசுத்தவான்களின்‌ சுதந்தரம்‌ குறித்துப்‌ பேசியிருக்கிறார்‌ (1:14, 18), மேலும்‌ 
இந்த எச்சரிக்கையை பரிசுத்தவான்களுக்குக்‌ கொடுத்து நமது சுதந்தரத்தைப்‌ 
பறிக்கிற எந்த செயலையும்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்று சொன்னார்‌. 
ராஜ்யத்திலிருந்து புறம்பாக்கிப்‌ போடும்‌ சாத்தியக்‌ கூற்று வேறிடங்களாயெ 
1 கொரிந்தியர்‌ 6:9 லும்‌ கலாத்தியர்‌ 5:21 லும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது, 
அது கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ பகுதியில்‌ பரிசுத்தமாய்‌ வாழ செயலூக்கம்‌ 
கொடுப்பதாகும்‌. பவுல்‌ குறிப்பிடும்‌ பாவத்தில்‌ வாழ்றெவர்கள்‌ தேவனு 
டைய ஆளுகைக்கும்‌ கிறிஸ்துவின்‌ ஆளுகைக்கும்‌ புறம்பே வாழ்கிறார்கள்‌ 





256 


- அதுவே ராஜ்யம்‌ - இச்செயல்‌ நித்திய ராஜ்யத்தில்‌ எவ்வித சுதந்தரத்தையும்‌ 
விலக்கிவைக்கும்‌. 

வசனம்‌ 6. தனது எச்சரிக்கையைத்‌ தொடர்ந்து, பவுல்‌ சொன்னார்‌, 
இப்படிப்பட்ட வைகளினிமித்தமாக கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌ 
மேல்‌ தேவகோபாக்கினை வருவதால்‌, ஒருவனும்‌ உங்களை 
வீண்வார்த்தைகளினாலே மோசம்போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌. 
எபேசியர்கள்‌ ஒழுங்கீனச்‌ செயல்கள்‌ ஏற்புடையது என்றோ அல்லது பொறுத்துக்‌ 
கொள்ளக்‌ கூடியது என்றோ நினைக்கத்தக்கதாக யாரும்‌ தங்களை மோசம்‌ 
போக்காதபடிக்கு எச்சரிக்கப்பட்டார்கள்‌. இப்படிப்பட்ட கையாளும்‌ முறை 
“கழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளின்‌” இருதயத்திலிருந்து வரும்‌ வார்த்தைகளால்‌ 
செயல்படுவர்‌, அவர்கள்‌ தங்கள்‌ மேல்‌ வரும்‌ தேவனுடைய கோபாக்கினையை 
அறியாதிருக்கிறார்கள்‌. வேத வசனங்களில்‌ அடிக்கடி, தெளிவான பண்பை 
விளக்கிய ஒரு நபர்‌, அந்தத்‌ தொழில்‌ அல்லது பண்பின்‌ “குமாரன்‌” அல்லது 
“பிள்ளை” என்று அமைக்கப்பட்டிருந்தார்‌ (மாற்கு 3:17; நடடிகள்‌ 4:36). 
2:3ல்‌, எபேசியர்கள்‌ “கோபாக்கினையின்‌ பிள்ளைகள்‌” என்று அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களாவதற்கு முன்பு அழைக்கப்பட்டனர்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயம்‌ அப்படிப்பட்ட தேவ கோபாக்கினையை 
வருவித்துக்‌ கொள்ளத்‌ தக்கதாயிருந்தது, வசனம்‌ 6ல்‌ “&ழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகள்‌” என்று பவுல்‌ பேசினார்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ பாலுறவு 
பாவங்களைச்‌ செய்தோர்‌ மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இருக்காது என்று 
நம்பினவர்கள்‌ மற்றும்‌ அவ்வாறு போதிக்கப்பட்ட வர்கள்‌ க&ீழ்ப்படியாமையால்‌ 
அடையாளப்படுத்தப்பட்டிருந்தனர்‌ (காண்க ரோமர்‌ 1:18-32). 

தேவனுடைய மற்றும்‌ கிறிஸ்துவினுடைய அன்பிலே நடந்து அவர்களைப்‌ 
பின்பற்றும்படி சொன்னதை விளக்கப்படுத்த பவுல்‌ ஏன்‌ பாலுறவு பாவங்களை 
பயன்படுத்தி விவாதித்தார்‌? இதற்குரிய எளிய பதில்‌ தேவனும்‌ கிறிஸ்துவும்‌ 
அன்புகூருவதுபோல, நாமும்‌ அன்புகூருவது என்பது, மற்றவர்களுடைய 
நலனைத்‌ தேடுவதாகும்‌ - அவருக்கு உதவி செய்ய வேண்டுமேயன்றி துன்பம்‌ 
கொடுக்கக்‌ கூடாது, அவரை உயர்த்த வேண்டுமேயன்றி அழிக்கக்‌ கூடாது. 
பாலுறவு பாவங்களில்‌ இவைகளுக்கு எதிரான தாக்கமே காணுகிறது; அவைகளில்‌ 
வேதாகமம்‌ கூறும்‌ அன்பு காணப்படுவதில்லை, மாறாக அவைகளைப்‌ 
பயன்படுத்தும்‌ மக்கள்‌ இகழ்ச்சியே அடைவார்கள்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
ஒருவருடைய சுய திருப்திக்காகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. பாலுணர்வுகளை 
தேவனே சிருஷ்டித்தார்‌, அது தேவனுடைய நோக்கத்திற்கு உட்பட்ட 
பகுதிக்குள்‌ பகிர்ந்து கொண்டால்‌ அதுமிகவும்‌ அழகானது. பாலுணர்வு 
காரியங்களை தேவன்‌ திட்டமிட்டபடி ஒரு மனுஷனுக்கும்‌ ஒரு மனுவிக்கும்‌ 
இடையில்‌ மட்டுமே அனுபவிக்கப்பட வேண்டும்‌, அது திருமணத்தில்‌, 
அன்பில்‌ மற்றும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ ஒப்புக்‌ கொடுத்தலில்‌ இருக்க 
வேண்டும்‌. இருமணத்துக்குப்‌ புறம்பே ஒரு ஆணும்‌ ஒரு பெண்ணும்‌ வைத்துக்‌ 
கொள்ளும்‌ உறவில்‌ எவ்வித ஒப்புக்கொடுத்தலுமில்லாமல்‌ எவ்வித திருமண 
பொறுப்பும்‌ ஏற்காமலேயே திருமண சிலாக்கியங்களைத்‌ தேடுவதாகும்‌. 
திருமணத்துக்குப்‌ புறம்பேயான பாலுறவில்‌ ஈடுபடுவது ஜனங்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வதுமட்டுமேயன்றி அதிலே உண்மையான அன்பு 
இல்லை. இப்படிப்பட்ட பாலுறவு சம்மதத்துடன்‌ நடப்பிக்கப்பட்டாலும்‌, 








257 


ஒருவர்‌ தனது சுய திருப்திக்காக அப்படிப்பட்ட உறவுமுறையில்‌ தொடர்ந்து 
வருகிற ஒப்புக்கொடுத்தல்‌ இல்லாமல்‌ மற்றொரு தனிநபரை பயன்படுத்திக்‌ 
கொள்வதாகும்‌. பாலுறவு பாவமானது ஒழுங்கீனத்தை எதிர்க்கக்கூடாத 
அளவுக்கு ஒருவரிடத்தில்‌ அதிகமாக அன்பு செலுத்துதலும்‌ அல்ல; மாறாக, அது 
பொறுப்பை ஏற்பதற்கு மிகச்‌ சிறிய அளவு காட்டப்படும்‌ அன்பு இது. ஒரு நபார்‌ 
திருமண பொறுப்புக்களுக்கு ஓப்புக்கொடுக்காவிட்டால்‌, பிறகு அந்த நபர்‌, 
தேவன்‌ திருமணத்தோடு சேர்த்துள்ள சலுகைகளை மட்டும்‌ அனுபவிக்க உரிமை 
இல்லை. திருமணத்துக்குப்‌ புறம்பே வைத்துக்‌ கொள்ளும்‌ பாலுறவு தவறானது, 
எனெனில்‌ தேவன்‌ அப்படிச்‌ சொல்லியிருக்கிறார்‌ (எபிரெயர்‌ 13:4), ஆனால்‌ 
ஜனங்கள்‌ அன்பு காட்டப்பட வேண்டுமேயன்றி பயன்படுத்தப்படக்கூடாது 
என்பதாலும்‌ அது தவறானது. 





கைக்‌ கொள்ளுதல்‌ 


அன்பிலே நடந்துகொள்ளுங்கள்‌ (5:1-6) 

5:1-6 ல்‌ கிறிஸ்தவர்கள்‌ மகிமையுள்ள சபையின்‌ அங்கத்தினர்களாய்‌ 
“நடந்து” கொள்ள வேண்டிய இரண்டாவது நான்கு வழிகளை பவுல்‌ 
விவாதித்தார்‌. நிருபத்தின்‌ இந்தப்‌ பிரிவில்‌, நாம்‌ “அன்பிலே நடக்கவேண்டும்‌” 
என்று பவுல்‌ சொன்னார்‌. 

“(வனை பின்டற்றுகறலார்கள்‌.” நாம்‌ “தேவனைப்பின்பற்றுவதற்காக” 
“அன்பிலே நடந்து” கிறிஸ்துவையும்‌ பின்பற்றுகிறோம்‌. பவுல்‌ தேவன்‌ 
பாவிகளுக்கென்று செய்த அனைத்துமே அவரது அன்பின்‌ தூண்டுதலிலிருந்து 





பாய்ந்தது என்று முன்பே காட்டியிருந்தார்‌ (காண்க 2:1-10). அவர்‌ அன்புகூருவது 
போல நாமும்‌ அன்புகூருவதன்‌ மூலம்‌, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்‌, 
குடும்பத்தின்‌ சாயலை நாம்‌ தரித்துக்கொள்ளவேண்டும்‌ (5:1). 

கிறிஸ்து தம்மைத்தாமே ஈவாக நமக்காக ஒப்புக்கொடுத்து பாவிகளுக்காக 
பூரணப்பட்ட பலியானார்‌, அது தேவனால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட ஒரு 
பலி, அவர்‌ நம்மிடத்தில்‌ அன்புகூர்ந்ததனாலே அப்படி பலியானார்‌. நமது 
வாழ்க்கைக்கு முன்மாதிரி கிறிஸ்து (காண்க ரோமர்‌ 8:29; 1 பேதுரு 2:21), 
எனவே நாம்‌ மற்றவர்களிடம்‌ காட்டும்‌ அன்பினிமித்தம்‌ கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறோம்‌ (5:2). 

பாத்தான்‌”. அல்லத. பரவிக்‌.” நாம்‌ பரிசுத்தவான்கள்‌ 
(5:3) மற்றும்‌ “கழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகள்‌” (5:69) ஆகிய இரண்டில்‌ 
ஒன்றுக்கொன்று முரண்பாடான வாழ்க்கை நடையில்‌ நாம்‌ “அன்பிலே நடந்து 
கொள்ளவேண்டியவர்கள்‌. ” உண்மையான அன்பு இருக்க வேண்டிய இடத்தில்‌ 
“கழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌” அருவெறுக்கத்தக்கதாக பாலுறவு 





பாவங்கள்‌ இருப்பதை முன்னுதாரணமாக பவுல்‌ காட்டுறொர்‌ (5:3-5). 
ரரி்கத்தவான்‌கள்‌” மற்றவர்களிடம்‌ தங்கள்‌ அன்பால்‌ இறப்புக்‌ 
குணசாலிகளாக காட்டப்படவேண்டியவர்கள்‌. அவர்களை ஒரு பொருட்டாக 
நாம்‌ கனப்படுத்தி அவர்களுக்கு நலமானவைகளைச்‌ செய்ய வேண்டும்‌; 
பாலுறவு பாவங்களில்‌ ஈடுபடுவோர்‌ அன்புடையவர்களல்ல; அவர்கள்‌ 
மற்றவர்களைத்‌ தங்களுடைய சுய சந்கோஷத்துக்காகப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
“அன்பிலே நடந்து கொள்ளுதல்‌” என்பது பரிசுத்தவான்களுக்கேற்ற 


258 


“தகுதியில்‌” தங்களை நடத்திக்‌ கொள்வதுதான்‌. நாம்‌ “ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துதலினாலும்‌” (5:3, 4) தேவனுக்கு விரோதமான 
வஞ்சக வாழ்க்கை முறையிலிருந்து காத்துக்கொள்வதாலும்‌ நாம்‌ அன்பிலே 
நடந்துகொள்ளுகிறோம்‌” (5:69. 
கிறிஸ்தவனின்‌ நடத்தை தேவனுடைய மற்றும்‌ கிறிஸ்துவினுடைய 
அன்பின்‌ மாதிரியை அடிப்படையாகக்‌ கொண்டது. இந்த வாழ்க்கைமுறை 
நாம்‌ ஒருகாலத்தில்‌ வாழ்ந்து கொண்டிருந்ததும்‌ இன்றும்‌ இந்த உலகம்‌ வாழ்ந்து 
கொண்டிருப்பதுமான வாழ்க்கைக்கு மேலானது. 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

1S, D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The Expositor s Greek Testament, 
ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:350. 
2Ibid. Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 
1990), 312. #Ibid., 321. °C. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New 
Testament, trans. and rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand 
Rapids, Mich.: Baker Book House, 1977), 21; see also Walter Bauer, 4 Greek-English Lexicon of 
the New Testament and Other Early Christian Literature, 34 ed., rev. and ed. Frederick William 
Danker (Chicago: University of Chicago Press, 2000), 34. ‘Spiros Zodhiates, ed., The Complete 
Word Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1991), 948. Lincoln, 
322. Salmond, 352. ’Zodhiates, 938. 0Ibid., 918. 


259 


16 
“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ 
நடந்து கொள்ளுங்கள்‌” 


[5: 7-14] 


மூன்றாவது முறையாக அதிகாரம்‌ 4 லிருந்து 6 வரைக்கும்‌, பவுல்‌ குறிப்பிட்ட 
வகையில்‌ “நடந்து கொள்ளும்படி” பவுல்‌ 5:7-14ல்‌ அறிவுறுத்துகிறார்‌. 
அன்பிலே நடந்து கொள்வதே கிறிஸ்தவ நடக்கை என்பதைச்‌ சொல்லி 
முடிவுரை கொடுத்தார்‌, அடுத்த பிரிவையும்‌ அது அறிமுகப்படுத்தப்படுறெது. 
எபேசியர்களின்‌ கடந்த கால வாழ்வு முறையிலிருந்து கிறிஸ்தவம்‌ முரண்பட்டது 
என்பதையும்‌, அவர்களுக்கு அவர்‌ அறைகூவலாக இருளிலிருந்து திரும்பி 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாக நடந்து கொள்ளச்‌ சொல்லுகிறார்‌. 


வெளிச்சத்தின்‌ கனியைக்‌ கொடுத்தல்‌ (5:7-10) 


“அவர்களுக்குப்‌ பங்காளிகளாகாதிருங்கள்‌. “முற்காலத்தில்‌ நீங்கள்‌ 
அந்தகாரமாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ கர்த்தருக்குள்‌ 
வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌; வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து 
கொள்ளுங்கள்‌. “ஆவியின்‌ கனி, சகல நற்குணத்திலும்‌ நீதியிலும்‌ உண்மையிலும்‌ 
விளங்கும்‌. கர்த்தருக்குப்‌ பிரியமானது இன்னதென்று சோதித்துப்பாருங்கள்‌. 


வசனம்‌ 7. இந்த வசனம்‌, ஆங்கிலத்தில்‌ ஆகையால்‌ என்ற தொடர்பு 
வார்த்தையைக்‌ கொண்டு தொடங்குவதால்‌, இதற்கு முன்பு சொல்லப்பட்ட 
கருத்தோடு சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது என்பது தெளிவாகிறது. 
ஆகிலும்‌, NASBஐ மொழிபெயர்த்தவர்கள்‌ அத்துடன்‌ ஒரு புது வாக்கியத்தை 
துவங்கினார்கள்‌, அந்த வாக்கியம்‌ வசனம்‌ 10 வரை தொடருகிறது. பாலுறவு 
பாவங்களில்‌ ஈடுபடுவோர்மீது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்‌ 
பட்டிருப்பதால்‌, பவுல்‌ எபேசியர்களுக்கு நினைப்பூட்டி, அவர்கள்‌ யாராக 
இருந்தார்கள்‌ என்று நினைக்கும்படி குறிப்பிட்டார்‌. மற்றவர்களிடத்தில்‌ அன்பு 
செலுத்துவதன்‌ மூலம்‌ தேவனையும்‌ கிறிஸ்துவையும்‌ பின்பற்றுறெவர்களாக 
வேண்டும்‌ என்று குறிப்பிட்டார்‌. இந்த போதனைகள்‌ அவர்களுக்கு 
பங்காளிகளாதிருங்கள்‌ என்று சொன்னதைத்‌ தொடர்ந்து வந்தவை. 


எபேசியரின்‌ இந்தப்‌ பகுதியில்‌ சொல்லப்பட்டுள்ளவை புறஜாதி 
உலகத்தின்‌ எல்லா விஷயத்திலும்‌ பொதுவாக ஒதுங்கியிருப்பதைக்‌ 
குறிப்பிடுவதில்லை ஆனால்‌ குறிப்பாக அவர்களுடைய ஒழுக்கங்கெட்ட 
காரியங்களிலிருந்தே ஒருவர்‌ பிரிந்திருக்க வேண்டியதைக்‌ குறிப்பிடுவது 
தெளிவாகிறது. வாசகர்கள்‌ கீழ்ப்படியாத புறஜாதிகளுடைய பாவச்செயல்‌ 


260 


களிலும்‌ அதினிமித்தம்‌ அவர்களுக்கு வரும்‌ நியாயத்‌ தீர்ப்பிலும்‌ 


பங்காளிகளாயிருக்க வேண்டாம்‌ என்று சொல்லப்பட்டனர்‌.' 


வசனம்‌ 8. புறஜாதிகளின்‌ பாவங்களுக்கு பங்காளிகளாக இருக்க 
மறுக்க வேண்டியதை நேர்மறை காரணத்தைச்‌ கொண்டு வசனம்‌ பேசுகிறது: 
முதற்காலத்தில்‌ நீங்கள்‌ அந்தகாரமாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ 
கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கறீர்கள்‌; வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்நடந்து 
கொள்ளுங்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய பிள்ளைகளாய்‌ மாறுவதற்கு 
முன்பாக அவர்கள்‌ ஏதோ சில வித்தியாசங்களையுடையவர்களாயிருந்தி 
ருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ முற்காலங்களில்‌ இருந்த நிலைக்கும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ 
வந்த பிறகு உள்ள நிலைக்கும்‌ இடையேயுள்ள வித்தியாசத்தை இந்த நிருபத்தில்‌ 
ஏற்கனவே விவரிக்கப்பட்டது (காண்க 2:1-22). வெளிச்சத்துக்கும்‌ (பாவத்தி 
லிருந்து இரட்சிக்கப்பட்ட பின்பு அனுபவிக்கிற தேவனுக்குரிய வாழ்க்கை) 
இருளுக்கும்‌ (சாத்தானுக்குரிய வாழ்க்கையும்‌ பாவத்தின்‌ விளைவால்‌ ஏற்படுகிற 
மரணமும்‌) உள்ள முரண்பாட்டை பழைய ஏற்பாட்டிலும்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ 
அடிக்கடி காணமுடியும்‌.” வெளிச்சமும்‌ இருளும்‌ மனமாற்ற நிகழ்வுகளில்‌ 
முரண்படுகிறது (கொலொசெயர்‌ 1:12, 13; 1 பேதுரு 2:9). எபேசியரில்‌ இருள்‌ 
அறியாமையையும்‌ (4:18) ஒழுக்கக்‌ கேடான காரியங்களையும்‌ குறிப்பிடுகிறது 
(5:3-14), அதே வேளையில்‌ வெளிச்சம்‌ சத்தியத்தையும்‌ அறிவையும்‌ குறிக்கிறது 
(காண்க 1:18), மற்றும்‌ தேவனுக்குப்‌ பிரியமானகைக்‌ குறிப்பிடுகிறது (5:10). 

எபேசியா்கள்‌ வெரசத்தில்‌ இருந்தார்கள்‌ என்று பவுல்‌ குறிப்பிடவில்லை, 
மாறாக அவர்களே வெளிச்சமாயிருந்ததாகக்‌ குறிப்பிட்டார்‌. ஒரு காலத்தில்‌ 
அவர்கள்‌ இருளாயிருந்தார்கள்‌, ஆகிலும்‌ அப்போஸ்தலன்‌, “.. இப்பொழுதோ 
கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌” என்று சொன்னார்‌. “கர்த்தருக்குள்‌” 
அல்லது “இறிஸ்துவுக்குள்‌” என்பது அவர்கள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ 
பெற்றிருந்தபடியால்‌, அவர்களுடைய மனமாற்றப்பட்ட நிலையைப்‌ பேசுகிறார்‌ 
(ரோமர்‌ 6:3; கலாத்தியர்‌ 3:27). கிறிஸ்துவுக்குள்‌ அவர்கள்‌ பெற்ற மாற்றத்திற்குத்‌ 
தக்கவாறு நடந்து கொள்ளும்படி பவுல்‌ அவர்களை அறிவுறுத்தினார்‌, அதாவது, 
“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்துகொள்ளும்படி” குறிப்பிட்டார்‌. 





6 


விசுவாசமில்லாதவர்கள்‌ கீழ்ப்படியாதவர்கள்‌ என்றெ அடையாளத்தை 
மிக அதிகமாய்‌ வெளிப்படுத்துகிறபடி யால்‌ அவர்கள்‌ “&ழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகள்‌” எனப்பட்டனர்‌ (5:60), ஆகையால்‌ எபேசியர்கள்‌ “வெளிச்சத்தின்‌ 
பிள்ளைகள்‌” என்று வெளிச்சத்துடன்‌ அடையாளப்படுத்திப்‌ பேசப்பட்டனர்‌. 
வசனம்‌ 9. “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌” நடப்பது என்றால்‌ என்ன 
என்று தொடர்ந்து விளக்கப்படுத்திய பவுல்‌ இப்படியாக எழுதினார்‌, 
(ஆவியின்‌ [வெளிச்சத்தின்‌] கனி, சகல நற்குணத்திலும்‌ நீதியிலும்‌ உண்மை 
யிலும்‌ விளங்கும்‌). இந்த இடைப்பிறவரலான வாக்யெம்‌ வெளிச்சத்தை 
வளம்‌ பொருந்திய நிலத்தை அல்லது செழிப்பான ஒரு மரத்தை ஒப்பிட்டு, 
அதிலே அது கொடுக்கிற “கனிகளைக்‌” குறிப்பிடுகிறது. வெளிச்சத்தின்‌ 
(ஆவியின்‌) கனி, “கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு” முரண்பட்டதாய்‌ 
நிற்கிறது (5:11), “நன்மையானவைகளையும்‌”  (4ஓh05ய£), குறிப்பாக 
ஒழுக்கமான “நன்மைகளையும்‌” உட்படுத்தும்‌ பொருளில்‌ பேசுகிறது.” இந்தக்‌ 
கருத்து 2:10ன்‌ பிரதிபலிப்பு, அங்கே பவுல்‌, “ஏனெனில்‌ நற்கரியைகளைச்‌ 





261 


செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய 
செய்கையாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக 
ஆயத்தம்‌ பண்ணியிருக்றொர்‌,” என்று சொன்னார்‌. “நற்குணம்‌” என்பது 
ஆவியின்‌ கனிகளில்‌ ஒன்று (கலாத்தியர்‌ 5:22) மற்றும்‌ இது கிறிஸ்தவன்‌ தன்‌ பிற 
மக்களோடு கொண்டுள்ள நட்புறவில்‌ செயலாற்ற பவுல்‌ விவரித்துக்‌ காட்டும்‌ 
புதிய ஏற்பாட்டு வசனம்‌ இது மட்டுமே. (பிறபயன்பாடுகளுக்கு, காண்க 
ரோமர்‌ 15:14; 2 தெசலோனிக்கேயர்‌ 1:11.) 

“நீதியிலும்‌” (4181021412) என்பது தேவனுடைய காரியத்திலும்‌ 
மனுஷருடைய விஷயத்திலும்‌ சரியானதை தேவனுடைய அளவீட்டின்படி 
செய்வது. “சத்தியம்‌” (/&heia) என்பது “நேர்மை,” அது “பொய்க்கு எதிரானது. ”* 
என்றும்‌ “சத்தியமும்‌” தேவனுடைய வசனம்‌ என்றாகிறது (யோவான்‌ 
17:17). பவுல்‌ எபேசியர்களை “அன்புடன்‌ சத்தியத்தைப்‌ பேச வேண்டும்‌ 
(கைக்கொள்ள வேண்டும்‌)” என்றும்‌ “அவனவன்‌ பிறனுடனே மெய்யைப்‌ 
பேசக்‌ கடவன்‌” என்றும்‌ பவுல்‌ பேசின போது இந்த இரண்டு கருத்துக்களையும்‌ 
வலியுறுத்தினார்‌ (4:15, 25). “இந்த மூன்று ஒழுக்கங்களில்‌ ஒவ்வொன்றும்‌ 
[5:9 ல்‌ சொல்லப்பட்டுள்ளபடி] அவைகளின்‌ ஸ்தானம்‌ பொதுவானதும்‌. 
கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ முழுமையாய்‌ நிற்கும்‌ என்பதும்‌ உண்மையானது.” 

வசனம்‌ 10. கர்த்தருக்குப்‌ பிரியமானது இன்னதென்று சோதித்துப்‌ பார்த்து 
என்பது “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்வது” என்பதற்கு மேலும்‌ 
கொடுக்கப்படும்‌ விளக்கம்‌ என்று புரிந்து கொள்ளக்‌ கூடும்‌. பவுல்‌ பின்னர்‌ 
சொன்னார்‌, “கர்த்தருடைய சித்தம்‌ இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்‌” 
(5:17). “சோதித்துப்‌ பார்த்து” (எ௦kபaz0n(e5) என்பது “பரிசோதித்தல்‌, நிருபித்தல்‌, 
பகுத்துப்‌ பார்த்தல்‌, வேறுபடுத்திக்‌ காணுதல்‌” என்று சரியாக அர்த்தப்படுகிறது.” 
தேவனுக்குப்‌ பிரியமானது எது என்பதை சோதித்துப்பார்ப்பது அல்லது 
நிருபிப்பதற்கும்‌ அவருடைய சித்தத்தைப்‌ புரிந்து கொள்வதற்கும்‌ ஒரு அளவீடு 
தேவைப்படுகிறது. அந்த அளவீடு தேவனுடைய வசனமே. கொலோசெயர்‌ 1:9, 
10ல்‌ கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை அறிகின்ற அறிவையடையவும்‌, 
அதை புரிந்து கொள்ளும்‌ ஞானத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளவும்‌, தேவனைப்‌ 





பிரியப்படுத்தும்‌ வாழ்க்கையை வாழவும்‌ பவுல்‌ ஜெபித்தார்‌. முதலாவது, 
அறிவு இருந்தது; இரண்டாவது, புரிந்து கொள்ளுதல்‌ இருந்தது; மற்றும்‌ 
மூன்றாவது, தேவனைப்‌ பிரியப்படுத்துதல்‌ இருந்தது. பவுல்‌ பிலிப்பியர்களை 
உற்சாகப்படுத்தி “நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்துக்குப்‌ பாத்திரராக மாத்திரம்‌ 
நடந்து கொள்ளுங்கள்‌,” என்று சொன்னார்‌ (பிலிப்பியர்‌ 1:27), அதாவது 
தேவனுடைய வசனத்தின்‌ அளவுகோலின்படி கற்று வாழ அறிவுறுத்தினார்‌. 
அப்போஸ்தலனாகிய யோவான்‌ தனது வாசகர்கள்‌ “... ஆவிகள்‌ தேவனால்‌ 
உண்டானவைகளோ என்று” சோதித்தறியும்படி சொன்னார்‌ (1 யோவான்‌ 
4:1). இந்த சோதனை ஒரு அளவு கோலை வெளிப்படுத்துறெது. அந்த 
அளவு கோல்தான்‌ தேவனுடைய வெளிப்பாடு. தன்னுடைய ஒவ்வொரு 





சிந்தனைக்‌ கருத்துக்களையும்‌, ஒவ்வொரு வார்த்தையையும்‌, தேவனால்‌ 
வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தின்படியான ஒவ்வொரு செயலையும்‌ ஒரு 
நபர்‌ சோதித்து அறிந்தால்‌, பிறகு - அதற்குப்‌ பிறகு மட்டுமே - தேவனுக்குப்‌ 
பிரியமாயிருப்பது என்ன என்று அவர்‌ அறிந்து கொள்ளக்‌ கூடும்‌. பூர்வாங்க 





யூதர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார்கள்‌ என்று பவுல்‌ சொன்னார்‌ 


262 


ஏனெனில்‌ அவர்கள்‌ நியாயப்‌ பிரமாணத்திலிருந்து போதிக்கப்பட்டிருந்தார்கள்‌ 
(ரோமர்‌ 2:18). ஒருவர்‌ தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை அறியும்‌ 
போது, தேவனைப்‌ பிரியப்படுத்துவது இன்னது என்று அவருக்குத்‌ தெரியும்‌. 
அவர்‌ தனது வாழ்க்கைச்‌ சூழ்நிலைகளுக்கு வசனத்தின்‌ அளவு கோலைக்‌ 
கொண்டு பொறுப்பேற்பதால்‌, அவர்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்துகறார்‌ என்று 
அவருக்குத்‌ தெரியும்‌. 10 வது வசனப்‌ பகுதியில்‌, நற்குணத்திலும்‌, நீதியிலும்‌, 
உண்மையிலும்‌ வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ வாழ்தல்‌ என்பது கர்த்தருக்கு 
பிரியமானது எவை என்று அறிவதும்‌, உண்மையில்‌ அவரைப்‌ பிரியப்படுத்தத்‌ 
தேவையானவைகளை செய்வதுமாகும்‌. 


அந்தகார கிரியைகளை புறந்தள்ளுவதும்‌ 
வெளியரங்கமாக்குவதும்‌ (5:11-13) 


11கனியற்ற அந்தகாரக்‌ கிரியைகளுக்கு உடன்படாமல்‌, அவைகளைக்‌ கடிந்து 
கொள்ளுங்கள்‌. '2அவர்களால்‌ ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ கிரியைகளைச்‌ 
சொல்லுகிறதும்‌ அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம்‌ கடிந்து 
கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால்‌ வெளியரங்கமாக்குகிறதெல்லாம்‌ 
வெளிச்சமாயிருக்கிறது. 


வசனங்கள்‌ 11, 12. நீதிக்கும்‌ தீமையான வாழ்க்கைமுறைக்கும்‌ உள்ள 
வித்தியாசத்தின்‌ மேல்‌ கவனம்‌ குவித்து, பவுல்‌ கிறிஸ்தவர்களுக்கு அறிவுறுத்தி 
அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல்‌, அவைகளைக்‌ கடிந்து கொள்ளுங்கள்‌ 
என்று சொன்னார்‌ (5:11). தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்‌, நாமே 
வெளிச்சமாயிருக்கிறோம்‌, வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாக வாழ்கிறோம்‌, 
வெளிச்சத்தின்‌ கனிகளைக்‌ கொடுக்கிறோம்‌ (5:8, 9). இதற்கு முரணாக, 
அவரை அறியாதவர்கள்‌ அந்தகாரமாயிருக்கிறார்கள்‌ (5:8), கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகளாயிருக்கிறார்கள்‌ (5:6), மற்றும்‌ “கனியற்ற அந்தகார கிரியைகளை 
நடப்பிக்கிறவர்களாக” வருணிக்கப்படுறொர்கள்‌. 

“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌” அந்தகாரக்‌ இரியைகளில்‌ பங்கு பெறக்‌ 
கூடாது, மாறாக செயல்‌ வடிவத்தில்‌ அவைகளை “கடிந்து கொள்ள 
வேண்டும்‌.” “கடிந்து கொள்ளுதல்‌” என்று இங்கே சொல்லப்படுவது 2/2710/0, 
என்ற வார்த்தையிலிருந்து பல்வேறு அர்த்தங்கொடுக்கும்‌ முகங்களை 
கொண்டதாக மொழிபெயர்க்கப்படுகிறது, அவைகளின்‌ பொருள்‌, 
“குற்றவாளியாக தீர்க்க” “கண்டிக்க” “சட்டுக்க” போன்றவை.” 5:11-13, ல்‌ 
வெளியாக்கப்படும்‌ அந்தகார கிரியைகளே அவர்கள்‌ யாரென்று காட்டுகிறது 
என வலியுறுத்துவதுதான்‌. கிறிஸ்தவன்‌ அந்தகாரத்தை பொருத்துக்‌ கொள்ளும்‌ 
மனப்பாங்கு உடையவனல்ல; செயல்பூர்வமாக அவன்‌ அதை எதிர்க்கக்‌ 
கூடியவனாயிருக்கிறான்‌. இந்த வார்த்தை சக கிறிஸ்தவர்களை அறிவுறுத்துவது 
போல புதிய ஏற்பாட்டில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது (1 தீமோத்தேயு 5:20; 
தத்து 1:9, 13), எனினும்‌ இந்த வசனப்பகுதி இரட்சிக்கப்படாதவர்களை - அந்த 
காரத்திற்குரியவர்களாகப்‌ பேசுகிறது. 





“அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்‌” என்பதன்‌ கிரேக்கச்‌ சொற்றொடர்‌ 
ஒரு பலமான அறிவுரையைக்‌ கொடுக்கிறது. அது கிறிஸ்தவர்கள்‌ அந்தகார 


263 


கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது என்பதை பிரகடனப்படுத்துகிறது, ஆனால்‌ 
அந்தகார கிரியைகளை வார்த்தையாலும்‌ செய்கையாலும்‌ வெளியரங்கமாக 
கடிந்து கொள்ளும்படி சொல்லப்படுகிறது. சில விரிவுரையாளர்கள்‌ அந்தகாரக்‌ 
கிரியைகளை  வெளியரங்கமாக்குவது என்பது கிறிஸ்தவன்‌ தனது 
வாழ்க்கை முறையால்‌ மாத்திரமே காட்டுவது என நினைக்கிறார்கள்‌. 
அவர்களின்‌ கருத்துக்கு அடிப்படையாக வசனம்‌ 12ன்‌ வார்த்தைகளை 
எடுத்துக்கொள்ளுகிறார்கள்‌: அவர்களால்‌ ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ 
கிரியைகளைச்‌ சொல்லுகிறதும்‌ அவலட்சணமாயிருக்குமே.” ஆகிலும்‌, 
eencho என்ற வார்த்தை பவுலால்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள விதம்‌ வாயின்‌ 
வார்த்தைகளைப்‌ பேசி கடிந்து கொள்வதையே மற்ற இடங்களில்‌ குறிப்பிட்டுக்‌ 
காட்டுகிறது (காண்க 2 தீமோத்தேயு 4:2; தத்து 2:15). 

“சொல்லுறெதும்‌” என்பது ஒரு தொடர்ச்சியாகவோ அல்லது 
மறுபடியும்‌ மறுபடியுமோ செய்வதைக்‌ குறிக்கிறது. இருளின்‌ பாவங்களைப்‌ 
பற்றி தங்களுக்குள்ளாகவோ அல்லது அவிசுவாசிகளின்‌ முன்பாகவோ 
கிறிஸ்தவர்கள்‌ பேசக்கூடியவைகள்‌ அல்ல. இருப்பினும்‌, கிறிஸ்தவர்கள்‌ 
அப்படிப்பட்ட நடத்தைகளைக்‌ குறித்து எதிர்த்துப்‌ பேச முடியும்‌, பேச 
வேண்டும்‌. இன்றைய கலாச்சாரத்தில்‌ கிறிஸ்தவர்கள்‌ அந்தகாரப்‌ பாவங்களில்‌ 
பிரவேசிக்கக்‌ கூடாதவர்கள்‌ தொடர்ந்து தங்கள்‌ சக கிறிஸ்தவர்களோடு 
காரியங்கள்‌ எவ்வளவு மோசமானவை என பேசக்‌ கூடாதவர்கள்‌; ஆகிலும்‌ 
ஒழுக்கந்தவறிய முறை கேடுகளையும்‌, புரட்டுப்‌ பேச்சுக்களையும்‌, 
கருச்சிதைவு, மற்றும்‌ வேறே பாவங்களையும்‌ எதிர்த்து பேசத்தான்‌ 
வேண்டும்‌. நிச்சயமாக, ஒரு கிறிஸ்தவன்‌ அந்தகாரத்திற்கு முரணான 
மற்றும்‌ அந்தகாரத்தைக்‌ கடிந்து கொள்ளும்‌ ஒரு வாழ்க்கை முறையை 
வாழவேண்டும்‌. ஆனால்‌ அந்தகாரகிரியைகளுக்கு எதிராகப்‌ பேசவேண்டிய 
காலம்‌ மற்றும்‌ இடம்‌ ஒன்றும்‌ இருக்கிறது. நீதியுள்ள வாழ்க்கையின்‌ 
பெலனை அதிகமாக வலியுறுத்திக்‌ கூற முடியாது. ஆனால்‌ வசனத்தின்‌ 
வல்லமை இருளின்‌ கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறது (காண்க ரோமர்‌ 
1:18-32). 5. 0. 1. Salmond ஆராய்ந்து பார்த்ததிலிருந்து, 








ஏன்‌ வெளியரங்கமான கடிந்து கொள்ளுதல்‌ தேவைப்பட்டது என்பதற்கு 
இரகசியமாக செய்யப்படும்‌ கரியைகளே காரணமாக இருக்கிறது; கருத்து 
என்னவெனில்‌ இதுதான்‌ - ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ அஞ்ஞானிகளின்‌ 
செயல்கள்‌ மிகவும்‌ அருவெறுக்கத்தக்க வகையில்‌ சொல்வதற்கு கூட 
இயலாதவைகளாயிருக்கிறது; இதற்கான தேவையெல்லாம்‌ அமைதியான 
மேலோட்டமாய்‌ எடுத்துக்‌ கொள்வதைப்‌ பார்க்கிலும்‌ வெளிப்படையாய்‌ 
கடிந்து கொள்வதே ...” 


வசனம்‌ 13. இருள்‌ மறைப்பதை வெளிச்சம்‌ வெளிப்படுத்துறெது. 
வெளிச்சம்‌ வீசும்‌ இடத்தில்‌, எல்லாம்‌ வெளியரங்கமாகும்‌. அந்தகாரக்‌ 
கிரியைகள்‌ வெளிச்சத்தினாலே வெளிப்படும்போது, பிறகு 
வெளியரங்கமாகிறதெல்லாம்‌ வெளிச்சமாயிருக்கும்‌. அந்தகாரக்‌ கிரியைகளின்‌ 
தீமையான இயல்பை கிறிஸ்தவர்கள்‌ கடிந்து கொள்ளும்போது, அவர்கள்‌ 
அந்தகாரத்தில்‌ இருப்பவர்கள்‌ “வெளிச்சமாக” மாறும்படி சந்தர்ப்பம்‌ 
அளிக்கறொர்கள்‌. இயேசு சொன்னார்‌, 


264 


ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும்‌ மனுஷருடைய கிரியைகள்‌ 
பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ 
இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைத்தீர்ப்புக்குக்‌ காரணமாயிருக்கிறது. 
பொல்லாங்கு செய்கிற எவனும்‌ ஒளியைப்‌ பகைக்கிறான்‌. தன்‌ கிரியைகள்‌ 
கண்டிக்கப்படாதபடிக்கு, ஒளியினிடத்தில்‌ வராதிருக்கிறான்‌. சத்தி 
யத்தின்படி செய்றெவனோ, தன்‌ கிரியைகள்‌ தேவனுக்குள்ளாய்ச்‌ 
செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு, ஒளியினிடத்தில்‌ வருகிறான்‌ 
என்றார்‌ (யோவான்‌ 3:19-21). 


அவர்‌ சத்தியத்தை ஒளியாகவும்‌ இமையை இருளாகவும்‌ பேசினார்‌. ஜனங்கள்‌ 
அந்தகாரத்தின்‌ இமைகளை நேசித்து வெளிச்சதக்கை பகைக்கும்போது, 
நியாயத்தீர்ப்புக்கு கொண்டு செல்லும்‌ அந்தகாரத்தில்‌ அவர்கள்‌ தொடர்ந்து 
நீடிக்கிறார்கள்‌. சத்தியத்தின்‌ நன்மையான காரியங்களை நேசிக்றெவார்கள்‌ 
“வெளிச்சத்தினிடத்தில்‌” வருகிறார்கள்‌ மற்றும்‌ அவர்களுடைய கிரியைகளெல்‌ 
லாம்‌ தேவனால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டது என்று உறுதியளிக்கப்படுகிறார்கள்‌. 


கவனமுடன்‌ நிலைத்திருத்தல்‌ (5:14) 


“அதலால்‌ தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது 
கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பாரென்று சொல்லியிருக்கிறார்‌. 


வசனம்‌ 14. இந்தப்‌ பகுதியை “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளைக்‌” குறித்து 
மூன்று வரிகளால்‌ பாடல்‌ வடிவில்‌ பவுல்‌ நிறைவு செய்கிறார்‌. “தூங்குகிற நீ 
விழித்தெழு, மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை 
பிரகாசிப்பிப்பார்‌.” இந்தப்‌ பாடலை ஆதலால்‌ (இந்தக்‌ காரணத்தினால்‌) என்று 
சொல்லி துவங்குகிறார்‌, இது 4:8ம்‌ வசனத்துக்கு முன்பு பயன்படுத்தினதற்கு 
சமமானது. ஆகிலும்‌, இந்த வரிகள்‌ வேதாகமத்தில்‌ வேறெங்கும்‌ 
காணப்படுவதில்லை. பழைய ஏற்பாட்டில்‌ இதற்கு ஒப்பான வசனம்‌ ஏசாயா 
60:1 ல்‌ சொல்லப்படுகிறது; ஆனால்‌, அங்கே, தேவன்‌ தமது ஜனங்களுக்கு 
வெளிச்சத்தைக்‌ கொண்டு வந்தமைக்காக துஇகளைச்‌ செலுத்துகிறார்‌, இந்தப்‌ 
பாடலை பவுல்‌ தனது வாசகர்களுக்கு ஒரு சவாலாக மற்றும்‌ வாக்குத்தத்தமாக 
முன்‌ வைக்கிறார்‌. 

சில விளக்கவுரையாளர்கள்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு 
வசனங்களின்‌ பொழிப்புரையை பவுல்‌ எழுதினார்‌ என்று கருதுகின்றனர்‌. 
மேற்கோள்‌ காட்டுவற்காக அப்படி உரிமை எடுத்துக்‌ கொள்வது 
புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களுக்கு இது வழக்கத்துக்கு மாறானதல்ல, 
அப்படிப்பட்ட சொற்றொடர்களுக்கு பழைய ஏற்பாடும்‌ புதிய ஏற்பாடுமாகிய 
இரண்டுமே பின்னணிகளைக்‌ கொடுக்கிறது. வெளிச்சம்‌ என்பது தேவன்‌ வந்து 
தமது ஜனங்களுக்குச்‌ செய்கிற ஊழியத்தைக்‌ குறிக்கிறது (காண்க உபாகமம்‌ 
33:2; சங்கீதம்‌ 50:2; 80:1-3, 7, 19), மேலும்‌ கிறிஸ்து பெரும்பாலான இடங்களில்‌ 
ஒளியாக சித்தரிக்கப்படுகறொர்‌ (காண்க லூக்கா 2:32; யோவான்‌ 1:4-9; 3:19-21; 
8:12; 9:5; 12:46; வெளிப்படுத்தின விசேஷம்‌ 1:16). 

வேறுசிலர்‌ பவுல்‌ ஏவப்படாத  மூலக்கூறிலிருந்து மேற்கோள்‌ 


265 


காட்டியுள்ளதாக நினைக்கின்றனர்‌ நடபடிகள்‌ 17:28ல்‌ உள்ளது போல), 
குள்ளும்படி ஆகமத்திலிருந்து, ஒருவேளை அதி கிறிஸ்தவப்‌ பாடல்‌ 
களிலிலிருந்து, அல்லது பதிவு செய்யப்படாத இயேசுவின்‌ வாக்கியங்‌ 
களிலிருந்து, என்று நினைக்கின்றனர்‌.'? பாடலின்‌ மூலக்கூறை நாம்‌ 
நிச்சயமாக அறியாதபடியினால்‌, பவுல்‌ இதைப்பயன்படுத்தியுள்ள விதம்‌ 
தெளிவானது, கிறிஸ்துவின்‌ செய்தியை ஆர்வமாய்‌ ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌, 
அவர்கள்‌ ஆவிக்குரிய மரணத்‌ துயிலில்‌ இருந்தபோதிலும்‌, அவர்களுக்கு 
உயிர்த்தெழுதல்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்டது. கிறிஸ்துவின்‌ ஜீவனும்‌ 
வெளிச்சமும்‌ (காண்க யோவான்‌ 8:12; ரோமர்‌ 6:1-4) தங்களுடைய அந்தகாரக்‌ 
கிரியைகளை விட்டுத்திரும்புகிறவர்களுக்குக்‌ காத்திருக்கிறது மற்றும்‌ அவர்கள்‌ 
“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுபவர்களுடன்‌ சேர்ந்து 
கொள்ளுவார்கள்‌” (5:8). 


சபையானது மூலத்‌ தன்மையில்‌ சமுதாயத்தின்‌ மதிப்பீட்டால்‌ 
காட்டும்‌ எதிர்ப்புக்குப்‌ போட்டியாக இருளை எதிர்த்து தனது ஜீவிக்க 
வேண்டிய ஒன்று என்பதை தனது வாசகர்கள்‌ உணர வேண்டுமென 
பவுல்‌ விரும்பினார்‌. ... சுற்றிச்‌ சுழ்ந்துள்ள அந்தகாரத்தால்‌ விசுவாசிகள்‌ 
ஒழுக்கக்கேட்டில்‌ சூழப்படுவதைக்‌ காட்டிலும்‌, குங்களுடைய 
செல்வாக்கை அவைகள்மேல்‌ செலுத்த வேண்டுமென கேட்டுக்‌ 
கொள்ளப்பட்டனர்‌. வாசகர்கள்‌ ஒரு சமுதாயமாக, அவர்களுடைய 
நடத்தை பிரகாசிக்றெ கலங்கரை விளக்காயும்‌, வாழ்க்கை வாழ வேண்டிய 
விதம்‌ என்ன என்பதைக்‌ காட்டுறெ ஒளியேற்றலாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
. அதினால்‌ அந்தகாரத்தை வெளிச்சமாக்கும்‌ சுற்றுச்‌ சூழலாக மாறும்‌. 
வெளிச்சத்துடன்‌ போராடும்‌ இருளால்‌, முற்றிலும்‌ ஜெயங்கொள்ள 
முடியாது, ஏனெனில்‌ வெளிச்சம்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அதன்‌ 
மூலகாரணியாய்‌ கொண்டி ருக்கறது.'' 


கைக்‌ கொள்ளுதல்‌ 


வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌ (5:7-14) 
5:7-14ல்‌ பவுல்‌, கிறிஸ்தவர்கள்‌ எப்படி “நடந்து கொள்ள” வேண்டும்‌ என 
மூன்றாவது அறிக்கையை கொடுக்கிறார்‌, வசனம்‌ 8ல்‌ தனது வாசகர்களை 
“வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாக நடந்து கொள்ளச்‌ சொல்லுகிறார்‌. ” 
முராண்டாரமுி, “வெளிச்சத்துக்கும்‌” “அந்தகாரத்துக்கும்‌” உள்ள 
முரண்பாட்டை வசனங்கள்‌ முன்‌ வைக்கின்றன. “வெளிச்சம்‌” தேவனை 
அடையாளப்படுத்துகிறது, தேவனுடைய வழியையும்‌, அவருடைய 





வல்லமையையும்‌, மற்றும்‌ கிறிஸ்தவர்களையும்‌ கூட அடையாளப்படுத்துகிறது. 
இருள்‌ சாத்தானையும்‌, உலக வழிகளையும்‌, அவனுடைய வல்லமையையும்‌, 
மற்றும்‌ இழந்து போனவர்களையும்‌ அடையாளப்படுத்துகிறது.'” “வெளிச்சமும்‌” 
“இருளும்‌” கிறிஸ்துவையும்‌ இமையானவைகளையும்‌ அடையாளப்‌ 
படுத்துகின்றன (யோவான்‌ 1:1-5, 9; 3:19-21; 8:12; 12:35, 36). தொடர்ந்து, 
“வெளிச்சத்தோடும்‌” “இருளோடும்‌” கொண்டுள்ள தொடர்பு விசுவாச முள்ள 
கிறிஸ்தவர்களுக்கும்‌ விசுவாசமில்லாதவர்களுக்குமிடையேயான முரண்‌ 


266 


பாட்டை அடையாளப்படுத்துகிறது (1 யோவான்‌ 2:4-11). 

அ.றுதியைை வெளிச்சத்தில்‌ நடப்பது என்பது கிறிஸ்கவனை தேவனோடு 
கூட முறையான நட்புறவை ஏற்படுத்தும்‌ என்பதற்கான உறுதியையும்‌ 
தொடர்ந்து பாவங்களிலிருந்து சுத்திகரிப்பையும்‌ உறுதியளிக்கிறது (1 யோவான்‌ 
1:5-9). 

அரி. கிறிஸ்தவர்கள்‌ வெளிச்சத்தின்‌ கனிகளை கொடுப்பதினால்‌ அவர்கள்‌ 
“வெளிச்சத்தில்‌” நடக்கிறார்கள்‌ என்பதை அறிவார்கள்‌ (5:9), தேவனுக்குப்‌ 





பிரியமானவைகளை கண்டுபிடி ப்பார்கள்‌ (5:10), அந்தகாரக்‌ கிரியைகளை 
கடிந்து கொள்வார்கள்‌ (5:11-14). கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ வாழ்க்கையை 
தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய்‌ வாழ்வதன்‌ மூலம்‌, 
அவர்கள்‌ நற்குலகனிகளைக்‌ கொடுக்கத்தக்க வகையில்‌ ஆசீர்வதிக்கிறார்‌. 
வசனங்களைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்துவது இன்னதென்று 
அவர்கள்‌ கண்டு பிடிக்கின்றனர்‌. கிறிஸ்தவர்கள்‌ சரியான வாழ்வை வாழ்ந்து 
உறுதியோடும்‌ கனிவோடும்‌ தீமையை எதிர்த்துப்‌ பேசும்போது. அது 
சமுதாயத்தில்‌ கொண்டு வரும்‌ பிரதிபலிப்பு மகத்தானது. 

“துர்த்தருக்குன்‌ வெனீச்சம்‌.” பவுல்‌ எபேசியர்களை “கர்த்தருக்குள்‌ 
வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌” என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌ (5:8). ஒருவர்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பெறும்போது, அவர்‌ தேவனோடு 
ஒப்புரவாக்கப்படுறொர்‌, பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறார்‌, சகல ஆவிக்குரிய 
ஆசீர்வாதங்களையும்‌ பெறுறெவராகிறார்‌; உலகத்துக்கு வெளிச்சமாகிறார்‌ 
(காண்க 1:3-14; 2:13-16; மத்தேயு 5:16). 

முடிவரை: கிறிஸ்தவர்கள்‌ உலகத்தில்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ 
உலகத்தார்கள்‌ அல்ல. சபை உலகத்தை தழுவிக்கொள்வதில்லை, ஆனால்‌ 
இருளில்‌ வெளிச்சம்‌ ஊடுருவது போல உலகத்தை எதிர்த்து நிற்கிறது. 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


தேவனை பின்பற்றுகிறவர்கள்‌ (5:1-14) 

உலகமனைத்திலும்‌ உள்ள பிள்கைள்‌ எல்லாரிடத்திலும்‌ உள்ள ஒரு 
குணாதிசயம்‌ என்னவெனில்‌ அவர்கள்‌ நேசிக்கிறவார்களை எப்பொழுதும்‌ 
பின்பற்றுவார்கள்‌. அம்மா தனது மகனைப்‌ பார்த்து அவன்‌ என்ன சாப்பிடுகிறான்‌ 
என்று கேட்டால்‌, மகன்‌ சொல்லுவான்‌, “அப்பா என்ன சாப்பிடுகிறாரோ 
அதுவே தனக்கும்‌ வேண்டும்‌” என்று சொல்லுவான்‌. பிள்ளைகள்‌ எப்பொழுதும்‌ 
தங்களுக்கென ஒரு தனி கொள்கையுடையோராயிருக்க மாட்டார்கள்‌; 
அவர்கள்‌ மிக அதிகமாய்‌ தங்களுக்கென ஒருவரை முன்மாதிரியாகக்‌ கொள்ள 
விருப்பப்படுவர்‌. 

தேவனுடைய பிள்ளைகளகிய நாம்‌, “தேவனைப்‌ பின்பற்றும்படி” 
சொல்லப்படுகிறோம்‌ (5:1). நாம்‌ தேவனைப்‌ போல்‌ இருக்க வேண்டுமானால்‌, 
நாம்‌ எப்படி வாழ வேண்டும்‌? 5:1-14 ல்‌, பவுல்‌, கேவனைப்‌ பின்பற்றுகிறவர்கள்‌ 
அவரைப்‌ போல இரண்டு வகையில்‌ இருப்பார்கள்‌ என்றார்‌. 

1. அன்பின்‌ பின்னைகளாயிருப்பார்கள்‌ (5:1-7). “ஆதலால்‌ நீங்கள்‌ 
பிரியமான பிள்ளைகளைப்‌ போலத்‌ தேவனைப்‌ பின்பற்றுகிறவர்களாகு, கிறிஸ்து 
நமக்காகத்‌ தம்மைத்‌ தேவனுக்குச்‌ சுகந்த வாசனையான காணிக்கையாகவும்‌ 





பலியாகவும்‌ ஒப்புக்கொடுத்து நம்மில்‌ அன்புகூர்ந்ததுபோல ...” (5:1, 2). 


267 


இந்த முதல்‌ குணாதிசயத்தை புரிந்துகொள்ள உதவியாயிருக்கும்‌ 
திறவுகோல்‌ வார்த்தை “ஆதலால்‌.” இந்த வார்த்தை முன்பு 4:32ல சொல்‌ 
லப்பட்ட கூற்றுக்கு நம்மை கொண்டு செல்லுகிறது: “ஒருவருக்கொருவர்‌ 
குயவாயும்‌ மன உருக்கமாயும்‌ இருந்து தேவன்‌ உங்களுக்கு மன்னித்தது 
போல, நீங்களும்‌ ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌.” தேவன்‌ அன்புடன்‌ 
மன்னிக்கிறவராக இங்கே காட்டப்படுகிறார்‌. நாம்‌ தேவனைப்‌ பின்பற்றுகிற 
விஷயத்தில்‌ நாமே அன்பினால்‌ மன்னிக்கக்‌ கூடியவர்களாய்‌ மாறும்போது 
பவுலின்‌ கட்டளைகளை மிகச்‌ சிறப்பாக நிறைவேற்றக்‌ கூடியவர்களாகிறோம்‌. 
நாம்‌ அன்பாயிருக்க வேண்டியவர்கள்‌; நாம்‌ இளகிய மனமுள்ளவர்களாயிருக்க 
வேண்டியவர்கள்‌; கடினமானவர்களாக அல்ல, மரத்துப்‌ போனவர்களாக 
அல்ல, அலட்சிய மனப்பான்மையுடையவர்களாயுமல்ல. நாம்‌ 
மன்னிக்றெவர்களாயிருக்க வேண்டும்‌. அதாவது அன்பு நிஜமாக்கப்படுறெது. 
மன்னிக்காத அன்பு உண்மையிலேயே அன்பல்ல. 

மத்தேயு 18ல்‌ இந்தக்‌ கோட்பாட்டைக்‌ குறித்து இயேசுவின்‌ சொந்த 
விளக்கத்தைக்‌ காண்கிறோம்‌. ஒருவன்‌ தன்‌ சகோதரனை எத்தனை முறை 
மன்னிக்க வேண்டும்‌ என்று பேதுரு கர்த்தரிடத்தில்‌ கேட்டார்‌. யூத 
ரபீமார்கள்‌ ஒருவர்‌ மற்றொருவரை மூன்று முறை மட்டுமே மன்னிக்க 
வேண்டும்‌ என்று போதித்தார்கள்‌; அதற்குப்‌ பின்பு அவருக்கு கட்டுப்பாடு 
எதுவுமில்லை. பேதுரு அவருடைய போதனையால்‌ எவ்வளவாய்‌ தான்‌ முதிர்வு 
அடைந்திருக்கிறார்‌ என்று காண்பித்து கர்த்தருடைய மனதில்‌ நன்மதிப்பைப்‌ 
பெற ஏதுவாக, ஏழு தரமா என்று தனது கேள்விக்கு தானே பதில்‌ சொல்லி 
வினவினார்‌. இயேசு அவருக்கு மறுமொழியாக, “ஏழு தரமாத்திரமல்ல, 
ஏழெபதுதரமட்டும்‌ என்று உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌.” என்றார்‌ (மத்தேயு 
18:22). இதன்‌ கருத்து எண்ணிக்கையை கணக்கு வைத்து மன்னிப்பதல்ல, 
ஆனால்‌ மன்னிக்கிற மனோபாவமே. தேவனுடைய அன்பைப்‌ பின்பற்றுவதற்கு 
அடிப்படைமன்னிக்கிற மனோபாவமே. 

நாம்‌ தேவனுக்கு தீங்கழைத்தோமா? ஆமாம்‌, செய்திருக்கிறோம்‌! 
அவருக்கு எதிராக கலகம்‌ பண்ணியிருக்கிறோம்‌, அவரைப்‌ பரியாசம்‌ 
பண்ணியிருக்கிறோம்‌, அவரை பகைத்து வெறுத்திருக்கிறோம்‌, புறக்கணித்தி 
ருக்கிறோம்‌, இருந்தும்‌, அவர்‌ நம்மை மன்னித்திருக்கிறார்‌. தகுதியில்லாத 
நம்மை தேவன்‌ தமது பகுதியில்‌ மன்னிப்பைக்‌ கொடுத்தார்‌ என்பதற்கு, 
தெளிவான ஆதாரமே சிலுவையிலே கிறிஸ்து மரித்தது தான்‌ (ரோமர்‌ 5:8). நாம்‌ 
காட்ட வேண்டிய வகையான மன்னிப்பு அது தான்‌. 

அப்படிப்பட்ட மன்னிப்பை அளிப்பது எது? அன்பே. அதி 
காரம்‌ 2ல்‌ பவுல்‌ போதித்தவைகளை நினைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. நாம்‌ 
பாவத்திலே மரித்தவர்களாயிருந்தோம்‌ என்று அவர்‌ சொன்னார்‌; நாம்‌ 
இந்த உலகத்தின்‌ வழக்கப்படியான வாழ்வுமுறையில்‌ வாழ்ந்தோம்‌ என்று 
சொன்னார்‌. நாம்‌ கீழ்ப்படியாதவர்களாயிருந்தோம்‌; நாம்‌ நமது மாமிசம்‌ 





விரும்பினவைகளைச்‌ செய்தோம்‌. “தேவனோ இரக்கத்தில்‌ ஐசுவரிய 
முள்ளவராய்‌ நம்மில்‌ அன்புகூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, 
அக்ரெமங்களில்‌ மரித்தவர்களாயிருந்த நம்மைக்‌ கிறிஸ்துவுடனே கூட 
உயிர்ப்பித்தார்‌ ...” (2:4, 5). 

சிலுவை மன்னிப்பிற்கு உண்மை வடிவம்‌ கொடுத்தது, ஆனால்‌ 


268 


தேவனுடைய அன்பு சிலுவைக்கு உண்மை வடிவம்‌ கொடுத்தது. தேவன்‌ 
உங்களை கிறிஸ்துவுக்குள்‌ மன்னித்தது போல ஒருவருக்கொருவர்‌ மன்னியுங்கள்‌ 
என்று பவுல்‌ கொடுத்த அறிவுரையின்‌ பின்னணி இதுவே, அதினால்தான்‌ 
பவுல்‌, “ஆதலால்‌, நீங்கள்‌ பிரியமான பிள்ளைகளைப்‌ போலத்‌ தேவனைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்‌ ... அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்‌” என்று 
பரிந்துரைத்தார்‌ (5:1, 2). 

நமக்கு தீங்கு செய்த எவரையுமே மன்னிக்கத்‌ தக்கதாக நம்முடைய 
அன்பிலே முன்னேறும்படி பவுல்‌ அறைகூவல்‌ விடுத்தார்‌. அது 
கடினமானதே, ஏனெனில்‌ மனப்புகைச்சலை நமக்குள்ளாக வைத்துக்‌ கொண்டு, 
உள்ளுக்குள்ளாகவே புழுங்கிக்‌ கொண்டிருப்பது மிகச்‌ சுலபமானது. தேவனு 
டைய மன்னிக்க விருப்பமே நம்முடைய அளவீடு. 

(1) பிரதி எடுப்பதற்கு ஒரு உதாரணம்‌. நாம்‌ அவரைப்‌ போலிருக்க 
வேண்டுமானால்‌, அறிவுரைக்கு மேல்‌ நமக்கு சில காரியங்கள்‌ நமக்குத்‌ 
தேவை என தேவன்‌ அறிவார்‌; அவரைப்‌ பிரதியாகக்‌ காட்ட நமக்கு ஒரு 
உதாரணம்‌ தேவை. அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும்‌ அந்த உதாரணம்‌ இயேசு 
கிறிஸ்துவே, அவர்‌ மனித மாமிசத்தில்‌ வந்த தேவன்‌. தேவன்‌ எப்படியிருப்பார்‌ 
என்று அறிய வேண்டுமா? அப்படியானால்‌ இயேசுவைப்‌ பாருங்கள்‌. அவர்‌ 
“உங்கள்‌ மீது அன்புகூர்ந்து. நமக்காக தம்மையே ஓப்புக்கொடுத்தார்‌.” 
இதுதான்‌ அன்பை உயிரோட்டமுள்ளதாக இயக்குகிறது: சுயத்துக்கு 
இல்லை என்று சொல்லிவிட்டு, பிறகுக்காகத்‌ தன்னை அற்பணம்‌ செய்வது. 
உண்மையான அன்பை, நம்முடைய கர்த்தர்‌ விளங்கப்பண்ணினார்‌, அது சுய 
நலம்‌ அற்றதும்‌. ஒப்புக்‌ கொடுத்தலும்‌, தியாகப்பலியாக்குவதும்‌, தாழ்மையும்‌, 
சுயத்தை அப்பணிக்கிற மனவிருப்பம்‌ கொண்டிருத்தலும்‌ மற்றவர்களுடைய 
ஆசீர்வாதங்களுக்காக செயல்படுவதாகும்‌. 

நிச்சயமாக, உலகம்‌ ஒழுங்கு செய்துள்ளபடியான முன்மாதிரியான அன்பு 
அது அல்ல. உலகப்‌ பிரகாரமான முன்மாதிரி இதுதான்‌: “நீங்கள்‌ என்னுடைய 
தேவைகளை சந்திக்கிற வரைக்கும்‌, நீங்கள்‌ என்னோடே இருக்கலாம்‌.” 
உலகப்பிரகாரமான அன்பு நமது தேவைகளின்‌ அடிப்படையில்‌ அமைந்தது. 
அது, “நான்‌ உன்னை நேசிக்கிறேன்‌, ஏனெனில்‌ நான்‌ உன்னை நேசிக்கும்‌ 
அளவுக்கு நீ நல்லவனாக இருக்கிறாய்‌” என்று சொல்லவைக்றெது; “நீ எனக்குள்‌ 
நல்ல உணர்வை ஏற்படுத்துவதால்‌ நான்‌ உன்னை அன்பு செலுத்துகிறேன்‌”; 
பாதிக்கும்படியோ அல்லது எனது உணர்வுகளை புண்படுத்தும்படியோ 
“நீ எனக்கு எதுவும்‌ செய்யாதபடியால்‌ நான்‌ உன்னை அன்புகூருகிறேன்‌,” 
என்றெல்லாம்‌ சொல்ல வைக்கும்‌ உலக அன்பு. 

தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. தேவனுடைய அன்பின்‌ வகை, 





“நீ என்னை மன வேகனைப்படச்‌ செய்தாலும்‌. என்‌ சிநேகிதனே, நீ என்ன 
செய்தாலும்‌ அதற்குப்‌ பிரதிபலனாக என்னிடத்திலிருந்து அன்பை திரும்பி 
பெறுவாய்‌!” என்று சொல்லும்‌. தேவனுக்கு, எந்தப்‌ பொருளாலும்‌ ஒருபோதும்‌ 
அன்பு கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அன்பு தேவனிடத்திலிருந்து வருறெது 
ஏனெனில்‌ அன்புகூருவது அவருடைய இயல்பு. 

(2) கைவிட வேண்டிய தமை. நாம்‌ தேவனைப்‌ பின்பற்றினவர்களாயிருக்க 
வேண்டுமானால்‌, நேர்மையற்ற அன்பின்‌ சில வகைகளைக்‌ கைவிட வேண்டும்‌ 
(5:3, 4). 


269 


உலகம்‌ பற்றிக்‌ கொண்டுள்ள அன்பு புரட்டப்பட்ட ஒன்று. அது 
சுயத்தை மையமாகக்‌ கொண்டது, இங்கே பவுல்‌ விளக்கப்படுத்துகிற 
ஒவ்வொரு பாவமும்‌ அப்படிப்பட்டது. உதாரணமாக, பாலுறவு 
ஒழுங்கனங்கள்‌ எல்லாவகைபாலுறவுப்‌ பாவங்களையும்‌ சுய இன்பத்துக்கான 
சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்‌ கொள்கிறது. தன்‌ மனைவிக்கு உண்மையாயிராத 
ஒரு கணவனைக்‌ குறித்து நினைத்துப்பாருங்கள்‌. அவன்‌ அவளுக்கு சிறப்பாய்‌ 
தோன்றுகிற ஆவலை சரியாக நிறைவேற்ற முடியாது. அவன்‌ செய்வதெல்லாம்‌ 
தனது சுய ஆசைகளையும்‌ இச்சைகளையும்‌ நிறைவேற்றிக்‌ கொள்ள வகை 
தேடுகிறான்‌. இயேசு நாம்‌ பின்பற்றும்படி கொடுத்த அன்பின்‌ முன்மாதிரி 
இதுவல்ல. 

பவுல்‌ கொடுத்த இந்த பட்டியல்‌ வரிசையில்‌ “பேராசை” என்பது தவறான 
இடத்தில்‌ இருப்பதாக முதலில்‌ காணப்படுகிறது. அதன்‌ இயல்பில்‌, அதுவும்‌ 
கூட, புரட்டப்பட்ட அன்பின்‌ ஒருவகையாக மாத்திரமே இருக்கிறது. பத்தாவது 
கட்டளை “பிறனுடைய வீட்டையும்‌ ... பிறனுடைய மனைவியையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக” என்று சொல்லுகிறது (உபாகமம்‌ 5:21). பாலுறவு 
பாவங்கள்‌ இச்சித்தலையும்‌, அல்லது ஆசையையும்‌ உட்படுத்தியுள்ளது, 
இப்படிப்பட்ட உறவுகள்‌ முறையற்ற செயல்களாகும்‌. இவ்வகை செயல்களில்‌, 
ஒரு நபர்‌ தனது சுய விருப்பத்திற்காக செயல்படுவானேயன்றி, தன்‌ அயலாரின்‌ 
விருப்பத்தை நிறைவேற்ற விடாமல்‌ இந்த பேராசை (இச்சை) கொண்டு 
செல்லுகிறது. இது ஒரு சுய - நேசத்தின்‌ வடிவமாக இருக்கிறது, மற்றும்‌ அதன்‌ 
விளைவாக ஒரு நேர்மையற்ற அன்பாக இருக்கிறது. இந்த செய்கைகள்‌ தேவனு 
டைய ஜனங்களுக்கு “தகாதவைகள்‌” என்று பவுல்‌ சொன்னதில்‌ ஆச்சரியப்பட 
ஒன்றுமில்லை (5:4). 

நாம்‌ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல்‌ விலகியிருப்பதோடு 
மாத்திரமல்ல, ஆனால்‌ நாம்‌ அதன்‌ பேர்‌ முதலாய்‌ நமக்குள்‌ சொல்லவுங்‌ 
கூடாது. நாம்‌ வெறுப்பூட்டும்‌ அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்‌ 





கூடாதவர்கள்‌. (இந்த வசனப்‌ பகுதியில்‌, பாலுணர்வை - அடிப்படையாகக்‌ 
கொண்ட குறைகளையே விசேஷமாக சிந்திக்கிறோம்‌.) அல்லது நாம்‌ 
வம்பு வார்த்தைகளிலோ, புத்தியீனமான பேச்சுகளிலோ தேவனுடைய 
மேன்மையானதும்‌ அவருடைய ஜனங்களுக்குக்‌ கொடுத்ததுமான அவருடைய 
அளவீடுகளை கேலியும்‌ பரியாசமும்‌ பண்ணுகிற பேச்சுக்களையோ 
நாம்‌ பேசக்‌ கூடாது. “மோசமான வேடிக்கை பேச்சுக்கள்‌” என்பது 
“மிகச்சுலபமாக மாறிவிடுறெ” எனும்‌ பொருள்படும்‌ கிரேக்கப்‌ பதத்திலிருந்து 
வந்தது. சிலர்‌ மிகச்‌ சுலபமாக எதையாவது சொல்வதைக்‌ கேட்டோ அல்லது 
செயலைக்‌ கண்டோ அருவருப்பானதாக மாற்றிவிடுவார்கள்‌. அப்படிப்‌ 
பட்ட அனைத்து அசுத்தப்‌ பேச்சுகளும்‌ தேவனைப்பின்பற்றுறெ ஒருவரது 
வாழ்வை தடை செய்யும்‌. தேவன்‌ அன்பு காட்டுவதற்கு ஒப்பாக ஒரு நபர்‌ 
அன்பு காட்ட இயலாது. மேலும்‌ வெறுக்கத்தக்க வார்த்தைகளைப்‌ பேசும்‌ 





வாயை உடையவராயிருப்பின்‌ அது தேவனுடைய நம்பிக்கையை குறைத்து 
மதிப்பதாகும்‌. 

மாயத்தோற்றங்‌ கொண்ட அன்பை உடையவர்களின்‌ தொடர்வாழ்வைக்‌ 
கொண்டவர்களுக்கு வசனங்கள்‌ வன்மையான எச்சரிக்கையைக்‌ 


கொடுக்கிறது: 


270 


விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரகாராதனைக்காரனாகிய 
பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின்‌ 
ராஜ்யத்திலே சுதந்தரமடைவதில்லையென்று அறிந்திருக்கிறீர்களே. 


இப்படிப்பட்டவைகளினிமித்தமாகக்‌ கீழ்ப்படியாமையின்‌ 
பிள்ளைகள்மேல்‌ தேவகோபாக்கனை வருவதால்‌, ஒருவனும்‌ 
உங்களை வீண்வார்த்தைகளினாலே மோசம்போக்காதபடிக்கு 


எச்சரிக்கையாயிருங்கள்‌. அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள்‌ (5:5-7). 


“நீ எதையெல்லாம்‌ விரும்புகிறாயோ அவைகளையெல்லாம்‌ அனுபவிக்க 
உனக்கு உரிமையுண்டு! திருமணத்துக்கு முந்தைய பாலுறவு சரியே,” என்று நமது 
உலகம்‌ நமக்குச்‌ சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொண்டுள்ள 
ஜனங்கள்‌ தங்களுடைய சுய சரீரத்தின்‌ இன்பங்களை மட்டுமே அனுபவிப்பதில்‌ 
விருப்பமுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. உலகத்‌ தத்துவங்களால்‌ மோசம்‌ 
போவதை எதிர்த்து பவுல்‌ எச்சரித்தார்‌. கட்டுப்பாடில்லாத விடுதலையையும்‌ 
சுதந்திர வாழ்வையும்‌ குறித்து உலகத்து மக்கள்‌ பேசுகிறார்கள்‌, ஆனால்‌ 
அப்படிப்பட்ட சிந்தனைகள்‌ அனைத்தும்‌ தற்புகழ்ச்சியாக இருக்கிறது. பவுல்‌ 
சொல்லுவதெல்லாம்‌, “இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பாதேயுங்கள்‌. 
தேவனுடைய கோபாக்கினை மாயத்தோற்றமான அன்பிலே வாழ்பவர்கள்‌ 
மேல்‌ கடைசியிலே வரும்‌ - தங்களை கிறிஸ்தவர்கள்‌ என்று சொல்லித்திரிவோர்‌ 
மீதும்‌ வரும்‌. தொடர்ந்து தெய்வீக அன்பின்‌ மாதிரியிலே இயேசு உங்களுக்கு 
காட்டியுள்ளபடி நடவுங்கள்‌. ” 

2. வெளிக்க்கின்‌ பிள்ளைகள்‌ ௫௪10).  “முதற்காலத்தில்‌ நீங்கள்‌ 
அந்தகாரமாயிருந்தீர்கள்‌, இப்பொழுதோ கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறீர்கள்‌; 
வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளுங்கள்‌ ... கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது இன்னதென்று நீங்கள்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌” (5:8-10). 
வெளிச்சம்‌ சத்தியத்தின்‌ அடையாளம்‌. ஒரு காலத்தில்‌ வெளிச்சத்தில்‌ 
இல்லாதவைகளெல்லாம்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ இருந்தது (5:8). நாம்‌ 
அவிக்குரிய அந்தகாரத்தில்‌ நடந்தோம்‌. தேவன்‌ முன்‌ வகிக்றெ அனைத்து 
காரியங்களுக்கும்‌ எதிராக செயல்பட்டோம்‌. இப்பொழுது, இயேசுவைப்‌ 
பின்பற்றுவதன்‌ மூலம்‌, நமது கண்கள்‌ நமக்கு இறக்கப்பட்டது; நாம்‌ சத்தியத்தில்‌ 
நடக்கிறோம்‌. நாம்‌ தவறான மதிப்புகளையும்‌ சத்துவங்களையும்‌ கண்டறிந்து 
அவைகள்‌ திருமணங்களையும்‌, உறவுமுறைகளையும்‌, பணிகளையும்‌ நொறுக்கி 
நிர்மூலமாக்குபவை என்பதையும்‌ நாம்‌ காணமுடியும்‌. இனியும்‌ நாம்‌, “இப்படிச்‌ 
செய்வதில்‌ நான்‌ எந்தத்‌ தவறையும்‌ காணவில்லை, ” என்று சொல்லுவதில்லை, 
ஏனெனில்‌ நமது கண்கள்‌ பாவங்களைப்‌ பாவங்களாகக்‌ காண்கின்றன. 

(1) நமது குணாதிசயங்கள்‌ (5:9). இருளிலிருந்து ஒளியினிடத்துக்கு 
இப்போது மாற்றம்‌ பெற்றுள்ள நமது வாழ்க்கையில்‌ மூன்று 
குணாதிசயங்கள்‌ அடையாளம்‌ காட்டுகின்றன. முதலாவது “நற்குணம்‌.” 
விரோதமான செய்கைகளுக்குப்‌ பதிலாக (4:31), நமது வாழ்க்கை இப்பொழுது 
தருமச்‌ செயல்களால்‌ நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவைகளை நாம்‌ தேடி 
கண்டுபிடித்து மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை நிறைவு 
செய்கிறோம்‌. இரண்டாவதாக, “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகள்‌” “நீதியினாலும்‌” 


271 


அடையாளப்படுத்தப்படுகின்றனர்‌. எது சரியானதோ (நீதியுள்ளவைகளோ) 
அவைகளை நாம்‌ செய்கிறோம்‌ ஏனென்றால்‌ அப்படிச்‌ செய்வது தேவனை 
மகிமைப்படுத்துறெது. இப்பொழுது நாம்‌ தேவன்‌ பார்க்கும்‌ விதமாகவே 
பார்க்கிறோம்‌, அவர்‌ தீர்ப்புச்‌ செய்யும்‌ வண்ணமாக நாமும்‌ தீர்ப்புச்‌ 
செய்கிறோம்‌, அவர்‌ நாம்‌ வாழ விரும்புகிறபடி நாமும்‌ வாழ்கிறோம்‌, 
வெளிச்சத்தின்‌ மூன்றாவது கனி “சத்தியம்‌.” நமது பழைய வாழ்க்கையில்‌ 
மாய்மாலமும்‌ பொய்யும்‌ கொண்டவையாக இருந்த ஒன்று. இப்பொழுது, 
நாம்‌ நேர்மையும்‌, நம்பகத்தன்மை மிக்கதும்‌, கனமும்‌, உண்மையுமுள்ள 
வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள்‌. 

நீதியுள்ள கிரியைகளை செய்வதனால்‌ மட்டும்‌ நாம்‌ வெளிச்சத்தின்‌ 
பிள்ளைகளாவதில்லை. அது அப்படியே அதற்கு எதிர்மாறானது. சிலர்‌ தவறான 
எண்ணங்கொண்டு அவர்கள்‌ போதிய நற்காரியங்களை நடப்பித்தால்‌ அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட முடியும்‌ என்று நம்புகிறார்கள்‌. உண்மையென்னவெனில்‌ நாம்‌ 
முதலாவதாக வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாக மாறி பின்பு நற்கிரியைகளுக்கான 
கனிகளை கொண்டு வருநறெவர்களாகிறோம்‌, அப்பொழுது நீதியின்‌ 
கனிகளையும்‌ சத்தியத்தின்‌ கனிகளையும்‌ கொடுக்கிறவர்களாகிறோம்‌. 
இவைகள்‌ இரட்சிக்கப்பட்டிருப்பதன்‌ விளைவேயன்றி, காரணியல்ல. 

(2) நமக்கான கட்டளை. “கனியற்ற அந்தகார  கிரியைகளுக்கு 
உடன்படாதிருங்கள்‌” (5:11). பவுல்‌ இரண்டுமுறை, கனியற்ற இரியைகளைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ அவைகளை கிறிஸ்தவர்கள்‌ தவிர்க்க வேண்டியவர்கள்‌ 
(4:17-31; 5:3, 4). அந்தகாரத்தில்‌ இருப்போருடன்‌ நாம்‌ எவ்வித ஐக்கெமும்‌ 
கொண்டிருக்கக்‌ கூடாதவர்கள்‌. 

அப்படிப்பட்ட கிரியைகளை நாம்‌ தவிர்க்க வேண்டியதன்‌ காரணம்‌ 
அவைகள்‌ “கனியற்றவை.” பவுல்‌ வித்தியாசப்படுத்திக்‌ காட்டுவது ஒரு 
கனிக்கும்‌ மற்றொரு வகையான கனிக்கும்‌ உள்ள வேறுபாடுகளையல்ல. 
கனிக்கும்‌ கனியில்லாமைக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்தான்‌ அவை. பழைய 
வாழ்க்கையின்‌ கிரியைகள்‌ தரிசு நிலத்தைப்‌ போலவும்‌ பயனற்றதாகவுமிருந்தது. 
அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதிலே. எந்தவித சமாதானமும்‌ திருப்தியும்‌ 
இல்லை. கனியற்ற கிரியைகள்‌ நமது திறமைகளுக்கேற்ற வாழ்வை வாழ உதவி 
செய்யவில்லை. பாவக்கிரியைகள்‌ அதிகமான வாக்குறுதிகளை வாரி வழங்குவது 
போன்ற தோற்றம்‌ கொண்டிருந்தும்‌, நேரம்‌ வரும்போது அவை வெறுமையான 
வாக்குறுதி கொண்ட ஓடுகளாயிருந்தன. 

கட்டளை தெளிவாயிருக்கிறது: அந்தகார முறையில்‌ நமக்கென்று 
செய்வதற்கு ஒன்றுமில்லை. தேவனை பின்பற்றுகிறவா்களாக, நாம்‌ பெற்றுக்‌ 
கொண்ட வெளிச்சத்திலே தொடர்ந்து நடக்க வேண்டியவர்கள்‌. 


[13 


(3) நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. “.. உடன்படாமல்‌, அவைகளைக்‌ 





கடிந்து கொள்ளுங்கள்‌. அவர்களால்‌ ஒளிப்பிடத்தில்‌ செய்யப்படும்‌ 
கிரியைகளைச்‌ சொல்லுகிறதும்‌ அவலட்சணமாயிருக்கிறதே ...” (5:11-13). 
அந்தகாரக்‌ இரியைகளிலிருந்து பின்வாங்கி, நாம்‌ உலகத்தோடு முற்றிலும்‌ 
விலகினவர்களாக வாழ நம்மைத்‌ தனிமைப்படுத்திக்‌ கொள்ளக்‌ கூடாது. 





மாறாக, உலகத்தின்‌ அந்தகாரத்தின்‌ மேல்‌ நாம்‌ ஒளி வீச வேண்டும்‌. உலகம்‌ 
இருளுக்குள்‌ மூழ்கியிருப்பதால்‌ எப்படி முறையாக இயங்க வேண்டும்‌ என்று 
அதற்குத்‌ தெரியாது. நாம்‌ எப்படி மற்றும்‌ ஏன்‌ காரியங்கள்‌ முறையாக இயங்க 


272 


வேண்டிய முறைப்படி இயங்குகிறது என்ற விளக்கத்துடன்‌ நமக்கு கடமை 
கொடுக்கப்பட்டு, தேவன்‌ தமது சிருஷ்டிகளுக்கு வெளிப்படுத்தின தமது 
நிறைவான நோக்கத்தை எடுத்துரைக்க வேண்டியவர்கள்‌. 

நமது கடமைகளை நிறைவேற்றுவதில்‌ ஜனங்கள்‌ என்ன தவறை 
செய்கிறார்களென்று அவர்களிடத்தில்‌ பேசுவதையும்‌ உள்ளடக்கியது, 
ஆனால்‌ அது அவ்வளவு எளிதான காரியமல்ல. யோவான்‌ சொன்னார்‌, 
“ஒளியானது உலகத்தில்‌ வந்திருக்கிறதும்‌ மனுஷருடைய கிரியைகள்‌ 
பொல்லாதவைகளாயிருக்கிறபடியினால்‌ அவர்கள்‌ ஒளியைப்‌ பார்க்கிலும்‌ 
இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைத்‌ தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. 
பொல்லாங்கு செய்கிற எவனும்‌ ஒளியைப்‌ பகைக்கிறான்‌. தன்‌ கிரியைகள்‌ 
கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்திற்கு வராதிருக்கிறான்‌ ...” (யோவான்‌ 
3:19-21). 

முடிவரை. தேவபக்தியற்ற உலகத்திலே தேவனைப்‌ பின்பற்றும்படி நாம்‌ 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. வெளிச்சம்‌ ஜீவன்‌ ஆகிய இரண்டையும்‌ பற்றி 
ஒன்றுந்‌ தெரியாத ஜனங்களுக்கு நாம்‌ அவைகளின்‌ முகவர்களாக இருக்கிறோம்‌ 
என்பது இதன்‌ பொருள்‌. இப்படிச்‌ சொல்லுவதன்மூலம்‌ உன்னை - காட்டிலும்‌ 
நான்‌ பரிசுத்தவான்‌ என்ற எண்ணத்தை விருத்திபண்ணிக்கொள்ளுவது என்று 
பொருளல்ல. அதற்கு மாறாக, நாம்‌ அன்பினாலே சத்தியத்தைப்‌ பேசி. ஜனங்கள்‌ 





மனந்திரும்ப ஏதுவாக அவர்களுடைய பாவங்களை கடிந்து கொள்கிறோம்‌. 
நாம்‌ அவைகளைச்‌ செய்யும்போது, நாம்‌ உண்மையிலேயே பரலோகத்தி 
லிருக்கிற பிதாவைப்‌ போலாகிறோம்‌. 

கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

lAndrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word 
Books, 1990), 326. ஏசாயா 9:2; 60:1, 2; யோவான்‌ 1:4-9; 3:19-21; 8:12; 9:5; 12:35- 
46; 1 யோவான்‌ 1:5; 2:8. Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to 
the English and Greek New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, 
Grand Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency Reference Library, 1975), 338. 
‘Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn.: 
AMG Publishers, 1991), 884, 904. Lincoln, 328. °Zodhiates, 906. ’Lincoln, 329. “Ibid., 330. 
2S. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The Expositor Greek Testament, ed. 
W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:358. 
191014, 360. Lincoln, 335. “காண்க ஏசாயா 9:2; 10:17; 42:6, 7, 16; 47:5; 60:1-3, தேவனு 
டைய இரட்சிப்பு மற்றும்‌ நியாயத்தீர்ப்பு குறித்த பழைய ஏற்பாட்டு வேறுபாடுகள்‌. 
காண்க நடபடிகள்‌ 26:18; கொலோசெயர்‌ 1:12, 13; 1 பேதுரு 2:9, 10 தேவனுடைய 
வல்லமையும்‌ சாத்தானுடைய வல்லமையும்‌ மற்றும்‌ தேவனுடைய ஜனங்களுக்கும்‌ 
அவருடையவர்களல்லாதவர்களுக்கும்‌ உள்ள புதிய ஏற்பாட்டு வேறுபாடுகள்‌. 


273 


17 
“ஞானவான்களார்‌ நடந்து 
கொள்ளுங்கள்‌” 


மாகம்‌ 7] 


[57-௬௬] 


எபேசியர்‌ புத்தகத்தின்‌ கடைசி பெரிய பகுதி (5:15-6:20) யில்‌ 
அப்போஸ்தலனாகிய பவுல்‌ குறிப்பிடப்பட்ட திட்டங்களை வகுத்து நல்ல 
கிறிஸ்தவ உறவுமுறையை தொடர்ந்து செயலாற்றவும்‌ தீமைக்கு எதிரான 
போராட்டத்தில்‌ உறுதியாய்‌ நிலைத்திருக்கவும்‌ ஆலோசனைகளை முன்‌ 
வைக்கறொர்‌. நிருபத்தின்‌ நான்காவதும்‌ இறுதியுமான கட்டளை குறிப்பிட்ட 
வழியில்‌ “நடக்கும்படி” 5:15ல்‌ கொடுக்கப்பட்டது. 


தேவன்‌ மீதும்‌ மற்றவர்கள்‌ மீதும்‌ கவனம்‌ செலுத்தி 
வாழ்தல்‌ (5:15-21) 


“காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌” (5:15, 16) 


1” அனபடியினாலே, நீங்கள்‌ ஞானமற்றவார்களைப்போல நடவாமல்‌, 
ஞானமுள்ளவர்களைப்போலக்‌ கவனமாய்‌ நடந்து கொள்ளப்பார்த்து, 
நாட்கள்‌ பொல்லாதவைகளானதால்‌ காலத்தைப்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ 
கொள்ளுங்கள்‌. 


வசனங்கள்‌ 15, 76. முதல்‌ மூன்று புத்திமதிகளும்‌ எபேசியர்கள்‌ 
நடக்கவேண்டிய முறைகளைப்‌ பற்றியது, அல்லது வாழ வேண்டிய 
முறைப்படி வாழ்வதைப்‌ பற்றியது, “அவர்கள்‌ அழைக்கப்பட்ட அழைப்புக்கு 
பாத்திரவான்களாய்‌” நடந்து கொள்ள வேண்டும்‌, “அன்பிலே” நடந்து கொள்ள 
வேண்டும்‌, மற்றும்‌ “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌” நடந்து கொள்ள வேண்டும்‌. 
நான்காவது அறிவுரை என்னவெனில்‌ கவனமாய்‌ நடந்து கொள்ளப்பாருங்கள்‌. 
(கவன) “மாய்‌” என்பதற்கு ஆங்கிலத்தில்‌ “0௦” (Cகாefப1) என்று சொல்லப்பட்டது. 
கிரேக்க மொழியில்‌ இது ஒரு கண்டிப்பான தொடர்‌ நிகழ்ச்சியைக்‌ 
குறிப்பிடும்படி “0௦” (46/22) மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பவுல்‌ அதைத்‌ 
“தொடர்‌ நிகழ்ச்சியாக அல்லது மறுபடியும்‌ மறுபடியும்‌ செயல்படும்‌ 
காரியமாகக்‌” குறிப்பிட்டார்‌." அதன்‌ பொருள்‌ “மனரீதியாக நிதானித்தல்‌, 
கவனித்துப்பார்த்தல்‌, மனதால்‌ உணருதல்‌, பரிசீலித்தல்‌, தொடர்ந்து 








274 


ஆழ்ந்து கவனித்தல்‌, எச்சரிக்கையாய்‌ நடந்து கொள்ள ஏதுவாக கவனித்துப்‌ 
பார்த்தல்‌, எச்சரிக்கையாயிருத்தல்‌.”” “தவனம்‌” என்ற வார்த்தை ௭௭70௦ என்ற 
வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது, அது “பெரிய பிரயாசத்தை 
எடுத்துக்‌ கொள்ளுதல்‌, கவனம்‌, விழித்திருத்தல்‌” ஆகியவற்றோடு சம்பந்தப்பட்ட 
வார்த்தை மற்றும்‌ சரி “நுட்பமான” “சரியான” என்பவைகளோடும்‌ 
சம்பந்தப்பட்டது.” விசுவாசி தேவனுடைய வசனத்தின்‌ வரையறைக்குள்ளாக 
தனது நடக்கையில்‌ தொடர்ந்து கவனம்‌ செலுத்த வேண்டியவன்‌, இந்த 
புத்திமதி யோசுவாவுக்கு தேவன்‌ அவசியமாகக்‌ கொடுத்த கட்டளையின்‌ 
போது சொன்னது போன்றது. அவர்‌, “.. நியாயப்பிரமாணத்தின்படி யெல்லாம்‌ 
செய்யக்‌ கவனமாயிருக்கமாத்திரம்‌ மிகவும்‌ பலங்கொண்டு திடமானதாயிரு 
. அதை விட்டு வலது புறம்‌ இடது புறம்‌ விலகாதிருப்பாயாக” என்றார்‌ 
(யோசுவா 1:7). வசனப்பகுதியில்‌ குறிப்பிடப்படுகிற ஞானமாய்‌ நடந்து 
கொள்ளப்‌ பார்த்து, என்று சொல்லிய அப்போஸ்தலனின்‌ உபதேசம்‌ இயேசு 
சொன்ன வார்த்தைகளை மனதில்‌ கொண்டு வருகிறது. அவர்‌, “ஆகையால்‌ 
நான்‌ சொல்லிய இந்த வார்த்தைகளைக்‌ கேட்டு இவைகளின்படி செய்கிறவன்‌ 
எவனோ, அவனை கன்மலையின்‌ மேல்‌ தன்‌ வீட்டைக்‌ கட்டின புத்தியுள்ள 
மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்‌,” என்று சொன்னார்‌ (மத்தேயு 7:24). 

“கவனமாய்‌ நடந்து கொள்வது எப்படி” என்றால்‌ ஞானமற்றவர்களைப்‌ 
போல நடப்பதை தவிர்த்து ஞானமுள்ளவர்களாய்‌ நடந்து காலத்தைப்‌ 
பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. கிரேக்க எச்சவினையில்‌ 
exagorazomenoi, ஒரு அமைப்பாக 4901020 என்பதன்‌ பொருள்‌, “தனக்கென 
வாங்குதல்‌” என்பதாகும்‌, மேலும்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும்‌ நன்மை 
செய்யவும்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும்‌ ஞானத்தோடும்‌ புனிதமாகவும்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்வது, “அதினால்‌ வைராக்கியமும்‌ நல்லது செய்வதும்‌ 
பணத்தை வாங்குவதுபோல காலம்‌ நமது கையில்‌ இருக்க வேண்டும்‌. 

காலத்தை நாம்‌ பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ள தூண்டு விசையாயிருப்பது 
நாட்கள்‌ பொல்லாதவைகளாயிருப்பதே. இதற்கு முன்பு, பவுல்‌ துன்மார்க்க 
உலகம்‌ “ஆகாயத்துப்‌ பிரபுவாகிய ... கீழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ 
கிரியை செய்கிற ஆவியின்‌” வல்லமைக்குக்‌ கீழாக வாழ்ந்து கொண்டுள்ளது (2:2) 
என்று குறிப்பிட்டார்‌. பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகில்‌, கிறிஸ்தவர்களாகிய 
நாம்‌ தேவன்‌ எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த வாழ்க்கையை வாழ 
வேண்டும்‌. நற்ரியைகளைச்‌ செய்ய கிடைக்கும்‌ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌, “ஏனெனில்‌, நற்கிரியைகளைச்‌ 
செய்கிறதற்கு நாம்‌ கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனுடைய 
செய்கைகளாயிருக்கிறோம்‌; அவைகளில்‌ நாம்‌ நடக்கும்படி அவர்‌ முன்னதாக 
அவைகளை ஆயத்தம்‌ பண்ணியிருக்கிறார்‌” (2:10). காலமோ அளவிடப்பட்டது, 
நற்கிரியை செய்ய ஏதுவான சந்தர்ப்பங்களோ ஏராளமாயிருக்கிறது, இமை 
சூழ்ந்து கொண்டுள்ளது; எனவே கிறிஸ்தவர்கள்‌ தாங்கள்‌ யார்‌, என்னவாக 
இருக்கிறார்கள்‌ என்பதை அறிந்து தங்களால்‌ இயன்ற அளவுக்கு தங்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. 

அடுத்ததாக, பவுல்‌, ஞானமாய்‌ நடந்து கொள்ள, கிறிஸ்தவர்கள்‌ 
தேவனுடைய சித்தத்தைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌ (5:17) மற்றும்‌ 
அவருடைய ஆவியினாலும்‌ நிரப்பப்பட வேண்டும்‌ (5:18) என்று காட்டினார்‌. 


275 


“கர்த்தருடைய சித்தத்தைப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌” (5:12) 


1” அகையால்‌, நீங்கள்‌ மதியற்றவர்களாயிராமல்‌, கர்த்தருடைய சித்தம்‌ 
இன்னதென்று உணர்ந்துகொள்ளுங்கள்‌. 


வசனம்‌ 17. எபேசு கிறிஸ்தவர்கள்‌ கர்த்தருடைய சித்தம்‌ இன்னதென்று 
அறிந்துகொள்ள வேண்டியவர்களாயிருந்தனர்‌. இமை நிறைந்த இந்த 
உலகில்‌ நன்மை செய்ய ஒரு நபருக்குக்‌ கிடைக்கிற சந்தர்ப்பத்தை 
அனுகூலமாக்கிக்‌ கொள்ள வேண்டும்‌. மதியற்றவர்களாயிராமல்‌ 
ஞானமுள்ளவர்களாய்‌ நடக்க, அவர்‌ தேவனுடைய போதனையை 
அறியவேண்டும்‌. எபேசியருக்கு அந்நிருபத்தில்‌ பவுல்‌ எழுதினவைகள்‌ 
“கர்த்தருடைய சித்தத்தில்‌” பழக்கப்பட ஏதுவாக எழுதப்பட்டவை. 
கொலோசெயர்களுக்காக பவுலின்‌ ஜெபம்‌ அவர்கள்‌ “எல்லா ஞானத்தோடும்‌, 
ஆவிக்குரிய விவேகத்தோடும்‌ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே 
நிரப்பப்பட வேண்டும்‌” என்பதாக இருந்தது (கொலோசெயர்‌ 1:9). 
கொலோசெயர்களும்‌, எபேசியா்களும்‌, தேவனுடைய சத்தியத்தை அறியவும்‌, 
அவைகளைப்‌ புரிந்து கொள்ளவும்‌, அவைகளை முறையாய்‌ அன்றாட வாழ்வில்‌ 
பயன்படுத்தவும்‌ வேண்டுமென்று விரும்பினார்‌. 

வேத வசனங்களைக்‌ கவனமாகப்‌ படிப்பதன்‌ மூலம்‌ இறிஸ்தவர்கள்‌ இன்று, 
கர்த்தர்‌ அவர்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கறொர்‌ என்று கண்டுபிடிக்கிறார்கள்‌. 
ஞானத்துடன்‌ கவனமாக நடத்தல்‌ என்பது வசனத்தை அறிந்து கொள்ளவும்‌, 
விளங்கிக்‌ கொள்ளவும்‌, நடைமுறைப்படுத்தவும்‌ மற்றும்‌ அதன்படி 
வாழ்வதுமாக எப்போதும்‌ இருந்தது. 





“ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருங்கள்‌” (5:18-21) 


துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல்‌, 
ஆவியினால்‌ நிறைந்து; ””சங்கீதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ 
ஞானப்பாட்டுகளினாலும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லிக்‌ கொண்டு, 
உங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ பாடிக்‌ கீர்த்தனம்‌ பண்ணி, நம்முடைய 
கர்த்தராயெ இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே எப்பொழுதும்‌ 
எல்லாவற்றிற்காகவும்‌ பிதாவாயெ தேவனை ஸ்தோத்தரித்து, ௬ இ தெய்வ 
பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌. 


அடுத்ததாக பவுல்‌ “அவியினால்‌ நிரப்பப்படுவதன்‌ அவசியத்தைக்‌” 
கொடுத்தார்‌. 5:19-21ல்‌ மூன்று எச்ச வினைகளைப்‌ பயன்படுத்தி அப்படிச்‌ 
செய்வதன்‌ விளைவுகளை விளக்கப்படுத்தினார்‌. விசுவாசத்தில்‌ வளருகிற 
கிறிஸ்தவர்கள்‌ பாடல்களில்‌ தங்கள்‌ நன்றிகளைச்‌ செலுத்தி, எல்லாவற்றிக்காகவும்‌ 
ஸ்தோத்திரம்‌ செலுத்தி, சகோதர அக்கறையில்‌ ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்து 
தங்கள்‌ ஒத்துழைப்புகளை நல்கிக்‌ கொள்கின்றனர்‌. 





வசனம்‌ 18. ஞானத்தினாலே கவனமாய்‌  நடந்துகொள்ளுதல்‌ 
ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருப்பதையும்‌ உள்ளடக்யெது. பவுல்‌ 
எதிர்மறையில்‌ துவங்குகிறார்‌: மதுபான வெறிகொள்ளாதிருங்கள்‌. 
மதுபான வெறிகொள்வது மதியற்றவர்களின்‌ வாழ்வு முறைக்கு 


276 


உரியவையேயன்றி, ஞானவான்களுக்குரியதல்ல. இருளுக்குரியவர்கள்‌ 
மதுபான வெறிகொண்டவர்களாய்‌ ஒருவேளை இருக்கலாம்‌, வெளிச்சத்துக்‌ 
குரியவர்கள்‌ மனத்தெளிவுடன்‌ இருப்பார்கள்‌ (காண்க ரோமர்‌ 13:12, 13; 
1 தெசலோனிக்கேயர்‌ 5:6-8). மதுபானம்‌ பண்ணுதல்‌, ஒருவரை வெறிகொள்ளச்‌ 
செய்கிறது, என்று பவுல்‌ சொன்னார்‌ (86178) இந்தக்‌ கிரேக்க வார்த்தை (50120, 
“இரட்சிக்க” “காப்பாற்ற” “பாதுகாக்க” ஆகியவற்றோடு தொடர்புடையச்‌ 
சொல்‌); ஆனால்‌ எதிர்‌ மறை முற்சேர்க்கையில்‌ புறப்‌ வுடன்‌ சேர்த்து 
சொல்லப்படுகிறது. 45௦114 என்பது “வீணாவதை” அல்லது “அக்கறையற்று 
அந்தரத்தில்‌ விடுதல்‌” என்பதைக்‌ குறிக்கிறது. “மதுபானம்‌ பண்ணுவதில்‌ 
ஒழுக்கநெறி எதுவுமில்லை, மாறாக கைவிடப்படுதலையும்‌, ஒழுக்கக்கேடான 
வேட்கையையும்‌” கட்டுப்படுத்தக்‌ கூடாத, மற்றும்‌ வீணாக்கப்பட்ட 
வாழ்க்கையுமே, என்று பவுல்‌ கூறிக்கொண்டிருந்தார்‌. ஒரு நபர்‌ தனது மனதில்‌ 
இருக்கிற அதிக பட்ச எண்ணங்களால்‌ கட்டுப்படுத்தப்படுகிறார்‌, ஒயினை 
குடித்தே தீர வேண்டும்‌ என்ற ஆவல்‌ கொண்ட கண்ணோட்டம்‌ அவருக்கு 
இருக்குமானால்‌, பிறகு அவர்‌ இரட்சிக்கப்பட வாய்ப்பில்லாத வாழ்க்கை 
வாழ்ந்து கொண்டிருக்கிறார்‌. அதற்கு மாறாக, “ஆவியினால்‌ நிரப்பப்‌ 
பட்டிருக்கும்‌” ஒருவர்‌ தேவபக்திக்குரிய வாழ்க்கையை நடத்துறொர்‌. 

“நிரப்பப்படுதல்‌” (ஓ/ச௦௦) என்பது இருக்கிற இடம்‌ எல்லாவற்றையும்‌ 
பிடித்துகொள்ளுதல்‌, “மீன்களால்‌ நிரப்பப்பட்ட வலைபோல (மத்தேயு 13:48), 
வீட்டை நிறைக்கும்‌ வாசனைத்‌ தைலம்போல (யோவான்‌ 12:8); பள்ளத்தாக்கு 
நிரப்பப்படுவதுபோல (லூக்கா 3:4).£ ஞானமுள்ளவர்களாய்‌ வாழ்வதற்கும்‌, 
அல்லது மதியற்றவர்களாய்‌ வாழ்வதற்கும்‌, இடையில்‌ உள்ள வித்தியாசம்‌, 
கவனமுடன்‌ அல்லது அலட்சியமாக வாழ்வதற்கும்‌ உள்ள வித்தியாசம்‌, 
“அவியினால்‌ நிரப்பப்படுதலை” ஏற்றுக்‌ கொள்ளுவதைப்‌ பொறுத்ததே. 

“ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருப்பது” “மது பானத்தால்‌ வெறி 
கொண்டிருப்பதற்கு” முரணானது. ஒரு மனிதனுடைய மனதை ஆக்கிரமித்துக்‌ 
கொண்டுள்ள காரியம்‌ நல்லதற்காயினும்‌ கெட்டதற்காயினும்‌ அவனுடைய 
செயல்களைக்‌ கட்டுப்படுத்துறெது. கிறிஸ்தவன்‌ “ஆவியினால்‌ நிரப்பப்பட” 
தொடர்ந்து திறந்த மனமுடையவனாயிருக்க வேண்டும்‌. இந்த ஆவியினால்‌ 
நிரப்பப்படுதல்‌ என்பது “பரிசுத்த ஆவியின்‌ வரத்தைப்‌” பெறுவதிலிருந்து வித்தி 
யாசப்பட்டது, ஆவியின்‌ வரம்‌ ஞானஸ்நானத்தின்‌ போது பெறப்படுவது 
(நடபடிகள்‌ 2:38). ஆவியின்‌ வரம்‌ என்பது ஆவியானவரையே குறிக்கிறது, 
விசுவாசிக்குக்‌ கொடுக்கப்பட்டு அவனுக்குள்‌ வாசம்‌ பண்ணுகிறார்‌ நடபடிகள்‌ 
5:32; 1 கொரிந்தியர்‌ 6:19). பவுல்‌ முன்னதாகக்‌ குறிப்பிட்டு எபேசியருக்குச்‌ 
சொன்ன இந்த வரம்‌, உள்ளான மனுஷனை ஆவியின்‌ வல்லமையின்‌ மூலம்‌ 
பெலப்படுத்துவது அதன்‌ நோக்கம்‌ (3:16). கிறிஸ்தவனின்‌ வாழ்க்கையில்‌ 
ஆவியின்‌ வல்லமை அவனுடைய ஆவலின்‌ அடிப்படையில்‌ ஆவியானவரின்‌ 
உதவியைக்‌ குறித்த உறுதியான நம்பிக்கையிலும்‌ அவன்‌ தேவனுடைய 
கட்டுப்பாட்டிலும்‌ இருக்கச்‌ செய்கிறது. மதுபான வெறியன்‌ மதுபானம்‌ 
தன்னைக்‌ கட்டுப்படுத்த ஒப்புக்கொடுப்பது போல, கிறிஸ்தவன்‌ தன்னுடைய 
புத்திக்‌ கூர்மையையும்‌, உணர்வுகளையும்‌, ஆசைகளையும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்கு ஒப்புவிக்கிறான்‌, பிறகு ஆவியானவர்‌ அவனை தேவனுடைய 
கட்டுப்பாட்டிற்குள்‌ இருக்க உதவுகிறார்‌. 








277 


வசனம்‌ 19. இறிஸ்தவனின்‌ நிரப்பப்பட்டிருத்தல்‌ என்பது அற்புத 
அடையாளங்களைச்‌ செய்வதால்‌ நிரூபிக்கப்படுவதில்லை, மாறாக 
அவனுடைய தெரிவினால்‌ நிரூபிக்கப்படுறெது. முதலாவதாக, “ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டவர்கள்‌” தொழுகை செய்றெவர்களாவர்‌. பாடுதல்‌ என்பது 
பரிசுத்தவான்‌௧ளின்‌  கூடிவருதலைக்‌ குறிக்கிறது, ஏனெனில்‌ பவுல்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பேசுதல்‌ என்று சொன்னார்‌ இது ஒரு தனி ஜெபவேளையல்ல, 
மாறாக மற்றவர்களோடு சேர்ந்து செயல்படுகிற ஒரு காரியம்‌. 

பாடுதலில்‌ அடங்கியிருப்பவை சங்கீதங்கள்‌ (ஓ5எி௱௦5), கீர்த்தனைகள்‌ 
(மா), மற்றும்‌ ஞானப்பாட்டுக்கள்‌ (௦/8). இவைகளின்‌ நோக்கம்‌ 
போதிப்பது, பக்திவிருத்தி உண்டாக்குவது, மற்றும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்தி 
சொல்லுவது. (காண்க கொலோசெயர்‌ 3:16, அதில்‌ பவுல்‌ “ஒருவருக்கொருவர்‌ 
போதித்து புத்திசொல்லுவது” பற்றி குறிப்பிடுகிறார்‌.) சங்கீதங்களினால்‌ 
“பேசுதலும்‌” மற்றும்‌ “போதித்தலும்‌ புத்தி சொல்லுதலும்‌” செய்யப்பட 
வேண்டியது. “சங்கதங்களினாலும்‌” என்று பவுல்‌ குறிப்பிட்டது பெரும்பாலும்‌ 
பழைய ஏற்பாட்டில்‌ பாடும்படி எழுதப்பட்ட சங்கதங்களைக்‌ குறிப்பதாக 
இருக்கலாம்‌. அநேக சங்கீதங்கள்‌ இசைக்கேற்ப அமைக்கப்பட்டவை, 
அவைகள்‌ இன்று சபைகளிலே பயன்படுத்தப்படுகின்றன. “கீர்த்தனைகள்‌,” 
என்பவை பக்திப்‌ பாடல்கள்‌, அவைகளும்‌ கருவி இசைக்கேற்ப 
அமைக்கப்பட்டவை, அவைகள்‌ தேவனை நோக்கியோ அல்லது 
தேவனைக்‌ குறித்தோ எழுதப்பட்டவை. ஞானப்பாட்டுக்கள்‌ என்பவை 
(pneumatikos) மார்க்க ரீதியான காரியங்களைப்‌ பேசுகிறது, உலகப்‌ பிரகாரமான 
கருத்துக்களைப்‌ பேசுவதில்லை, அவைகளும்‌ போதிக்கவும்‌, உற்சாகப்படுத்தவும்‌, 
எச்சரிக்கவும்‌, அல்லது கீழ்ப்படியச்‌ செய்யக்‌ கூடியவைகளுமாயிருக்கின்றன, 
“சங்கீதங்கள்‌,” “கீர்த்தனைகள்‌,”  “ஞானப்பாட்டுக்கள்‌” ஆகியவற்றுக்கு 
இடையே அதிகப்பட்ச தெளிவான பொருளைக்‌ கொடுப்பதில்லை. பவுல்‌ 
அவைகளைத்‌ தனித்தனியே குறிப்பிட்டுள்ளபடியால்‌, எளிமையான ஒரு 
பொருள்‌ கொடுக்கும்‌ பல சொற்களை பவுல்‌ பயன்படுத்தியிருக்கலாம்‌. 
செப்துவஜிந்த்தில்‌ இந்த மூன்று பதங்களும்‌ சங்கீதங்களுக்கு பெரும்பாலும்‌ 
பொதுவானவைகளாக பக்திப்பாடல்களுக்கு ஒன்றுக்குப்‌ பதில்‌ ஒன்றாக 
பயன்படுத்தப்பட்டன.” முதலாம்‌ நூற்றாண்டு யூத வரலாற்று ஆசிரியர்‌ 
ஃபிளேவியஸ்‌ ஜோசிபஸ்‌ “சங்கதங்களை” “தீர்ச்தனைகளோடும்‌” 
“ஞானப்பாட்டுக்களோடும்‌” சேர்த்து ஒன்றிணைத்து தனது எழுத்துக்களில்‌ 
குறிப்பிட்டார்‌.! இந்தப்‌ பதங்களின்‌ விளக்கங்கள்‌ பல்வேறு வகையில்‌ சொல்‌ 
லப்பட்டாலும்‌, பவுலின்‌ உபகேசத்தின்படி பாடப்பட்ட வேண்டியவைகளை 
அனைவரும்‌ ஓப்புக்கொள்கன்றனர்‌, அவைகள்‌ தேவனுக்குரியவைகளை 
சம்பந்தப்படுத்தி அவரைத்‌ தொழுதுகொள்ள ஏதுவாக்குபவை. 

பாடுவதன்‌ நோக்கம்‌ இரண்டு வகைப்படும்‌. முதலாவதாக, அவை 
போதிப்பதற்காகவும்‌, புத்தி சொல்வதற்காகவும்‌, ஒருவருக்கொழுவா்‌ 
சமக்கோட்டில்‌ பேசும்படியாகவும்‌ நோக்கம்‌ கொண்டவை. இரண்டாவதாக, 
அது செங்குத்தான கோட்டில்‌ தேவணுக்கு துதி செலுத்தும்படியாகவும்‌ 
நோக்கம்‌ கொண்டவை (காண்க கொலோசெயர்‌ 3:16). பாடுகலின்‌ நோக்கம்‌ 
“போதிக்கவும்‌” அல்லது “கற்பிக்கவும்‌ தக்கதாக திட்டமிடப்பட்டது,” மற்றும்‌ 
“புத்திசொல்லிக்‌ கொள்ளும்படியும்‌” - அதாவது, “எச்சரிக்கவும்‌ அறிவுறுத்தவும்‌. 











278 


... உற்சாகம்‌ (அளிக்கவும்‌), (அல்லது) கடிந்து கொள்ளவும்‌. ”!2 பாடப்பட்டன. 

கீர்த்தனம்‌ பண்ணி எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ ற5௭//011/29, 
ஹ5ll௦ என்பதன்‌ ஒரு வடிவம்‌. இதன்‌ சரியான அர்த்தத்தின்‌ மீது மிகப்‌ பெரிய 
முரண்பாடுகள்‌ எழும்பியுள்ளது. பதினேழு கிரேக்க - ஆங்கில அகராதிகளின்‌ 
விளக்கங்களை மேற்கோள்‌ காட்டிய பிறகு MK. 0. Kuாfees ஒரு முடிவுரையாக 
நூற்றாண்டுகளினூடே 5௦ ஐந்து வித்தியாசப்பட்ட வகைகளில்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றார்‌: 


(1) முடியைப்‌ பிய்த்துக்‌ கொள்வது; (2) நாண்‌ ஏற்றி தெறிக்கத்தக்கதாகச்‌ 
செய்வது; (3) தச்சனின்‌ அளவு நூலை இழுத்து விடுதல்‌ (4) இசைக்‌ 
கருவிகளின்‌ நரம்புகளை மீட்டுதல்‌ அதாவது இசைக்‌ கருவியைப்‌ 
பயன்படுத்துவது; மற்றும்‌ (5) மனித இருதயத்தை சுண்டி இழுத்து, 
அதாவது (இருதயத்திலிருந்து) பாடி, துதிக்தேங்களால்‌ கொண்டாடுவது. '” 


குர்‌ஃபீஸ்‌ ற5வ/௦ என்ற வகையில்‌ முதல்‌ மூன்று பயன்பாடுகளை 
தொழுகையுடன்‌ சம்பந்தப்படாதவைகள்‌ என்ற முடிவுக்கு வந்தார்‌. அவர்‌ 








அதன்‌ பிறகு தொடர்ந்து அகராதிகளில்‌ சொல்லப்பட்டதை சுட்டிக்‌ காட்டி, 
புதிய ஏற்பாட்டில்‌ இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ தேவனை பாடல்களால்‌ 
அுதித்தல்‌ என்ற பொழருனையுடையது எஏஎண்றூர்‌!* கூர்‌ஃபிஸ்‌ தன்னுடைய 
புத்தகத்தில்‌ சபையின்‌ தந்தைகளால்‌ (அப்போஸ்தலர்‌ காலத்தில்‌ முதல்‌ சில 
நூற்றாண்டுகளில்‌ தலைமைத்துவத்தில்‌ இருந்தவார்களால்‌) ற5எ[[௦ என்பதன்‌ 
பயன்பாட்டை ஆய்வு செய்தார்‌. அவர்‌ தம்‌ ஆய்வில்‌ குறிப்புக்கட்டளை 
மற்றும்‌ பொதுக்‌ கட்டளைகளின்படி அதன்‌ (5/6 வின்‌) பயன்பாட்டையும்‌, 
புதிய ஏற்பாட்டின்‌ காலத்துப்‌ பயன்பாட்டையும்‌ அவைகளின்‌ வெளிச்சத்தில்‌ 
ஆராய்ந்தார்‌ அவர்‌ முதல்‌ நூற்றாண்டின்‌ சபையில்‌ பயன்படுத்தப்பட்ட ஒரே 
இசைக்‌ கருவி குரல்‌ (இசை) மட்டுமே என்ற முடிவுக்கு வந்தார்‌. 

புதிய ஏற்பாட்டில்‌ பாடும்படி கொடுக்கப்பட்ட கட்டளை பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ என்ன நடந்தது என்பதுடன்‌ எவ்விதத்‌ தொடர்புமில்லை, 
அதே போல பரலோகத்தில்‌ என்ன இடம்‌ பெறப்‌ போகிறது என்பதோடும்‌ 
சம்பந்தமில்லை, அல்லது ஜனங்களுக்கு என்ன விருப்பம்‌ என்பதோடும்‌ 
சம்பந்தமில்லை. ஆனால்‌ தேவன்‌ தனது ஜனங்களைச்‌ செய்யச்‌ சொன்னவை 
மற்றும்‌ புதிய உடன்படிக்கையின்‌ கீழ்‌ செய்யப்படும்‌ தொழுகையில்‌, 
பாடுவதற்கென்று கொடுக்கப்பட்ட கட்டளைகள்‌ எல்லாவற்றோடும்‌ அதற்கு 
சம்பந்தமுண்டு. ஒரு நபர்‌ கவனமுடன்‌ வாழ்ந்து ஞானமாய்‌ நடப்பவராயின்‌, 
அவர்‌ தேவன்‌ கேட்பதை அப்படியே செய்வார்‌. 

உங்கள்‌ இருதயத்தில்‌ கர்த்தரைப்‌ பாடிக்கர்க்கனம்‌ பண்ணி 
என்பது தொழுகையின்‌ மேல்‌ நோக்கு கோட்டில்‌ வலியுறுத்தப்படுறெது, 
தொழுகையானது “கர்த்தரிடத்தில்‌” ஏறெடுக்கிற ஒன்று. எபிரேயர்‌ 13:15ல்‌, 
கிறிஸ்து மூலமாக நாம்‌, “அவருடைய நாமத்தைத்‌ துதிக்கும்‌ உதடுகளின்‌ 
கனியாகிய ஸ்தோத்திரபலியை ... எப்போதும்‌ தேவனுக்குச்‌ செலுத்தக்‌ 
கடவோம்‌” என்று எபிரெய எழுத்தாளர்‌ சொன்னார்‌. தொழுகை 
ஒன்றாகக்கூடிய கிறிஸ்துவின்‌ சரரத்திற்குப்‌ பயனளிக்கக்கூடியது, ஆனாலும்‌ அது 
தேவனுக்கு ஓவ்வொரு தனிப்பட்டவர்களாலும்‌ கூட்டமாக செலுத்தப்படுவது. 
மீட்டப்பட வேண்டிய கருவி இருதயமாக இருக்கிறது. புத்திமதி என்னவெனில்‌ 


279 


“பாடுங்கள்‌,” இதில்‌ வாயும்‌ உள்ளடக்கம்‌; ஆனால்‌ ற5எ[[௦ என்பதற்கான 
கருவி இருதயம்‌. முதல்‌ நூற்றாண்டு சபையில்‌ இயந்தரத்தனமான 
இசைக்கருவி தொழுகையில்‌ பயன்படுத்தினதிற்கான ஆகாரம்‌ வசனங்களிலும்‌ 
இல்லை, முழுக்க முழுக்க சபையின்‌ வரலாற்றிலும்‌ இல்லை. அதற்கு மாறாக, 
சாட்சியங்கள்‌ அனைத்தும்‌ சபையின்‌ தொழுகையில்‌ பயன்படுத்தப்பட்ட இசை 
குரலிசை மட்டுமே என்று ஆலோசனையாகச்‌ சொல்லுகிறது. 

தொழுகையில்‌ வாத்திய இசைக்கருவியைப்‌ பயன்படுத்துவதில்‌ திருப்தி 
பட்டுக்‌ கொள்வோர்‌ சொல்லுகிற, “வேதாகமம்‌ பயன்படுத்த வேண்டம்‌ 
என்று சொல்லுவதில்லையே” எனும்‌ வாக்கியம்‌ முற்றிலும்‌ பெலனற்ற தர்க்கம்‌. 
என்ன செய்ய வேண்டும்‌ என்று தேவன்‌ சொல்லும்‌ போது, அவர்‌ ஒவ்வொரு 
மாற்றுவழிகளையும்‌ அவர்‌ சொல்லி, “அதைச்‌ செய்யாதே” என்று சொல்ல 
வேண்டுவதில்லை. தேவனுடைய வசனம்‌ அவர்‌ என்ன கட்டளையிடுகிறார்‌ 
என்பதையும்‌ அதை நிறைவேற்ற என்ன செய்ய வேண்டும்‌ என்பதையும்‌ 
உள்ளடக்க்யவை, அதே போல தனி/க்றெவைகளைமரம்‌ கொண்டுள்ளது, அவர்‌ 





கட்டளையிட்டவைகளுக்கு அப்பால்‌ எதையுமே தவிர்க்கிறது. தொழுகை 
செய்வோர்‌ பாடி அவர்களுடைய இருதயங்களில்‌ “கர்த்தரை” கர்த்தனம்பண்ண 
வேண்டியவர்கள்‌. அங்கே கிறிஸ்துவும்‌ தேவனுடைய பரிபூரணமும்‌ நிறைவாய்‌ 
வாசம்பண்ணுகிறது, ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட இருதயமுள்ளவர்கள்‌ 
சந்தோஷத்தாலும்‌ நிறைந்து கர்த்தருக்கு செலுத்தும்‌ துதிகளிலே நிரம்பி 
வழிகின்றனர்‌. 

வசனம்‌ 20. “அவியினால்‌ நிரப்பப்பட்டிருப்பதற்கான” இரண்டாவதான 
ஒரு சாட்சியம்‌ நன்றி செலுத்துதல்‌. பவுல்‌ ஏதோ சிலவற்றுக்கு சில 
நேரங்களில்‌ மட்டும்‌ நன்றி செலுத்தும்படி சொல்லவில்லை மாறாக 
எப்பொழுதும்‌ எல்லாவற்றுக்காவும்‌ ஸ்தோத்தரிக்கும்படி சொல்லுறார்‌. 
1 தெசலோனிக்கேயர்‌ 5:18ல்‌, அவர்‌, “எல்லாவற்றிலேயும்‌ ஸ்தோத்திரம்‌ 
செய்யுங்கள்‌” என்று எழுதினார்‌. கிறிஸ்தவன்‌ எல்லா நன்மையான 
காரியங்களுக்காகவும்‌ ஸ்தோத்திரம்‌ செலுத்தமுடியும்‌. “அவன்‌ தீமைகள்‌ 
நடந்தாலும்‌ நன்றி (ஸ்தோத்திரம்‌) செலுத்த முடியும்‌, ஏனெனில்‌ தேவனிடத்தில்‌ 
அன்புகூருகிறவர்களுக்கு சகலமும்‌ நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது” என்று 
அவன்‌ அறிவான்‌ (ரோமர்‌ 8:28). 

எபேசியா்கள்‌ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ 





நாமத்திலே ஸ்தோத்திரம்‌ செய்ய வேண்டும்‌ என்று கூறப்பட்டார்கள்‌, அவர்‌ 
மூலமே நாம்‌ தேவனை அணுகுகிறோம்‌ என்று அறிவோம்‌ (காண்க யோவான்‌ 
14:13; 1 தீமோத்தேயு 2:5; எபிரெயர்‌ 13:15) மேலும்‌ “ஒரே ஆவியினாலே 
பிதாவினிடத்தில்‌ சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருக்கிறோம்‌” (2:18). 
நமது ஸ்தோத்திரம்‌ பிதாவாகிய தேவனை நோக்கியதாக இருக்கும்படி 
வழிகாட்டப்பட்டது, அவரைக்‌ குறித்து யாக்கோபு குறிப்பிடுகையில்‌, “நன்மை 
யான எந்த ஈவும்‌ பூரணமான எந்த வரமும்‌ பரத்திலிருந்துண்டாகி, சோதிகளின்‌ 
பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது” என்றார்‌ (யாக்கோபு 1:17). 

வசனம்‌ 21. கிறிஸ்தவர்கள்‌ “ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருப்பதன்‌” 
மூன்றாவது சாட்சியம்‌ அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ &ழ்ப்படிந்திருத்தல்‌. இந்த 
அறிவுரை பவுலின்‌ நிருபத்தின்‌ ஒரு பகுதியின்‌ நிறைவைப்‌ பெறுகிறது, கூடவே 
இன்னொரு பகுதியின்‌ துவக்கத்தைக்‌ கொண்டுள்ளது. அப்போஸ்தலன்‌ 





280 


கீழ்ப்படிதலின்‌ கருத்தைப்‌ பயன்படுத்தி நிருபத்தின்‌ ஒரு நெடிய பகுதி 
யை அறிமுகப்படுத்தி குடும்பம்‌ மற்றும்‌ அடிமைத்தனத்தைக்‌ குறித்து 
விவாதிக்கிறார்‌, எபேசுவிலிருந்த கிறிஸ்தவர்கள்‌ ஐக்கியமாக வாழவேண்டும்‌ 
என்று பவுல்‌ விரும்பினார்‌. இகைச்‌ செய்வதற்கு அவர்கள்‌ தேவனுக்கு தங்களை 
ஒப்புக்கொடுத்து தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும்‌, பொறுமையைக்‌ 
காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, சகிப்புத்‌ தன்மையுடன்‌ ஒருவருக்கொருவர்‌ 





அன்பினால்‌ தாங்க வேண்டும்‌ (4:2, 3). கூடுதலாக, அவர்கள்‌ பரிசுத்த ஆவியை 
துக்கப்படுத்துவதை தவிர்க்கும்‌ படியாகவும்‌ அதை தவறாக நடத்தப்பட்ட 
வார்த்தைகளுக்கும்‌ செயல்களுக்கும்‌ காத்துக்‌ கொண்டு சபைக்கு இடையூறு 
வராதபடி தற்காக்க வேண்டும்‌ (4:25-92). அவர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கீழ்ப்படிதலே ஒற்றுமையான வாழ்விற்கு வழிவகுக்கும்‌. 

“கீழ்ப்படிதல்‌” (/பற௦(0550) தொகுப்பாக “ழ்‌” (402௦) “படிதல்‌” (10550).15 
78௦ என்பது ஒரு சிறப்பான கிரேக்க வார்த்தை, இராணுவ படைத்தளபதி 
யின்‌ கீழான சிப்பாய்களுக்கு அல்லது கப்பற்படைதலைமை மாலுமிக்கு 
கீழ்ப்படியும்‌ கப்பல்‌ சிப்பந்திகளை குறிக்கும்‌ சொல்லாக இந்த வசனப்பகுதி 
பேசுகிறது; ஒரு தனிப்பட்ட நபர்‌ மற்றொரு நபருக்கு கீழ்ப்படிந்திருத்தலை 
இது உள்ளடக்யெ சொல்‌. இந்த வசனத்தில்‌ வினைச்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
“ஒருவருக்கு தன்னைக்‌ கழ்ப்படுத்துகல்‌, கீழ்ப்படியும்படியாக.””* பவுலின்‌ 
பிற எழுத்துக்களில்‌, &ழ்ப்படிதலைக்‌ குறித்த கருத்து “குதி கூட்ட 
மக்கான்‌ எண்ணமாக பெண்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது 
(1 கொரிந்தியர்‌ 14:34; கொலோசெயர்‌ 3:18; 1 தீமோத்தேயு 2:11; இத்து 2:5), 
குழந்தைகள்‌ (1 தீமோத்தேயு 3:4), அடிமைகள்‌ (கத்து 2:9) - அல்லது ஆனுசை 
அமைப்ப்க்கு விசுவாசிகள்‌ கீழ்ப்படிந்திருத்தலை குறிப்பிடுகிறது (ரோமர்‌ 13:1, 
5; தீத்து 3:1)” (வலியுறுத்தல்‌ சேர்க்கப்பட்டது). 

தெய்வ பயத்தோடே என்பது கிறிஸ்துவைக்‌ கனப்படுத்தி 
மதிப்பளிப்பவர்கள்‌ மற்றவர்களையும்‌ கனப்படுத்தி மதிப்பு அளிப்பார்கள்‌ 
என்பதை ஆலோசனையாகச்‌ சொல்லுகிறது. NIV “கிறிஸ்துவுக்கு பயத்துடன்‌ 
கூடிய கனத்தைச்‌ செலுத்தும்படிக்கு ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்த 
ருங்கள்‌,” என்று சொல்லுகிறது, K]V “தெய்வபயத்கோடே” என்று பேசுகிறது. 
தாழ்மையான எண்ணத்தை வெளிப்படுத்தும்‌ பொருட்டு மற்றவர்களுடைய 
தேவையில்‌ நடத்துவது நமது சுயத்திற்காக கிறிஸ்துவின்‌ மாதிரியைப்‌ 
பின்பற்றுவகைக்‌ காட்டிலும்‌ அதிகமானது (காண்க பிலிப்பியர்‌ 2:3-8). 

5:21ல்‌ பவுல்‌ பொதுவான விதியை கொடுத்தபின்‌, புருஷா்களுக்கும்‌ 
மனைவிகளுக்கும்‌ குறிப்பு விதியைக்‌  கொடுக்றொர்‌. அதேபோல 
பெற்றோருக்கும்‌ பிள்ளைகளுக்கும்‌, எஜமானருக்கும்‌ வேலைக்காரருக்குமான 
கைக்கொள்ளும்‌ காரியங்களைக்‌ குறித்து 5:22-6:9 வசனங்களில்‌ குறிப்பிடுகிறார்‌. 





புருஷர்கள்‌ மற்றும்‌ மனைவிகள்‌ உறவுமுறையைக்‌ 
கனப்படுத்துதல்‌ (5:22-33) 


கொலோசெயர்‌ 3 ல்‌ சொன்னது போலவே எபேசியர்‌ 5ல்‌ பவுல்‌ 


சபைக்குள்‌ இருக்கிற புருஷார்களைக்‌ குறித்தும்‌ மனைவிகளைக்‌ குறித்தும்‌ 
பேசுகிறார்‌. இந்த போதனையை அவர்‌ மனைவிகளிடம்‌ ஆரம்பித்து 


281 


மனைவிகளிடமே முடிக்கிறார்‌, ஆகிலும்‌ அவர்‌ பேசினவைகளில்‌ பெரும்‌ 
பாலானவை புருஷர்களுக்கு பேசப்பட்டவை. இந்த வலியுறுத்தல்‌ 1 பேதுரு 
3:1-7ல்‌ தலை£ழ்‌ மாற்றத்துடன்‌ பேசப்பட்டது. 


மனைவிகளே: “கழ்ப்படிந்திருங்கள்‌” (5:22-24) 


மனைவிகளே கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிறெது போல, உங்கள்‌ சொந்த 
புருஷருக்குங்‌ க&ீழ்ப்படியுங்கள்‌. “கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்கிறது 
போல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ தலையாயிருக்கிறான்‌; அவரே 
சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கறார்‌. 2£ ஆகையால்‌ சபையானது கிறிஸ்துவுக்குக்‌ 
கீழ்ப்படிறெது போல மனைவிகளும்‌ தங்கள்‌ சொந்தப்‌ புருஷர்களுக்கு எந்தக்‌ 
காரியத்திலேயும்‌ 8ழ்ப்படித்திருக்க வேண்டும்‌. 


வசனம்‌ 22. மனைவிகள்‌ (தங்கள்‌) சொந்த புருஷர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்க போதிக்கப்பட்டனா்‌. ஒற்றை வினைச்சொல்‌ hயறotass௦ 
வசனம்‌ 21ல்‌ பகிர்ந்து பேசப்படுகிறது, இந்த வசனத்தில்‌ கிறிஸ்தவர்களின்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிதலைச்‌ சொல்லி, வசனம்‌ 22ல்‌ மனைவிகள்‌ தங்கள்‌ 
புருஷரா்களுக்கு கீழ்ப்படிதலைப்பற்றி பேசப்படுகிறது. “கழ்ப்படிந்திருங்கள்‌” 
என்று சொல்லப்படுவது வசனம்‌ 22ல்‌ பெரும்பாலான வேதாகமங்களில்‌ வலதுபுற 
சாய்வு எழுத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ளது, அதன்‌ குறிப்பு இந்த வினைச்‌ சொல்‌ 
மூலபிரதியில்‌ இல்லை ஆனால்‌ அந்த கருத்தைக்‌ குறிப்பிட்டு காட்டும்படிக்கு 
மொழிபெயர்ப்பாளர்களால்‌ நுழைக்கப்பட்டது என்பகே. நேரடிப்‌ பொருளில்‌, 
பவுல்‌ சொன்னார்‌, “ஒருவருக்கொருவர்‌ கீழ்ப்படிந்திருங்கள்‌ ... மனைவிகளே 
உங்கள்‌ சொந்த புருஷருக்கும்‌.” பின்பு, வசனம்‌ 24ல்‌, மனைவிகள்‌ தங்கள்‌ 
புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ என்பதை பவுல்‌ தெளிவாகக்‌ 
குறிப்பிட்டார்‌. 

மனைவிகளுக்குக்‌ கொடுக்கப்பட்ட கட்டளை தங்கள்‌ புருஷர்களுக்கு 
கீழ்ப்படிந்திருத்தலையும்‌ உட்படுத்தியது காண்க 1 பேதுரு 3:1, ௨. 
அதேபோல அவர்களுக்குரிய மரியாதையைக்‌ கொடுக்க வேண்டும்‌ 
(எபேசியர்‌ 5:83). மனைவி தன்‌ புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பதற்கான 
முன்மாதிரி கிறிஸ்துவுக்கு சபையின்‌ முன்மாதிரியைப்‌ போன்றது (5:24). முதல்‌ 
நூற்றாண்டு எபேசியர்களின்‌ கலாச்சாரத்தில்‌ பவுலின்‌ உபதேசம்‌ புரிந்து 
கொள்ளப்பட்ட திலிருந்து அவருடைய முடிவுரை பலப்பட்டிருக்க வேண்டும்‌. 
பொதுவாகக்‌ கூறும்‌ போது, புருஷர்களும்‌ மனைவிகளும்‌ ஒருவருக்கொருவர்‌ 
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌; ஆனால்‌ குறிப்பான பொருளில்‌, மனைவிகள்‌ 
தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ “கீழ்ப்படிந்திருக்க” வேண்டும்‌. 

கர்த்தருக்கு கீழ்ப்படிறெது போல என்பது “இயேசுவுக்கு கழ்ப்படிறெ 
இதே போல, இதே விதத்தில்‌” (165) மனைவிகள்‌ தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்க வேண்டியவர்கள்‌. தங்கள்‌ புருஷர்களுக்கு கீழ்ப்படிவதினால்‌, 
மனைவிகள்‌ கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலுள்ளவர்களாவார்கள்‌. இதே கருத்து 
கொலோசெயர்‌ 3:18ல்‌ முன்‌ வைக்கப்படுகிறது, அங்கே பவுல்‌, “மனைவிகளே, 
கர்த்தருக்கேற்கும்படி, உங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ கழ்ப்படியுங்கள்‌” என்று 
எழுதினார்‌. 


282 


மனைவிகள்‌ புருஷர்களுக்கு கீழ்ப்படிதல்‌ என்பது (புருஷர்கள்‌ மனைவியை 
விட மதிப்புடையவர்கள்‌ என்ற) தகுதி அடிப்படையில்‌ அல்ல அல்லது 
தேவனுடைய பார்வையில்‌ ஒருவருக்கொருவர்‌ சமமாக ஈடுகொடுக்தலிலும்‌ 
சம்பந்தப்பட்டதல்ல (புருஷர்களும்‌ ஸ்திரீகளும்‌ தேவனுக்கு முன்பாக சம 
ஸ்தானத்தையுடைவர்கள்‌; கலாத்தியர்‌ 3:28). மாறாக, கீழ்ப்படிதல்‌ என்பது 
தேவன்‌ கொடுத்த வேறுபட்ட கடமைகள்‌ புருஷர்களுக்கும்‌ ஸ்திரீகளுக்கும்‌ 
எல்லா வகையிலும்‌ ஏற்புடையதாக கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. மனைவிகள்‌ 
தங்கள்‌ புருஷர்களுக்கும்‌ கிறிஸ்துவுக்கும்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. 

வசனம்‌ 238. அடுத்ததாக, மனைவிகள்‌ தங்கள்‌ புருஷார்களுக்கு 
கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய காரணத்தை பவுல்‌ விளக்கப்படுத்துறொர்‌, 
(இருக்கிற) “படியால்‌” என்பது “இணைக்கும்‌ சொல்‌” ௦! லிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது. அது ஆங்கில வார்த்தையான ““0௦080980.” “ஆகையால்‌” 
என்பதுடன்‌ தொடர்புடையது.” “திறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்றெது 
போல, புருஷனும்‌ மனைவிக்குத்‌ தலையாயிருக்கறொன்‌.” இங்கே அவர்‌ 
புருஷார்களுக்கும்‌ மனைவிகளுக்கும்‌. கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்கும்‌ உள்ள 
இருபொருள்‌ ஒற்றுமையில்‌ எழுதுகிறார்‌. சபை கிறிஸ்துவின்‌ மணவாட்டி. 
குடும்பத்தில்‌ புருஷனுக்குரிய கடமை சபையில்‌ கிறிஸ்துவுக்குரிய கடமை 
யைப்‌ போன்றது. இந்தக்‌ கடமை “தலை” என்பதாக விவரிக்கப்பட்டுள்ளது, 
kl, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இதன்‌ பொருள்‌ “தலைவர்‌ அல்லது 
ஆளுபவர்‌. 20 இதற்கு முன்பு பவுல்‌ இந்த வார்த்தையை இறிஸ்து சபைக்குத்‌ 
குலையாயிருக்கிறார்‌ என்று சொல்லப்‌ பயன்படுத்தி, “சபையாகிய சரீரத்திற்குத்‌ 
குலையாயிருக்கிறார்‌” என்றார்‌ (1:23). கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தை மனதில்‌ 
கொண்டு, அவர்‌ அவரை குலைவராகவும்‌ ஆளுபவராகவும்‌ பேசியிருக்க 
வேண்டும்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை (காண்க மத்தேயு 28:18). அதேபோல, 
புருஷர்கள்‌ அதிகாரமிக்கவார்களாக தலைமையுடன்‌ ஆளுகிறவர்களாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. தேவனுடைய குடும்பத்திற்கான முன்மாதிரி அமைப்பு 
அவருடைய சபைக்கும்‌ முன்மாதிரித்‌ திட்டத்தைக்‌ கொண்டது. இந்த 








அதிகாரத்தை மனதில்‌ வைத்துக்‌ கொண்டு அடக்குமுறையைக்‌ கையாளக்கூடிய 





நோக்கத்தில்‌ பார்க்கக்‌ கூடாது, மாறாக வழிநடத்தக்‌ கூடியவர்களாயிருக்க 
வேண்டும்‌. இந்த உண்மை புருஷர்களுக்கு பவுல்‌ கொடுக்கும்‌ உபதேசங்கள்‌ 
கொண்ட பின்வரும்‌ வசனங்களில்‌ காணப்படுகின்றன. 

அவரே சரீரத்திற்கும்‌ இரட்சகராயிருக்கிறார்‌ என்பது, கிறிஸ்துவைக்‌ 
குறிக்கிறது. புருஷர்கள்‌ தங்களுடைய மனைவிகளுக்கு இரட்சகர்கள்‌ 
என்ற அர்த்தத்தில்‌ பவுல்‌ சொல்லவில்லை, கிறிஸ்துவினிடத்தில்‌ அவர்களை 
வழி நடத்துகிறவா்கள்‌ என்று மட்டும்‌ குறிப்பிட்டார்‌. கிறிஸ்து சபைக்குத்‌ 
குலையாயிருக்கிறார்‌ என்பதற்கான விளக்கத்தைக்‌ கொடுப்பதற்காக, அவர்‌ 
இந்த வார்த்தைகளை சேர்த்துப்‌ பேசினார்‌. 

எபேசியர்கள்‌ ஒரு காலத்தில்‌ இரட்சிக்கப்படாத நிலையில்‌ வாழ்ந்தார்கள்‌ 





(2:1-3). தங்களுடைய பாவத்தினால்‌ அவர்கள்‌ தேவனிடத்திலிருந்து 
பிரிக்கப்பட்டிருந்தனர்‌. கிறிஸ்துவின்‌ ஒப்புரவாக்குதலின்‌ ஊழியத்தின்‌ 
மூலம்‌ கிருபையாக தேவன்‌ அவர்களை இரட்சிப்பிற்கான கிரியை செய்தார்‌ 
(2:4-22). கிறிஸ்துவுக்குள்‌ அவர்கள்‌ “ஒரே சரீரத்திற்குள்‌” தேவனிடத்தில்‌ 
ஒப்புரவாக்கப்பட்டனர்‌ (2:16), அது அவருடைய சபை (1:22, 23). ஆகையால்‌, 


283 


அவர்கள்‌ ஒப்புரவாக்கப்பட்ட மற்றும்‌ இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின்‌ 
சரீரமாயினர்‌. இந்த அர்த்தத்தில்‌ தான்‌ கிறிஸ்து “சரீரத்திற்கு இரட்சகர்‌” 
என்று பவுல்‌ பேசினார்‌. எஸ்டின்‌ என்ற வினைச்‌ சொல்‌, “இருத்தல்‌,” என்று 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அது தற்காலத்தில்‌ ஏதோ ஒன்று நிகழ்ந்து 
கொண்டுள்ளது என்பதை சுட்டிக்‌ காட்டும்‌ சொல்‌. இது சபை நித்தியத்துக்கும்‌ 
கிறிஸ்துவால்‌ இரட்சிக்கப்பட்டிருக்கும்‌ என்பதோடும்‌, இப்பொழுது 
இரட்சிக்கப்பட்டிருப்பவர்களைக்‌ கொண்டு அமைவு பெற்றுள்ளதையும்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறது. 

வசனம்‌ 24. பவுல்‌ மறுபடியும்‌ தனது இருபொருள்‌ கொண்ட ஓப்புமைக்குத்‌ 
திரும்புறொர்‌. விளக்கவுரையாளர்களில்‌ ஒருவர்‌ பின்வருமாறு எழுதினார்‌, 








ஒருவர்‌ சபை கிறிஸ்துவுக்குக்‌ கழ்ப்படிந்திருப்பது பற்றி என்ன 
சம்பந்தப்பட்டிருக்றெது என்பது பற்றி எழுத்தாளர்‌ என்ன நினைக்கிறார்‌ 
என்று கேட்டால்‌ அவர்‌ நிருபத்தின்‌ எஞ்சிய பகுதியில்‌ சபையின்‌ உறவுமுறை 
கிறிஸ்துவுடன்‌ கொண்டி ருக்கிறவகையைப்‌ பற்றி விளக்கமளித்திருப்பதில்‌ 
ஒரு பதிலைத்‌ கேடமுடியும்‌. சபைக்கு கிறிஸ்துவை அதன்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
மேலான தலையாகக்கொடுக்கப்பட்டிருப்பதே தேவனுடைய ஈவு 
(1:22). 2:20, 21ல்‌ சொல்லப்பட்ட உருவகமொழியில்‌ சபை கிறிஸ்துவை 
குனது அமைப்பிற்கான (மூலைக்‌) கல்லாகக்‌ காணுகிறது மேலும்‌ அவரே 
எல்லாவற்றையும்‌ இசைவான இணைப்பாக பிடித்துக்கொண்டுள்ளார்‌. 
அது தொடர்ச்சியாக அவருடைய பிரசன்னத்திற்குத்‌ இறந்திருக்கிறது (3:17) 
மேலும்‌ அவருடைய சுழ்ந்து கொள்ளும்‌ அன்பை அறிந்து கொள்ளுகிறது 
(3:19). சபை அவருடைய ஈவாகிய கிருபையைப்‌ பெற்றுக்‌ கொள்கிறது 





(4:7) மற்றும்‌ அது கட்டப்பட ஏதுவான ஊழியர்களையும்‌ ஈவாக பெற்றுக்‌ 
கொள்கிறது (4:11, 12). அது தனது தலையைப்பார்த்து வளர்கிறது 
மேலும்‌ அப்படிப்பட்ட வளர்ச்சிக்குத்‌ தேவையான எல்லாவற்றையும்‌ 
அவரிடமிருந்து பெற்றுக்‌ கொள்கிறது (4:15, 16), அவற்றில்‌ அவரைக்‌ 
குறித்த போதனைகளையும்‌ (4:20, 21) பெற்றுக்கொள்கிறது. சபை 
கிறிஸ்துவின்‌ அன்பைப்‌ பின்பற்றுகிறது (5:2) மேலும்‌ அவரைப்‌ 
பிரியப்படுத்துவது இன்னது என்பதை அறிய முயற்சிக்கிறது (5:10) மேலும்‌ 
அவருடைய சித்தத்தையும்‌ அறிந்து கொள்ள முற்படுகிறது (5:17). அது 
அவருக்கு துதிப்பாடல்களைப்‌ பாடுகிறது (5:19) அவருக்குப்பயப்படுறெ 
பயத்துடன்‌ வாழுகிறது (5:21). எனவே, சபை தன்‌ இரண்டாம்‌ 
நிலையில்‌, தனது தலையை நோக்கிப்பார்த்து அவருடைய பயனளிக்கும்‌ 





சட்டங்களை எதிர்பார்த்து, அவருடைய சட்டவிதிமுறைகளின்படி 
வாழ்ந்து, அவருடைய பிரசன்னத்தையும்‌ அன்பையும்‌ அனுபவித்து, 
வளருவதற்கேதுவான வரங்களை அவரிடத்தில்‌ பெறும்போது, 
அவருக்கு நன்றிகளையும்‌ பயத்தையும்‌ கொண்டவர்களால்‌ அவருக்கு 
பதில்கிரியை செய்கிறது. இப்படிப்பட்ட எண்ணமே ஒரு மனைவி தனது 
புருஷனிடத்துள்ள உறவுமுறையை விருத்தி செய்து கொள்ளும்படி 
ஊக்கமளிக்கப்படுகறொள்‌..! 


மனைவிகள்‌ எந்தக்‌ காரியத்திலேயும்‌ தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ 


284 


கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌, என்று பவுல்‌ சொன்னார்‌, அது சபை 
கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிகிறது போல கீழ்ப்படிய வேண்டும்‌. அவர்‌ எவ்வித 
விதி விலக்கோ அல்லது இடமோ மனைவியின்‌ கீழ்ப்படிதலுக்கு எவ்வித 
வரையறையுமோ வைக்க வில்லை, புருஷர்கள்‌ ஒருவேளை கிறிஸ்துவுக்குக்‌ 
கீழ்ப்படிறெ விஷயத்தில்‌ முரணாய்‌ எதையாகிலும்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ 
கேட்டால்‌ மட்டுமே வரையறையுண்டு. மாறாக, அவர்‌ உண்மையாய்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌ புருஷர்கள்‌, கிறிஸ்துவுக்கு மாதிரியாகத்‌ தங்கள்‌ குணாதிசயங்களை 
அமைத்துக்கொண்டு, கறிஸ்துவுக்குப்‌ பிரியமானவைகளை மட்டும்‌ தங்கள்‌ 
மனைவிகளிடத்தில்‌ கேட்பார்கள்‌, அது பிரயோஜனமுடையவைகளாயிருக்கும்‌. 
மனிதக்‌ குறைபாடுகளினால்‌ உடைந்து போகும்‌ உறவுமுறைகளால்‌, இந்த 
அருமையை ஒருபோதும்‌ அடைய முடியாது. ஆகிலும்‌, நிர்ணயிக்கப்பட்ட 
இலக்கு மனைவிகளுக்கும்‌ புருஷர்களுக்கும்‌ உரியது அவர்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ பொறுப்பேற்று அன்பினாலேயும்‌ சுயநலமற்ற முறையிலும்‌ 
அடைய வேண்டும்‌. பின்வரும்‌ வசனங்கள்‌ இந்த இலக்கை அடைய 
உதவுகின்றன. 


புருஷார்களே: “அன்புகூருங்கள்‌” (5:25-33) 


*புருஷர்களே உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌; அப்படியே 
கிறிஸ்துவும்‌ சபையிலே அன்புகூர்ந்து. “தாம்‌ அதைத்‌ திருவசனத்தைக்‌ 
கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்து, பரிசுத்தமாக்குகிறதற்கும்‌, 
27கறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ 
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதைத்‌ தமக்கு முன்‌ நிறுத்திக்‌ 
கொள்வதற்கும்‌ தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார்‌. 2£அப்படியே, 
புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளைத்‌ தங்கள்‌ சொந்த சரீரங்களாகப்‌ பாவித்து, 
அவர்களில்‌ அன்புகூர வேண்டும்‌; தன்‌ மனைவியில்‌ அன்புகூருகிறவன்‌ 
குன்னில்தான்‌ அன்புகூருகிறான்‌. “தன்‌ சொந்த மாம்சத்தைப்‌ பகைத்தவன்‌ 
ஒருவனுமில்லையே; கர்த்தர்‌ சபையைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுகிறது போல 
ஒவ்வொருவனும்‌ தன்‌ மாம்சத்தைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுகிறான்‌. “நாம்‌ 
அவருடைய சரீரத்தின்‌ அவயவங்களாயும்‌, அவருடைய மாம்சத்திற்கும்‌ 
அவருடைய எலும்புகளுக்கும்‌ உரியவர்களாயும்‌ இருக்கிறோம்‌. 21இதனிமித்தம்‌ 
மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ விட்டு, தன்‌ மனைவியுடன்‌ 
இசைந்து, இருவரும்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌. 22இந்த இரகசியம்‌ 
பெரியது; நான்‌ கிறிஸ்துவைப்பற்றியும்‌ சபையைப்‌ பற்றியும்‌ சொல்லுகிறேன்‌. 
எப்படியும்‌ உங்களிலும்‌ அவனவன்‌ தன்னிடத்தில்‌ அன்புகூருவதுபோல, தன்‌ 
மனைவியினிடத்திலும்‌ அன்புகூரக்கடவன்‌; மனைவியும்‌ புருஷனிடத்தில்‌ 


பயபக்தியாயிருக்கக்கடவள்‌. 


வசனம்‌ 25. தன்‌ கவனத்தை மனைவிகளிடமிருந்து புருஷர்களிடம்‌ 
திருப்பி பவுல்‌ “புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌,” என்று 
எழுதினார்‌. மனைவிகள்‌ தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்ற 
கட்டளைக்கு ஈடாக புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளுக்கு செய்ய வேண்டிய 
கடமைகளை வசனம்‌ 25 லிருந்து 32 வரைக்கும்‌ பேசுகிறது. இப்பிரிவு 


285 


இரண்டு பகுதிகளாகப்‌ பிரிந்திருக்கிறது. முதல்‌ பகுதியில்‌ புருஷர்கள்‌ தங்கள்‌ 
மனைவிகளில்‌ அன்புகூரும்படி சொல்லப்பட்டது. இதை எப்படி செய்ய 
வேண்டும்‌ என்பதை பவுல்‌ கிறிஸ்து சபையில்‌ அன்புகூருவதை ஒப்பிட்டுக்‌ 
காட்டுகிறார்‌ (5:25-27). இரண்டாம்‌ பாகம்‌ புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகள்‌ 
மீது காட்டும்‌ அன்பைக்‌ குறித்துப்‌ பேசப்படுகிறது. இங்கே, பவுல்‌ கிறிஸ்து 
சபையைப்‌ பராமரிப்பது போல, புருஷர்கள்‌ தங்களைத்‌ தாங்களே நடத்திக்‌ 





கொள்வது போல தங்கள்‌ மனைவிகளை நடத்த வேண்டும்‌ என்று சுட்டிக்‌ 
காட்டினார்‌ (5:28-32). 

இந்த நிருபத்தில்‌ அன்பு என்பது ஒரு புதிய கருத்தல்ல. பவுல்‌ இதற்கு முன்பு 
தேவனுடைய அன்பைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌ (2:4). அதே போல கிறிஸ்துவின்‌ 
அன்பைக்‌ குறித்தும்‌ பேசினார்‌ (3:19; 5:22). பின்னர்‌, மீண்டும்‌ எபேசியர்களின்‌ 
அன்பையும்‌ அதே போல தேவனுடைய மற்றும்‌ கிறிஸ்துவினுடைய அன்பையும்‌ 
குறித்து மீண்டும்‌ பேசினார்‌ (6:23, 24). இப்பொழுது ஆராய்ந்து கொண்டுள்ள 
வசனப்பகுதியில்‌ பவுல்‌ புருஷர்கள்‌ மனைவிகளிடத்தில்‌ காட்டுகிற அன்பு 
கிறிஸ்து சபையினிடத்தில்‌ காட்டுகிற அன்பை ஒப்பிட்டுக்‌ குறிப்பிடுகிறது. 

“புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூருங்கள்‌” எனும்‌ 
முக்கியமான கருத்து தவறாக காதல்‌ சம்பந்தப்பட்ட அன்பு அல்லது உணர்ச்சி 
வசப்படும்‌ அன்பு என புரிந்து கொள்ளப்படக்‌ கூடும்‌. ஆகிலும்‌, பவுல்‌ இந்தப்‌ 
பகுதி முழுவதும்‌ தன்‌ மனதில்‌ கொண்டிருந்த வகை (ஓம்‌, “அன்பு, நல்‌ 
லெண்ணம்‌”) அன்பை விளக்கப்படுத்தினார்‌ (காண்க 5:1, 2). புருஷர்கள்‌ 
தங்களுடைய மனைவிகளிடத்தில்‌ கொண்டிருக்க வேண்டிய அன்பு, 
அவர்களுக்கு நலமானதை நாடுவதன்‌ விளைவாயிருக்கிறது. அது புண்படுத்த 
அல்ல, உதவி செய்ய, இடிப்பதற்கல்ல கட்டுவதற்காக, உற்சாகத்தைக்‌ குறைக்க 
அல்ல ஊக்கமளிக்க ஒரு தீர்மானமாக இருக்கிறது. 

புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளிடத்தில்‌ காட்ட வேண்டிய அன்பு 








கிறிஸ்து சபைக்குக்‌ காட்டக்‌ கூடிய அன்பின்‌ மாதிரியைக்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌: கிறிஸ்துவும்‌ சபையில்‌ அன்புகூர்ந்து, தம்மைத்தாமே 
அதற்காக ஒப்புக்கொடுத்தார்‌. புருஷனின்‌ அன்பு அது ஒரு தீர்மானமாக 
இருப்பது மட்டுமின்றி தன்னையே தியாகம்‌ பண்ணுவதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌. உலகத்தின்‌ பாவத்திற்காக கிறிஸ்து தம்மை சிலுவையிலே 
ஒப்புக்கொடுத்தபோது, தமது சுய இரத்தத்தினாலே அவர்‌ சபையை 
கிரயத்துக்கு வாங்கினார்‌ (நடபடிகள்‌ 20:28 - ஐக்‌ காண்க). அவர்‌ பலியாகி 
மரித்த காட்சிதான்‌ உலகம்‌ இதுவரை கண்டிராத மாபெரும்‌ கீழ்ப்படிதலின்‌ 
செய்கையாக இருக்கிறது. சபையை ஸ்தாபிதம்‌ பண்ணவும்‌, அதன்‌ 
வளர்ச்சிக்காக போவஷிக்கவும்‌, கடைசியில்‌ அதை பரலோகத்தில்‌ சேர்க்கவும்‌, 
இயேசு “தம்மைத்தாமே அதற்காக ஓப்புக்கொடுத்தார்‌.” இந்த ஒருமைப்‌ 
பொருள்‌ ஒப்புமை சபை கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகவும்‌, தமது 
மணவாட்டியின்‌ நலனுக்காக கிறிஸ்து தியாகம்‌ பண்ணாதது எதுவுமில்லை 
என்பதையும்‌ கோடிட்டுக்‌ காட்டுகிறது. அதேபோல, புருஷர்கள்‌ தங்களைத்‌ 
தாங்களே தங்கள்‌ மனைவிகளுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டியவர்கள்‌. 
புருஷர்களுக்கும்‌ மனைவிகளுக்குமிடையான பரஸ்பர மதிப்பு தேவன்‌ 
குடும்பத்திற்கு கொண்டுள்ள திட்டத்தை நிறைவேற்றத்‌ தக்க ஒற்றுமையான 
உறவுமுறையை கட்டியெழுப்ப உதவுகிறது. விவாகத்தைக்‌ குறித்த பவுலின்‌ 


286 


கனவு, மனைவிகள்‌ “முழுமையான க&ீழ்ப்படிகலுக்கு முழுமையான அன்பை” 


தங்களுடைய புருஷர்களிடத்திலிருந்து பெற்றுக்‌ கொள்வது. Kenneth 5. Wuest 
வசனம்‌ 25 க்கு குறிப்பிடத்தக்க ஒரு குறிப்பை சேர்த்தார்‌: 


புருஷன்‌ மூன்று வேறுபட்ட வகையிலான அன்பைத்‌ தன்‌ 
மனைவியினிடத்தில்‌ கொண்டிருக்கிறான்‌, உணர்ச்சி வசப்படும்‌ அன்பு 
(6704), திருப்தியையும்‌ மனநிறைவையும்‌ தருகிற அன்பு ($/87:20), 
பாசமிகுந்த அல்லது நேசமிகுந்த அன்பு (///80). இவையனைத்தையும்‌ 
2௭0௭௦ அன்புடன்‌ முற்றிலும்‌ உள்ளடங்கிய ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட 
புருஷனின்‌ குணாதிசயம்‌ பரிசுத்தமும்‌ பரலோகமாக்கப்பட்டதுமாகும்‌.”” 


வசனம்‌ 26. வசனங்கள்‌ 26, 27ல்‌, பவுல்‌ அடுத்ததாக கிறிஸ்து சபைக்காக 
தம்மையே பலியாக்கின அன்புக்கான மூன்று காரணங்களை விளக்கமளித்தார்‌. 
ஒவ்வொரு காரணமும்‌ “அதினால்‌,” என்று பொருள்‌ கொடுக்கும்‌ /114, என்பதில்‌ 
தொடங்குகிறது. 

முதலாவதாக, கிறிஸ்து தம்மைத்‌ தாமே சபைக்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌ 
அதினால்‌ தாம்‌ அதைத்‌ திரு வசனத்தைக்‌ கொண்டு தண்ணீர்‌ முழுக்னொலே 
சுத்திகரித்து, பரிசுத்தமாக்கினார்‌. “பரிசுத்தமாக்குதல்‌” (ஒரு வினைச்‌ சொல்லாக 
[hagios, “பரிசுத்தம்‌”]) அதன்‌ பொருள்‌ “பரிசுத்தமான பயன்பாட்டிற்காக பிரித்து 
வைத்தல்‌.?24 இந்த வார்த்தை முரண்பாடாக மற்றொரு கிரேக்க 
வார்த்தையான, ௦01௦௦, இந்த வசனப்‌ பகுதியில்‌ பயன்படுத்தாவிட்டாலும்‌ 
அதன்‌ பொருள்‌, “தட்டுப்பட்ட, அசுத்தமான, மாசுபடிந்த” என்பன.” 
பரிசுத்தமாக்கப்பட ஒருவர்‌, அசுத்தமானவைகளிலிருந்து - அது உலகம்‌ 
- தன்னை தனிப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. அதாவது, தேவனுடைய 
பரிசுத்த நோக்கத்திற்காக பிரித்து வைக்கப்பட்ட வேண்டும்‌. சபை 
என்பது கிறிஸ்துவின்‌ இரத்தத்தால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள ஜனங்களின்‌ 
ஆத்துமாக்களே (1 பேதுரு 1:22), மற்றும்‌ அவர்கள்‌ “அந்தகாரத்தினின்று 
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு (அவர்கள்‌) வரவழைத்தார்‌ 

(அவர்கள்‌) அவருக்குச்‌ சொந்தமான ஜனம்‌” (1 பேதுரு 2:9). சபை 
உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்களின்‌ கூட்டமும்‌ தேவனுடைய 
பரிசுத்த நோக்கத்திற்கென பிரித்தெடுத்த கூட்டமுமாகும்‌. தேவனுடைய 
ஜனங்களின்‌ பரிசுத்தம்‌ அடிக்கடி இந்த நிருபத்தில்‌ வலியுறுத்தப்படுகிறது. பவுல்‌ 
கிறிஸ்தவர்களை “பரிசுத்தவான்கள்‌” “சுத்தமுள்ளவர்கள்‌” என்று பேசினார்‌ 
(காண்க 1:1, 4, 15, 18; 2:19; 3:18; 4:12; 5:3). “பரிசுத்தவான்கள்‌” என்பது /haஓ05. 
எனும்‌ கிரேக்கப்‌ பதத்தின்‌ மொழிபெயர்ப்பு. (காண்க “மேலும்‌ கற்க: சபை 
சுத்திகரிப்பு [5:26]" பற்றி) இப்புத்தகத்தின்‌ பின்பகுதியில்‌ பார்க்கவும்‌. 

“திருவசனத்தைக்‌ கொண்டு” என்பது 81 ரகப்‌ என்பதிலிருந்து 
மொழிபெயர்க்கப்பட்டது, நேரடிப்‌ பொருளில்‌, “இருவசனத்தால்‌” என்பது 
(“திருவசனத்தை மட்டும்‌ கொண்டு” என்று பொருள்படும்‌ “11௦” எனும்‌ 
வார்த்தை மொழிபெயர்ப்பாளர்களால்‌ சேர்க்கப்பட்டது.) சபையின்‌ சுத்தகரிப்பு 
என்பது ஞானஸ்நான கண்ணீரால்‌ “வசனத்தைக்‌ கொண்டு” நடைபெறுகிறது. 
“வசனம்‌” என்பது சுவிசேஷ வசனத்தைக்‌ குறிப்பதாயிருக்கலாம்‌, அது 
பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று சுத்திகரிக்கப்பட 
சுட்டிக்காட்டப்பட்டது. இது ஒரு வேளை ஞானஸ்நானத்தின்‌ போது 





287 


பேசப்பட்ட வார்த்தைகளை, நினைவுக்குக்‌ கொண்டுவருகிறது. உதாரணமாக, 
“கிறிஸ்துவின்‌ அதிகாரத்தின்‌ பேரில்‌ பாவமன்னிப்பிற்கென்று நீங்கள்‌ பரிசுத்த 
ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறத்தக்கதாக உங்களை பிதா, குமாரன்‌, பரிசுத்த 
ஆவியின்‌ நாமத்திலே ஞானஸ்நானப்படுத்துகிறேன்‌,” என்ற வாக்கியத்தை 
நினைப்பூட்டுதலாகச்‌ சொல்லப்பட்டிருக்கலாம்‌ (காண்க மத்தேயு 28:18, 
19; நடபடிகள்‌ 2:38). மேலும்‌ அது ஞானஸ்நானத்தோடு சம்பந்தப்பட்ட 
வார்த்தைகளான இரட்சிப்பின்‌ வாக்குத்தத்தத்தை குறிப்பிடுவதாகவும்‌ 
இருக்கலாம்‌ (மாற்கு 16:16). 6:17ல்‌, “வசனம்‌” (வார்த்தை) என்பது 
பிரசங்கிக்கப்பட வேண்டிய “தேவனுடைய வசனத்தையும்‌” “ஆவியின்‌ 
பட்டயத்தையும்‌” ஒரு வேளை குறிப்பிடுவதாக இருக்கலாம்‌ (காண்க ரோமர்‌ 
10:8, 17; எபிரெயர்‌ 6:5; 1 பேதுரு 1:25). சுத்திகரிக்கவும்‌ பரிசுத்தப்படுத்தவும்‌ 
போதிய வல்லமை அவருடைய வசனத்தில்‌ இருக்கிறது (காண்க யோவான்‌ 
15:3; 17:17), எனவே சபையின்‌ பரிசுத்தமாக்கப்படுதல்‌ வசனத்தோடு 
தண்ணீர்‌ முழுக்கை கொடுத்த போது கிறிஸ்து அதை சுத்திகரித்த நேரத்தில்‌ 
நிகழ்ந்திருக்கும்‌. தண்ணீர்‌ முழுக்கும்‌ வசனமும்‌ இதிலே உட்படுத்தப்பட்டது. 
வசனம்‌ 27. Hiரய என்ற வார்த்தையின்‌ இரண்டாவது பயன்பாடு 
மற்றும்‌ இரண்டாவது நோக்கம்‌ கிறிஸ்து தம்மை சபைக்கு ஒப்புக்கொடுத்த 
காரியம்‌ வசனம்‌ 27 ல்‌ காணப்படுறெது: கறைதிரை முதலானவைகள்‌ 





ஒன்றும்‌ இல்லாமல்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள 
சபையாக அதைத்‌ தமக்கு முன்‌ நிறுத்திக்‌ கொள்வதற்கும்‌ தம்மைத்தாமே 
அதற்காக ஒப்புக்கொடுத்தார்‌. சபை தமக்கு முன்பாக பரிசுத்தமான 
மணவாட்டியாய்‌ இருக்கும்படி கிறிஸ்து தம்மைத்‌ தாமே ஒப்புக்‌ கொடுத்தார்‌. 
2 கொரிந்தியர்‌ 11:2ல்‌, பவுல்‌ மணவாட்டியின்‌ தகப்பனாக தன்னைக்‌ 
குறித்து பேசினார்‌ அல்லது மணவாளனின்‌ தோழனாக கொரிந்து சபையை 
கிறிஸ்துவுக்கு பரிசுத்தமான (கற்புள்ள) கன்னிகையாக ஒப்புக்கொடுத்தலைக்‌ 
குறித்துப்‌ பேசினார்‌. ஆயினும்‌, எபேசியர்‌ வசனப்‌ பகுதியில்‌, கிறிஸ்து 
சபையை தமக்கு முன்‌ “மகிமையுள்ள மணவாட்டியாக” நிறுத்திக்‌ கொள்ள 
தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌ என்று சொல்லப்பட்டுள்ளது. 





“மகிமை” என்பது ௪௦௦X௦05 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இந்தப்‌ பதம்‌ 
இந்த நிருபத்தின்‌ பிற இடங்களில்‌ சபைக்குப்‌ பயன்படுத்தின ஒரு குறிப்பு, 
இது “மிகச்‌ சிறப்பான” எனும்‌ கருத்தைக்‌ கொண்டு வருவது.” சபைக்கு 
ஒரு மகிமையுள்ள சுதந்தரம்‌ இருக்கிறது (1:18) மேலும்‌ சபை தேவனுக்கு 
மகிமையைச்‌ சேர்க்கிறது (3:21). வசனம்‌ 27ல்‌, “மகிமை” என்பது சபைக்கு 
கிறிஸ்துவின்‌ தூய்மையான மணவாட்டி, அவள்‌ “ஒழுக்கம்‌ எனும்‌ 
பரிபூரணப்பட்ட” வஸ்திரத்தை ஆடையாகத்‌ தரித்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌ 
என்ற விளக்கமும்‌ சேர்க்கப்பட்டது.” 

“தறைதிரை முதலானவைகள்‌ ஒன்றுமில்லாமல்‌,” என்பது இதற்கு முந்தின 
சொற்றொடரில்‌ “மகிமைக்கு” முரணாகப்‌ பயன்படுத்தப்பட்டது, அதாவது 





கிறிஸ்துவின்‌ மணவாட்டி ஒழுங்கன குற்றமற்றவளாக, கறைபடாதவளாக, 
அல்லது பமுதற்றவளாக இருக்கிறாள்‌ என்பதை வலியுறுத்துகிறது. 
பழங்காலத்திருமணச்சடங்குகளின்படி, மணவாளன்‌ மணவாட்டியின்‌ 
வீட்டிற்கு வருகை தருவான்‌, வரதட்சணையைக்‌ கொடுத்து விட்டு, தன்‌ 
வீட்டிற்குத்‌ திரும்புவான்‌, அப்பொழுது அவனுடைய எண்ணத்தில்‌ தனது 


288 


தூய்மையான மணவாட்டியை மீண்டும்‌ வந்து மணமுடிக்க வேண்டும்‌ 
என்பதாக இருக்கும்‌. அதே போல, கிறிஸ்து வந்தார்‌ “தம்மைத்தாமே” 
வரதட்சணையாக அதற்காக “ஒப்புக்கொடுத்து,” (5:25) பரலோகத்துக்குத்‌ 
திரும்பிப்‌ போனார்‌, அவர்‌ தமது பரிசுத்தமுள்ள மணவாட்டிக்காக 
மறுபடியும்‌ வருகிறார்‌. காலங்களின்‌ முடிவிலே சபையை தமக்கு முன்‌ நிறுத்திக்‌ 
கொள்ளுகிற நிகழ்ச்சி நடைபெறும்‌. இது பவுல்‌ 2 கொரிந்தியர்‌ 11:2ல்‌ சொன்ன 
வார்த்தைகளுடன்‌ ஒத்துப்‌ போடறது, மற்றும்‌ வெளிப்படுத்தின விசேஷம்‌ 19ல்‌ 
ஒரு உருவகமாக பேசப்படும்‌ கலியாண விருந்துடன்‌ ஒத்துப்போறெது. 





அவள்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான சபையாக இருப்பாள்‌. ரர 
என்ற வார்த்தையின்‌ மூன்றாவது பயன்பாடு இது, மூன்றாவது காரணமும்‌ 
கூட, கிறிஸ்து “தம்மைத்தாமே சபைக்காக ஒப்புக்கொடுத்தார்‌.” “பரிசுத்தமும்‌ 
பிழையற்றதுமான” எனும்‌ பதம்‌ ஏற்கனவே பவுலால்‌ பயன்படுத்தப்பட்டது 
(1:4), அது எபேசியர்களை “உலகத்‌ தோற்றத்துக்கு முன்‌” தெரிந்து கொண்ட 
நோக்கம்‌ என்பதைக்‌ காட்டும்படியாக பயன்படுத்தப்பட்டது. “தமக்கு 
முன்பாக அவர்கள்‌ பரிசுத்தமும்‌ பிழையற்றவர்களுமாய்‌” இருக்கும்படி 
அவர்‌ விரும்பினார்‌. பரிசுத்தமின்மையும்‌ குற்றமும்‌ உள்ளவர்களாய்‌ 
இருக்கிற தன்மை தேவனை அறியாதவர்களிடத்தில்‌ இருப்பது, ஆனால்‌ 
பரிசுத்தமும்‌ குற்றமில்லாமையும்‌ சபையில்‌ இருப்போரின்‌ குணாதி 





சயம்‌. சபை இப்போது “பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமாகும்‌,” ஏனெனில்‌ 
பரிசுத்தமாகுதல்‌ என்பது கிறிஸ்து சிலுவையில்‌ இரத்தம்‌ சிந்தி “தம்மைத்தாமே 
அதற்காக ஒப்புக்‌ கொடுத்ததினால்‌ சாத்தியமாயிற்று”. சபை தொடர்ந்து 
ஒளியிலே நடப்பதன்‌ மூலமும்‌ அதே இரத்தத்தால்‌ தொடர்ந்து 
சுத்திகரிக்கப்படுவதன்‌ மூலம்‌ “பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமாய்‌” தொடர்ந்து 
இருக்கிறது (1 யோவான்‌ 1:7). கிறிஸ்து மறுபடியும்‌ வரும்பொழுது தமக்கு 
முன்பு பரிசுத்தமுள்ள மணவாட்டியை நிறுத்திக்‌ கொள்வார்‌. சபை இரத்தத்தால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்டது, எனவே அது “பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமாகக்‌” 
காணப்படக்கூடும்‌. கிறிஸ்துவின்‌ சபை அங்கத்தினர்களாக - அவருடைய 
சரீரமாகவும்‌ அவருடைய மணவாட்டியுமாக இருக்கிறபடியால்‌ - பவுல்‌ தனது 
நிருபத்தில்‌ கொடுத்துள்ள புத்திமதிகளின்படி நாம்‌ வாழ வேண்டியவர்கள்‌. 
வசனம்‌ 28. மனைவிகளுக்கு ஆற்ற வேண்டிய புருஷர்களின்‌ 
கடமைகளை அறிமுகப்படுத்திய பவுல்‌, சபைக்கு கிறிஸ்துவின்‌ அன்பை 
ஒரு உதாரணமாக்கி புருஷர்கள்‌ எப்படி தங்களுடைய மனைவிகள்‌ மீது 








அக்கறை கொள்ள வேண்டும்‌ என்று காட்டினார்‌. அவர்‌, அப்படியே 
புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளைத்‌ தங்கள்‌ சொந்த சரீரங்களாகப்‌ பாவித்து 
அவர்களில்‌ அன்புகூர வேண்டும்‌ என்றார்‌. “அப்படியே” என்பது h௦ய(05 
என்ற வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு, அது தொடர்ந்து வருகிற உண்மை 
யோடு தொடர்புடையதாய்‌ “கிறிஸ்து சபையில்‌ அன்புகூர்ந்து தம்மைத்தாமே 
அதற்காக ஓப்புக்‌ கொடுத்தது போல” “புருஷர்களும்‌ தங்கள்‌ மனைவிகளில்‌ 
அன்பு செலுத்த வேண்டும்‌” (5:25) என்றார்‌. “வேண்டும்‌” என்பது 0/61/0 
என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, இந்த வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு “ஒழுக்க ரீதி 
யாகவோ தனிப்பட்ட கடமை ரீதியாகவோ செலுத்தப்படவேண்டிய கடமை” 
எனும்‌ பொருளைக்‌ கொடுக்கிறது” (காண்க யோவான்‌ 13:14). “தங்கள்‌ சொந்த 
சரீரங்களாக பாவித்து” (5:28) என்பது புருஷன்‌ “தன்னில்தான்‌ அன்புகூருவது 


289 


போல தன்‌ சொந்த மனைவியினிடத்தில்‌ அன்புகூர வேண்டும்‌” (5:33). 5. ம. 1. 
Salmond தமது விளக்கவுரையில்‌, 


இதன்‌ பொருள்‌ “அவர்களைப்‌ போல” என்று குறைத்துக்‌ 
கொள்வதல்ல ... ; அல்லது ஒரு எளிமையான “போல” [/௦05, “போல”] 
எனும்‌ பொருளில்‌ பேசவில்லை, போல என்று பேசுவதன்‌ பொருள்‌ 
புருஷன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ காட்டுகிற அன்பு அவன்‌ தன்‌ 
சொந்த சரீரத்துக்கு காட்டுவதைப்‌ சோல இருக்க வேண்டும்‌. 1705, 
என்பது, குணாதிசய பலத்தைக்‌ கொண்டது, “அது இருந்தது போல,” 
“இருக்கிறது போல” என பொருள்படும்‌. கிறிஸ்துவும்‌ புருஷனும்‌ 
முறையே தலைகனாக இருக்கின்றனர்‌, பவுல்‌ ஏற்கனவே சொன்னபடி, 
சபையானது முந்தினவருக்கு (கிறிஸ்துவுக்கு) சரீரமாக தொடர்புடையது, 
அதே போலதான்‌ மனைவி இரண்டாமவருக்கு (புருஷனுக்கு) உறவுமுறை 
கொண்டவள்‌. சபை கிறிஸ்துவின்‌ சரீர அமைப்பை பெற்றிருப்பது போல, 
புருஷனை, தலையாகக்‌ கொண்டு, அவன்‌ தன்‌ மனைவியிடத்தில்‌ அன்பு 
கூரவேண்டும்‌. புருஷனும்‌ மனைவியியும்‌ ஓ WAMU) 
எனும்‌ கருத்தும்‌ அநேகமாக அதே காட்சியை விவரிக்றெது.2 


வசனங்கள்‌ 28, 29. மனுஷர்கள்‌ தங்கள்‌ சரீரங்களை வெறுப்பதில்லை 
என்பது, ஒரு பொதுவான விதியாக, இயற்கையான ஒரு செயல்‌, ஆகையால்‌, 
சுபாவமே புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளில்‌ அன்புகூர வேண்டும்‌ என்று 
அவர்களுக்குச்‌ சொல்லும்‌, ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்களுடைய புருஷர்களின்‌ 
வாழ்க்கையில்‌ ஒரு இன்றியமையாத அங்கமாகறொர்கள்‌. சபையாகிய சரீரத்துக்கு 
கிறிஸ்து தலையாக இருப்பதுபோல, புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளுக்குத்‌ 
குலையாயிருக்கிறார்கள்‌. இந்த ஒப்புவமையைக்‌ கவனித்துப்பார்த்து, பவுல்‌ 
புருஷர்கள்‌ தங்கள்‌ தலைமைத்துவத்தைத்‌ தக்க வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று அர்த்தப்படுத்தினார்‌. எனவே, புருஷர்கள்‌, தங்கள்‌ மனைவிகளில்‌ 
அன்புகூருவதால்‌, தங்களில்‌ தாங்களே அன்புகூருகிறார்கள்‌. புருஷன்‌ தன்‌ 
மாம்சத்தைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுகிறது போல, கர்த்தரும்‌ சபையை 








போஷித்து காப்பாற்றுகிறது போல அவன்‌ தன்‌ மனைவியையும்‌ “போஷித்துக்‌ 
காப்பாற்ற” வேண்டும்‌. 

“போஷித்து” என்பது 88/0௦, என்ற வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்பு, இது 
ஒரு தொகுப்பு வார்த்தை (68%, “லிருந்து”? என்பதையும்‌, (ஜ்‌ போஷிப்பதன்‌ 
மூலம்‌ கடினமாக்குதல்‌ அல்லது கொழுத்ததாக்குதல்‌; இப்படியாக, போவஷித்தல்‌, 
உணவளித்தல்‌, பராமரித்தல்‌ என்றெல்லாம்‌ பொருள்படும்‌). இதே அடிப்படை 
வார்த்தை 6:4ல்‌ “வளர்ப்பிர்களாக,” என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, அது 
பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறதுடன்‌ சம்பந்தப்பட்டது. கிறிஸ்து ஞானஸ்நானம்‌ 
மற்றும்‌ திருவசனத்தின்‌ மூலம்‌ சபையை பரிசுத்தமாக்குதலுக்கும்‌ சுத்தி 
கரித்தலுக்கும்‌ வழங்கியிருப்பது போல (காண்க 5:26), மேலும்‌ சபையை 
வளர்ச்சிக்குக்‌ கொண்டு வருவதற்கு வழங்கியிருப்பதுபோல (4:11-10), 
புருஷர்களும்‌ தங்களுடைய மனைவிகளின்‌ வளர்ச்சியில்‌ உதவ வேண்டும்‌. 

“காப்பாற்றுவது” ((hவற௦்‌) என்பது சூடு பிடித்தல்‌ அல்லது அனல்‌ 
உண்டாக்குதல்‌ என்பதுடன்‌ சம்பந்தப்பட்டது.” இதே வார்த்தை 


290 


1 தெசலோனிக்கேயர்‌ 2:7ல்‌ பால்‌ கொடுக்கிற தாயானவள்‌ தன்‌ பிள்ளைகளைக்‌ 
காப்பாற்றுகிறது போல என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
“காப்பாற்றுதல்‌” என்பது கிறிஸ்துவின்‌ சாந்தகுணம்‌ சபைக்காக கவனம்‌ 
செலுத்துவது போல புருஷர்கள்‌ சாந்தமாகவும்‌ அன்புடனும்‌ தங்கள்‌ 
மனைவிகளின்‌ முன்னேற்றத்திலே வளரும்படிக்கு உதவிட வேண்டும்‌. 

வசனம்‌ 30. நாம்‌ அவரது சரீரத்தின்‌ அவயவங்கள்‌ என்பது தங்களை 
அவருடைய சரீரமாக பாவித்து கவனம்‌ செலுத்தி தேவையானவற்றை 
கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தங்கள்‌ தலையுடன்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
கொண்டுள்ள அன்பின்‌ உறவுமுறையை இது குறிப்பிடுகிறது. கூடுதலாக, 
கிறிஸ்து சபையை போஷித்துக்‌ காப்பாற்றுகிற தன்‌ மணவாட்டிக்கு 
வேண்டிய யாவற்றையும்‌ கொடுக்கிற ஒரு கவனமிக்க புருஷராயிருக்கிறார்‌. 
ஒவ்வொரு அங்கத்தினரும்‌ கிறிஸ்துவின்‌ சரீரத்தில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த 
அங்கமாயிருக்கிறார்கள்‌, அது நமது கர்த்தர்‌ தாமே தமது சுய இரத்தத்தினால்‌ 
சம்பாதித்துக்‌ கொண்டது (நடபடிகள்‌ 20:28). சரீரமானது அவரில்‌ ஒரு 
பகுதியாகவும்‌ கிறிஸ்துவுக்கு விலை மதிப்புள்ளதுமாயிருக்கிறது. அத்துடன்‌ 
அவர்‌ கொண்டுள்ள இசைவு பிரிக்கமுடியாதது மற்றும்‌ அதனால்‌ அதின்‌ 
தேவைகளை அவர்‌ நிறைவேற்றுகிறார்‌. அதேபோல்தான்‌, புருஷர்கள்‌ தங்கள்‌ 
மனைவிகளை மதிக்க வேண்டும்‌, அவர்களைப்‌ போஷித்துக்‌ காப்பாற்றுறெ 
விஷயத்தில்‌ அன்புடன்‌ கூடிய ஒவ்வொரு முயற்சியையும்‌ எடுப்பது அவசியம்‌. 

வசனம்‌ 31. இதனிமித்தம்‌ மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 





விட்டு, தன்‌ மனைவியுடன்‌ இசைந்து, இருவரும்‌ ஒரே மாம்சமாயிருப்பார்கள்‌. 
புருஷர்களுக்கும்‌ மனைவிகளுக்கும்‌ இடையே ஒற்றுமையை குறிக்கும்‌ இந்த 
வசனம்‌ கிறிஸ்தவர்களுக்கு கடைசி நினைப்பூட்டுதலாக ஆதியாகமம்‌ 2:24ல்‌ 
லிருந்து மேற்கோள்‌ காட்டப்பட்டது. பவுல்‌ தங்கள்‌ மனைவிகளை “சொந்த 
சரீரங்களாக” பாவித்து அவர்களில்‌ அன்புகூருறெ புருஷர்கள்‌ “தங்களில்‌ 
தாங்களே” அன்புகூருவது போன்றது என்று பவுல்‌ பேசினார்‌ (5:28). மேலும்‌, 
“தன்‌ சொந்த மாம்சத்தை பகைத்தவன்‌ ஒருவனுமில்லையே” என்றும்‌ பவுல்‌ 
சொன்னார்‌ (5:29). ஆகியாகமத்தில்‌ சொல்லப்பட்ட வாக்கியம்‌, உண்மையில்‌, 





“ஓரே மாம்சமாயிருக்கிறார்கள்‌” என்பதை வலியுறுத்துகிறது. 

வசனம்‌ 32. பவுல்‌ இந்தப்‌ பகுதியை உருவகமாய்‌ பேசுகிற ஒரு 
காரியத்தைச்‌ சொல்லி, நினைப்பூட்டி, முடிவுரைக்குக்‌ கொண்டு வருகிறார்‌. 
விவாகத்தின்‌ இரகசியத்தின்‌ மூலமாய்‌, தேவன்‌ புருஷனையும்‌ மனைவியையும்‌ 
“ஓரே மாம்சமாக்கியிருக்கறொர்‌.” இரகசியமிக்க இந்த ஐக்கியம்‌ சபையை 
நாம்‌ புரிந்துகொள்ள நமக்கு உதவுகிறது. தேவன்‌ கிறிஸ்துவை சபைக்குத்‌ 
தலையாக்கினார்‌, அதாவது மணவாட்டியின்‌ மணவாளனாக்கினார்‌. 
கிறிஸ்தவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ சரீரமாகவும்‌ கிறிஸ்துவின்‌ மணவாட்டியாகவும்‌ 
இருக்கிறார்கள்‌. 

வசனம்‌ 33. புருஷன்‌ மனைவி உறவுமுறை என்பது கிறிஸ்துவுக்கு 
சபையுடன்‌ இருக்கிற இரகசிய உறவுமுறையின்‌ நடைமுறை நிலையைப்‌ 
பொருள்படுத்துகிறது. பவுல்‌ எழுதும்போது, எப்படியும்‌ என்று துவங்குகிறார்‌, 
அது விளைவாக என்று தொடங்கி பேசுதல்‌ என்று பொருள்‌, “புருஷன்‌ 
மனைவியைக்‌ குறித்து நான்‌ பேசிய கருத்துக்கு மீண்டும்‌ வருகிறேன்‌” என்கிறார்‌. 
பிறகு அவர்‌ இந்த வழிகாட்டலுக்கு நீங்கலாயிருக்கிற புருஷர்கள்‌ எவருமில்லை 


291 


என்கிற உண்மையை அவர்‌ வலியுறுத்தினார்‌. அப்போஸ்தலன்‌, “உங்களிலும்‌ 
அவனவன்‌ ... தன்‌ மனைவியினிடத்திலும்‌ அன்புகூரக்கடவன்‌” என்று 
சொன்னார்‌, அதேபோல, மனைவியும்‌ புருஷனிடத்தில்‌ பயபக்தியாயிருக்கக்‌ 
கடவள்‌ என்கிற கட்டளைக்கு ஒவ்வொரு மனைவியும்‌ உட்படுகிறாள்‌. 
“பயபக்தி” என்கிற (“மரியாதை” என்ற ஆங்கிலமொழிபெயர்ப்பு) 
வார்த்தைக்கு கிரேக்க வினைச்சொல்லான நர௦020. என்கிற சொல்‌ 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது “பயம்‌””” என்ற பொருளையுடையது. அதன்‌ 
பொருள்‌ ஒரு அடிமையைப்‌ போன்று பயப்படுவதைக்‌ குறிப்பிடாமல்‌ 
“மரியாதையினிமித்தம்‌””” காட்டப்படுகிற பயத்தைக்‌ குறிப்பிடுகிறது. அதுவே 
“சய தியாகம்‌ பண்ணுகிற அன்புடன்‌ கூடிய பொறுப்புடன்‌ தன்‌ புருஷனின்‌ 


9204 


குலைமையை ஏற்றுக்‌ தன்னை பயிற்றுவித்துக்‌ கொள்கிறாள்‌. 
மேலும்‌ கற்றுக்கொள்ள: 


சபையின்‌ பரிசுத்தமாகுதல்‌ (5:26) 

எபேசியர்‌ 5:26 ல்‌, “பரிசுத்தமாக்குதல்‌,” என்பது கிறிஸ்துவின்‌ செயலாக 
இருக்கிறது. அதுஒரு தொடர்ச்சியானதோமறுபடியும்மறுபடியுமோசெயல்படக்‌ 
கூடியது அல்ல. கிறிஸ்தவர்கள்‌ தொடர்ந்து பரிசுத்தத்தில்‌ வளருகிறவர்கள்‌ 
என்ற போதிலும்‌, நாம்‌ ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும்‌ அல்லது 





பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறோம்‌ என்பதை பவுல்‌ 
வலியுறுத்தினார்‌. 

கிறிஸ்து “திருவசனத்தைக்‌ கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்த 
பொழுது” சபையைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌. கடந்த காலத்தின்‌ ஒரு குறிப்பிட்ட 
காலக்‌ கட்டத்தில்‌, கிறிஸ்து தண்ணீர்‌ முழுக்னொல்‌, கிறிஸ்து சபையை 
பரிசுத்தமாக்னொர்‌. (“பரிசுத்தமாக்குறெதற்கும்‌” என்ற வினைச்‌ சொல்லின்‌ 
மொழிபெயர்ப்பு இது என்பதன்‌ அடையாளமாயிருக்கிறது.) பவுல்‌ எழுதிய 
பொழுது, “... திருவசனத்தைக்‌ கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்து.” 
என்பதை பவுல்‌ ஒரு உருவமாக எண்ணிக்‌ கொண்டு எழுதினார்‌ என்று முடிவு 
செய்யகாரணம்‌ ஒன்றும்‌ இல்லை. வேத கல்விக்கு ஒரு நல்ல விதிமுறை 
என்னவென்றால்‌ வாசிக்கிற வசனப்பகுதியை ஒரு வரைவடிவம்‌ (ஒன்றைக்‌ கூறி 
மற்றொன்றை கதெளிவாக்குதல்‌) கொண்டதாகவோ, அடையாளமாகவோ, 





உருவகமாகவோ இருப்பதை தெளிவான காரணமாக பார்த்தாலொழிய, 
அவற்றை நேரடிப்‌ பொருளில்‌ அணுக வேண்டும்‌. கிறிஸ்து சபையை 
முழுக்கனால்‌” சுத்திகரித்தார்‌ என்பது “வசனத்தையும்‌” தண்ணீரையும்‌ 
உட்படுத்திய செயல்‌. சொல்லர்க்தமுள்ள “தண்ணீர்‌ என்பது கர்த்தர்‌ 
தமது பிள்ளைகளுக்கு கொண்டிருந்த திட்டத்தின்‌ ஒரு பகுதி” என்பதை 
வசனங்களினூாடே காணுகிறோம்‌. 

உதாரணமாக, யோவான்‌ ஸ்நானகன்‌ கிறிஸ்துவின்‌ வருகைக்காக 





ஜனங்களை யோர்தான்‌ நதியில்‌ ஞானஸ்நானப்படுத்தி ஆயத்தப்படுத்தினார்‌ 
(மத்தேயு 3:6). இந்த யோவானால்‌ இயேசுவும்‌ ஞானஸ்நானம்‌ பெற்று 
தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார்‌ (மத்தேயு 3:16). யோவான்‌ “சாலிம்‌ ஊருக்கு 
அருகான அயினோன்‌ எனுமிடத்தில்‌, அதிகத்தண்ணீர்‌ இருந்தபடியால்‌” 
ஞானஸ்நானம்‌ கொடுத்துக்‌ கொண்டு வந்தார்‌ (யோவான்‌ 3:23). தேவனு 





292 


டைய ராஜ்யத்தில்‌ பிரவேசிக்க அவசியமான நிபந்தனையாக “ஜலத்தினாலும்‌ 
ஆவியினாலும்‌” பிறக்க வேண்டும்‌ என்று இயேசு பேசினார்‌ (யோவான்‌ 3:5). 
இயேசுவைக்‌ குறித்த செய்தியைக்‌ கேட்ட போது, எத்தியோப்பிய மந்திரி 
கேட்டான்‌, “இதோ, தண்ணீர்‌ இருக்கறதே, நான்‌ ஞானஸ்நானம்‌ பெறுகிறதற்கு 
குடையென்ன?” என்று கேட்டார்‌ (நடபடிகள்‌ 8:36). அவர்‌ தனது விசுவாசத்தை 
அறிக்கை செய்த போது, எத்தியோப்பியன்‌ பிலிப்புவுடனே கூட “தண்ணீரில்‌ 
இறங்கினார்கள்‌ ... பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்தான்‌” 
(நடபடிகள்‌ 8:88). பேதுரு புறஜாதியான கொர்நேலியுவினிடத்தில்‌ 
சுவிசேஷத்தைக்‌ கொண்டுபோனபோது, “ஞானஸ்நானம்‌ பெறாதபடிக்கு 
எவனாகிலும்‌ கண்ணீரை விலக்கலாமா” என்று (பேதுரு) சொன்னார்‌ 
நடபடிகள்‌ 10:47). 

தத்து 3:2ல்‌, பவுல்‌ தேவன்‌ தமது “இரக்கத்தின்படியே, மறு ஜென்ம 
முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும்‌” நம்மை 
இரட்சித்தார்‌ என்று சொன்னார்‌, இது (எபேசியர்‌ 5) வசனம்‌ 26 க்கு ஒரு 
சிறப்பான விளக்கவுரை. கிறிஸ்து “திருவசனத்தைக்‌ கொண்டு தண்ணீர்‌ 
முழுக்கினாலே (சபையை) சுத்திகரித்து” என்பது தேவன்‌ “மறுஜென்ம 
முழுக்கினாலும்‌, பரிசுத்த ஆவியின்‌ புதிதாக்குதலினாலும்‌” நம்மை இரட்சித்தார்‌ 
என்பதற்குச்‌ சமமானது. தித்து 3:5, மனித வர்க்கம்‌ “தாங்கள்‌ செய்த 
நீதியின்‌ கிரியைகளினிமிக்தம்‌” இரட்சிக்கப்பட வில்லை, மாறாக அவருடைய 
“இரக்கத்தின்படியே ... தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய 
ஜீவனுண்டாகும்‌ என்றெ நம்பிக்கையின்படி சுதந்தரராகத்தக்கதாக ...” செய்தார்‌ 
என்பதைக்‌ காட்டுகிறது (கத்து 5:5-7). தேவனுடைய இரக்கத்தினாலும்‌ 
கிருபையினாலும்‌, அவர்‌ மனிதனுக்கு இரட்சிப்பை சாத்தியமாக்கனொர்‌, 
மற்றும்‌ இந்த இரட்சிப்பு, உண்மையில்‌ தகுதியற்ற மனிதனுக்கு ஒரு 
அஆஸ்தியாக அமைந்தது, அது “மறுஜென்ம முழுக்கினாலும்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
புதிதாக்குதலினாலும்‌” சாத்தியமாயிற்று. 

அலெக்சாந்தர்‌ கேம்ப்பெல்‌ “மறுஜென்ம முழுக்குதான்‌” (2 கொரிந்தி 
யர்‌ 5:17). “கிறிஸ்தவனாவதற்குரிய கடைசிப்‌ படி” என்றார்‌. அவர்‌ யூசிபஸ்‌ 
எனும்‌ வரலாற்று ஆசிரியரை குறிப்பிட்டு ஆதி சபையின்‌ பிதாக்கள்‌ 
இந்த செயலை ஞானஸ்நானமாக புரிந்து கொண்டிருந்தனர்‌ என்றார்‌.” 
பெரும்பாலான விரிவுரையாளர்கள்‌ இதை ஏற்றுக்‌ கொண்டுள்ளனர்‌. 
கேம்ப்பெல்‌ மேலும்‌ குறிப்பிடுகையில்‌ “மறுஜென்ம முழுக்கு” என்பதும்‌ 
“சுத்த ஜலத்தால்‌ கழுவப்பட்ட சரீரம்‌” என்பதும்‌ (எபிரெயர்‌ 10:22), 
அல்லது “ஜலத்தினால்‌ பிறப்பது” என்பதும்‌ (யோவான்‌ 3:5) மற்றும்‌, நோவா 
தண்ணீரால்‌ இரட்சிக்கப்பட்டது போல (பாதுகாக்கப்பட்டது போல), 
“இப்பொழுது ஞானஸ்நானம்‌ (நம்மை) இரட்சிக்றெது” என்பதும்‌ சமமானது 
என உறுதிப்படுத்தினார்‌ (1 பேதுரு 3:21). கேம்ப்பெல்‌ “பரிசுத்த ஆவியினால்‌ 
புதிதாக்கப்படுதல்‌” என்பதும்‌ எபேசியர்‌ 5:26 ல்‌ “திருவசனத்தைக்‌ கொண்டு 
சுத்திகரிக்கப்படுதலும்‌” ஒன்றே என்பதை மேலும்‌ குறிப்பிட்டார்‌, “ஏனெனில்‌” 
பரிசுத்த ஆவியானவர்‌ வசனத்தின்‌ மூலம்‌ சுத்தமாக்குறொர்‌ அல்லது 
“புனிதமாக்குகிறார்‌”” என்றும்‌ சொன்னார்‌ (யோவான்‌ 15:3). 

1 கொரிந்தியர்‌ 6:11ல்‌, பவுல்‌ கொரிந்தியர்கள்‌ “கழுவப்பட்டார்கள்‌” 





“பரிசுத்தமாக்கப்பட்டார்கள்‌” என்று சொன்னார்‌, அது எபேசியர்கள்‌ 


293 


பரிசுத்தமாக்கப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு, கழுவப்பட்டது போன்றது. 
இரண்டு வசனங்களும்‌, “பாவமன்னிப்பிற்கென்று” தண்ணீரில்‌ பெறும்‌ 
ஞானஸ்நானத்தைக்‌ குறிப்பிடுறெது என்பதில்‌ சந்தேகமில்லை (நடபடிகள்‌ 
2:38), மேலும்‌ “இிறிஸ்துவுக்குள்ளாவதற்கும்‌” (ரோமர்‌ 6:3; கலாத்தியர்‌ 3:27), 
“ஓரே சரீரத்திற்குள்ளாவதற்கும்‌” கூட அந்த வசனங்கள்‌ குறிப்பிடுகின்றன 
(1 கொரிந்தியர்‌ 12:18). வரலாற்றில்‌ ஒரு குறிப்பிடப்பட்ட நேரத்தில்‌, 
கிறிஸ்து சபைக்காகத்‌ தம்மையே மரணத்தில்‌ ஒஓப்புக்கொடுத்தார்‌. 
அவருடைய சபையில்‌ இருக்கிற ஓவ்வொரு அங்கத்தினரும்‌ பாவத்துக்கும்‌ 
சுயத்துக்கும்‌ மரித்து, நேரம்‌ வரும்‌ பொழுது, இறிஸ்துவுக்குத்‌ தம்மைத்தாமே 
ஞானஸ்நானத்திலே ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. பின்பு அவன்‌ ஒரு புதிய 
ஜீவனுக்கு உயிர்த்தெழுப்பப்படுகிறான்‌ (ரோமர்‌ 6:4 - ஐக்‌ காண்க). ஒவ்வொரு 
கிறிஸ்தவனும்‌ தனித்தனியே பரிசுக்தமாக்கப்பட்டவர்கள்‌, எனவே சபை அநேக 
அங்கங்களைக்‌ கொண்ட சரீரம்‌, பரிசுத்தமாக்கப்படுகிறது. 


கைக்கொள்ளுதல்‌ 


சரியான பாதையில்‌ நடத்தல்‌ (2:1-10; 4:1, 17; 5:2, 8, 15) 

“நடத்தல்‌ என்பது வாழ்வதை உருவகமாகச்‌ சொல்லுவது, 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌, எப்படி நடந்து கொள்ளுகிறோம்‌, யாருடன்‌ 
நடக்கிறோம்‌ என்பது குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌.” 

ரசம்‌ உதைத்தார்‌ GCL நடத்தல்‌ கூடாது (2:2). 
உலகத்திற்கேற்ற வழக்கத்தின்படி வாழ்கிறவர்கள்‌ தங்களை இழந்தவர்‌ 
களாவர்‌; அவர்கள்‌ இந்த தற்காலிக உலகத்துக்குரியவர்கள்‌, இந்த 
உலகம்‌ தேவனிடத்திலிருந்து அந்நியமாக்கப்பட்ட ஒன்று. அவர்கள்‌ ஒரு 
ராஜ்யத்தின்‌ ஒரு பகுதியாயிருக்றொர்கள்‌, அது தேவனுடைய ராஜ்யத்தின்‌ 
எதிரிடையானதாக இருக்கிறது. 

HGITDDL UL AEGIS Cais நாரம்‌ BG LTS (2:2). 
இழந்துபோன ஆத்துமாக்கள்‌ “ஆகாயத்து அதிகாரப்‌ பிரபுவாகிய” மற்றும்‌ 
“கழ்ப்படியாமையின்‌ பிள்ளைகளிடத்தில்‌ இப்பொழுது சியை செய்கிற 
ஆவியாகிய சாத்தானோடு இணைக்கப்பட்டிருக்றொர்கள்‌,” அவர்களின்‌ 
வாழ்க்கை கலகத்தால்‌ ஆளப்படுகிறது. 

ரசம்‌. Qi நாம்‌ நடந்து கொள்ளக்கூடாது (2:3). (இழந்து 





போனவர்கள்‌ ஓவ்வொரு தனிப்பட்ட வரும்‌ தங்களுடைய சொந்த 
உணர்வுகளின்படி வாழ்கிறவர்கள்‌, தேவன்‌ அவர்கள்‌ வாழவேண்டுநறெ 
வழிமுறைகளில்‌ வாழாதவர்கள்‌. 

ரம்‌. Garmin doar. (நின்மைசாரச வாராம்‌ LMG (2:3). 
இழந்துபோனவர்கள்‌ “பாவச்‌ சுபாவம்‌” பெற்றிருந்த, ஆதாமைப்‌ போல்‌ 
வாழ்றெவர்களும்‌, தேவனுடைய கோடாக்கினைக்குரியவர்களுமாவர்‌. ரோமர்‌ 
1:18 “சத்தியத்தை அநியாயத்தினால்‌ அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா 
வித அவபக்திக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ வானத்தி 
லிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது,” என்று எச்சரிக்கிறது. 

ரம்‌... பாரஜீதிறறாரமர்‌.. நடந்த கொள்ள வேண்டியவர்கள்‌ (4:1). 
“அழைக்கப்பட்ட அழைப்புக்குப்‌ பாத்திரராய்‌ [நாம்‌]” வாழும்படி பவுல்‌ 


294 


கிறிஸ்தவர்களைத்‌ தூண்டினார்‌. நாம்‌ தேவனுடைய கிருடையின்படியும்‌ 
மகிமையின்படியும்‌ வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்த அழைப்பினால்‌ 
அழைக்கப்பட்டிருக் றோம்‌ காண்க 1 தெசலோனிக்கேயர்‌ 2:12; 
2 தீமோத்தேயு 1:9). நாம்‌ மதியற்றவர்களாய்‌ நடந்து கொள்ளக்‌ கூடாது 
(4:17). இழந்துபோனவர்கள்‌ ஆவிக்குரிய வழிகாட்டல்‌ இல்லாதவர்களாய்‌ 
வாழ்கிறார்கள்‌. கிறிஸ்து ஒரு நோக்கத்துடன்‌ வாழ்ந்தார்‌, நாமும்‌ அவருடைய 
முன்‌ மாதிரியைப்‌ பின்பற்றுவோமானால்‌, ஆசீர்வதிக்கப்படுவோம்‌ (காண்க 
1 பேதுரு 2:21; 3:9). 

நாம்‌ அன்பிலே நடந்த கொள்ள வேண்டியவர்கள்‌ (5:2). தேவன்‌ 
அன்பாகவே இருக்கிறார்‌ (1 யோவான்‌ 4), மற்றும்‌ நமது மிகப்‌ பெரிய இலக்கு 
நாம்‌ அவரிடத்தில்‌ நம்முடைய முழு இருதயத்தோடும்‌, முழு ஆத்துமாவோடும்‌, 
முழு மனதோடும்‌ அன்புகூர வேண்டியவர்கள்‌. கூடுதலாக, நாம்‌ நம்மை 
நேசிப்பதுபோல பிறரையும்‌ நேசிக்க வேண்டும்‌ (காண்க மத்தேயு 22:37-39). 

ரசம்‌ வெனிச்சத்ின்‌ பின்னைக்‌ நடந்த கொள்ள வெண்டி யக்‌ 
(5:8). நாம்‌ இனியும்‌ “அந்தகாரத்தில்‌” நடக்கக்‌ கூடாது, இப்பொழுது நாம்‌ 
“கர்த்தருக்குள்‌ வெளிச்சமாயிருக்கிறோம்‌. ” 

நாரம்‌ சதரனமுகர்மாவா? லாம நடக்க வேண்டி யர்கள்‌ (5:15, 16). நாம்‌ நமது 
நாட்களை கர்த்தருக்குச்‌ செய்யும்‌ ஊழியத்தில்‌ செலவிட வேண்டியவர்கள்‌, 
அப்படிச்‌ செய்ய திராணியிருக்கும்போதே செய்யக்கடவோம்‌ (காண்க 
யோவான்‌ 9:4). 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட வாழ்க்கை (5:18-21) 

பழைய ஏற்பாட்டில்‌, தேவன்‌ தம்முடைய ஜனங்களுக்கு தேவாலயத்தைக்‌ 
கொண்டிருந்தார்‌; புதிய ஏற்பாட்டில்‌, தேவன்‌ ஜனங்களையே தம்முடைய 
ஆலயத்திற்குக்‌ கொண்டிருக்கிறார்‌. அவரவருடைய புதிய பிறப்பின்‌ போது 
(ஞானஸ்நானத்தின்‌ போது), ஒவ்வொரு கிறிஸ்தவனும்‌ ஜீவனுள்ள தேவனு 
டைய ஆலயமாகிறார்கள்‌. பெந்தெகோஸ்தே நாளில்‌, பேதுரு, “நீங்கள்‌ 
மனந்திரும்பி, ஒவ்வொருவரும்‌ பாவமன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின்‌ 
நாமக்கினாலே ஞானஸ்நானம்‌ பெற்றுக்கொள்ளுங்கள்‌; அப்பொழுது பரிசுத்த 





ஆவியின்‌ வரத்தைப்‌ பெறுவீர்கள்‌” என்று சொன்னார்‌ (நடபடிகள்‌ 2:38). 
நாம்‌ மறுபடியும்‌ பிறந்திருப்போமானால்‌, பிறகு நம்மிலே யாரோ ஒருவரை - 
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரைக்‌ கொண்டிருக்கிறோம்‌ - இந்த தெய்வீக 
நடைமுறை ஞானஸ்நானத்தில்‌ தான்‌ துவங்குகிறது; கிறிஸ்தவன்‌ நாள்தோறும்‌ 
தேவனுடைய ஆவியோடு வாழ்கிறான்‌. 

பவுல்‌ எபேசியர்களை ஆவியினால்‌ நிறைந்த வாழ்க்கையை வாழும்படி 
ஆலோசனை கொடுத்தார்‌ (5:18). இது தேவைக்கேற்ப தெரிந்து கொள்ளக்கூடிய 
ஒன்றல்ல; இது ஒரு கட்டளை. ஆவியினால்‌ நிறைந்த வாழ்க்கை என்பது 
ஒரு உயர்ந்த சிறப்பு நிலையை அடைய ஆவிக்குரிய ரீதியில்‌ நாம்‌ ஏதோ சில 
காரியங்களைச்‌ செய்வதல்ல; அது மறுபடியும்‌ பிறந்த ஒவ்வொரு தேவனுடைய 
பிள்ளையும்‌ செய்ய வேண்டிய பொறுப்பாய்‌ இருக்கிறது. நாம்‌ ஆவியினால்‌ 
நிறைந்திருக்க வேண்டும்‌. 

இந்த தெய்வீக நிபந்தனையை நாம்‌ நிறைவேற்றிக்‌ கொண்டிருக்கிறோம்‌ 


295 


என்று எப்படி நமக்குத்‌ தெரியும்‌? ஆவியானவரால்‌ நிரப்பப்பட்டுக்‌ கொண்டிருப்‌ 
பவர்களின்‌ அடையாளங்கள்‌ என்ன? வசனம்‌ 18 நமக்கு கட்டளையிடுகிறது, 
பின்வரும்‌ வசனங்கள்‌ ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட விசுவாசிகளின்‌ மூன்று 
சிறப்பு அடையாளங்களை கொடுக்கிறது. அவைகள்‌ கிரேக்க மூல 
வசனப்பகுதியில்‌ எச்சவினையாகச்‌ சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தைகள்‌ ஒரு 
தொடர்‌ செயலைக்‌ குறிப்பிடுகிறது. 

ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட வாழ்க்கையின்‌ மூன்று அடையாளக்‌ குறிகள்‌ 
யாவை? 





ஒருவருக்கொருவா்‌  அற்சாகமனீிக்கத்தக்ச வகையில்‌ “பேசுதல்‌, ” 
“சங்கதங்களினாலும்‌ கீர்த்தனைகளினாலும்‌ ஞானப்பாட்டுக்களினாலும்‌, 
ஒருவருக்கொருவர்‌ புத்தி சொல்லிக்‌ கொண்டு, உங்கள்‌ இருதயத்தில்‌ 
கர்த்தரைப்பாடிக்‌ கீர்த்தனம்‌ பண்ணி” (5:19). 

நம்முடைய பாடல்கள்‌ நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில்‌ 
நாம்‌ கொண்டுள்ள அன்பைப்‌ பிரதிபலிக்றெது. அது துதிசெலுத்துதலின்‌ 
வெளிப்பாடாயிருக்றெது. இது மகிழ்ச்சிகரமான ஆராதனையின்‌ ஒரு பகுதி. 
தேவனைத்‌ துதிக்கும்‌ துதிகளினால்‌ நம்முடைய மகழ்ச்சி நிரம்பி வழியும்‌. நமது 
மீட்பராயெ, தேவனுக்கு நன்றி செலுத்துவதில்‌ நமது ஆத்துமாக்கள்‌ சத்தமாய்‌ 
ஆர்ப்பரித்து அலங்கரிக்க வேண்டும்‌. 

இந்த “பேசுதல்‌” என்பது “சங்கீதங்களினாலும்‌, கீர்த்தனங்களினாலும்‌, 
ஞானப்பாட்டுக்களினாலும்‌,” இடம்‌ பெறுகிறது என்று பவுல்‌ சொன்னார்‌. 
நாம்‌ இந்தப்‌ பதங்களினால்‌ அதிக தொலைவுக்கு வேறுபாட்டை ஏற்படுத்த 
இயலாது, இருப்பினும்‌ சில வித்தியாசங்கள்‌ இருக்க வேண்டும்‌. “சங்கீதங்கள்‌” 
என்பது பழைய ஏற்பாட்டுச்‌ சங்கீதங்கள்‌, ஆதிசபையின்‌ ஒரே பாடல்‌ 
புத்தகம்‌. பவுலின்‌ கட்டளை தேவனை அவருடைய சொந்த ஏவப்பட்ட துதி 
களின்‌ புத்தகத்திலிருந்து அவரைக்‌ துஇக்க வேண்டும்‌ என்பது. நம்முடைய 
மனநிலை என்ன உணர்வில்‌ இருந்தாலும்‌, நமது வருத்தங்களோ சந்தோஷமோ 
எதுவாயிருந்தாலும்‌, நம்முடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும்‌, நமது 
உணர்வுகளை வெளிப்படுத்த ஏதோ ஒரு சங்கத்தைக்‌ கண்டு பிடிக்கலாம்‌. 

“தர்த்தனைகள்‌” என்பது தேவனுக்குச்‌ செலுத்தும்‌ ஸ்தோத்திரங்களை 
வழிகாட்டுவது. ஒரு கீர்த்தனை என்பது ஒப்புயர்வற்ற ரீதியில்‌ ஒரு 
கிறிஸ்தவனின்‌ படைப்பு, சங்கதங்களோ யூத மதத்திலிருந்து சபைக்குள்‌ 
கொண்டுவரப்பட்டவை. 

“ஞானப்பாட்டுக்கள்‌” நமது விசுவாசத்தை வெளிப்படுத்த ஏதுவாக 
குறைவான அமைப்பைப்‌ பெற்ற பாடல்கள்‌, நமது சந்தோஷங்களையும்‌, 
நன்றியறிதலையும்‌ இவைகள்‌ மூலம்‌ வெளிக்‌ காட்டக்‌ கூடும்‌. கீர்த்தனைகள்‌ 
சங்கதங்கள்‌ ஆகியவைகளைக்‌ காட்டிலும்‌ இவை அதிகமாக தனிப்பட்ட 
வகையைச்‌ சார்ந்தது, மற்றும்‌ சந்தியிலிருந்து மற்றொரு சந்ததிக்கு 
கையளிக்கப்பட்டது. 

நாம்‌ கர்த்தரைப்பாடி இருதயத்திலே கீர்த்தனம்‌ பண்ண வேண்டியவர்கள்‌. 
மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையின்‌ மூலக்கருத்தின்‌ பொருள்‌ 
உண்மையில்‌ ஆராதனையில்‌ இருதயத்தின்‌ கம்பிகளை மீட்டு “தீர்த்தனம்‌ 
பண்ண வேண்டும்‌.” இருதயமே தேவனுக்கு நாம்‌ கொடுக்கிற உண்மையான 
துதிகளின்‌ இருப்பிடம்‌. 








296 


நமது ஆராதனையின்‌ உள்நோக்கம்‌ “கர்த்தருக்கு” என்ற வார்த்தைகளில்‌ 
இருக்கிறது. பாடுதல்‌ என்பது நம்மை நாம்‌ உயர்த்திக்‌ காட்டவோ அல்லது 
நமது சப்தங்களை எவ்வளவு நேர்த்தியாய்‌ கலந்து ஒற்றுமையாய்‌ பாடமுடியும்‌ 
என்று காட்டவோ அல்ல. சங்கீதங்களினாலும்‌, கீர்த்தனைகளினாலும்‌ 
ஞானப்பட்டுக்களினாலும்‌ நமது மீட்பருக்கு கனத்தையும்‌ துதிகளையும்‌ 
கொண்டுவருவதே நமது தலையாய உள்‌ நோக்கமாகும்‌. 

புகழுடன்‌ தேனுக்கு “நன்றி செலுத்தல்‌,” “நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே எப்பொழுதும்‌ எல்லாவற்றிற்காகவும்‌, 
பிதாவாகிய தேவனை ஸ்கோத்தரிக்க” வேண்டும்‌ (5:20). 

பாடுதல்‌ மூலம்‌ நாம்‌ எப்படிப்பட்ட உறவுமுறையை தேவனோடு 
கொண்டிருக்கிறோம்‌ என்பதை காட்டுகிறது போல ஸ்தோத்திரஞ்‌ செலுத்துதல்‌ 
மூலம்‌ நம்முடைய சூழ்நிலையிலிருக்கிற உறவுமுறையை பிரதிபலிக்கிறோம்‌. 
நாம்‌ ஆவியினால்‌ நிறைந்தவர்களாயிருக்கும்‌ போது, நாம்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
நன்றியுள்ளவர்களாயிருப்போம்‌. 

இது எப்படிப்பட்ட நன்றி செலுத்துதல்‌? அது சரியான வழியில்‌ 
நடத்தப்பட்ட நன்றியுணர்வு: “.. எப்பொழுதும்‌ எல்லாவற்றிற்காகவும்‌ 
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்தல்‌.” சிலர்‌ “இன்றைக்கு நான்‌ 
அதிர்ஷ்டசாலி” என்று கூறக்‌ கேட்கிறோம்‌, ஆகிலும்‌ நாம்‌ தேவனுக்கு மட்டுமே 
அதன்‌ மகிமையை செலுத்த வேண்டும்‌. நாம்‌ “எப்பொழுதும்‌ ஸ்தோத்திரம்‌ 
செய்கிற ...” நன்றியுணர்வுள்ளவர்களாயிருக்க வேண்டியவர்கள்‌. 

பவுல்‌ தொடர்ந்து “எல்லாவற்றிற்காகவும்‌” என்றார்‌. நமது வாழ்வில்‌ 
வரும்‌ நல்ல காரியங்களுக்காக நாம்‌ சுலபமாக நன்றி செலுத்திவிடலாம்‌. 
வாழ்க்கையில்‌ வரும்‌ கடினமான சூழ்நிலையின்‌ போது எப்படி? காரியங்கள்‌ 
அப்படி ஏன்‌ இடம்‌ பெறுகின்ற என்பதை நாம்‌ புரிந்து கொள்ளக்‌ 





கூடாதவர்களாயிருக்கலாம்‌, ஆகிலும்‌ அவைகள்‌ மூலம்‌ நன்மையுண்டாகக்‌ 
கூடும்‌ என்று இன்னமும்‌ உறுதியாக விசுவாசிக்கலாம்‌. 

ஒருவருக்கொருவர்‌ தெய்வ பயத்துடன்‌ குழ்ப்டிந்ிருத்தல்‌. “கிறிஸ்துவுக்கு 
தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ கழ்ப்படியுங்கள்‌” (5:21; NIV). 

“கீழ்ப்படிதல்‌” நம்மில்‌ ஒருவருக்கொருவர்‌ கொண்டு உள்ள உறவுமுறையை 
உட்படுத்தியது. பவுல்‌ எழுதின போது, “கீழ்ப்படிதல்‌” எனும்‌ வார்த்தை 
ஒரு இராணுவபதமாகப்பயன்படுத்தப்பட்டது. அதன்‌ நேரடிப்‌ பொருள்‌ 
சமமான ஒருவர்‌ இன்னொரு சமமானவருக்குத்‌ தன்னை கழ்ப்படுத்துகல்‌. 
அது எவ்விதத்திலும்‌ தாழ்வு மனப்பான்மையை தெளிவாக வெளிக்காட்டப்‌ 
படாதது. குமாரனாகிய தேவன்‌ பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்‌. அவர்‌ 
முற்றிலும்‌ பிதாவாகிய தேவனுக்கு சமமாயிருந்தார்‌, அதிலும்‌ தாம்‌ மனமுவந்து 
கீழ்ப்படிந்தார்‌. 

மனைவிகள்‌ தங்களுடைய புருஷர்களுக்கு கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ 
- அனால்‌ அது ஒரு கொள்ளையின்‌ விளக்கம்‌ மட்டுமே. அவர்கள்‌ மட்டுமே 
கீழ்ப்படிதலை கைக்கொள்ளும்படி போதிக்கப்பட்டவர்களல்ல. கீழ்ப்படிதல்‌ 
என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ சொல்லப்படுவது. கிறிஸ்துவுக்குள்‌ 
நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எவ்வளவாய்க்‌ கழ்ப்படிகிறோமோ 











அவ்வளவாய்‌ நாம்‌ ஆவியினால்‌ நிரப்பப்பட்டவர்கள்‌. சல சகோதர சகோதரிகள்‌ 
தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில்‌ தோல்வியையே காணுகிறார்கள்‌, 


297 


ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்கள்‌ உரிமைகளுக்காக நிற்கிறார்கள்‌. ஒருவர்‌ தனது 
சுய உரிமையை பிடிவாதமாகக்‌ கோரும்‌ வரை, அவர்‌ ஆவியானவரின்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வரமாட்டார்‌. நாம்‌ சுயத்துக்கு மரித்தவர்கள்‌ (காண்க 
கலாத்தியர்‌ 2:20). மரித்தவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? 

ஒரு கிறிஸ்தவன்‌ தன்னை மற்றொரு கிறிஸ்தவனுக்குக்‌ ழாக்கிக்‌ கொள்வது 
ஏன்‌? அவனுக்கு ஊழியம்‌ செய்யவே. சிலர்‌ ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருக்க 
விரும்புகின்றனர்‌ ஆனாலும்‌ மற்றவர்களுக்கு இயேசுவின்‌ நாமத்தில்‌ உதவி 
செய்கிற தொல்லைக்குத்‌ தன்னை உட்படுத்திகொள்ள விரும்புவதில்லை. பவுல்‌, 
“நாங்கள்‌ எங்களையே பிரசங்கியாமல்‌ கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும்‌, 
எங்களையோ இயேசுவினிமித்தம்‌ உங்கள்‌ ஊழியக்காரரென்றும்‌ 
பிரசங்கிக்கிறோம்‌” என்று சொன்னார்‌ (2 கொரிந்தியர்‌ 4:5). நாம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ அன்பினாலே ஊழியம்‌ செய்ய வேண்டியவர்கள்‌. 

பவுல்‌, “கிறிஸ்துவுக்கு தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர்‌ 
கீழ்ப்படிந்திருங்கள்‌” என்று சொன்னார்‌ (NIV). நாம்‌ இயேசுவினிமித்தம்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கழ்ப்படிகிறோம்‌. அவர்‌ மற்றவர்களுக்கு ஊழியஞ்‌ 
செய்தார்‌; அவர்‌ முன்மாதிரியை வைத்தார்‌. ஆவியினால்‌ நிறைந்திருப்பது 
என்பது அவரைப்‌ போல இருப்பது. 

முடிவரை: நாம்‌ ஆவியினால்‌ நிரப்பப்பட்டிருக்கும்‌ போது, நம்மை 
ஆளுவது எது, நம்மைக்‌ கட்டுப்படுத்துவது என்ன என்பதை இந்த உலகம்‌ 
பார்க்கிறது. நாம்‌ இதை நம்முடைய பேச்சாலும்‌, ஸ்தோத்திரம்‌ செய்வதாலும்‌, 
கீழ்ப்படிதலாலும்‌ அவர்கள்‌ காணும்படி செய்ய முடியும்‌. 


நம்முடைய ஸ்தோத்திரம்‌ செலுத்துதல்‌ (5:20) 
5:20 ஐ நாம்‌ வாசிக்கும்போது, நம்முடைய ஸ்தோத்திரம்‌ செலுத்துவதற்காக 
அனைத்து வழி காட்டலும்‌ உட்பட்டிருப்பதை நாம்‌ பார்க்க முடியும்‌: 
வழிகாட்டலின்‌ சரியான முறை: “4. 
ஸ்கோத்தரித்தல்‌. ” 
தொடரும்‌ காலவரை: “எப்போழுதும்‌ ... ஸ்தோத்தரித்து. ” 
முழுமையான அளவு: “... எல்ல.” 





பிதாவாகிய தேவனை 


அதிகப்பட்ச அளவின்‌ திருமணம்‌ (5:21-33) 

அநேக திருமணங்களில்‌ உபத்திரவங்கள்‌ ஏன்‌ ஏற்படுறெது? 
திருமணமாகி தொடர்ந்து அந்தத்‌ திருமண வாழ்வில்‌ நிலைத்திருத்தாலும்‌, 
எச்சரிக்கை விடுக்கத்தக்க ஆபத்தின்‌ சதவீதத்தைக்‌ கொண்ட தம்பதிகள்‌ 








தங்களுடைய திருமணம்‌ “சந்தோஷக்கேடாக” பார்ப்பது ஏன்‌? ஆணும்‌ 
பெண்ணும்‌ தங்களுடைய வாழ்க்கையைப்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ இந்த 





வித திட்டத்தைத்‌ தேவன்‌ கொண்டிருக்க வில்லை. அவர்‌ ஒவ்வொரு 
திருமணமும்‌ ஒரு சுற்றுச்‌ சுழலை ஏற்படுத்தி அதிலே புருஷனும்‌ மனைவியும்‌ 
சந்தோஷமாக வாழ்ந்து அவர்களால்‌ இயன்றவரை மிகச்‌ சிறப்பான 
கிறிஸ்தவர்களாக வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌. 

5:21-83ல்‌, நமது திருமண பங்காளருடன்‌ சந்தோஷகரமான உறவுமுறையை 
கொண்டிருக்க உதவும்படி நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ பவுல்‌ மனதால்‌ அறியும்‌ 
திராணியைக்‌ கொடுத்திருக்கறொர்‌. புருஷன்‌, மனைவிக்கு தலையாயிருக்க 


298 


வேண்டும்‌ என்ற திட்டத்தை, தேவன்‌ கொடுத்ததே ஒரு அன்புகூருறெ 
தலைவனாக இருக்க வேண்டும்‌ என்பது தான்‌; மற்றும்‌ மனைவிக்கு காட்டிய 
அவரது வழி அவள்‌ உண்மையாய்‌ அவரைப்‌ பின்பற்றக்‌ கூடியவளாயிருக்க 
வேண்டும்‌ என்பதுதான்‌. 

பகுஷா்கரக்கு தேவனாக தலைமைத்துவம்‌. 

(1) புருஷன்‌ தலையாயிருக்கிறான்‌ (5:23). பவுல்‌ மனைவியின்‌ 
கீழ்ப்படிதலைக்‌ குறித்து பேசுகையில்‌, ஒரு வாக்கியம்‌ கூட புருஷனு 
டைய ஆதிக்கத்‌ தன்மை மனைவியின்மேல்‌ இருக்க வேண்டும்‌ என்று 
குறிப்பிடவில்லை. அவர்‌ ஒருபோதும்‌, “புருஷர்களே, உங்கள்‌ மனைவிகளை 
உங்களுக்குக்‌ கழ்ப்படியச்‌ செய்யுங்கள்‌! அவர்கள்மேல்‌ ஆதிக்கம்‌ செலுத்துங்கள்‌!” 
என்று எழுதவில்லை. பவுல்‌ இது சம்பந்தமாக எங்காவது ஒரு ஓரத்தில்‌ கூட 
அப்படி பொருள்படத்தக்கதாக குறிப்பிட வில்லை. 





புருஷன்‌ “மனைவிக்கு தலையாயிருக்றொன்‌” என்பதன்‌ பொருள்‌ 
என்ன? அவன்‌ வழிநடத்துகிற தலைவனாயிருக்கிறான்‌. தனது குடும்பத்தில்‌ 
தனக்குள்ள ஸ்தானத்தை முறையாக புரிந்து கொள்ளாத எந்த புருஷனும்‌ 
உபத்திரவப்படுவான்‌. தனது மனைவி தனக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று 
பயமுறுத்தி பணிய வைக்கிற ஒரு புருஷன்‌ கிறிஸ்து தமது மணவாட்டியை. 
சபையை, எப்படி கழ்ப்படிகலுக்குக்‌ கொண்டுவந்தார்‌ என்பதை கண்டுபிடிக்க 
வேண்டியது அவசியம்‌. அவர்‌ சபையை அன்புகூர்ந்ததின்‌ மூலம்‌, சபைக்காக 
மரித்ததன்‌ மூலம்‌ அதை கீழ்ப்படிதலுள்ளதாக்கினார்‌, கத்தி கூச்சலிட்டு 
அவர்‌ தமது கட்டளைகளைக்‌ கொடுக்கவில்லை. தனது திருமணத்தின்‌ 
அதிகபட்சமான அளவு வெற்றியுள்ளதாக்க புருஷன்‌ தன்‌ மனைவியுடன்‌ 
கிறிஸ்துவின்‌ முன்மாதிரியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 

புருஷன்‌ குன்‌ குடும்பத்தில்‌ கொண்டுள்ள உரிமைகள்‌ 
போக்குவரத்துச்சட்டத்தில்‌ அவனுக்குள்ள உரிமைகளுக்கு ஒப்பானது. 
சில நேரங்களில்‌, உதாரணமாக, அவன்‌ வண்டி ஓட்டிச்‌ செல்லும்‌ போது 
குன்‌ விருப்பப்படியான பாதையைக்‌ கேட்டு கோரிக்கை விடுக்க முடியாது. 
போக்குவரத்து வழிகாட்டி விளக்கு தொடர்ந்து அவன்‌ பயணிக்க குறிப்புக்‌ 
காட்டும்போது, வேகத்தைக்‌ குறைக்க இயலாத பெரிய லாரிகள்‌ பக்க 





வாட்டிலிருந்து நெருங்கி வருமானால்‌, அப்போது அவன்‌ கன்‌ உரிமைகளைக்‌ 
கேட்டுக்‌ கொண்டிருக்க மாட்டான்‌! 

சில புருஷர்கள்‌ தங்களுடைய உரிமைக்காக கோரிக்கை வைப்பதில்‌ 
நிலையற்ற ரீதியில்‌ தவறு செய்கின்றனர்‌. அவர்கள்‌ ஆதிக்கம்‌ செலுத்த 
வேண்டியது கட்டாயம்‌ என்றும்‌, புருஷலட்சணமாய்‌ தங்கள்‌ அதிகாரத்தை 
தங்கள்‌ வழியில்‌ செயல்படுத்துவது அவசியம்‌ என்றும்‌ நம்புகிறார்கள்‌. அதன்‌ 
விளைவு அவர்கள்‌ தங்கள்‌ திருமணங்களை சிதைக்கறொர்கள்‌. குடும்பத்தில்‌ 
ஒரு புருஷனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட - தேவனுடைய ஸ்தானம்‌ அவன்‌ 
சர்வாதிகாரியாக இருப்பதல்ல, ஆனால்‌ ஒரு அன்பான தலைவனாக நடந்து 
கொள்வகே. 

(2) கிறிஸ்துவைப்‌ போலவே புருஷனும்‌ தலையாயிருக்கிறான்‌ (5:23). 
ஒரு புருஷன்‌ சர்வாதிகாரமற்ற முறையில்‌ எப்படித்‌ தன்னுடைய குடும்பத்தை 
நடத்தக்‌ கூடும்‌? “கிறிஸ்துவைப்‌ போல” சபையை நடத்துறெ விதத்தில்‌ 
நடத்துவதுதான்‌. சிறிய வார்த்தையாகிய “போல” என்ற வார்த்தையை 


299 


தாண்டிப்‌ போய்விடக்‌ கூடாது. அதுதான்‌ திறவு கோல்‌. தனது குடும்பத்துக்குப்‌ 
பொறுப்பு கொண்ட கணவன்‌, வேதாகமத்தை ஒரு தடிமனான தடியைப்போல 
பயன்படுத்தி, தனது மனைவியினிடத்தில்‌, “£ழ்ப்படி” என்று சொல்ல முடியாது. 

இயேசு எப்பொழுதாகிலும்‌ தமது மணவாட்டியை பலவந்தமாக 
கீழ்ப்படியச்‌ செய்துள்ளாரா? அவர்‌ அப்படிச்‌ செய்திருப்பாரேயானால்‌, 
சபை நிச்சயமாக வித்தியாசப்பட்டதாக இருந்திருக்கும்‌. உண்மையில்‌, 
சபையிலுள்ள அநேக அங்கத்தினர்கள்‌ அவருக்குக்‌ கழ்ப்படிந்திருக்க வில்லை. 
இயேசு எப்படி தமது மணவாட்டியை நடத்துகிறார்‌? அவர்‌ அவளிடத்தில்‌ 
வேண்டிக்‌ கேட்கிறார்‌, அவளுக்காக மரித்தார்‌; அவளிடத்தில்‌ அன்புகூருகிறார்‌. 
5:24 ன்படி, சபை கிறிஸ்துவுக்குக்‌ கழ்ப்படி கிறதுபோல, மனைவியானவள்‌ தன்‌ 
சொந்த புருஷருக்கு எந்தக்‌ காரியத்திலும்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. சபைக்கு 
இயேசுவின்‌ தலைமைத்துவமாதிரியைப்‌ பின்பற்றினால்‌ புருஷனும்‌ தனது 
சொந்த மனைவியினிடத்தில்‌ தனது தலைமைத்துவத்தைக்‌ கொண்டிருப்பது 
சாத்தியமே. 

(9) கிறிஸ்துவைப்‌ போல புருஷன்‌ அன்புகூர வேண்டியவன்‌ (5:25). 

அது ஓரு சுயறலமற்ற அன்ட்‌ கிறிஸ்து எப்படி தமது மணவாட்டியாகிய, 
சபையில்‌ அன்புகூர்ந்தார்‌? சய நலயில்லாமல்‌ அவர்‌ அவளின்‌ அன்புகூர்ந்தார்‌. 








ஏனெனில்‌ அவர்‌ தம்மைத்தாமே அவளுக்காக ஓஒப்புக்கொடுத்தார்‌. 
கிறிஸ்து தன்னுடைய சுய ஆசைகளையும்‌ தேவைகளையும்‌ முதலாவதாக 
வைக்கவில்லை. அப்படிச்‌ செய்திருப்பாரானால்‌, அவர்‌ மகிமை நிறை பொன்‌ 
வீதியை ஒருபோதும்‌ விட்டு வந்திருக்க மாட்டார்‌. மாறாக, இயேசு தமது 
மணவாட்டியின்‌ தேவையை முதலாவதாக வைத்தார்‌. “மனுஷகுமாரன்‌ 
ஊழியங்கொள்ளும்படி வராமல்‌, ஊழியஞ்‌ செய்யவும்‌, அநேகரை மீட்கும்‌ 
பொருளாக தம்முடைய ஜீவனைக்‌ கொடுக்கவும்‌ வந்தார்‌” என்று சொல்லி, 
அவர்‌ தம்முடைய சுயநலமற்ற அன்பை வெளிப்படுத்தினார்‌ (மாற்கு 10:45). 

ஒருவன்‌ மணமுடிக்கும்‌ போது, தனது சுயத்தேவையைக்குறித்த 
கண்ணோட்டத்தை விட்டு விடுறான்‌. அவன்‌ தன்மனைவியை 
திருமணம்‌ செய்து அவளுடன்‌ ஒரே மாம்சமாகிறான்‌. இனியும்‌ அவன்‌ தான்‌ 
விரும்புகிறகைச்‌ செய்யும்‌ தீர்மானத்தை சுயமாய்‌ எடுக்க முடியாது. கிறிஸ்து 
சபைக்காகத்‌ தம்மைத்‌ தாமே ஒப்புக்கொடுத்தார்‌, அதேபோல புருஷன்‌ 
தன்னைத்தானே தன்‌ மனைவிக்கு அற்பணிக்க வேண்டும்‌. அவன்‌ எடுக்றெ 
ஒவ்வொரு முடிவிலும்‌ அவளுடைய நலம்‌ மையம்‌ வைக்க வேண்டும்‌. அவன்‌ 
அவளை சுயநலமற்ற முறையில்‌ அன்புகூர வேண்டும்‌. 

ஒரு அர்ப்பணிக்க ட அன்டு புருஷன்‌ தன்னைத்‌ தியாகம்‌ பண்டி 
குன்‌ மனைவியினிடத்தில்‌ அன்புகூர வேண்டும்‌, ஏனெனில்‌ கிறிஸ்து 
சபைக்காக மரித்தார்‌, என்று வேதம்‌ கூறுகிறது. அவர்‌ உண்மையாக, 
நேரடியாக முழுமையாக அப்படிச்‌ செய்தார்‌. ஒரு புருஷன்‌ “மரித்தாலொழிய” 
இயேசு தம்முடைய மணவாட்டியை அன்புகூர்ந்தது போல இவன்‌ தன்‌ 
மனைவியிடத்தில்‌ அன்புகூர முடியாது. அதாவது, அவன்‌ தனக்குத்‌ தானே 
மரிக்க வேண்டும்‌. அவன்‌ தனது சுய வழியை வலியுறுத்தாமலிருக்க மரித்திருக்க 
வேண்டும்‌. 








இயேசு சபைக்காக மரித்தது மாத்திரமல்ல, ஆனால்‌ சபை ஒரு சபையாக 
உருவாவதற்கு முன்‌, அங்கத்தினர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே (சுயத்தை) 


300 


மரிக்கச்‌ செய்து கிறிஸ்துவுக்குள்‌ ஜீவித்திருக்கிறவார்களாக இருக்க வேண்டும்‌. 
பெரும்பாலான குடும்பங்களின்‌ தேவை என்ன? அவர்களுக்கு இரண்டு 
இறுதிச்‌ சடங்குகளும்‌ ஒரு இருமணமும்‌ தேவை! ஒரு மனைவி சுயத்தை மரிக்கச்‌ 
செய்கிறாள்‌; ஒரு புருஷனும்‌ தன்‌ சுயத்தை மரிக்கச்‌ செய்கிறான்‌. ஒரு புருஷன்‌ 
தன்னைத்‌ தியாகம்‌ பண்ணி அவளிடத்தில்‌ அன்பு வைக்கவிருப்பமுள்ளவனாய்‌ 
இருக்கிறான்‌. அவன்‌ “என்‌ மனைவிக்காக விட்டுவிடுகிற அளவுக்கு அவளைக்‌ 
காட்டிலும்‌ விலையேறப்பட்ட காரியம்‌ எதுவுமில்லை” என்று சொல்லுகிறான்‌! 

ஒழு பரிகுத்தமாக்கும்‌ அன இன்னும்‌ அதிகமாக இருக்கிறது. இயேசுவும்‌ 
தனது மணவாட்டியினிடத்தில்‌ பீசதத.மாக்கு.ம்‌ அன்பைச்‌ கொண்டிருந்தார்‌: 
“... அதைத்‌ திருவசனத்தைக்‌ கொண்டு தண்ணீர்‌ முழுக்கினால்‌ சுத்திகரித்து, 
பரிசுத்தமாக்குறெதற்கும்‌, கறை திரை முதலானவைகள்‌ ஒன்றும்‌ இல்லாமல்‌ 
பரிசுத்தமும்‌ பிழையற்றதுமான மகிமையுள்ள சடையாகத்‌ தமக்கு முன்‌ 
நிறுத்திக்கொள்வதற்கும்‌ தம்மைத்‌ தாமே அதற்காக ஒப்புக்‌ கொடுத்தார்‌” 
(5:26, 27). 

கிறிஸ்துவின்‌ ஊழியம்‌ என்ன செய்யும்படி இருந்தது? தன்‌ மணவாட்டியை 
பரிசுத்தமாக்குவதும்‌ அலங்கரிப்பதுமே. ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட ஒரு 














புருஷன்‌ தான்‌ தலைமைத்துவம்‌ கொண்டவனாயிருக்க விரும்பினால்‌ 





அவனுடைய வேலை என்ன? அது அவன்‌ தன்‌ மனைவியை பிரகாசிக்கச்‌ 
செய்றெவனும்‌ அழகானவளாய்‌ மாற்றுவதுமாயெ பணியைச்‌ செய்கிறான்‌. 

ஒரு புருஷன்‌ தன்‌ மனைவியை நடத்துகிறவனானபடியால்‌, அவளைப்‌ 
பரிசுத்தமாக்கி, அவளுக்குப்‌ போதித்து, ஆவிக்குரிய பாதுகாப்பை அவளுக்கு 
அளித்து நடத்துகிறான்‌. அவளை அவன்‌ ஒருபோதும்‌ (பாவத்துடன்‌ அல்லது 
தவறுடன்‌) ஒத்துப்போகச்‌ செய்யும்‌ சூழ்நிலைக்குத்‌ தள்ளாமல்‌ இருக்கிறான்‌, 
அப்படிச்‌ செய்வது அவள்‌ தர்க்கம்‌ செய்யவோ, கோபப்படவோ செய்து 
பாவம்‌ செய்ய ஏதுவாக்கி விடும்‌. எனவே அவளை அவன்‌ கீட்டுப்பட (கறை 
படிந்தவளாக) விடமாட்டான்‌. அவளுடைய வாழ்க்கைக்குள்‌ வரக்கூடிய 
எந்த ஒரு அசுத்தத்திற்கும்‌ இடமளிக்க விட்டுவிட மாட்டான்‌. அவன்‌ தனது 
மனைவியை பரிசுத்தமாக்கும்‌ அன்புடன்‌ நேசிக்கிறான்‌. 

அிருபகியணனிக்கும்‌ அன்ப; அவன்‌ மேலும்‌ தன்‌ மனைவியை திருப்தி 
யளிக்கும்‌ அன்புடன்‌ அன்புகூரவேண்டும்‌: “அப்படியே, புருஷர்களும்‌ தங்கள்‌ 
மனைவிகளை தங்கள்‌ சொந்த சரீரங்களாகப்‌ பாவித்து, அவர்களில்‌ அன்புகூர 
வேண்டும்‌” (5:28). 

ஒரு மனிதன்‌ தன்‌ சொந்த சரீரத்துடன்‌ என்ன செய்வான்‌? அதைத்‌ 
திருப்திபடுத்த முயற்சிப்பான்‌. அதற்கு தாகம்‌ எடுக்கும்‌ போது, தண்ணீர்‌ 
குடிக்கிறான்‌. அவன்‌ சரீரம்‌ பசியடையும்‌ போது, அதைப்‌ பராமரிக்கிறான்‌. 
அது புண்படும்போது அதை கவனிக்கிறான்‌. இப்படித்தான்‌ அவன்‌ தன்‌ 
மனைவியினிடத்தில்‌ அன்பு செலுத்த வேண்டும்‌. அவன்‌ அவளுடைய 
தேவையை முன்னறிந்து பிறகு அந்தத்‌ தேவைகளைச்‌ சந்திக்கிறான்‌. அப்படிச்‌ 
செய்கிற புருஷனிடத்தில்‌ கீழ்ப்படிந்திருக்க மறுக்கும்‌ மனைவிகள்‌ அநேகர்‌ 
இருக்க மாட்டார்கள்‌, அவனுடைய முழு திருமணமும்‌ அவனுடைய 
மனைவியின்‌ ஒவ்வொரு தேவையையும்‌ திருப்தி செய்கிறதின்‌ மேல்‌ 


கட்டப்பட்டுள்ளது. 














சில இருமணங்களில்‌ உள்ள பிரச்சனைகள்‌ என்னவெனில்‌ புருஷன்‌ தன்‌ 


301 


மனைவி தன்னுடைய சரீரத்தின்‌ விஸ்தரிக்கப்பட்ட பகுதி என்று காணாதது 
தான்‌, மாறாக அவளை ஒரு ஆஸ்திப்பொருளாகப்‌ பார்க்கிறான்‌. அவனுடைய 
இந்த ஆஸ்திப்பொருள்‌ பழையதாகும்‌ போது, ஏதோ ஒரு புதிய பொருளைத்‌ 
தேடுகிறான்‌. இதற்கு முரண்பாடாக, ஒரு கிறிஸ்தவ புருஷனாக, தன்‌ 
மனைவிக்கு வயது கூடினாலும்‌, அவன்‌ அவளுடைய உள்ளான அழகை 
கூடுதலாகக்‌ கண்டு அவளுக்கு அன்பு காட்டி, அக்கறை காட்டி இன்னும்‌ 
அதிகமாய்‌ பராமரிக்கிறான்‌, தன்‌ மனைவியின்‌ தேவையை பூர்த்திசெய்யாத 
ஒரு புருஷன்‌ ஆவிக்குரிய தற்கொலையைச்‌ செய்து கொள்ளுகிறான்‌. ஏனெனில்‌ 
அவன்‌ அவளோடு ஒரே சரீரமாயிருக்கிறான்‌. 

உச்சக்கட்ட அன்பு இறுதியாக, திருமணம்‌ செய்யும்‌ பழக்கத்தில்‌, ஒரு 
மனிதன்‌ தன்‌ மனைவியினிடத்தில்‌ உ௫க்கட்ட அன்பைக்‌ கொண்டிருக்க 
கோரப்படுகிறான்‌: “இதினிமித்தம்‌ மனுஷன்‌ தன்‌ தகப்பனையும்‌ தன்‌ தாயையும்‌ 
விட்டு, தன்‌ மனைவியுடன்‌ இசைந்து இருவரும்‌ ஓரே மாம்சமாயிருப்பார்கள்‌” 
(5:31). 

ஒரு மனிதனுடைய திருமணம்‌ பூமிக்குரிய மற்ற எல்லா கட்டுகளுக்கும்‌ 
முன்னிடம்‌ பெற வேண்டும்‌. ஒரு புருஷனுக்கும்‌ மனைவிக்கும்‌ இடையிலான 
உறவு முறை கிறிஸ்துவுக்கும்‌ சபைக்கும்‌ பவுலால்‌ ஒப்பிடப்பட்டது, அது 
அவிக்குரிய உயர்ந்த உறவுமுறைகள்‌. மிக உயர்ந்த மனித உறவுமுறை 
கட்டுக்கோப்பு என்பது ஒரு தாய்க்கும்‌ மகனுக்கும்‌ இடையிலானது அல்ல, 
ஆனால்‌ ஒரு புருஷனுக்கும்‌ மனைவிக்கும்‌ இடையிலானது. 

மனைவிக்கு தேவன்‌ அரித்த தேகம்‌. 











(1) தேவை: “மனைவிகளே, உங்கள்‌ சொந்த புருஷர்களுக்குக்‌ 
கழ்ப்படிந்திருங்கள்‌ ...” (5:22). “கீழ்ப்படிதல்‌” என்பது ஒருவர்‌ மனமுவந்து 
மற்றொருவருடைய அதிகாரத்துக்கு கீழ்‌ தன்னை வைப்பது என்று பொருள்‌. 
ஒரு மனைவி உலகப்‌ பிரகாரமான எண்ணமுள்ளவளாக இருந்தால்‌, 
தனது புருஷனுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்ற உபதேசத்துக்கு எதிராக 
அவள்‌ கலகம்‌ பண்ணுவாள்‌. உலகம்‌ சிந்திக்றெப்டி அவள்‌ எவ்வளவாய்‌ 
சிந்திக்றொளோ, அவ்வளவாய்‌ அவள்‌ கீழ்ப்படிய மறுப்பாள்‌. 

ஆவியினால்‌ நிரப்பப்பட்ட ஒரு நபர்‌ தேவன்‌ அளித்துள்ள அதிகாரத்துக்கு 
கீழ்ப்படிய மனவிருப்பமுடையவராய்‌ இருப்பார்‌. வசனம்‌ 21 சொல்லுகிறது, 
“இறிஸ்துவுக்குப்‌ பயப்படுகிற பயத்தோடே ஒருவருக்கொருவர்கழ்ப்படி யுங்கள்‌. ” 
கீழ்ப்படிதல்‌ என்பது மனைவிகளுக்கு மட்டும்‌ சொல்லப்பட்டதல்ல; அது 
எல்லா கிறிஸ்தவர்களுக்கும்‌ சொல்லப்பட்டது. குடும்பத்தில்‌, மனைவி தனது 
சொந்த புருஷர்களுக்கு கழ்ப்படிந்திருக்கும்படி வேதாகமம்‌ சொல்லுகிறது. 

ஷேக்ஸ்பியர்‌, “இரண்டுபேர்‌ குதிரையின்‌ மேல்‌ பயணம்‌ பண்ணினால்‌, 
* அது குதிரை சவாரி 
செய்பவருக்கு நேர்ந்த தாழ்ச்சியல்ல, மாறாக அது நடைமுறை அவசியம்‌. 
அதேபோல, குடும்பத்திலும்‌, கீழ்ப்படிதல்‌ என்று வரும்‌ பொழுது, அது சம 
அந்தஸ்து இல்லாமை அல்லது தாழ்ச்சி என்று பொருளல்ல; அது ஒரு நடை 
முறைத்‌ தேவை. மனைவிதான்‌ பின்னால்‌ அமர்ந்து “பயணிக்க வேண்டும்‌” 
என்று தேவன்‌ சொல்லுகிறார்‌. 

மனைவிகள்‌ வெளித்தோற்றத்தில்‌ மட்டுமே தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிவார்களானால்‌ அவர்கள்‌ உண்மையில்‌ கழ்ப்படிந்திருப்பவர்கள்‌ அல்ல. 





ஒருவர்‌ பின்னால்தான்‌ அமர வேண்டும்‌” என்றார்‌. 


302 


வேதாகமம்‌ கூறும்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது வெளித்தோற்றத்திலும்‌ உள்ளான 
எண்ணங்களிலும்‌ தீழ்ப்படிவதை உட்படுத்தியது. அது மட்டுமே தேவனுடைய 
கோரிக்கையை நிறைவேற்றும்‌. 

(2) காரணம்‌: “கிறிஸ்து சபைக்குத்‌ தலையாயிருக்கிறதுபோல, புருஷனும்‌ 
மனைவிக்குத்‌ தலையாயிருக்றொன்‌; அவரே சரீரத்திற்கும்‌ இரட்சக 
ராயிருக்கிறார்‌” (5:23) குடும்பத்திலே மனைவிக்கு அப்படியொரு தேவையை 
தேவன்‌ ஏன்‌ அமைத்தார்‌? மனைவியானவள்‌ கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌ 
என்பதற்கான காரணம்‌ தேவன்‌ புருஷனையே மனைவிக்குத்‌ தலையாக தெரிந்து 
கொண்டார்‌ என்பதே (காண்க ஆதியாகமம்‌ 3:16). இது ஒரு தண்டனைக்காக 
அல்ல, ஆனால்‌ ஒரு நோக்கத்திற்காக. தேவன்‌, தம்முடைய பெரிதான 
ஞானத்தினால்‌, ஒரு ஒழுங்குமுறை - சமுதாயத்திலோ, அரசாங்கத்திலோ, 
அல்லது குடும்பத்திலே - இல்லாமல்‌ போனால்‌ விரைவில்‌ ஒரு ஒழுங்கின்மை 
யே உள்ளே நுழையும்‌ என அறிந்திருந்தார்‌. இரண்டு எஜமானர்களை ஒரு 
குடும்பம்‌ கொண்டிருந்தால்‌, ஒருவருக்கொருவர்‌ எதிராகத்‌ திரும்புவார்கள்‌, 
பிரித்திருப்பார்கள்‌ மற்றும்‌ வீழ்ச்சியடைவார்கள்‌. தேவன்‌ புருஷனையே 
குடும்பத்திற்கு தலையாகத்‌ தெரிந்து கொண்டார்‌. “ஒவ்வொரு புருஷனுக்கும்‌ 
கிறிஸ்து தலையாயிருக்கிறாரென்றும்‌, ஸ்திரீக்கு புருஷன்‌ தலையாயிருக்‌ 
கிறானென்றும்‌, கிறிஸ்துவுக்குத்‌ தேவன்‌ தலையாயிருக்கிறாரென்றும்‌, நீங்கள்‌ 
அறிய வேண்டுமென்று விரும்புகிறேன்‌” (1 கொரிந்தியர்‌ 11:3) என்று பவுல்‌ 
எழுதினார்‌. இது தேவனுடைய “சங்கிலித்‌ தொடர்‌ கட்டளை.” 

குமாரனாகிய தேவன்‌ பிதாவாகிய தேவனுக்கு சரிசமமாயிருக்கிறார்‌. 
பிலிப்பியர்‌ 2:5-7 சொல்லுகிறது, “கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே 
உங்களிலும்‌ இருக்கக்‌ கடவது; அவர்‌ தேவனுடைய ரூபமாயிருந்தும்‌, 
தேவனுக்குச்‌ சமமாயிருப்பதைக்‌ கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்‌, 
தம்மைத்தாமே வெறுமையாக்கி, அடிமையின்‌ ரூபமெடுத்து, மனுஷர்‌ 
சாயலானார்‌.” தேவனுடைய குமாரன்‌ மனமுவந்து பிதாவாகிய தேவனுக்குத்‌ 
தம்மைக்‌ கழ்ப்படுத்தினார்‌ - சமமானவரல்ல என்ற அடிப்படையில்‌ அல்ல, 
ஆனால்‌ தேவனுடைய சங்கிலித்‌ தொடர்‌ கட்டளையின்படி மனிதனுடைய 
வெற்றிகரமான மீட்பினிமித்தம்‌ அது அவசியமாயிற்று. 

குன்‌ புருஷனுக்குக்‌ கீழ்ப்படியாத ஒரு மனைவி தன்னுடைய வாழ்க்கையிலே 








அநேக பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும்‌, முதலாவதாக, 
தேவனிடத்தில்‌ அவளுக்கு மிகவும்‌ வினயமிக்க பிரச்சனையாகும்‌. ஒரு 
மனைவி தன்னுடைய புருஷனின்‌ தலைமைத்துவத்திற்கு ஈர்க்கப்படாத போது, 
அவளுடைய உண்மையான பிரச்சனை அவளுடைய புருஷனோடு அல்ல. 
அவள்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று சொன்ன தேவனோடுகான்‌ அவளுக்குப்‌ 
பிரச்சனை. எனவே, அவள்‌ ஆவிக்குரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும்‌: 
அவளுடைய ஜெப வாழ்வில்‌ பிரச்சனை, வேகதக்கல்வியில்‌ பிரச்சனை, மற்றும்‌ 
அவள்‌ தேவனிடத்தில்‌ கொண்டுள்ள உறவுமுறையில்‌ பிரச்சனை. 
கீழ்ப்படிதலில்லாத ஒரு மனைவி தன்னுடைய 4 ருஜனேோமிம்‌ கடினமான 
சூழ்நிலையைக்‌ கொண்டிருப்பாள்‌. ஒரு மனைவி தன்னுடைய புருஷனின்‌ அதி 
காரத்தை கனப்படுத்த மறுக்கும்‌ போது, தன்னை முழுமையாக்குபவனோடு 
தொடர்பில்லாதவளும்‌ அவனுக்கு முடமானவளுமாயிருக்கிறாள்‌, அவள்‌ 
தன்னுடைய புருஷனுக்கு தேவன்‌ கொடுத்த கடமையை தன்‌ குடும்பத்தில்‌ 


303 


நிறைவேற்ற ஆசைப்படுவதை தடை செய்பவளுமாயிருக்றொள்‌. அவள்‌ 
பின்பற்றாவிட்டால்‌ அவனால்‌ அவளை நடத்த முடியாது. 

அவளுடைய /9ிர்சைகடந.ம்‌ அவளுக்குப்‌ பிரச்சனைகளைக்‌ 
கொடுப்பார்கள்‌. தன்னுடைய புருஷனின்‌ தலைமைத்துவத்தை புறக்கணிக்கிற 
ஒரு மனைவி ஒருபோதும்‌ தன்‌ பிள்ளைகளிடத்திலிருந்து முறையான 
மரியாதையைப்‌ பெற மாட்டாள்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று வேதாகமம்‌ சொல்லுகிறது, ஆனால்‌ அவர்கள்‌ 
கீழ்ப்படிறெ அளவுக்கு அவர்கள்‌ எப்படிப்பட்ட தாயாக இருக்கிறார்கள்‌? தான்‌ 
ஆவியினால்‌ நிறைந்து, ஆவியினால்‌ நிறைந்த புருஷனுக்குக்குக்‌ கீழ்ப்படிறெ 
தாய்களுக்கே பிள்ளைகள்‌ க&ீழ்ப்படிவார்கள்‌. தாய்‌ கலகம்‌ பண்ணுகிறவளும்‌ 
மூர்க்க குணமுள்ளவளுமாயிருந்து தன்னிஷ்டப்படி நடப்பாளானால்‌, பிறகு 
அவளுடைய பிள்ளைகள்‌ அதைப்‌ பார்த்து, அநேகமாக அதே வழியில்‌ தான்‌ 
அவளுக்குப்பதிற்செய்வார்கள்‌. அவள்‌ தானே கொடுக்காததை அவர்களிடத்தில்‌ 
எதையும்‌ கோரமுடியாது. 

அப்படிப்பட்ட மனைவி தனக்குத்‌ தானே பிரச்சனையாக இருப்பாள்‌. 
தனக்கு தேவன்‌ கொடுத்த கடமையை செய்யாமல்‌ அவள்‌ முரண்டு பிடிப்பது 
அவளுக்கே தெரியும்‌. அப்படிப்பட்ட அவளுடைய அறிவு அவளுடைய 
மனதை உறுத்திக்‌ கொண்டேயிருக்கும்‌. மேலும்‌, மனைவிக்கு குறிப்பிட்ட 
தேவை இருக்கக்‌ கூடும்‌ அவளுடைய புருஷன்‌ அந்தத்‌ தேவைகளை ஒழுங்கு 
செய்யும்‌ வரை அவள்‌ முழுமையாய்‌ தானே சந்தித்துக்‌ கொள்ள இயலாது, 
அதற்கு அவள்‌ அவனுடைய அதிகாரத்தை ஏற்று கீழ்ப்படிய வேண்டும்‌. 

(3) விளைவுகள்‌: ஆகையால்‌, “சபையானது கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படி கிறது 
போல மனைவிகளும்‌ தங்கள்‌ சொந்த புருஷர்களுக்கு எந்தக்‌ காரியத்தி 
லேயும்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌” (5:24). அநேகம்‌ பெண்களுக்கு 
இந்த வார்த்தைகள்‌ கோபமூட்டுதலாக உள்ளது. அப்படிப்பட்ட 
மனோபாவம்‌ கொண்டவள்‌ வாழ்வில்‌ வருறெ மகாப்‌ பெரிய கொள்ளையை 
மேலோட்டமாய்‌ விட்டு விடுகிறார்கள்‌: கீழ்ப்படிதல்‌ ஒருவரின்‌ சுதந்திரத்தை 
எடுத்து விடுவதல்ல; அது உண்மையில்‌ சுதந்திரத்தைக்‌ கொண்டு வருகிறது. 
புருஷன்‌ ஒரு அவிசுவாசியாகவோ அல்லது ஒரு தேவனுடைய போதனைகளை 
மீறுகிறவனாகவோ இருந்தால்‌ என்ன செய்வது? “எந்தக்‌ காரியத்திலும்‌” 
கீழ்ப்படிய வேண்டும்‌ என்பது இதையும்‌ உள்ளடக்கியதா? இதோ எளிதாக வழி 
காட்டும்‌ போதனை: அது தேவனுடைய சித்தத்தை காலையை எந்தக்‌ 
காரியத்திலேயும்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. அவளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
கட்டளை அவளுடைய புருஷனுடைய தீர்மானத்துக்கு அவளுடைய 
ஒப்புதலையும்‌ உட்படுத்தியது என்பதல்ல; அவள்‌ கேட்டுக்‌ கொள்ளும்‌ 
காரியத்துக்கு கீழ்ப்படிய அவள்‌ விரும்பினால்‌ மட்டுமே என்பதுமல்ல. தன்னு 
டைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பிலிருந்து விடுதலை 
பெறுகிற ஒரே கோட்பாடு என்னவெனில்‌ அவன்‌ தேவனுடைய பரிசுத்த 
அளவுகோலிலிருந்து முரணாக வேறுபட்ட வழிக்கு அவளை நடத்துகிற செயல்‌ 
மட்டுமே. 

குன்னுடைய நாட்களிலிருந்த மதத்தலைவர்களிடம்‌ பேதுரு 
தான்‌ இயேசுவை பிரசங்கம்‌ பண்ணக்‌ கூடாது என்று கட்டுப்பாடு 

















பண்ணினபடியால்‌ அவர்களைப்டார்த்து, “.. தேவனுக்குச்‌ செவிகொடுக்கிறதை 


304 


பார்க்கிலும்‌ உங்களுக்குச்‌ செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக 
நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்துப்‌ பாருங்கள்‌. நாங்கள்‌ கண்ட 
வைகளையும்‌ கேட்டவைகளையும்‌ பேசாமலிருக்கக்‌ கூடாதே” என்றார்கள்‌ 
(நடபடிகள்‌ 4:19, 20). மனித அதிகாரத்துக்குக்‌ கீழ்ப்படிவதும்‌ தேவனுடைய 
அதிகாரத்துக்குக்‌ கீழ்ப்படிநறெ காரியமும்‌ முரணாக அமையுமானால்‌, பிறகு 
கிறிஸ்தவர்கள்‌ முதலாவதாக தேவனுடைய அதிகாரத்துக்கே கனத்தைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. 

கிறிஸ்தவனாயிருக்றெ மனைவி கிறிஸ்தவனல்லாத புருஷனின்‌ 
தலைமைத்துவத்துக்கு விட்டுக்கொடுக்கும்படி பேதுரு வழிகாட்டுகிறார்‌ 
(1 பேதுரு 3:1, 2). ஆகிலும்‌ பேதுரு “எல்லாவற்றிலேயும்‌” எனும்‌ சொற்றொடரை 
சேர்க்க வில்லை. கிறிஸ்தவனல்லாத ஒரு புருஷன்‌ அவள்‌ (அவனுடைய 
மனைவி) கீழ்ப்படிய ஓத்துக்‌ கொள்ளக்‌ கூடாத ஒரு காரியத்தைச்‌ செய்ய 
அவளிடத்தில்‌ கேட்கக்‌ கூடும்‌ என்று அறிந்தே அதை விட்டு விட்டார்‌. 

5:24 ல்‌ பவுல்‌ மனைவிகள்‌ “எந்தக்‌ காரியத்திலேயும்‌” கழ்ப்படிந்திருக்கக்‌ 
கடவள்‌ என்று சொன்னபோது வசனப்பகுதி மிகவும்‌ தெளிவாயிருக்கிறது. 
அவர்‌ ஆவியினால்‌ நிறைந்த ஒரு மனைவியிடம்‌ ஆவியினால்‌ நிறைந்த ஒரு 
புருஷனுடனான உறவுமுறை என்ன என்பதைச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌. 
அப்படிப்பட்ட ஒரு புருஷன்‌ எந்த ஒரு காரியத்திலும்‌ தேவனுடைய 
சித்தத்திற்குப்‌ புறம்பாக தனது மனைவியை வழி நடத்த மாட்டான்‌. ஆகையால்‌, 
ஆவியினால்‌ நிறைந்த ஒரு மனைவி “எந்தக்‌ காரியத்திலும்‌” தன்னுடைய 
புருஷனுக்குக்‌ கீழ்ப்படிந்திருக்க முடியும்‌ மற்றும்‌ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்வதால்‌ மட்டுமே அவள்‌ தன்னை முழுமைப்படுத்துகிற தன்‌ 
புருஷனிடமிருந்து உண்மையான திருப்தியையும்‌ பாதுகாப்பையும்‌ பெற்றுக்‌ 
கொள்ள வழிகாண முடியும்‌. 

முடிவை. ஒரு புருஷன்‌ தனது மனைவிக்கு காட்டுகிற அன்பு தெரிவு 
செய்து கொள்ளுகிற ஒன்றல்ல. ஒரு புருஷன்‌ தன்னுடய மனைவியினிடத்தில்‌ 
அன்புகூர நேர்மையான முயற்சியை எடுப்பானானால்‌, இதைத்தான்‌ இயேசு 














தமது சபைக்குச்‌ செய்தார்‌, புருஷன்‌ புதியதும்‌ உணர்வுபூர்வமானதுமான 
ஒரு கட்டுக்‌ கோப்பை தனது மனைவியினிடத்தில்‌ கண்டு பிடிப்பான்‌. பிறகு 
அவள்‌ கீழ்ப்படிய வழிதேடுவாளானால்‌, இருவரும்‌ தேவனுடைய 
திட்டத்தின்படியான உச்சக்கட்ட திருமண வாழ்க்கையைக்‌ காணமுடியும்‌. 


கிறிஸ்‌ புல்லார்டு 


புருஷனின்‌ கடமை (5:23-31) 
5:23-31ன்‌ படி, புருஷர்கள்‌ தங்களுடைய மனைவிகளுக்கு மூன்று வழிகளில்‌ 
தங்களுடைய முறையான கனத்கைச்‌ செலுத்துகின்றனர்‌: 





அ s கடமை WDDTIIOGIG ஆனக்குரிய 
தலைமைத்துவுத்தை அனீிக்கிக்றணர்‌ (5:23). புருஷர்கள்‌ தங்கள்‌ 
மனைவிகளுக்கு “தலையாயிருக்கறொர்கள்‌” என்ற உண்மையானது, 


அவர்கள்‌ வழிநடத்துறெவர்களாயிருக்றொர்கள்‌ என்றும்‌ தங்கள்‌ ஆவிக்குரிய 





தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ அர்த்தப்படுகிறது. 
அவர்கள்‌ துங்கிடைய மனைவிகளில்‌ அன்பகூர வேண்டியவாகன்‌ 
(5:25). சுய தியாக மனப்பான்மை கொண்ட அன்புடன்‌, “கிறிஸ்து சபையிலே 


305 


அன்புகூர்ந்து அதற்காகத்‌ தம்மைத்‌ தாமே ஒப்புக்‌ கொடுத்தது” போல அன்புகூர 
வேண்டும்‌. அவர்கள்‌ தங்களுடைய சொந்த தேவைகளைக்‌ காட்டிலும்‌ தங்கள்‌ 





மனைவிகளின்‌ தேவைகளில்‌ அதிக அக்கறை காட்ட வேண்டும்‌. 

இந்த அன்பு உயர்த்துறெ அன்பு (5:26, 27). புருஷர்கள்‌ தங்கள்‌ 
மனைவிகளுக்கு ஊக்கமளித்து அவர்களை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள்‌. 
கிறிஸ்துவின்‌ அன்பினிமித்தம்‌ சபை அங்கத்தினர்கள்‌ வளர்வதற்கு 
ஏதுவாக்கப்படுவது போல, மனைவிகள்‌ தங்கள்‌ புருஷர்கள்‌ தங்களுக்கு 
இல்லாதிருந்ததைக்‌ காட்டிலும்‌ இப்பொழுது (தங்கள்‌ புருஷர்களால்‌) சிறப்பான 
நபர்களாகின்றனர்‌. 

இந்த அன்பு போஷித்துக்‌ காப்பாற்றுகிற அன்பு (5:28-30). “காப்பாற்றுவது” 
என்பது மதிப்பையும்‌ நல்லுணர்வையும்‌ குறித்துப்‌ பேசுறெது (காண்க 
1 தெசலோனிக்கேயர்‌ 2:7). “போஷித்தல்‌” என்பது ஒரு தோட்டம்‌ 
வளர்வதற்கேதுவான கவனம்‌ எடுத்துக்‌ கொள்வதைக்‌ குறிக்கிறது. ஒரு 
தோட்டக்காரன்‌ நட்டு, உரமிட்டு, தனது தோட்டத்துக்கு நீர்‌ பாய்ச்சுறொன்‌, 





அதே போல புருஷர்கள்‌ தங்களுடைய மனைவிகளின்‌ நலனுக்காக பராமரிப்புச்‌ 
செய்யும்‌ போது புருஷர்கள்‌ தங்கள்‌ மனைவிகளைப்‌ புரிந்து கொள்ளவும்‌, 
கனப்படுத்தவும்‌ வழிதேடுகின்றனர்‌ (காண்க 1 பேதுரு 3:7). அவர்கள்‌ அவர்களுடைய 
முக்கியத்துவத்தைக்‌ காட்டத்தக்க வழிகளை கண்டு பிடிக்க வேண்டும்‌. 

அவரகள்‌ தக்‌ DA ககக உண்மைய TSA Ups Cub 





(5:31). புருஷர்களும்‌ மனைவிகளும்‌ “ஒரே மாம்சமாகியிருக்கிறார்கள்‌. ” 
அவர்கள்‌ வாழும்‌ வரை ஒருவருக்கொருவர்‌ உண்மையுள்ளவர்களாயிருக்க 
வேண்டும்‌. 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 





குறிப்புகள்‌ 

18108 Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, 
Tenn.: AMG Publishers, 1991), 869. Kenneth S. Wuest, Wuest 5 Word Studies from the Greek New 
Testament for the English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, Mich.: Wm. B. Eerd- 
mans Publishing Co., 1953), 126. ’Ethelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance 
to the English and Greek New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand 
Rapids, Mich.: Zondervan Publishing House, Regency Reference Library, 1975), 154. *#Wuest, 126. 
50. G. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. and 
rev. Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker 
Book House, 1977), 220. Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and 
Other Early Christian Literature, 34 ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: 
University of Chicago Press, 2000), 982. 7/Wuest, 127. °Zodhiates, 948. ’Andrew T. Lincoln, 
Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 346. ‘Josephus 
Antiquities 7.12.3. ‘!Bullinger, 761. ‘2Wuest, 227. 34. 0. Kurfees, Instrumental Music in the 
Worship (Nashville: Gospel Advocate Co., 1950), 16. Studies of singing written by Owen D. 
Olbricht, Hugo McCord, and Jack P. Lewis are included in “Worship,” Truth for Today (March 
2003): 27-31 and “The Question of Instrumental Music,” Truth for Today (March 2008). 
1Kurfees, 48. °Zodhiates, 964. *Wuest, 129. ’Lincoln, 365. °Wuest, 130. °Zodhiates, 942. 
20] 10010, 368. 2’Ibid., 372. 22Ibid., 373. 2°Wuest, 131. 2Ibid., 132. °°Zodhiates, 928. 2°Lincoln, 


306 


377. “(61ம்‌ °Zodhiates, 942. 25. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The 
Expositor & Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1967), 3:370-71. #0Bullinger, 537. °7Ibid., 146. 22Ibid., 279. °°]. A. Robinson, 
St. Pauls Epistle to the Ephesians, 2d ed. (London: Macmillan & Co., 1904), 127. “Lincoln, 
385. Alexander Campbell, The Christian System (St. Louis: Christian Publishing Co., 1835), 
231. Eusebius Pamphilus The Life of the Blessed Emperor Constantine 4.62. Campbell, 232. 
“William Shakespeare Much Ado About Nothing 3.5. 


307 


18 
“ஞானவான்களார்‌ நடந்து 
கொள்ளுங்கள்‌” 


மாகம்‌ 2] 


[6:1-20)] 


பெற்றோர்‌ பிள்ளைகள்‌ உறவை கனப்படுத்துதல்‌ 
(6:1-4) 


6:1-4ல்‌ பவுல்‌ 5:15ல்‌ தொடங்கிய விவாதமாகிய, ஞானத்திலே 
கிறிஸ்தவர்கள்‌ வாழ்வதைக்‌ குறித்து தொடருகிறார்‌. 

கிரேக்க - ரோம உலகில்‌, தகப்பனுக்கு பிள்ளைகள்‌ மீது மிகுந்த 
பொறுப்புகளும்‌ கட்டுப்பாடும்‌ இருந்தது. அவனுக்கிருந்த கட்டுப்படுத்தும்‌ 
அதிகாரம்‌ அவர்களுக்கு போதிக்கவும்‌ அவர்களை சிட்சிக்கவும்‌, அவர்களை 
விற்றுப்போடவும்‌ தண்டிக்கவும்‌ கூட உரிமையளித்தது, ஆகிலும்‌ பொது 
மக்களின்‌ கருத்துக்களில்‌ கடுமையாக நடத்துவது குற்றஞ்சாட்டப்பட்டது. யூத 
மார்க்கத்திலும்‌, அதே போன்ற வலியுறுத்தல்‌ பெற்றோர்களின்‌ அதிகாரத்தின்‌ 
மீது சுமத்தப்பட்டது, விசேஷமாக தகப்பன்மார்கள்‌ மேல்‌. பழைய ஏற்பாட்டில்‌ 





தங்கள்‌ பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு மரண தண்டனை கூட 
அளிக்கப்பட்டது (லேவியராகமம்‌ 20:9; உபாகமம்‌ 21:18-21). ஃபிளேவியஸ்‌ 
ஜோசிபஸ்‌ என்பவர்‌ கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு புத்திமதி வழங்க 
வேண்டும்‌ என்று பெற்றோருக்கு அறிவுறுத்தினார்‌. பிறகு அந்தப்‌ பிள்ளைகள்‌ 
தனது பெற்றோரின்‌ புத்திமதியை ஏற்றுக்‌ கொள்ளாமல்‌ போனால்‌, அதற்கும்‌ 
அறிவுறுத்தி அவர்‌, “.. அவன்‌ பெற்றோர்களால்‌ கொண்டுவரப்பட வேண்டும்‌, 
ஒரு திரளான கூட்டம்‌ தொடர்ந்து வர அவன்‌ அங்கே பட்டணத்துக்குப்‌ 
புறம்பே கல்லெறியப்பட வேண்டும்‌,” என்று சொன்னார்‌. இப்படியொரு 
கொடுமைன கண்டனை உண்மையிலேயே நடப்பிக்கப்பட்டதா இல்லையா 
என்பது குறித்து சில வாக்குவாதங்கள்‌ நடந்து கொண்டுள்ளன, ஆகிலும்‌ 
பெற்றோர்‌, விசேஷேமோக தகப்பன்‌, தனது பிள்ளையின்‌ மீது முழுமையான 
கட்டுப்பாட்டைக்‌ கொண்டிருந்தான்‌. 

யூதர்களின்‌ பிள்ளைகளுக்குப்‌ போதிக்கத்‌ தக்க பாடப்‌ புத்தகம்‌ மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணமே, அது பெற்றோர்களுக்குச்‌ சொன்னதாவது, 


இன்று நான்‌ உங்களுக்குக்‌ கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள்‌ உன்‌ 


308 


இருதயத்தில்‌ இருக்கக்கடவது, நீ அவைகளை உன்‌ பிள்ளைகளுக்கு 
கருத்தாய்ப்‌ போதித்து, நீ உன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்திருக்கிறபோதும்‌, வழியில்‌ 
நடக்கிறபோதும்‌, படுத்துக்கொள்ளுகிறபோதும்‌, எழுந்திருக்கிறபோதும்‌ 
அவைகளைக்‌ குறித்து பேச (உபாகமம்‌ 6:6, 79. 


மோசே இஸ்ரவேலர்களிடம்‌ தனது பேச்சின்‌ இறுதியில்‌, “.. இந்த 
நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம்‌ உங்கள்‌ பிள்ளைகள்‌ 
செய்யும்படி கவனமாயிருக்க, நீங்கள்‌ அவர்களுக்குக்‌ கற்பிற்கும்படி, நான்‌ 
இன்று உங்களுக்குச்‌ சாட்சியாய்‌ ஒப்புவிக்றெ வார்த்தைகளையெல்லாம்‌ 
உங்கள்‌ மனதிலே வையுங்கள்‌,” என்று சொன்னார்‌ (உபாகமம்‌ 32:46). 

பிள்ளைகளுக்கு அளிக்கும்‌ சிட்சை பழைய ஏற்பாட்டில்‌ ஒரு 
முக்கியத்துவம்‌ பெற்ற சாராம்ஸமாகக்‌ கொடுக்கப்பட்டது. நீதிமொழிகள்‌ 
22:6ல்‌, சாலொமோன்‌ “பிள்ளையானவன்‌ நடக்க வேண்டிய வழியிலே அவனை 
நடத்து; அவன்‌ முதிர்‌ வயதிலும்‌ அதை விடாதிருப்பான்‌” என்று சொன்னார்‌. 
மேலும்‌ அவர்‌, “பிரம்பைக்‌ கையாடாதவன்‌ தன்‌ மகனைப்‌ பகைக்கிறான்‌; 
அவன்மேல்‌ அன்டாயிருக்றெவனே அவனை ஏற்கனவே தண்டிக்கறொன்‌,” 
என்றும்‌ சொன்னார்‌ (நீதிமொழிகள்‌ 13:24), தொடர்ந்து அவர்‌, “பிள்ளையைத்‌ 
தண்டியாமல்‌ விடாதே. அவனைப்‌ பிரம்பினால்‌ அடித்தால்‌ அவன்‌ சாகான்‌” 
என்றார்‌ (நீதிமொழிகள்‌ 23:13). 

இந்தத்‌ திரைக்குப்‌ பின்னால்‌, பவுல்‌ பிள்ளைகளின்‌ மேல்‌ பெற்றோருக்கு 
இருக்கிற அதிகாரத்தை வலியுறுத்தினார்‌. 6:1-4ல்‌ பவுல்‌ பெற்றோருக்கும்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ சொன்னவைகள்‌ ஒவ்வொருவரும்‌ கிறிஸ்துவின்‌ 
அதிகாரத்தின்‌ கழ்‌ இருந்து பரஸ்பர மரியாதையை கைக்கொள்ள வேண்டும்‌ 
என்ற கருத்தை அப்பகுதி கொண்டுள்ளது. இங்கே குறிப்பிடப்படுறெ 
கடைமைகளின்‌ நிறைவேற்றம்‌ தனித்தனியே குறிப்பிடப்பட்டு பிள்ளைகளின்‌ 
பகுதியிலே க&ீழ்ப்படிதலையும்‌ கனப்படுத்துதலையும்‌ மற்றும்‌ பொறுமை, 
போதனை, அவர்களைக்‌ கோபப்படுத்தாமை தகப்பன்‌ மார்களின்‌ பகுதியிலும்‌ 





அவர்கள்மேல்‌ சுமத்தப்பட்ட கடமையாயிருக்கிறது. 
பிள்ளைகளே: “கனப்படுத்தி கீழ்ப்படியுங்கள்‌” (6:1-3) 
1 ள்ளைகளே, உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கர்த்தருக்குள்‌ கீழ்ப்படியுங்கள்‌, 


இது நியாயம்‌. 2உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்‌ பூமியிலே உன்‌ 
வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கும்‌, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையையும்‌ 


கனம்பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாங்‌ 
கற்பனையாயிருக்கிறது. 

வசனம்‌ 7. பிள்ளைகளே, என்பது டெச்ணா என்பதன்‌ 
மொழிபெயர்ப்பு, தேவனுடைய பிள்ளைகளாக மாறியுள்ள 


விசுவாசிகளுக்கும்‌ வசனங்கள்‌ பயன்படுத்தும்‌ வார்த்தை (ரோமர்‌ 8:16, 17; 
1 யோவான்‌ 3:10). மற்றும்‌ மாமிசப்‌ பிரகாரமான குடும்பத்துப்‌ பிள்ளைகளுக்கும்‌ 





பயன்படுத்துகிறது. மாமிசப்‌ பிள்ளைகளுக்குப்‌ பயன்படுத்தும்போது, இந்த 
வார்த்தை வயதைப்‌ பொருட்படுத்துவது இல்லை. அது ஒரு சிறு பிள்ளைக்கும்‌ 


309 


பயன்படுத்தப்படலாம்‌ (மத்தேயு 18:1-6ல்‌ பயன்படுத்தப்பட்டது போல) அல்லது 
வயது முதிர்ந்த பிள்ளையையும்‌ குறிப்பிடலாம்‌ (காண்க 1 தீமோத்தேயு 5:4. 
எபேசியரில்‌ குறிப்பிடப்படுறெ “பிள்ளைகள்‌” தங்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்ட உபதேசங்களை புரிந்து கொள்ளக்‌ கூடிய அளவுக்கு 
முதிர்ச்சியடைந்தவர்களாயிருந்திருக்க வேண்டும்‌; மேலும்‌, 
வசனப்பகுதியின்‌ பயன்பாடு அவர்கள்‌ சபையின்‌ அங்கத்தினர்களாக 
இருந்திருக்கக்‌ கூடும்‌ என்பதைக்‌ காட்டுகிறது. கர்த்தருக்குள்‌ எனும்‌ பதம்‌, 
இந்த நிருபத்தில்‌ வேறு இடங்களில்‌ பயன்படுத்தப்பட்ட சொற்றொடர்‌ (2:21; 
5:8; 6:10, 21), ஒரு கிறிஸ்தவனைத்தான்‌ இது குறிப்பிட்டிருக்க வேண்டும்‌. 
இத்துடன்‌ பெற்றோர்களை இணைப்போமானால்‌, ஒரு கேள்வி எழும்புகிறது: 
கிறிஸ்தவர்களல்லாத பெற்றோருடைய பிள்ளைகள்‌, அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிய 





கடமைப்‌ பட்டவர்கள்‌ இல்லையா? இது ஒரு வகையில்‌, பழைய ஏற்பாட்டில்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட தற்கும்‌ பூர்வாங்க உலகம்‌ அங்கீகரித்திருந்த கருத்துக்கும்‌ 
எதிரானது. பிள்ளைகள்‌ எப்பொழுதுமே தங்களுடைய பெற்றோரின்‌ 
அதிகாரத்துக்குக்‌ கழானவர்கள்தான்‌. எனவே “கர்த்தருக்குள்‌” எனும்‌ பதம்‌ 
“பிள்ளைகளுக்கு” மற்றும்‌ “கர்த்தருக்குள்ளான பிள்ளைகளுக்கு” அல்லது 
கிறிஸ்தவர்களாக மாறிய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. 
ஆதலால்‌, இங்கே பிள்ளைகளையும்‌ இங்கு குறிப்பிடப்படுகிற பெற்றோரும்‌, 
கிறிஸ்தவர்களையே குறிப்பதாக நாம்‌ யூகித்துக்கொள்ளலாம்‌, ஏனெனில்‌ இரு 
சாராருமே சபை சமுதாயத்தின்‌ ஒரு பகுதி. 

Andrew T. Lincolh இப்பகுதியை சாராம்ஸமாக “தங்களுடைய 
கர்த்தருடன்‌ கொண்ட உறவுமுறையைக்‌ குறித்து அறிவு கொள்கிற அளவுக்கு 
வளர்ந்தவர்களாக இங்கே பிள்ளைகள்‌ குறிப்பிடப்பட்டதாக ஆணித்தரமாகத்‌ 
தெரிவிக்கிறார்‌, மற்றும்‌ அதன்‌ அடிப்படையிலே இது கையாளப்படுகிறது, 
ஆனாலும்‌ இன்னும்‌ போதியஅளவு வளர்ச்சியும்‌ தேவைப்படுகிற இளமை 
பருவத்தில்‌ இருந்திருக்க வேண்டும்‌ (காண்க எபேசியர்‌ 6:4).”” இன்னொரு 
வார்த்தையில்‌ சொன்னால்‌, இந்தப்‌ பாடப்பகுதி கிறிஸ்தவர்களாக இருக்கிற 
பிள்ளைகளை ஆகிலும்‌ தங்களுடைய பெற்றோரின்‌ அதிகாரத்தின்‌ கழ்‌ இன்னும்‌ 
இருந்தவர்களைக்‌ குறிக்கிறது. 

பெற்றோருக்கு பிள்ளைகளின்‌ கீழ்ப்படிதல்‌ மனைவிகள்‌ தங்கள்‌ 
புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருத்தலுக்கு ஒப்பானது, அவர்கள்‌ 
(மனைவிகள்‌) “கர்த்தருக்குக்‌ கீழ்ப்படிகிறது போல தங்கள்‌ புருஷர்களுக்குக்‌ 
கீழ்ப்படிந்திருக்கும்படி சொல்லப்பட்டார்கள்‌” (5:22). கிறிஸ்தவப்‌ 
பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிறெபோது கர்த்தருக்குக்‌ 
கீழ்ப்படிறொர்கள்‌. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை என்பது புறஜாதி உலகில்‌ 
அவிசுவாசமுள்ளவர்களைப்‌ பின்பற்றுவதாகும்‌ (ரோமர்‌ 1:30) மற்றும்‌ “கடைசி 





நாட்களில்‌” வரும்‌ கொடிதான காலங்களின்‌ பண்புகளில்‌ இதுவும்‌ ஒன்று 
(2 தீமோத்தேயு 3:1, 2). 

இது நியாயம்‌ என்பது பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படிவதற்கான கூடுதல்‌ காரணத்தை கொடுக்கிறது. முதலாவதாக, 
பெற்றோரின்‌ அதிகாரமும்‌ பிள்ளைகளின்‌ கீழ்ப்படிதலும்‌ பூர்வீக உலகத்தாலும்‌ 
இஸ்ரவேலருடன்‌ தேவன்‌ செய்த உடன்படிக்கையாலும்‌ அங்கீகாரம்‌ 
பெற்றவை. இரண்டாவதாக, பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ கர்த்தருக்குக்‌ 


310 


கீழ்ப்படிவது என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. மூன்றாவதாக, “இது நியாயம்‌” 
என்று அப்போஸ்தலன்‌ சொன்னார்‌, இன்னொரு வார்த்தையில்‌ சொன்னால்‌, 
செய்ய வேண்டிய சரியான காரியம்‌ கீழ்ப்படிதலே, மேலும்‌ அவர்‌ 
வலியுறுத்தி பிள்ளைகள்‌ பெற்றோருக்கு கீழ்ப்படிதல்‌ முறையானது என்பதை 
நியாயப்பிரமாணத்தை மேற்கோள்‌ காட்டினார்‌. 

வசனங்கள்‌ 2, 3. உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக, 
என்று வாசிக்கிறோம்‌.” “கனப்படுத்துகல்‌” என்பதன்‌ கிரேக்க வினைச்சொல்‌ 
117100, ஜனங்களைக்‌ குறித்து பேசும்‌ பதமாக இது பயன்படுத்தப்பட்டது, இந்த 
வார்த்தையின்‌ பொருள்‌ “மதிப்பிடுதல்‌, மதிப்பை குறித்தல்‌. ” 





ஆகையால்‌, யாரோ ஒருவரைக்‌ கனப்படுத்துவது என்பது, அந்த நபரைச்‌ 
சரியாகவும்‌ நேர்மையாகவும்‌ மதிப்பிட்டு, அவரைப்‌ பணிவோடும்‌, 
மரியாதையோடும்‌, பயபக்தியுடனும்‌, இரக்கம்மிகுந்த கனிவோடும்‌, 
மதிப்புடனும்‌, கழ்ப்படிதலோடுங்கூட நடத்தும்‌ போது, அது அவருடைய 
வாழ்க்கையில்‌ நிலைத்தன்மை அவருடைய நன்னடத்தையின்‌ எதிர்‌ 
பார்ப்பையும்‌ நிறைவு செய்றார்‌.” 


ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்தாமலேயே கீழ்ப்படியக்‌ 
கூடும்‌, அவன்‌ கீழ்ப்படியாமல்‌ அவர்களைக்‌ கனப்படுத்த இயலாது. ஆகையால்‌, 
பிள்ளைகள்‌ பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதன்‌ பவுலின்‌ நான்காவது 
காரணம்‌ இது. கீழ்ப்படிதல்‌ கனப்படுத்துதலிலிருந்து நிரம்பி வழிய வேண்டிய 
ஒன்று. கீழ்ப்படிவதன்‌ அவசியத்தை அவர்‌ மேலும்‌ வலுவூட்டிப்‌ பேசினார்‌, 
அது கனப்படுத்துதலில்‌ வரும்‌ இயல்பான விளைவு, கனம்‌ பண்ணுதல்‌ 
என்பது மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தின்‌ பத்துக்கட்டளைகளில்‌ ஒன்று 
(யாத்திராகமம்‌ 20:12). 

பவுல்‌ குறிப்பிட்ட இந்த இடைப்பிறவரலான சொற்றொடர்‌ (இது 
வாக்குத்தத்தமுள்ள முதலாம்‌ கற்பனை என்பது) - விளக்கவுரையாளர்கள்‌ 
மத்தியில்‌ புதிராகத்‌ கோன்றுகிறது, ஏனெனில்‌ பத்துக்‌ கட்டளையின்‌ 
துவக்கத்தில்‌ சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தத்தை சிலர்‌ பார்க்கின்றனர்‌. 
இரண்டாவது கட்டளைக்குப்‌ பின்பு தேவன்‌ தாம்‌, “ஆயிரம்‌ தலைமுறை 
வரைக்கும்‌ இரக்கங்காட்டுகிறவராய்‌ இருப்பார்‌” என்று சொன்னார்‌ 
(யாத்திராகமம்‌ 20:6). ஆகிலும்‌, இது முற்றிலும்‌ தேவனுடைய இயல்பின்‌ 
விளக்கத்தை அவர்‌ கொடுத்தார்‌: 





.. உன்‌ தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ எரிச்சலுள்ள தேவனாயிருந்து, 
என்னைப்‌ பகைக்கெறவர்களைக்‌ குறித்துப்‌ பிதாக்களுடைய 
அக்ரெமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ நான்காம்‌ தலைமுறை 
மட்டும்‌ விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. என்னிடத்தில்‌ அன்புகூர்ந்து, என்‌ 
கற்பனைகளை கைக்‌ கொள்ளுறெவர்களுக்கோ ஆயிரம்‌ தலைமுறை 
மட்டும்‌ இரக்கஞ்‌ செய்கிறவராயிருக்கிறேன்‌ (யாத்திராகமம்‌ 20:5, 69. 


சிலர்‌ ஐந்தாம்‌ கட்டளை மட்டுமே பத்துக்கட்டளைகளில்‌ வாக்குத்தத்தம்‌ 
உள்ள முதலாம்‌ கட்டளை என்று வாதிடலாம்‌, பவுல்‌ அதுதான்‌ 
முதலாம்‌ கட்டளை என்று சொன்னார்‌. ஆகிலும்‌, பத்துக்‌ கட்டளைகள்‌ 


311 


முழு நியாயப்பிரமாணத்தையும்‌ அறிமுகப்படுத்தியது, அது அநேக 
வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கிய ஆறுநூறுக்கு மேற்பட்ட கற்பனைகளை 
உள்ளடக்கியிருந்தது. 

“வாக்குத்தத்தத்தின்‌” அடையாளமாக பவுல்‌ இங்கே குறிப்பிடுவது 
என்ன? ஐந்தாம்‌ கட்டளை குறைந்த பட்சம்‌ ஐந்துமுறை புதிய ஏற்பாட்டில்‌ 
மேற்கோளாக காட்டியிருந்த போதிலும்‌, எபேசியரில்‌ மட்டுமே வாக்குத்தத்த 
அமைப்பைக்‌ கொண்டுள்ளது. இந்த வாக்குத்தத்தம்‌ - பூமியிலே உன்‌ 
வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கும்‌, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்‌ 
என்பது கானான்‌ தேசத்தில்‌ இஸ்ரவேலர்கள்‌ தொடர்ந்து ஆஸ்திகளைக்‌ 
கொண்டிருப்பதற்கு சுட்டிக்காட்டப்பட்டது, பவுல்‌ எபேசியருக்கு நிருபத்தை 
எழுதியபோது, கானான்‌ தேசத்தை சுதந்தரித்திருப்பதைப்பற்றி தம்‌ 
சிந்தையில்‌ கொண்டிருக்கவில்லை. இஸ்ரவேலருக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ கிறிஸ்துவின்‌ வருகையாலும்‌ 
அவருடைய சபையின்‌ ஸ்தாபிதத்தினாலும்‌ நிறைவேறின என்பது பவுலுக்குத்‌ 
தெரியும்‌ (காண்க ரோமர்‌ 4; 8; கலாத்தியர்‌ 3; 4). ஆபிரகாமுக்கும்‌ அவருடைய 








சந்ததிக்கும்‌ கொடுக்கப்பட்ட தேசத்தைக்‌ குறித்த வாக்குத்தத்தங்களெல்லாம்‌ 
(காண்க ஆதியாகமம்‌ 12:7; 18:15; 15:18) யோசுவா தேசங்களை வெற்றி 
கொண்ட போது அதன்‌ (மேற்குறித்தவைகளின்‌) நிறைவேற்றத்தைக்‌ கண்டது 
(காண்க யோசுவா 21:43-45; 23:14). மேலும்‌, எபேசு சபை யூதர்களல்லாத 





அங்கத்தினர்களைக்‌ கொண்டிருந்தது, எனவே இந்த வார்த்தைகளை அவர்கள்‌ 
வாசித்தபோது, ஒரு போதும்‌ கானான்‌ தேசத்தைப்‌ பற்றி நினைத்துக்‌ கூடப்‌ 
பார்த்திருக்கமாட்டார்கள்‌. பவுல்‌ உற்சாகப்படுத்தி எபேசு சபையிலிருந்த 
அனைத்துப்‌ பிள்ளைகளும்‌ அவர்கள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்களைக்‌ 
கனப்படுத்த வேண்டுமென்று வாக்குத்தத்தத்தை பயன்படுத்தினார்‌. 

“உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும்‌, பூமியிலே உன்‌ வாழ்நாள்‌ 
நீடித்திருப்பதற்கும்‌,” என்று பவுல்‌ எதை, சரியாகக்‌ குறிப்பிட்டுச்‌ சொன்னார்‌? 
பவுல்‌ மற்ற நிருபங்களில்‌ பலன்‌ அல்லது பிரதிபலன்‌ என்று குறிப்பிடுகையில்‌, 
இறுதி நியாயத்தீர்ப்பில்‌ கிடைக்கும்‌ பிரதிபலன்களைப்‌ போல பூமிக்குரிய 
பிரதிபலன்களைக்‌ குறிப்பிடவில்லை (காண்க 1 கொரிந்தியர்‌ 3:8, 12-15; 
2 கொரிந்தியர்‌ 5:10). அவர்‌ “தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும்‌ இதற்குப்‌ 
பின்‌ வரும்‌ ஜீவனுக்கும்‌ வாக்குத்தத்தமுள்ளதாகையால்‌ எல்லாவற்றிலும்‌ 
பிரயோஜனமுள்ளது” என்றபோது இந்த வாழ்விலுள்ள பரிசைப்‌ பற்றிப்‌ 
பேசியிருந்தார்‌ (1 தீமோத்தேயு 4:8). இதில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
உட்செய்தி வாக்குத்தத்தம்‌ தங்கள்‌ பெற்றோர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து 
அவர்களைக்‌ கனப்படுத்துற அனைத்து பிள்ளைகளுக்கும்‌ நீடித்த 
வாழ்நூளையும்‌ நன்மையான வாழ்க்கையையும்‌ உறுதியளிப்பதாக 





அர்த்தப்படுவதாக எடுத்துக்கொள்ளக்‌ கூடாது. பவுல்‌ எளிமையான 
கவனம்‌ செலுத்தி, மற்ற எல்லாவற்றையும்‌ ஆராய்ந்து பார்க்கும்‌ போது, 
குன்‌ பெற்றோர்களை கனப்படுத்தி கீழ்ப்படிறெ ஒரு பிள்ளை பொதுவான 
நல்வாழ்வை அனுபவிப்பான்‌, என்றார்‌. இந்தக்‌ கட்டளைகளை கண்டு 
கொள்ளாமல்‌ விடுபவர்களின்‌ வாழ்வை காட்டிலும்‌ அவருடைய வாழ்க்கை 
சந்தோஷமாகவும்‌ நிறைவுள்ளதாகவும்‌ இருக்கும்‌.” 

ஞானமாய்‌ நடந்து கொள்ள, பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 





312 


கீழ்ப்படிந்து அவர்களை கனப்படுத்த வேண்டும்‌. இளம்‌ பிள்ளைகள்‌ 
கீழ்ப்படிதலினால்‌ தங்கள்‌ பெற்றோர்களைக்‌ கனப்படுத்த வேண்டும்‌, 
வாலிப பிள்ளைகள்‌ வயதில்‌ முதிர்ந்த பெற்றோர்களை அவர்களுக்கு 
வேண்டியவைகளைச்‌ செய்வதினால்‌ அவர்களை கனப்படுத்த வேண்டும்‌ 
(காண்க 1 தீமோத்தேயு 5:4, 8). 


பிதாக்களே: “சிட்சையிலும்‌ போதகத்திலும்‌ வளர்ப்பீர்களாக” (6:4) 


““பிதாக்களே, நீங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்தாமல்‌, 
கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ அவர்களை 


வளர்ப்பீர்களாக. ” 


வசனம்‌ 4. பவுல்‌ “பெற்றோரைப்‌” பற்றிக்‌ குறிப்பிடும்போது வசனம்‌ 1ல்‌, 
கிரேக்க பெயர்ச்சொல்லாகிய 201218; ஐ அவர்‌ பயன்படுத்தினார்‌; வசனம்‌ 2-ல்‌ 
“உன்னுடைய தகப்பனையும்‌ தாயையும்‌” என்று குறிப்பிடுகையில்‌ பொதுவான 
பதங்களான ற(& மற்றும்‌ ச்‌ ஆகியவைகளை பயன்படுத்தினார்‌. அதிலும்‌, 
எபிரெயர்‌ புத்தக எழுத்தாளர்‌ மோசேயின்‌ பெற்றோரைக்‌ குறிப்பிடுகையில்‌, 
யாள்‌ எனும்‌ பதத்தை பன்மைப்‌ பொருளில்‌ “தகப்பனையும்‌ தாயையும்‌” 
குறிப்பிடும்படி பயன்படுத்தினார்‌ (எபிரெயர்‌ 11:23). 6:1-4ல்‌ பவுல்‌ 
மூன்று வித்தியாசப்பட்ட பதங்களைப்‌ பயன்படுத்தியிருப்பதால்‌ - ஒன்று 
“தகப்பனுக்கும்‌,” ஒன்று “தாய்க்கும்‌,” மூன்றாவது பதம்‌ “பெற்றோருக்குமாக” 
- நாம்‌ வசனம்‌ 4ல்‌ பிரதானமாக பிதாக்களுக்கே பேசுகிறார்‌ என்ற முடிவுக்கு 
வரமுடியும்‌, ஏனெனில்‌ அந்த வார்த்தை ௨௭௭௪ பன்மைப்‌ பொருளாக 
இருக்கிறது. பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில்‌, தாய்மார்களும்‌, உண்மையில்‌ 
உட்படுத்தப்பட்டவர்கள்‌, ஆனாலும்‌ தகப்பன்மார்களே பயிற்றுவிக்கும்‌ 
விஷயத்தில்‌ முன்னின்று நடத்துகிற பொறுப்பைக்‌ கொண்டவர்கள்‌. கிரேக்க 
வசனப்‌ பகுதியில்‌ (487, “மேலும்‌” எனும்‌ வார்த்தை வசனம்‌ 4ல்‌ கொண்டுள்ளது. 
இது பிள்ளைகள்‌ தகப்பன்மார்கள்‌ ஆகிய இரு சாராருக்குமே உறவுமுறையில்‌ 
தேவன்‌ - கொடுத்த பொறுப்பை உடையவர்களாயிருக்கின்றனர்‌. 





பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்தாமல்‌ என்பது எப்படி ஞானமாய்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற பவுலின்‌ போதனையின்‌ துவக்கமாக காணுகுறது. 
“கோபப்படுத்துதல்‌” என்பது றா௦12720, என்பதிலிருந்து வருகிற வார்த்தை, 
இது “கோபத்தை மூட்டுதல்‌. கோபமடையச்‌ செய்தல்‌. சனமடையச்‌ செய்தல்‌, 
மூர்க்கம்‌” என்றெல்லாம்‌ பொருள்படும்‌. 


இது எண்ணங்களையும்‌, வார்த்தைகளையும்‌, செயல்களையும்‌ தவிர்க்க 
வேண்டியவைகளை உள்ளடக்கியது, ஏனெனில்‌ இவைகளினாலே 
ஒரு பிள்ளை கோபமடையவும்‌ எரிச்சலையூட்டுவதாகவும்‌ அல்லது 
சீற்றங்கொள்ளச்‌ செய்யவும்‌ கூடும்‌, மற்றும்‌ அதிகப்படியான சிட்சை 
கடுமையானதாக இருந்தாலோ, காரணமற்ற எதிர்பார்ப்புக்களை 
பிள்ளைகளிடம்‌ வைத்தாலோ, அதிகாரத்தை அவர்கள்‌ மீறி துஷ்பிரயோகம்‌ 
செய்தாலோ, கொடுமை, பட்சபாதம்‌ காட்டுதல்‌, தொடர்ந்து தொல்லை 
கொடுத்தல்‌ ஆதியன அவர்களை மிக வெறுப்பு கொள்ளச்‌ செய்யும்‌.” 


313 


இதற்கு ஒப்பான வசனப்பகுதி, கொலோசெயர்‌ 3:21ல்‌, பவுல்‌ “பிள்ளைகள்‌ 
திடனற்றுப்‌ போகாதபடிக்கு” என்ற வரியைச்‌ சேர்த்துச்‌ சொல்லுறார்‌. 
குழந்தைகளிடம்‌ பாரபட்சமாக மறுபடியும்‌ மறுபடியும்‌ நடந்து கொள்ளும்‌ 
போது அது அவர்கள்‌ ஒருபோதும்‌ தங்களுடைய தகப்பன்மார்களை 
சந்தோஷப்படுத்தக்‌ கூடாத அளவுக்கு வெறுப்பை ஏற்படுத்திவிடக்‌ கூடும்‌. 

நேர்மறைப்பொருளில்‌ பிள்ளைகளைப்‌ பயிற்றுவிக்றெபோது, 
“கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ வளர்ப்பீர்களாக” 
என்று பவுல்‌ சொன்னார்‌. “வளர்ப்பீர்களாக,” என்பதன்‌ கிரேக்க 
வினைச்சொல்‌ (8/78/6), “போஷித்து” என்று 5:29ல்‌ சொல்லப்பட்டபடி 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிள்ளையைப்‌ பயிற்றுவித்தல்‌ என்பது 
பொதுவாக ஒரு விசாலமான பொருளையுடையது, கல்வியளிப்பதைக்‌ குறிப்பாக 
பின்வரும்‌ இரு பதங்களில்‌ குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாட்டில்‌, 82/6, என்பது 
இரண்டு தொகுப்புப்‌ பொருளைக்‌ கொண்டது (காண்க நடபடிகள்‌ 7:22; 
22:3; 2 தீமோத்தேயு 3:16; தீத்து 2:12) குறிப்பான பொருளையும்‌ உடையது 
(காண்க 1 கொரிந்தியர்‌ 11:32; 2 கொரிந்தியர்‌ 6:9; எபிரெயர்‌ 12:5, 7, 8, 11). 
“சிட்சை” மற்றும்‌ “போதனை” “.. வளர்ப்பதற்குரிய” தகுதியைக்‌ கொடுக்கிறது 
அதினால்‌ “... வளர்ப்பிர்களாக” என்பது பொதுவானதும்‌, “சிட்சையிலும்‌” 
“போதனையிலும்‌” என்பது குறிப்பானதுமாகும்‌, இவை சிட்‌ சித்துக்‌ கற்பித்தலை 
குறிக்க பயன்படுத்தப்பட்டது. 

“சிட்சித்தல்‌” (ஓப) என்பது பொறுப்புடன்‌ கூடிய வாழ்விற்கு 
வழிகாட்டலைக்‌ குறிப்பது,” “இந்த வார்த்தை பிள்ளைகளின்‌ முழு 
போதனைகளுக்கும்‌ பயிற்றுவித்தலுக்கும்‌” உட்படுத்தப்படுதலைக்‌ 
குறிப்பிடுவது. மேலும்‌ “மனதை பக்குவப்படுத்துதலுக்கும்‌ ஒழுக்கத்திற்கும்‌, 

கட்டளைகளுக்கும்‌ புத்திமதி சொல்லுவதற்கும்‌ (அதேபோல) கடிந்து 
கொள்ளப்படுதலுக்கும்‌ தண்டிப்பதற்கும்‌ பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. “10 

“சிட்சித்தல்‌” என்ற பதத்திற்கும்‌ பின்பு பவுல்‌ குறிப்பிட்ட வார்த்தை 
“போதனை”  (/௦யhesia). இந்தப்‌ பதத்தின்‌ பிரதானப்‌ பொருள்‌ 
“புத்திமதி சொல்லுதல்‌” (காண்க ரோமர்‌ 15:14; 1 கொரிந்தியர்‌ 4:14; 
10:11; கொலோசெயர்‌ 1:28; 3:16; இத்து 3:10). அது “அங்கே ஏதோ சில 
கஷ்டங்கள்‌ அல்லது பிரச்சனைகள்‌ புத்திமதியை ஏற்றுக்கொள்வோர்‌ 
பகுதியில்‌ அவர்களுடைய எண்ணத்தில்‌ அல்லது நடவடிக்கையில்‌ 
காணப்படுகிறது, அவைகள்‌ தீர்க்கப்பட வேண்டும்‌ அல்லது எதிர்ப்புகள்‌ 
மேற்கொள்ளப்பட வேண்டும்‌.””* 

முடிவாக தகப்பன்மார்களே தங்களுடைய பிள்ளைகளின்‌ வளர்ச்சியில்‌ 
(ektrepho), பயிற்றுவிப்பிலும்‌ தேவையானவைகளை ஓழுங்கு செய்தல்‌ 
வேண்டும்‌, இதினால்‌ அவர்கள்‌ சமுதாயத்திலும்‌ சபையிலும்‌ பிரயோஜனமுள்ள 
குடிமக்களாக வளருவார்கள்‌. இது கல்வியளித்தல்‌ மூலமாக, புத்திமதிகள்‌ 
(014274), ஊக்கமளித்தல்‌ (௦th), ஆகியவையும்‌, அதினால்‌ தவறான 
நடத்தைகளைத்‌ இருத்தி சரியான நடத்தைகளைப்‌ பாராட்டுதலையும்‌ 
உட்படுத்துவது. 

எனவே “கர்த்தருக்கேற்ற” என்பது “சிட்சையையும்‌ போதனையையும்‌” 
பிதாக்கள்‌ அளிப்பதற்கான தகுதிகளை அளிக்கிறது, வசனம்‌ 4 “இிறிஸ்தவப்‌ 
பயிற்சியையும்‌, கிறிஸ்துவால்‌ கொடுக்கப்படுகிறதும்‌, அவரிடத்திலிருந்து 








314 


அவரால்‌ விவரிக்கப்படுகிறதுமான பயிற்சி,” என்பதை நன்கு அறிந்து கொள்ளக்‌ 
கூடியதாகக்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. '” 

இதற்கு முன்பு, எபேசியர்கள்‌, கறிஸ்துவினிடத்தில்‌ கேட்டறிந்து, 
போதிக்கப்பட்டவர்கள்‌ என்றும்‌, கிறிஸ்துவை கற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
என்றும்‌ பவுல்‌ பேசினார்‌ (4:20, 21). “சிட்சையும்‌ போதனையும்‌” தங்களுடைய 
பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்களால்‌ கொடுக்கப்பட வேண்டியது, அது 
சபைக்குப்‌ பொருத்தமானதாக பார்க்கப்பட வேண்டியது என்று பொதுவாக 


இது சுட்டிக்‌ காட்டுறது. ' 


எஜமானர்களுக்கும்‌ அடிமைகளுக்குமிடையேயான 
கனமளிக்கும்‌ உறவுமுறை (6:5-9) 

கிரேக்க - ரோம உலகில்‌ அடிமைத்தனமானது ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
ஒன்றாக இருந்தது. ஒரு சமுதாயத்தில்‌ அடிமைத்தனம்‌ ஒரு வகையான 
வாழ்க்கை முறையாக இருந்த இந்நிலையில்‌ சில அடிமைகளின்‌ 
ஏஜமானர்கள்‌ கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள்‌ என்று எதிர்பார்க்கப்பட்டது, 
ஆனால்‌ அவர்களின்‌ அடிமைகள்‌ மாறமாட்டார்கள்‌. சில அடிமைகள்‌ 
கிறிஸ்தவர்களாவார்கள்‌, அவர்களின்‌ எஜமானர்களோ கிறிஸ்தவர்களாக 
மாட்டார்கள்‌. சில இடங்களில்‌ இரு சாராருமே கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுகிறவர்களாவார்கள்‌. இப்படிப்பட்ட மாறுபட்ட சூழ்நிலையில்‌ 
கிறிஸ்தவ எஜமானர்களும்‌ அடிமைகளும்‌ ஒருவருக்கொருவர்‌ நடந்து 
கொள்ள வேண்டியது எப்படியென புதிய ஏற்பாடு உபதேசங்களை முன்‌ 
வைப்பதில்‌ ஆச்சரியம்‌ எதுவுமில்லை. '* 

புதிய ஏற்பாடு அடிமைத்தனத்தை அனுமதிக்கவோ நிராகரிக்கவோ 
செய்வதில்லை. இந்த மிகப்பெரிய சமுதாயத்‌ தீங்கை கண்டனம்‌ 
பண்ணுவதற்குப்பதிலாக, ஏவப்பட்ட முதலாம்‌ நூற்றாண்டு 
எழுத்தாளர்கள்‌ அதை முறைப்படுத்தினார்கள்‌. சுவிசேஷக்‌ கோட்பாடுகள்‌ 
முழுமையாய்‌ மனித உறவுமுறைகளுக்குப்‌ பயன்படுத்தப்பட்டபோது 
(காண்க மத்தேயு 7:12; 22:39), அடிமைத்தனம்‌ தானாக அழிவுபெறும்‌. அப்படி 
அது நடக்கும்‌ வரை, புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள்‌ அடிமைத்தனத்தை 
அழிக்க அறைகூவல்‌ விடுக்கவில்லை, அல்லது அடிமைகள்‌ புரட்சி பண்ண 





அழைக்கவில்லை. எளிமையான சில தெய்வீக வழிகாட்டலை மட்டும்‌ ஒழுங்கு 
செய்தனர்‌. 

எபேசியர்‌ 6:5-9ல்‌, பவுல்‌ கிறிஸ்தவ எஜமானர்களும்‌ அடிமைகளும்‌ ஒரே 
எஜமானராகிய கிறிஸ்துவுக்கே ஊழியம்‌ செய்கிறார்கள்‌ என்ற உணர்வைப்‌ 
பெறும்படி புத்திமதி கூறினார்‌. எபேசியர்‌ நிருபம்‌ தவிர மற்ற வேத 
வசனங்களும்‌ அடிமைத்தனம்‌ இன்னும்‌ இருந்து கொண்டிருந்த நேரத்தில்‌ 
கிறிஸ்தவர்களை வழிநடத்த உதவுவதாக இருந்தன. 


வேலைக்காரர்களே: “கீழ்ப்படிந்திருங்கள்‌” (6:5-8) 


சவேலைக்காரரே, நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குக்‌ கீழ்ப்படிறெதுபோல, 
சரீரத்தின்படி உங்கள்‌ எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும்‌ பயத்தோடும்‌ 
நடுக்கத்தோடும்‌ கபடற்ற மனதோடும்‌ கீழ்ப்படிந்து; “மனுஷருக்குப்‌ 


315 


பிரியமாயிருக்கவிரும்புகிறவர்களாகப்பார்வைக்குஊழியஞ்‌ செய்யாமல்‌, கிறிஸ்துவின்‌ 
அஊளழியக்காரராக, மனப்பூர்வமாய்த்‌ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள்‌. 
*“அடிமையானவனானாலும்‌, சுயாதனமுள்ளவனானாலும்‌, அவனவன்‌ செய்கிற 
நன்மையின்படியே கர்த்தரிடத்தில்‌ பலனை அடைவானென்று அறிந்து, 
£மனுஷருக்கென்று ஊழியஞ்செய்யாமல்‌, கர்த்தருக்கென்றே நல்மனதோடே 
ஊழியஞ்‌ செய்யுங்கள்‌. 


வரலாற்று பின்னணி மற்றும்‌ வேதாகம போதனைகளில்‌ எஜமானர்களும்‌ 
அடிமைகளும்‌ குறித்து “மேலும்‌ கற்றுக்கொள்ள: அடிமைத்தனம்‌” என்ற 
பகுதியில்‌ எபேசியரின்‌ இந்த வசனப்‌ பகுதியின்‌ விளக்கவுரையில்‌ 
உதவிகரமான விளக்கம்‌ காணப்படுகிறது. பவுல்‌ இன்னமும்‌ ஞானவான்களாய்‌ 
நடந்து கொள்ளுங்கள்‌ என்ற கருத்தையே அலசுகிறார்‌, இதை அவர்‌ 
எஜமானர்கள்‌ மற்றும்‌ வேலைக்காரர்களாக சபைக்குள்‌ இருப்பவர்களுக்கு 
பயன்படுத்துகிறார்‌. 

வசனம்‌ 5. எஜமானர்களுக்கும்‌ அடிமைகளுக்கும்‌ (வேலைக்காரருக்கும்‌) 
ஒரே நிறைவான எஜமானர்‌ உண்டு, அந்த எஜமானர்‌ கிறிஸ்துவே 
(6:6, 9). ஆகிலும்‌, வீட்டு பராமரிப்புக்‌ கடமைகளில்‌, அடிமைகள்‌ 
மாமிசத்தின்படி எஜமானர்களாயிருக்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க 
வேண்டும்‌, அதாவது, அவர்களுடைய பூமிக்குரிய எஜமானர்கள்‌ “பரலோகத்தி 
லுள்ள ... எஜமானுக்கு” வேறுபட்ட ரீதியில்‌ பேசப்படுகின்றனர்‌ (6:9). 
கழ்ப்படிந்திருத்தல்‌ என்பதன்‌ கிரேக்க வினைச்‌ சொல்‌ ஒரு தொகுப்பு 
வார்த்தையான, (/:4ற௭/01/௦), (hwo, “கழ்‌”, மற்றும்‌ (4௦௦), “கேட்க” இதன்‌ 
முக்கியமான பொருள்‌ கீழ்ப்படிய, செவிகொடுக்க, பின்பற்ற, இணங்க 
என்றெல்லாம்‌ பொருள்படும்‌.” “£ீழ்ப்படிந்திருங்கள்‌” என்று சொல்லப்படுவது 
ஒரு தொடர்‌ செயல்‌, எனவே வேலைக்காரர்கள்‌ (அடிமைகள்‌) தொடர்ந்து 
தங்கள்‌ எஜமானர்களுக்கு, பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ கீழ்ப்படிந்த 
ருக்க வேண்டும்‌. இதற்கு ஒப்பான சொற்றொடர்‌ பவுலைச்‌ சம்பந்தப்படுத்தி 
பயன்படுத்தப்பட்டது (1 கொரிந்தியர்‌ 2:3), கொரிந்தியர்களுக்கு (2 கொரிந்தி 
யர்‌ 7:15), மற்றும்‌ பிலிப்பியர்களுக்கும்‌ கூட பயன்படுத்தப்பட்டது (பிலிப்பியர்‌ 
2:12). 

“பயப்படுதல்‌” என்பது றh௦ம௦05 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு. இது 
மனைவிகள்‌ தங்களுடைய புருஷர்களிடம்‌ கொண்டிருக்க வேண்டிய 
மதிப்பை போன்றது (5:83; 1 பேதுரு 3:2) மேலும்‌ குடிமக்கள்‌ தங்கள்‌ 
அரசுக்குக்‌ காட்டும்‌ மரியாதையைப்‌ போன்றது (ரோமர்‌ 13:29. இந்த 
வசனப்பகுதியில்‌ இது, “பயபக்தி”! என்றோ அல்லது “மரியாதை” என்றோ 
பொருள்பட வேண்டும்‌. எஜமானர்களுக்கு அவர்களின்‌ அடிமைகள்‌ காட்டும்‌ 
மரியாதை அவர்களுடைய “நடுக்கத்தைத்‌” தொடர்ந்து வரவேண்டும்‌. இது 
௦5 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, விளக்கவுரையாளர்கள்‌ “நடுக்கத்தோடும்‌, ” 





எனும்‌ பதத்தை மிகவும்‌ மிருதுவாக்க முயற்சிக்கக்‌ கூடாது. வேலைக்காரர்கள்‌ 
தங்களுடைய எஜமானர்களுக்குக்‌ கீழ்ப்படிதல்‌ என்பது படபடப்புடன்‌ கூடிய 
நடுக்கத்துடன்‌ மனவெழுச்சியில்‌ காணப்படவேண்டும்‌, அல்லது 5. D. F. Salmond 
குறிப்பிடுறெபடி, “ஓப்படை க்கப்பட்ட கடமையை ஆர்வமிக்க கவலையோடு 
நிறைவேற்றுதல்‌,” “குறைவு படாத ஆர்வமிக்க ஒரு அக்கறையுடன்‌” 


316 


செயல்படுத்துகல்‌. 1” 

“கபடற்ற மனதோடு” என்பது கீழ்ப்படிதல்‌ சுத்தமான உள்‌ மனதுடன்‌ 
செயல்படுதலை விவரிக்கிறது. “கபடற்ற” என்பது (40/௦2) “தூய்மை” அல்லது 
“உண்மையுள்ள” இருதயம்‌ எனும்‌ கருத்தைக்‌ கொடுக்கிறது.” “இருதயமே” 
ஒருவருடைய நபர்த்துவம்‌; அது சிந்தனைகளை இயக்குகிறது; ஒருவருடைய 
எண்ணங்களையும்‌, செயல்களையும்‌ வெளிப்படுத்துகிறது. தன்‌ எஜமானனுக்குக்‌ 
கீழ்ப்படிறெ ஒரு அடிமையின்‌ ஊற்றுக்காரணமாய்‌ விளங்குகிற, அவனது 
“இருதயம்‌” சுத்தமுள்ளதாயும்‌ முழுக்க முழுக்க உண்மையுள்ளதுமாயும்‌ 
இருக்க வேண்டும்‌. அடிமைகள்‌ தங்களுடைய சேவை கிறிஸ்துவுக்கு செய்யும்‌ 
கடமையாக உணர்ந்து கொள்ளும்போது மேற்குறித்த இப்படிப்பட்ட 
இருதயத்தையே கொண்டிருப்பார்கள்‌. கிறிஸ்தவர்கள்‌ தங்களுடைய அன்றாட 





நடத்தையில்‌ தனித்து விடப்பட்டவர்களல்ல. அவர்கள்‌ தங்கள்‌ பூமிக்குரிய 
கடமைகளை நிறைவேற்றும்போது கிறிஸ்துவின்‌ கர்த்தத்துவத்தை அவர்கள்‌ 
கனப்படுத்துறொர்கள்‌. 





வசனம்‌ 6. வேலைக்காரர்கள்‌ (அடிமைகள்‌) தங்களுடைய எஜமானன்‌ 
அருகில்‌ இருந்து இவர்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தாலும்‌ கவனியாமல்‌ 
போனாலும்‌, சிறப்பானதொரு சேவையை செய்ய வேண்டியவர்கள்‌. அவர்கள்‌ 
தங்களுடைய எஜமானர்களை மாத்திரம்‌ பிரியப்படுத்தக்‌ கூடியவர்களாக 
அல்ல. அவர்கள்‌ மாறாக தங்களுடைய மெய்யான எஜமானராகிய, 
தேவனையே பிரியப்படுத்த வேண்டும்‌, அது மறைவிலே செய்யப்படுகிற 
இரியையாக இருந்தாலும்‌ வெளிப்படையான கிரியையாக இருந்தாலும்‌ சரி. 
அவர்கள்‌ மனுஷர்களைப்‌ பிரியப்படுத்தக்‌ கூடியவர்களாக அல்ல, தேவனைப்‌ 
பிரியப்படுத்தக்‌ கூடியவர்களாக இருக்க வேண்டும்‌ (காண்க கொலோசெயர்‌ 
3:22). அப்படி தங்களுடைய எஜமானர்களுக்கு உண்மையாய்‌ சேவை செய்யும்‌ 
போது, வேலைக்காரர்கள்‌ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றனர்‌, 
மேலும்‌, தங்கள்‌ உள்ளான நோக்கத்தில்‌, சுத்தமுள்ளவர்களாயும்‌, இருதயப்‌ 
பூர்வமான சேவையைச்‌ செய்யக்கூடியவர்களாயும்‌, அதாவது, “தங்களுடைய 
முழு இருதயத்தோடும்‌” சேவைசெய்வோராயிருப்பார்கள்‌. 

வசனங்கள்‌ 7, 8. பவுல்‌ மேலும்‌ வேலைக்காரர்களுடைய இருதயத்தைக்‌ 
குறித்து விளக்கமளிக்கிறார்‌. நல்மனதோடே, என்பது (eunoia), 
மொழிபெயர்க்கப்பட்டதன்‌ பொருள்‌, “பெரும்‌ ஆவல்‌, வைராக்கியம்‌” 
என்பன.” அடிமைகள்‌ தங்கள்‌ எஜமானர்களுக்கு நேர்மறையில்‌ கீழ்ப்படிய 
வேண்டியவர்கள்‌, அது “பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌,” கீழ்ப்படிதலாகும்‌, 
மற்றும்‌ (அவர்களுடைய) இருதயங்களின்‌ ஒருமைப்பாட்டில்‌ கீழ்ப்படிய 
வேண்டும்‌. அவர்கள்‌ எதிர்மறையிலும்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ - “பார்வைக்கு 
ஊழியஞ்செய்றெவர்களாயிருக்கக்‌ கூடாது.” (அதாவது, “ஒருவர்‌ தனது 
எஜமானனுடைய பார்வையில்‌ இருக்கும்‌ பொழுது மாத்திரம்‌” ஊழியம்‌ 
செய்வதல்ல), ஆனால்‌ உற்சாகமாகவும்‌, “நல்‌ மனதுடனேகூட செய்ய 
வேண்டும்‌. ”2 தங்களுடைய ஊழியம்‌ கர்த்தருக்கென்று செய்வதாக உணர்ந்து 
ஆர்வத்துடனே கழ்ப்படிந்திருக்க வேண்டும்‌. மேலும்‌, அவனவன்‌ செய்கிற 
நன்மையின்படியே கர்த்தரிடத்தில்‌ பலனை அடைவானென்று அறிந்து 
கொள்ள வேண்டுமென்று பவுல்‌ விரும்பினார்‌. 

தங்களுடைய எஜமானர்களுக்கு இப்படியாக ஊழியஞ்‌ செய்தவர்கள்‌, 


317 


தங்களின்‌ எஜமானர்களால்‌ நன்கு நடத்தப்படுவார்கள்‌ மற்றும்‌ அவர்களின்‌ 
வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்‌ கொள்வார்கள்‌ என்பதில்‌ சந்தேகமில்லை. 





தங்களுடைய எஜமானர்களால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ இல்லையோ, 
எல்லாவற்றையும்‌ பார்த்துக்கொண்டிருக்கிற கர்த்தர்‌, அவர்களுடைய 
கீழ்ப்படிதலுக்கேற்ற பலனை கடை சியில்‌ தருவார்‌ என்றெ உறுதி அவர்களுக்கு 
அளிக்கப்படுகிறது. எபிரெயருக்கு எழுதின எழுத்தாளர்‌, “உங்கள்‌ 
பிரயாசங்களை மறந்து விடுறெதற்கு தேவன்‌ அநீதியுள்ளவரல்லவே” என்று 
சொன்னார்‌ (6:10). தேவன்‌ இந்த உலகத்தில்‌ அடிக்கடி கீழ்ப்படிலுக்கு தமது 
பிரதிபலனை அளிக்கிறார்‌. மலைப்பிரசங்கத்தில்‌, இயேசு எது சசியானவையோ 
அதற்குத்‌ தக்க சில பலன்கள்‌ கிடைக்கும்‌ என்று இயேசு குறிப்பிட்டார்‌ (காண்க 





மத்தேயு 6:4, 6, 18), மற்றவைகள்‌ மறுமைக்கென்று வைக்கப்பட்டுள்ளது 
என்றும்‌ சொன்னார்‌. கிறிஸ்தவனுக்குக்‌ கிடைக்கும்‌ பரலோக “பலன்‌” மத்தேயு 
5:12, 46 மற்றும்‌ 1 கொரிந்தியர்‌ 3:8, 14 லும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 

2 கொரிந்தியர்‌ 5:10ல்‌, அப்போஸ்தலன்‌ சொன்னார்‌, “சரீரத்தில்‌ அவனவன்‌ 
செய்த நன்மைக்காவது தமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு, 
நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட 
வேண்டும்‌.” தங்களுடைய எஜமானர்களுக்குக்‌ கழ்ப்படிறெ வேலைக்காரர்கள்‌ 
மறுபலன்‌ அல்லது பிரதி பலனை இந்த வாழ்க்கையில்‌ செய்த கிரியைகளுக்கு 
இறுதி  நியாயத்தீர்ப்பின்‌ போது தேவனால்‌  அருளப்படுவார்கள்‌. 
இரட்சிப்படைந்துள்ள அனைவரும்‌ தேவனுடைய இிருபையால்‌ முழுமை 
யாய்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. எப்படியிருப்பினும்‌, கிறிஸ்தவன்‌ 
நியாயத்தீர்ப்பின்போது, “தான்‌ செய்த கிரியைக்கேற்ற பலனை அடைவான்‌. ” 

அடிமையானவனானாலும்‌, சுயாதீனமுள்ளவனானாலும்‌ என்பது 
தேவனுடைய பாரபட்சமற்றத்‌ தன்மையைக்‌ காட்டுகிறது (காண்க நடபடிகள்‌ 
10:34). அடிமைகள்‌ மற்றும்‌ எஜமானர்களுடைய ஸ்தானம்‌ முதல்‌ நூற்றாண்டு 
வீடுகளிலே கைக்‌ கொள்ளப்பட்டன, ஆகிலும்‌ நியாயத்தீர்ப்பு நாளிலே 
இந்த வித்தியாசம்‌ கண்டுகொள்ளப்படமாட்டாது. இறுதியில்‌ பாகுபடுத்தி 
பார்ப்பதில்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருப்பவர்கள்‌ சமமாகக்‌ கருதப்படுவார்கள்‌ 
(கலாத்தியர்‌ 3:27, 28). 


எஜமானர்களே: “நற்செயல்களைச்‌ செய்யுங்கள்‌” (6:9) 


“எஜமான்களே, அப்படியே நீங்களும்‌ வேலைக்காரர்களுக்குச்‌ 
செய்யவேண்டி யவைகளைச்‌ செய்து, அவர்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ 
எஜமானானவார்‌ பரலோகத்தில்‌ இருக்கிறாரென்றும்‌, அவரிடத்தில்‌ 
பட்சபாதம்‌ இல்லையென்றும்‌ அறிந்து, கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள்‌. 


வசனம்‌ 9. அடிமைகளுக்கும்‌ எஜமானர்களுக்கும்‌ இடையேயான 
உறவுமுறையைக்‌ குறித்து முடிவுரையாக, அவர்‌ எஜமானர்களின்‌ கடமை 
களைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌. (ஆங்கிலத்தில்‌ மேலும்‌ எனும்‌ வார்த்தையுடன்‌ 
9ம்‌ வசனம்‌ துவங்குகிறது.) அது இந்தப்‌ போதனை எஜமானர்களையும்‌ 
அவர்களின்‌ அடிமைகளுக்கான கடமையையும்‌ தங்களுடைய கடமைகளையும்‌ 





பிணைக்கும்‌ வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. அப்படியே நீங்களும்‌ 


318 


செய்ய வேண்டியவைகளை அவர்களுக்கு செய்து என்பது வேலைக்காரர்களும்‌ 
எஜமானர்களுமாயெ இரு சாராருமே ஒரே எஜமானருக்குக்‌ கழ்‌ 
ஊழியஞ்‌ செய்கிறார்கள்‌, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 
ஊழியஞ்செய்கிறார்கள்‌ என்பதை உணர வேண்டும்‌ என்பதைக்‌ குறிப்பிடுகிறது. 
எஜமானர்கள்‌, தங்களுடைய அடிமைகளைப்‌ போலவே, தாங்களும்‌ கிறிஸ்துவின்‌ 
அடிமைகள்‌ என்றும்‌ அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌ என்பதையும்‌ 
புரிந்து கொண்டிருந்தால்‌ தங்கள்‌ வேலைக்காரர்களிடம்‌ அதிகமான கவனம்‌ 
செலுத்துவார்கள்‌. எஜமானர்கள்‌ கடுஞ்சொல்லை விட்டுவிட வேண்டும்‌ 
என்று போதிக்கப்பட்டனர்‌. எஜமானர்களுக்கும்‌ ஒரே வித “நல்மனது” 
(6:7) தங்களுடைய அடிமைகளிடத்திலும்‌ அடிமைகளுக்கு தங்களுடைய 
எஜமானர்களிடத்திலும்‌ இருக்குமானால்‌, இருவருமே பலனடைவார்கள்‌. 
முதலாவதாக, எஜமானர்கள்‌ தங்களுக்கு ஒரு எஜமானர்‌ பரலோகத்தி 
லிருக்றொர்‌ என்று உணர்ந்து தாங்கள்‌ அவருக்கே கணக்கு ஒப்புவிக்கவேண்டும்‌ 
என்று உணர்ந்து கொள்வார்கள்‌. இரண்டாவதாக. உறவுமுறைகள்‌ இன்னும்‌ 
அதிக மகிழ்ச்சியைக்‌ கொடுக்கக்‌ கூடும்‌. மூன்றாவதாக, அடிமைகள்‌ 
உற்சாகத்தோடே ஊழியம்‌ செய்யத்தக்கதாக ஊக்கப்படுத்தப்படுவார்கள்‌. 
அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ இல்லை என்பது தேவனுக்கு முன்பாக 
எல்லா ஜனங்களும்‌ சமமானவர்கள்‌ என்பதை வலியுறுத்துகிறது. “பட்சபாதம்‌” 
என்பது கிரேக்க வினைச்சொல்லாகிய றர௦5௦ற௦léறற5iப என்பதன்‌ மொழி 
பெயர்ப்பிலிருந்து வருகிறது. எபிரெய வாக்கெத்தின்படி “பாரபட்சம்‌ 
காட்டுவது, முகத்தாட்சண்யம்‌ பார்த்து முற்றிலும்‌ தீர்ப்பளிப்பது, 
அல்லது வெளிப்புறத்‌ தோற்றத்தின்‌ அடிப்படையில்‌ மதிப்பிடுவது” 
என்று பொருள்படுகிறது.” எஜமானர்கள்‌ தங்களுடைய அடிமைகளுக்கு 
மேலானவர்கள்‌ என்றெ உயர்ந்த மனப்பான்மை கொள்ள ஏதுவாக 
இருந்தது. உயர்வு மனப்பான்மை என்பது குடும்பத்தின்‌ (வாரிசுகளுக்கு) 
ஒரு தொடர்‌ அடையாளமாக எடுத்துக்‌ கொள்ளப்படக்‌ கூடுமாகையால்‌, 
எஜமானர்கள்‌ தேவனுடைய பார்வையில்‌ எல்லாரும்‌ சமமானவர்கள்‌ என்று 
நினைப்பூட்டப்பட்டனர்‌. ஆகையால்‌, எஜமானர்கள்‌ தங்களுடைய அடிமை 
களோடே காரியங்களை செயல்படுத்தும்போது, மேலான எஜமானராகிய, 
இயேசு கிறிஸ்துவுக்கு உடன்‌ வேலையாட்களாக அவர்களைக்‌ கருத வேண்டும்‌. 
அவர்கள்‌ இந்தப்‌ பொறுப்பை நிறைவேற்றும்போது எஜமானர்கள்‌ ஞானமாய்‌ 





நடந்து கொள்வார்கள்‌. 


கர்த்தருக்குள்‌ பலப்பட வேண்டும்‌ (6:10-20) 

கிறிஸ்தவர்கள்‌, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தைத்‌ தரித்துக்‌ கொண்டு, 
கர்த்தருக்குள்‌ பலப்பட ஏதுவான புத்திமதியைக்‌ கொடுத்து பவுல்‌ தனது 
போதனையை நிறைவு செய்தார்‌. இந்தப்‌ பகுதி 4:1ல்‌ துவங்கி, மகிமையுள்ள 
சடையாக பயிற்றுவித்துக்‌ கொள்ள ஏதுவாக்கும்‌ வகையில்‌ விவாதித்து நிறைவு 
செய்கிறார்‌. இந்த வசனப்‌ பகுதிகளை மூன்று பாகங்களாக ஒருவேளை 
பிரிக்கலாம்‌: விசுவாசிகளுக்கு இதில்‌ கொடுக்கப்படும்‌ அறிவுரை “தேவனுடைய 
சார்வாயுக வர்க்கத்கைக்‌ கரித்துக்‌ கொண்டு” “கர்த்தருக்குள்‌ பலப்பட” வேண்டும்‌ 
என்பதே (6:10-13), கிறிஸ்தவர்களின்‌ போராயுதங்களைக்‌ குறித்த விளக்கம்‌ 
(6:14-17), மற்றும்‌ ஜெபத்திலே தேவனையே முழுமையாய்ச்‌ சார்ந்திருத்தலின்‌ 











319 


அவசியம்‌ (6:18-20). 
அறிவுரை: “பலப்படுங்கள்‌” (6:10) 


10தடை சியாக, என்‌ சகோதரரே, கர்த்தரிலும்‌ அவருடைய சத்துவத்தின்‌ 
வல்லமையிலும்‌ பலப்படுங்கள்‌. 


வசனம்‌ 10. பவுலின்‌ நிருபம்‌, சபையிலே வெளிப்படையாக 
வாசிக்கப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ என்பதிலே சந்தேகமில்லை. “கடைசியாக” 
என்ற வார்த்தையை வாசித்தபோது, சடையார்கள்‌ தங்களுடைய உடமை 
களை எடுத்து கொண்டு வீட்டிற்குப்‌ போக ஆயத்தப்படும்படி சொன்ன 
வார்த்தையல்ல. சபையின்‌ நிலையான தன்மைக்கு பின்வரும்‌ போதனைகள்‌ 
மிகவும்‌ அவசியமானவை. அவை வாடிக்கப்படவும்‌, கேட்கப்படவும்‌, 
நேர்மையாக கைக்கொள்ளப்படவும்‌ வேண்டியவை. 

கடைசியாக (101  loipou)” என்பது பவுலின்‌ நிருபத்தில்‌ 
எஞ்சியிருப்பவைகளைக்குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தை, “இப்பொழுதிலிருந்து” 
எனும்‌ கருத்தைக்‌ கொண்டுள்ளது, 1 கொரிந்தியர்‌ 7:29 லும்‌ எபிரெயர்‌ 
10:13 லும்‌ இக்கருத்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த சகோதரர்கள்‌ மிகவும்‌ 
வல்லமையான சத்துருவை சந்தித்து விட்டனர்‌, எனவே இப்போதும்‌ இனிவரும்‌ 
காலத்திலும்‌ “கர்த்தருக்குள்‌ பலப்படும்படி ” கூறப்பட்டனர்‌. 





பலப்படுங்கள்‌ என்பது கிறிஸ்தவர்கள்‌ சந்திக்கும்‌ போராட்டத்தைப்‌ 
பற்றிய பவுலின்‌ விவாதத்திற்குள்‌ கொண்டு செல்லுகிறது மற்றும்‌ தேவன்‌ அன்று 
இஸ்ரவேலருக்கு அவர்கள்‌ கானானில்‌ விரைவில்‌ சந்திக்கவிருந்த யுத்தத்திற்காக 
கொடுத்த கட்டளையை நமக்கு நினைப்பூட்டுகிறது (காண்க யோசுவா 1:6, 7, 9). 
“பலப்படுங்கள்‌” என்பது கிறிஸ்தவர்கள்‌ தங்களை “பலப்படுத்திக்‌ கொள்ள” 
தாங்களே அனுமதிக்க வேண்டும்‌ என்று அர்த்தப்படுறெது.? பலப்படுதல்‌ 





என்பது புறம்பான மூலக்காரணியான, கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும்‌. 
இந்த நிருபம்‌ முழுவதும்‌, “கிறிஸ்துவுக்குள்‌” மற்றும்‌ “கர்த்தருக்குள்‌” 
என்பவை எபேசியரை நினைப்பூட்டி, சபையாக, அவர்கள்‌ என்னவாக 
மாறினார்கள்‌ மற்றும்‌ என்னவாக இருக்றொர்கள்‌ என்றும்‌ அவர்கள்‌ சாதிக்க 
வேண்டியவைகளையும்‌ குறிப்பிடுகின்றன. 

கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பலப்படுத்துதல்‌ “தேவனுடைய 
மகா மேன்மையான மகத்துவம்‌ நிறைந்த வல்லமையை விசுவாசிக்றெ 
அனைவருக்கும்‌” நினைப்பூட்டுதலாகும்‌ (1:19) மேலும்‌ அவர்‌ தம்‌ ஆவியின்‌ 
மூலம்‌ “உள்ளான மனுஷனிலே” கொடுக்கப்படுறெ பெலத்தைக்‌ குறிக்கிறது 
(3:16). “கர்த்தருக்குள்‌” என்பது பெலம்‌ பெறுகிற மூலகாரணி மற்றும்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ தங்களுக்கான பெலத்தைப்‌ பெறுகிற செயல்‌ எல்லை ஆயெ 
இரண்டையுமே குறிக்கிறது. 

இந்தப்‌ பெலத்தைக்‌ குறித்து இரண்டு வார்த்தைகள்‌ விவரிக்கின்றன: 
வல்லமை மற்றும்‌ சத்துவம்‌. பவுலால்‌ பயன்படுத்தப்பட்ட கிரேக்க 
வார்த்தைகள்‌ வல்லமை (41109, “பெலம்‌”) மற்றும்‌ (/92//6,) “சத்துவம்‌,” 
இரண்டும்‌ சமசீர்‌ வார்த்தைகள்‌. இவைகள்‌ தேவனுடைய வித்தியாசப்பட்ட 
முகப்பைக்‌ கொண்ட வல்லமையை சுட்டிக்‌ காட்டுவதைக்‌ காட்டிலும்‌ 


320 


கிறிஸ்தவர்களுக்குக்‌ கிடைக்கக்‌ கூடியதாக இருக்கும்‌ வல்லமையை 
வலியுறுத்தவே பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


உபதேசம்‌: “தேவனுடைய சர்வாயுதவர்க்கத்தைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌” 
(6:11-17). 


நீங்கள்‌ பிசாசின்‌ குந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்‌ 
திராணியுள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌ 
தரித்துக்கொள்ளுங்கள்‌, '*ஏனெனில்‌, மாம்சத்தோடும்‌, இரத்தத்தோடுமல்ல, 
துரைத்தனங்களோடும்‌, அதிகாரங்களோடும்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌, வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 
சேனைகளோடும்‌ நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு. '“ஆகையால்‌ தீங்குநாளிலே 
அவைகளை நீங்கள்‌ எதிர்க்கவும்‌, சகலத்தையும்‌ செய்து முடித்தவர்களாய்‌ 
நிற்கவும்‌ திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத 
வர்க்கத்தையும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌. “சத்தியம்‌ என்னும்‌ கச்சையை 
உங்கள்‌ அரையில்‌ கட்டினவர்களாயும்‌, நீதியென்னும்‌ மார்க்கவசத்தைத்‌ 
தரித்தவர்களாயும்‌, 1£சமாதானத்தின்‌ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ 
பாதரட்சையைக்‌ கால்களிலே தொடுத்தவர்களாயும்‌ '£பொல்லாங்கன்‌ 
எய்யும்‌ அக்கனியாஸ்திரங்களையெல்லாம்‌ அவித்துப்‌ போடத்தக்கதாய்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டவர்களாயும்‌ நில்லுங்கள்‌. 1”இரட்சணியமென்னும்‌ குலைச்‌ 
சீராவையும்‌, தேவ வசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. 

வசனங்கள்‌ 11, 12. தேவனுடைய வல்லமைகளும்‌ பாதுகாப்பும்‌ 
ஆயுத வர்க்கம்‌ எனும்‌ பதங்களில்‌ பயன்படுத்தப்படுறெது, அவை ரோம 
போர்வீரன்‌ அணிந்திருந்தவைகளுக்கு ஒப்பானது. கிறிஸ்தவர்கள்‌ 
கர்த்தருடைய பெலத்தில்‌ வல்லமையில்‌ பலமாய்‌ நிற்க வேண்டியவர்கள்‌, 
ஏனெனில்‌ நாம்‌ தேவனுக்கும்‌ பிசாசானவனுக்கும்‌ இடையிலான முழு 
யுத்தத்தில்‌ வாழ்வுக்கும்‌ - சாவுக்கும்‌ - இடையிலான போராட்டத்தில்‌ 
ஈடுபட்டிருக்கிறோம்‌. அதிகாரங்கள்‌ 1 லிருந்து மூன்றில்‌ யுத்தம்‌ ஏற்கனவே 
வெற்றி காணப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரத்தை காணுகிறோம்‌, ஆகிலும்‌ 
குனிப்பட்டோரின்‌ வாழ்நாளில்‌ ஒவ்வொரு நாளும்‌ போராடியே கீர வேண்டும்‌. 
வெற்றிபெற ஏதுவாக, கிறிஸ்தவர்கள்‌ தேவனுடைய பெலத்தை சார்ந்திருப்பது 
அவசியம்‌. கிறிஸ்தவ போராட்டத்தை விவரிக்கிற பவுல்‌ யுத்தகளத்தில்‌ ரோம 
போர்ச்சேவகன்‌ அணியும்‌ ஆயுத வர்க்கத்துடன்‌ ஒப்பிட்டுப்‌ பேசுகிறார்‌. 
சர்வாயுத வர்க்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பதம்‌ (ற4110ற/10, “சர்வ ஆயுதம்‌”) 
“பாதுகாத்துக்‌ கொள்ளவும்‌ எதிர்த்து அடிக்கவும்‌ உரியவைகளான ஆயுதம்‌ 
தரித்த பாதங்களைக்‌ கொண்ட யுத்த வீரனுக்கு பயன்படுத்தப்படுவது. ”””* 

கிறிஸ்தவனின்‌ ஆயுதங்கள்‌ தேவனுக்கு உரியவை; அவரே இந்த யுத்தத்தை 
நடத்துவதற்கு மூல காரணராயிருந்து உதவுகிறார்‌. பவுல்‌, “எங்களுடைய 
போராயுதங்கள்‌ மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல்‌, அரண்களை 
நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலமுள்ளவைகளாயிருக்கறது,” என்று சொன்னார்‌ 
(2 கொரிந்தியர்‌ 10:4). 





321 


கிறிஸ்தவன்‌ “தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌” தரித்துக்‌ கொள்ள 
வேண்டியதன்‌ அவசியம்‌, “தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள்‌ எதிர்த்து நிற்க 
திராணியுள்ளவர்களாயிருக்கும்‌ பொருட்டு.” “நிற்கும்‌ பொருட்டு” (பாயா!) 
எனும்‌ வார்த்தையை பவுல்‌ மீண்டும்‌ வசனம்‌ 13 மற்றும்‌ 16ல்‌ பயன்படுத்தி, 
தேவனுடைய பலம்‌ கிறிஸ்தவர்கள்‌ “நிற்க இராணியுள்ளவர்களாக்குகிறது” 
என்று குறிப்பிடுகிறார்‌ (௬51௪1). நிற்கத்‌ திராணியுள்ளவர்களாயிருப்பது குறித்து 
வசனங்கள்‌ 13, 14லும்‌ காணப்படுகிறது, அதில்‌, “ஒருவர்‌ தமது ஸ்தானத்தை 
காத்து, எதிர்த்து நின்று, எதிரிகளுக்கு முன்‌ சரணடையாமல்‌ எதிர்த்து வெற்றி 
கொள்ளச்‌ செய்றெது. ””” 

யாருக்கு எதிராக கிறிஸ்தவர்கள்‌ உறுதியாய்‌ நிற்க வேண்டியவர்கள்‌? 
பிசாசுக்கு (84௭0௦/௦9). (காண்க “மேலும்‌ கற்க: நமது எதிராளியாயெ, 
பிசாசானவன்‌.”? வசனம்‌ 12ல்‌, இந்த எதிராளியைக்‌ குறித்து பவுல்‌ 
விளக்கமளிக்கிறார்‌: “ஏனெனில்‌ மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடுமல்ல, 
துரைத்தனங்களோடும்‌, அதிகாரங்களோடும்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌, வானமண்டங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 











சேனைகளோடும்‌ நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு” (காண்க 1:20; 3:10). 
ஆவிக்குரிய ரீதியில்‌ கிறிஸ்தவர்களுக்கு சகலவிதமான பொல்லாப்புகளும்‌ 
நேரிடும்‌, அவை சுவிசேஷத்துக்கு எதிராக சாத்தான்‌ நடத்துவது. கிறிஸ்தவர்கள்‌ 
வெற்றி கொள்ள வேண்டுமானால்‌ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்‌, இயல்பாக 
ஒரு யுத்தத்தில்‌ தேவைப்படுவது போலவே, அவனுக்குத்‌ தேவை. 

சாத்தானுக்னெறு சில யுத்த தந்திரங்களுண்டு (௱methodeia); அதாவது 
அவன்‌ “தந்திரங்களை” அல்லது “சுழ்ச்சித்திட்டங்களை” யுடையவனாவான்‌”* 
அதினால்‌ அவன்‌ விசுவாசிகளை அசையப்பண்ணி விசுவாசத்தில்‌ அவர்கள்‌ 
கொண்டிருக்கும்‌ உறுதியைக்‌ குலைப்பான்‌. திட்டங்களின்‌ பன்மை 
வார்த்தைகள்‌ பிசாசானவனுக்கு ஜனங்களைத்‌ தாக்க அநேக வழிகள்‌ 
உண்டு என்பதை குறிப்பிடுகிறது. பவுல்‌ தீமோத்தேயுவை எச்சரித்து 
“பிசாசின்‌ கண்ணியில்‌” விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படி கூறினார்‌ 
(1 தீமோத்தேயு 3:7; 2 தீமோத்தேயு 2:26). 

பொல்லாங்கனின்‌ வல்லமையை பவுல்‌, “இிறிஸ்துவால்‌ 
முறியடிக்கப்பட்டதாகவும்‌, ஆகிலும்‌ அவன்‌ இன்னமும்‌ விசுவாசிகளின்‌ 
பாதையில்‌ குறுக்கிட்டு சுவிசேஷம்‌ பரவுவதற்கு இடையூறை ஏற்படுத்தி 
அவர்களைத்‌ தன்‌ வசப்படுத்துவதாகவும்‌” பார்த்தார்‌.” இன்னொரு 
வார்த்தையில்‌ சொன்னால்‌, தான்‌ தோற்றுப்போனது பிசாசுக்குக்‌ தெரியும்‌, 
ஆனாலும்‌ தொடர்ந்து எத்தனை அத்துமாக்களைத்‌ தன்‌ வசப்படுத்த 
முடியுமோ அத்தனை ஆத்துமாக்களை வசப்படுத்த முற்படுகிறான்‌. 
கணக்கொப்புவிக்கும்‌ பிராயம்‌ அடைந்த ஓவ்வொருவரும்‌ ஒரு காலத்தில்‌ 
சாத்தானுக்குக்‌ கழ்ப்பட்டிருந்தார்கள்‌ (2:1-8); ஆனாலும்‌ கிறிஸ்தவர்கள்‌ 
தேவனுடைய திட்டத்தை கிறிஸ்து மூலமாய்‌ ஏற்றுக்‌ கொண்ட கிறிஸ்தவர்கள்‌ 
அதிலிருந்து விடுதலையாகி இருக்கிறார்கள்‌ (2:4-22). கிறிஸ்தவ யுத்த 
வீரர்களாக, வெற்றியையே தங்களுடைய பணியின்‌ நோக்கமாகக்‌ கொண்டு, 
தோல்வியுற்றும்‌ இன்னும்‌ வல்லமையுடன்‌ செயல்படுகிற எதிரிக்கு முன்பாக 
உறுதியாய்த்‌ தரித்திருக்க வேண்டும்‌. 

“போராட்டம்‌” எனும்‌ பதம்‌ (௦/2), என்பது வழக்கமாக “மற்போர்‌ புரிகிற 











322 


528 


விதத்தை? படம்‌ பிடித்துக்‌ காட்டுகிறது. பவுல்‌ விளக்கப்படுத்த முற்படுவது 
இது வென்றால்‌, அவர்‌ தனது உருவக மொழியை யுத்த வீரன்‌ என்பதிலிருந்து, 
மற்போர்‌ வீரன்‌ என்பதாக குறிப்பிட்டிருக்கக்‌ கூடும்‌; ஆகிலும்‌, இந்தப்பதம்‌ 
பண்டைய காலத்தில்‌, “எந்தவொரு போட்டிக்கும்‌ அல்லது யுத்தத்துக்கும்‌ 
பயன்படுத்தப்பட்டது.”2 பவுல்‌ தனது பதத்தை கிறிஸ்தவனின்‌ யுத்தம்‌ 
சத்துருவோடு மிகவும்‌ நெருக்கமாக நடப்பகைக்‌ சுட்டிக்‌ காட்ட மாற்றியிருக்க 
வேண்டும்‌. 

கண்ணுக்குப்‌ புலப்படாதவனானாலும்‌ அவர்‌ இருப்பது மிகவும்‌ 
நிச்சயம்‌ - “அவிக்குரிய வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகள்‌ - 
வல்லமையுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. “0 அவன்‌ “இருளின்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றவனாக” அந்த ரீதியில்‌ பேசப்படுகிறான்‌ (கொலோசெயர்‌ 1:13), 
ஆத்துமாக்களை வஞ்சித்து அவர்களை வசப்படுத்தும்‌ பொருட்டு, அவன்‌ 
கள்ள ஊழியர்களையும்‌, மோசம்‌ போக்கும்‌ உபதேசங்களையும்‌, பொய்யான 
இடங்களில்‌ தொழுகையையும்‌ செய்ய ஏதுவாக்கியிருக்கிறான்‌.”' பவுலின்‌ 
ஊழியம்‌ “ஜனங்களை சாத்தானுடைய அதிகாரத்தினின்று தேவனிடத்தில்‌ 
திருப்புவதுதான்‌” (நடபடிகள்‌ 26:18). அப்படிப்பட்ட சக்திகளை சந்திப்பதற்கும்‌ 
அவைகளை மேற்கொள்வதற்கும்‌, தேவனுடைய உதவி கிறிஸ்தவர்களாகிய 
நமக்குத்‌ தேவை. 

வசனம்‌ 13. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. “தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌” என்ற வினைச்சொல்‌ ஒரு 
கட்டளையாக ஓரே விசை மேற்கொள்ள வேண்டியதாகக்‌ கூறப்படுகிறது. 





கிறிஸ்தவப்‌ போர்வீரர்கள்‌ “தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌” “தரித்துக்‌ 
கொண்டு” தொடர்ந்து அதை அணிந்து கொண்டிருக்க வேண்டும்‌. 

அடுத்ததாக அவர்‌ ஆகையால்‌, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள்‌ 
எதிர்க்கவும்‌ என்றார்‌. “இங்கு நாளில்‌” எனும்‌ வார்த்தைகள்‌ வருகிற இமை 
களைக்‌ குறித்ததாக இருக்கலாம்‌. சில விளக்கவுரையாளர்கள்‌ குறிப்பிடுகையில்‌ 
கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகைக்கு சற்று முன்பாக மிகப்‌ பெரிய அளவாய்‌ 
தீமை அதிகப்படும்‌ என நம்புகின்றனர்‌. ஒரு வேளை இது உண்மையென 
நிருபிக்கப்பட்டாலும்‌, 5:16ல்‌ பவுல்‌ எபேசியர்கள்‌ வாழ்ந்த நாட்களே 





தீங்கு நாட்களாகப்‌ பேசுறொர்‌. ஆகையால்‌, பவுல்‌ அவர்கள்‌ வாழ்ந்து 
கொண்டிருந்த நாட்களிலும்‌ எதிர்‌ வரும்‌ நாட்களிலும்‌ தீங்கு நாட்களை 
சந்திக்க, எதிர்கொள்ள ஏதுவாக தங்களை ஆயத்தப்படுத்தும்படி தேவனுடைய 
சர்வாயுத வர்க்கத்தையும்‌ தரித்துக்‌ கொள்ளும்படி பவுல்‌ கூறியிருக்கக்‌ கூடும்‌. 
“எதிர்த்து நிற்க” என்பது லாம்‌, என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, 
அதன்‌ பொருள்‌ “ஒருவர்காமே ஒருவரை எதிர்த்தல்‌ ... தன்‌ கருத்துக்காக 
நிலைநிற்குதல்‌, எதிர்த்துப்‌ பேசுதல்‌.” இதன்‌ கருத்து போராட்டத்தில்‌ 
வெற்றிகாணுகல்‌, என்று கடைசி வசனம்‌ சொல்லுவதைப்‌ போன்ற கருத்தைக்‌ 
கொண்டது. சகலத்தையும்‌ செய்து முடித்தவர்களாய்‌ என்பது “நடப்பித்தல்‌, 
சாதித்தல்‌ அடைதல்‌, ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்தத்‌ தக்க வகையில்‌ ஏதோ 
ஒன்றை செய்தல்‌, ஒரு முழுமையான முடிவு உண்டாக ஒன்றை நடத்துதல்‌ 
எனும்‌ பொருளைக்‌ கொடுக்கிறது.“ இறிஸ்தவ யுத்த வீரர்கள்‌ தேவனுடைய 
ஆயுத வர்க்கத்தைத்‌ தரித்துக்‌ கொண்டு, தேவன்‌ கொடுக்கும்‌ ஆயுதங்களையே 
அணிந்து கொள்ளும்‌ போது நிலையாய்நிற்கவும்‌, வெற்றியடையவும்‌ எல்லாம்‌ 











323 


செய்யப்பட்டிருக்கிறதென்று நிச்சயமாயிருக்க முடியும்‌. 
பவுல்‌ மீண்டுமாக கிரேக்க வசனத்தின்படி “ஸ்திரமாக நில்லுங்கள்‌” 
என்ற புத்திகூறுகிறார்‌ (காண்க 6:11, 13). தம்முடைய பிற எழுத்துக்களில்‌ 
இதைத்தான்‌ அடிக்கடிப்‌ பயன்படுத்தினார்‌, கொரிந்துப்‌ பட்டணத்து சபை 
சுவிசேஷத்தில்‌ நிலைநின்றது, மற்றும்‌ சகோதரர்களை விசுவாசத்தில்‌ உறுதியாய்‌ 
நிலைகொண்டிருக்கும்படியும்‌ குறிப்பிட்டார்‌ (1 கொரிந்தியர்‌ 15:1; 16:13). 
ரோமர்களுக்கு எழுதும்‌ போது, “கிருபையிலே ... நிலை கொண்டிருக்கிறோம்‌” 
என்று குறிப்பிட்டு, பின்பு “அவர்கள்‌ விசுவாசத்தினாலே நிற்கிறார்கள்‌” என்றும்‌ 
சொன்னார்‌ (ரோமர்‌ 5:2; 11:20). பவுல்‌ பிலிப்பியருக்கு வாக்களித்து “அவர்கள்‌ 
ஒரே அவியிலே உறுதியாய்‌ நின்றார்கள்‌” என்றும்‌ பிறகு அவர்களுக்கு அறிவுறுத்தி 
“கர்த்தருக்குள்‌ நிலைத்திருங்கள்‌” என்று சொன்னார்‌ (பிலிப்பியர்‌ 1:27; 4:1). 
அவருடைய சிநேதெனான எப்பாபிரா “தேவனுக்குச்‌ சித்தமானவைகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ தேறினவர்களாயும்‌ பூரண நிச்சயமுள்ளவர்களாயும்‌ நிலை 
நிற்க வேண்டுமென்று” கொலோசெயர்களுக்காக ஜெபித்தான்‌ (கொலோசெயர்‌ 
4:12). நம்முன்‌ இருக்கிற வசனப்‌ பகுதியில்‌, பவுல்‌ தேவனுடைய சர்வாயுத 
வர்க்கத்தைத்‌ தரித்துக்‌ கொள்வது எபேசியர்களை “உறுதியாகத்‌ தரித்திருக்கச்‌ 
செய்யும்‌,” என்று காட்டுகிறார்‌. 
வசனம்‌ 14. சத்தியம்‌ எனும்‌ கச்சையை உங்கள்‌ அரையில்‌ 
கட்டினவர்களாயும்‌ என்று வாசித்த போது நிச்சயமாக எபேசியரின்‌ மனதில்‌ 
ரோம போர்‌ வீரர்கள்‌ அணியும்‌ ஆயுத வர்க்கங்கள்‌ நினைவுக்கு வந்திருக்கக்‌ 
கூடும்‌. எபேசியர்‌ புத்தகத்தை பவுல்‌ எழுதினபோது அவர்‌ ரோமாபுரியில்‌ 
வீட்டுக்காவலில்‌ வைக்கப்பட்டிருந்தபடியால்‌, ஒவ்வொரு நாளும்‌ அவர்‌ 
யுத்த வீரர்களின்‌ உடைகளை பார்த்தார்‌. அவர்கள்‌ இவருடைய மனதில்‌ 
நினைப்பூட்டி மகத்தான ஆவிக்குரிய போராட்டத்தில்‌ கிறிஸ்தவன்‌ அணிய 
வேண்டிய ஆயுதவர்க்கங்களின்‌ தேவைகளை சுட்டிக்‌ காட்டியிருக்க 
வேண்டும்‌. 
வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத  ஆவிகளோடே செய்யும்‌ 
போராட்டம்‌ ஜனங்களின்‌ மனப்போராட்டம்‌. எனவே சரியான சிந்தனைகளை 
கொண்டிருக்க வேண்டியதன்‌ அவசியத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டி பவுல்‌ 
கொரிந்தியர்களுக்கு எழுதினார்‌, 
நாங்கள்‌ மாம்சத்தில்‌  நடக்கெவர்களாயிருந்தும்‌, மாம்சத்தின்படி 
போர்‌ செய்நறெவர்களல்ல. எங்களுடைய போராயுதங்கள்‌ மாம்சத்துக்‌ 
கேற்றவைகளாயிராமல்‌, அரண்களை நிர்மூலமாக்குறெதற்குத்‌ தேவ 
பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால்‌ நாங்கள்‌ தாக்கங்களையும்‌, 
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய்‌ எழும்புகிற எல்லா 
மேட்டிமையையும்‌ நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும்‌ கிறிஸ்துவுக்குக்‌ 
கீழ்ப்படியச்‌ சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம்‌ (2 கொரிந்தியர்‌ 
10:3-5). 
சாத்தான்‌ தான்‌ விரும்புகிறபடி நம்மைச்‌ சிந்திக்க வைப்பானானால்‌, 
நமது யுத்தம்‌ தோற்கப்பட்டாயிற்று. சாத்தான்‌ மிகவும்‌ தந்திரமுள்ளவனும்‌ 
நம்முடைய சிந்தனை முறைகளை பல வகையிலும்‌ பயன்படுத்த அவன்‌ 
செல்வாக்குடையவனாயிருக்கிறான்‌ என்பதையும்‌ நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 


324 


பொருள்‌ உலக சிந்தனை சாத்தானுடைய கையில்‌ இருக்கிற மிகவும்‌ 
வலிமையான ஒரு கருவி. “உங்கள்‌ மனதின்‌ அரையைக்‌ கட்டிக்‌ கொண்டு,” 
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள்‌” என்று பேதுரு சொன்னதில்‌ வியப்பு 
எதுவுமில்லை (1 பேதுரு 1:13). 

“அரையில்‌” (090/1), என்பது தொடைக்கும்‌ இடுப்புக்கும்‌ 
இடையிலுள்ள இடைப்பகுதியை, தோள்களுக்குக்‌ கழானப்‌ பகுதியைக்‌ 
குறிக்கும்‌. “கட்டப்பட்டிருத்தல்‌” (யாம்‌) என்பது “கச்சை அல்லது 
பெல்ட்டால்‌” கட்டப்படுவது என்று பொருள்படும்‌. கிறிஸ்தவ யுத்த 
வீரன்‌ தான்‌ இமையை எதிர்த்து நிற்கத்‌ திராணியுள்ளவனாவதற்குமுன்‌ 
தேவனுடைய உதவியை பெற்றுச்‌ செய்ய வேண்டிய காரியமாகச்‌ 





சொல்லப்படுகிறது. ரோம போர்‌ வீரனின்‌ வாழ்க்கையில்‌, அவன்‌ அணியும்‌ 
இடுப்புக்‌ கச்சை அதிமுக்கியமானது. தனது செயலுக்கு ஆயத்தப்படுத்துவது 
அரைகட்டப்படுவதுதான்‌ (காண்க லூக்கா 12:35, 37). 

மற்ற அணிகலன்களுடன்‌ இறுக்கக்கட்டும்‌ கச்சை, 
யுத்த வீரனுக்கு செயலூக்கத்திற்கு ஆயத்தப்படுத்துறெதாயிருந்தது, என்பது 
“சத்தியத்தை” அடையாளப்‌ படுத்துவதாயிருந்தது. புற உண்மைப்‌ பொருளில்‌ 
“சத்தியம்‌” என்பது தேவனுடைய வசனம்‌ (யோவான்‌ 17:17). எபேசியரில்‌ அது 
சுவிசேஷமாக இருக்கிறது (காண்க 4:21). இந்த “சத்தியமே” மனிதர்‌ களை 
விடுதலையாக்குறெது (யோவான்‌ 8:32). அது கேள்விப்பட வேண்டியது, 
நேசிக்கப்பட வேண்டியது, விசுவாசிக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட 
வேண்டியது, மற்றும்‌ கழ்ப்படியப்பட வேண்டியது.” இந்த சத்தியமில்லாமல்‌ 
கிறிஸ்தவ யுத்தவீரன்‌ யுத்தத்திற்கு ஆயத்தமில்லாதவனாவான்‌. 

தேவனுடைய இந்த சர்வாயுதவர்க்கத்தை, பவுல்‌ ஏசாயா 11:5லிருந்து 
குறிப்பிட்டார்‌, அங்கே வரவிருந்த மேசியாவின்‌ “சத்தியம்‌,” நீதி 
என்னும்‌ அரைக்கச்சையாகவும்‌ சத்தியம்‌ எனும்‌ இடைக்கச்சையாகவும்‌ 
சொல்லப்பட்டது.” வசனங்கள்‌ 14 முதல்‌ 17 வரை அநேக உருவகங்கள்‌ 
பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்‌ கையாளப்பட்டவை, ஆகையால்‌, சில 
வார்த்தைகள்‌ இந்த வசனப்பகுதியில்‌ பெரிய எழுத்துகளில்‌ ஆங்கிலத்தில்‌ NASB 
யில்‌ காணப்படுகிறது. 

கச்சை என்பது “தனிப்பட்டவர்களின்‌ கிருபை பொருந்திய கப்டற்ற 








அன்மை, நேர்மை, உண்மை ... அடியவைகளையும்‌ தேவனுடைய 
மெய்மையையும்கூட காட்டுவதாயிருக்கிறது (ரோமர்‌ 15:8).22 


தெளிவான இந்தக்‌ கிருபையின்‌ வெளிப்படை உண்மைத்துவம்‌, 
நிலை, மணம்‌ ஆகியன எந்த ஒரு வஞ்சகத்தையும்‌ கைக்‌ கொள்ளாமலும்‌, 
தேவனோடு நமக்குள்ள உறவுமுறையில்‌ எவ்வித மறைவு செயலுக்கும்‌ 
முயற்சியாமலும்‌, கிறிஸ்தவப்‌ பாதுகாப்புக்கும்‌ முக்கெத்துவம்‌ 
அளிக்கும்‌, மற்றும்‌ மற்ற எல்லா தகுதியாம்ச சிறப்புத்தன்மைக்கும்‌ உரிய 
செயலாற்றலைக்‌ கொடுக்கும்‌.“? 


கிறிஸ்தவ யுத்த வீரன்‌ தேவனுடைய வசனத்தாலும்‌ தனிப்பட்ட 
உண்மையினாலும்‌  விசுவாசத்தினாலும்‌ அரையைக்‌ கட்டிக்கொள்ள 
வேண்டியவன்‌. 

நீதியென்னும்‌ மார்க்கவசத்தைத்‌ தரித்தவர்களாயும்‌ எனும்‌ போது யுத்த 


325 


வீரனின்‌ இருதயமும்‌ பிற முக்கிய சரீர அங்கங்களும்‌ பாதுகாக்கப்பட அணியும்‌ 
யுத்த ஆயுதங்களில்‌ ஒன்று என்பதை எபேசியர்களுக்கு நினைப்பூட்டியது. 
கிறிஸ்தவர்களின்‌ பாதுகாக்கப்பட வேண்டிய இருதயம்‌ “நீதி.” யுத்த வீரனின்‌ 
கச்சையாக மேசியாவைக்‌ குறிப்பிடும்‌ ஏசாயாவின்‌ வசனத்தைக்‌ குறிப்பிட்ட 
பவுல்‌ இங்கே கர்த்தர்‌ “நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கும்‌” காட்சியை 
ஏசாயா விவரிப்பகைச்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌ (ஏசாயா 59:17). இந்த ஒப்பிடுதல்‌ 
வாக்கியம்‌ மேசியாவின்‌ “நீதியை” அவருடைய “உண்மைக்‌ தன்மைக்கு” 
ஒப்பிடுகிறார்‌. தேவனுடைய “நீதி” எபிரெய வார்த்தைகளில்‌ மேசியாவின்‌ நீதி 
யோடு ஒப்பிட்டு ஏசாயாவின்‌ வசனப்‌ பகுதிகளில்‌ “நியாயம்‌” என்பது ஒழுக்க 
சம்பந்தப்பட்ட வார்த்தையாகப்‌ பயன்படுத்தப்பட்டது.*! 

“நீத என்பது புதிய ஏற்பாட்டில்‌ தேவனிடத்தில்‌ கிறிஸ்துவின்‌ மூலம்‌ 
நமக்குள்ள உறவுமுறையோடு சம்பந்தப்பட்டது. “பாவத்துக்கு நீங்கள்‌ 
அடிமைகளாயிருந்த காலத்தில்‌ நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தர்கள்‌” (ரோமர்‌ 
6:20). இதை எழுதியதன்‌ மூலம்‌, பாவி தேவனிடத்தில்‌ எவ்வித உறவுமுறையும்‌ 
கொண்டிருக்க முடியாது, ஏனெனில்‌ அவனுடைய பாவம்‌ அவனை 
தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது என்று பவுல்‌ அர்த்தப்படுத்தினார்‌ (காண்க 
ஏசாயா 59:1, 2), கிறிஸ்து நம்முடைய “நீதியாயிருக்றொர்‌” (1 கொரிந்தியர்‌ 
1:30) இதினால்‌ தேவன்‌ “நாம்‌ அவருக்குள்‌ தேவனுடைய நீதியாகும்படிக்கு 
பாவமறியாத அவரை நமக்காகப்‌ பாவமாக்கினார்‌” (2 கொரிந்தியர்‌ 5:21). 
ஒருவர்‌ கிறிஸ்துவுக்குள்‌ ஞானஸ்நானம்‌ பண்ணப்படும்போது, அவர்‌ 
கிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ கொள்கிறார்‌ (கலாத்தியர்‌ 3:27). அப்பொழுது அவர்‌ 
நீதிக்கு அடிமையாகிறார்‌ (ரோமர்‌ 6:18). சுவிசேஷத்தில்‌ முன்வைக்கப்படும்‌ 
“நீத இதுதான்‌, எனவே கீழ்ப்படிகலுள்ள விசுவாசத்தோடே அது 
ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்‌ (ரோமர்‌ 1:5, 16, 12). கீழ்ப்படிறெ 
விசுவாசத்தைக்‌ கொண்டிருந்தபடியால்‌ ஆபிரகாமுக்கு தேவனால்‌ அது நீதி 
யாகக்‌ கருதப்பட்டது (ரோமர்‌ 4:22). எந்த நபரும்‌ கிறிஸ்துவுக்குத்‌ தன்னுடைய 
விசுவாசத்துடனான கழ்ப்படிதலுடன்‌ பதில்‌ செயல்‌ செய்யும்‌ போது அவர்‌ நீதி 
யாக எண்ணப்படுவார்‌ (ரோமர்‌ 4:23, 24). “நீதி” என்றால்‌ தேவனோடு சரியான 
உறவுமுறையைக்‌ கொண்டிருப்பது என்று பொருள்‌. 











“நீதி என்னும்‌ மார்க்கவசம்‌” ஏற்கனவே தங்களுடைய பாவத்துக்கு 
மன்னிப்பைப்‌ பெற்று தேவனோடு சரியான உறவுமுறையைக்‌ 
கொண்டவர்களுக்கு மட்டுமே, ஆகையால்‌, பவுலால்‌ பேசப்படும்‌ “நீதி” 
என்பது கிறிஸ்தவனின்‌ யுத்த ஆயுத வர்க்கங்களில்‌ ஒன்றான அது, தேவனும்‌ 
மேசியாவும்‌ “நீதியாயும்‌” அல்லது நீதியில்‌ உண்மையாயிருக்கிறார்கள்‌ என்பதை 
ஞாபகப்படுத்துதாகவும்‌ இருக்கிறது. சரியானவற்றைச்‌ செய்யும்‌ அல்லது நீதியை 
செயல்படுத்தும்‌ பண்பு, கிறிஸ்தவ வீரனின்‌ கவசத்தின்‌ ஒரு முக்கிய பகுதி 
யாயிருக்கிறது. 

வசனம்‌ 15. அடுத்ததாக, பவுல்‌ சொன்னார்‌, சமாதானத்தின்‌ 
சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ பாதரட்சையைக்‌ கால்களிலே 
தொடுத்தவர்களாயும்‌; இந்த வாக்கியம்‌ ஏசாயா 52:7 ஐ எதிரொலிக்கிறது, 
இதில்‌ “சமாதானத்தைக்‌ கூறி, நற்காரியங்களை அறிவிக்கிறவார்களுடைய 
பாதங்களைப்‌” பற்றி பேசுகிறது. ரோமர்களுக்கு எழுதின தன்னுடைய 
நிருபத்தில்‌, பவுல்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவார்களோடு இந்தப்‌ பகுதியை 


326 


சம்பந்தப்படுத்திப்‌ பேசுகிறார்‌ (ரோமர்‌ 10:15). ஆகிலும்‌, இந்த வசனப்பகுதியில்‌ 
பவுல்‌ பாதங்களை அறிவிக்றெதற்குக்‌ குறிப்பிடாமல்‌ ஆயத்தப்படுத்துவதற்கு 
குறிப்பிடுகறொர்‌. 

யுத்தகளத்தில்‌ ஒரு வீரன்‌ வெற்றிபெற முறையான பாதரட்சைகள்‌ 
அவனுக்குத்‌ தேவை. தொடுத்துக்‌ கொள்ளுதல்‌ என்பது பற, அதன்‌ 
நேரடிப்‌ பொருள்‌ “கட்டுதல்‌, செருப்பின்‌ வார்களைக்‌ கீழே கட்டுவது 
போன்றது; அதன்‌ மூலம்‌ பாதரட்சைகளை அணிந்து கொள்ளுவது, என்று 
பொருள்‌.“ ரோமப்‌ போர்சேவகன்‌ தனது பாதரட்சைகளை அதன்‌ வார்களைக்‌ 
கொண்டு தோலினால்‌ ஆன பாதரட்சையின்‌ அடிப்பகுதியோடு கன்‌ காலில்‌ 
சேர்த்துக்‌ கட்டிக்‌ கொள்வான்‌. ஜோசிபஸ்‌ என்பவர்‌ எருசலேமில்‌ இருந்த 
ஒரு ரோமப்போர்ச்‌ சேவகனைக்‌ குறித்து “முற்றிலும்‌ கனமான ஆணிகளைக்‌ 
கொண்ட பாதரட்சையை ஒவ்வொரு போர்ச்‌ சேவகனும்‌ அணிந்திருந்தான்‌” 
என்று சொன்னார்‌. ஆணிகள்‌ போர்ச்சேவகன்‌ யுத்தகளத்தில்‌ உறுதியுடன்‌ நின்று 
போரிட உதவியது. 

பவுலின்‌ வலியுறுத்தல்‌ அநேகமாக உறுதியாக நிற்பதைப்பற்றி பெரிதும்‌ 
இருந்திருக்காது (ஏற்கனவே வசனங்கள்‌ 11 மற்றும்‌ 13ல்‌ முன்‌ வைக்கப்பட்டக்‌ 
கருத்துக்கள்‌) மாறாக “ஆயத்தம்‌” குறித்துப்‌ பேசினார்‌. இந்த வார்த்தை 
hetoimasia, எனும்‌ கிரேக்கப்‌ பெயர்ச்சொல்லில்‌ பயன்படுத்தப்பட்டது. 
அதன்‌ பொருள்‌ “தயாராகுதல்‌, ஆயத்தமாகுதல்‌.””” திறிஸ்தவ யுத்த வீரனின்‌ 
“ஆயத்தம்‌” “சமாதானத்தின்‌ சுவிசேஷத்தில்‌” இருந்து வருகிறது. முன்னதாக 
பவுல்‌ தம்‌ நிருபத்தில்‌ கிறிஸ்து “நமது சமாதானகாரணார்‌” என்று காட்டியிருந்தார்‌ 
(2:14). அவர்‌ புறஜாதிக்கும்‌ யூதனுக்குமிடையே சமாதானத்தை ஏற்படுத்தி 
யூதனையும்‌ புறஜாதியையும்‌ தேவனிடத்தில்‌ ஒப்புரவாக்கினார்‌ (2:15, 16). 
சிலுவையிலே அவர்‌ சிந்தின இரத்தத்தின்‌ மூலம்‌ இந்த சமாதானத்தைக்‌ 
கொண்டு வந்த கிறிஸ்து, எல்லாருக்கும்‌ சமாதானத்தைப்‌ பிரசங்கித்தார்‌ 
(2:17). சுவிசேஷம்‌ சமாதானத்தின்‌ செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்தவப்‌ 
போர்ச்‌ சேவகன்‌ சாத்தானுடைய சகல அஸ்திரங்களையும்‌ அவித்துப்போட 





ஆயத்தமாயிருக்க முடியும்‌ ஏனெனில்‌ “சமாதானத்தின்‌ சுவிசேஷம்‌” அப்படிச்‌ 
செய்ய அவனை ஆயத்தப்படுத்துகிறது. தேவனோடும்‌ சக கிறிஸ்தவர்களோடும்‌ 
பெறும்‌ சமாதானம்‌ கிறிஸ்தவ யுத்த வீரன்‌ எதிரியை தைரியமாக எதிர்கொள்ள 
ஏவுகிறது. 

வசனம்‌ 16. “பொல்லாங்கன்‌” எனும்‌ சொற்றொடர்‌ குறிப்பிடுகிற 
(ஆங்கிலத்தில்‌ “i! ௦0௦” என்பதில்‌ “00௦” என்பது) கிரேக்க வசனப்‌ பகுதியில்‌ 
இல்லை. இது முற்றிலும்‌ மொழிபெயர்ப்பாளரால்‌ சரியான விளக்கமளிக்க 
ஏதுவாக பிசாசைக்‌ குறிப்பிடும்படி இந்த குறிப்பு கொடுக்கப்பட்டது, அல்லது 
எல்லா பொல்லாப்புக்கும்‌ அதிகாரியான சாத்தானைசக்‌ குறிப்பிட்டார்‌ (ஒப்பிடுக 
எபேசியர்‌ 6:12 மற்றும்‌ மத்தேயு 6:13). கிறிஸ்தவர்கள்‌ மீது தாக்குதல்‌ நடத்த 
ஏதுவான வலிமைமிக்கதும்‌ தொடர்‌ தாக்குதல்‌ நடத்துவதற்கு ஏதுவானதுமான 











யுக்திகளை சாத்தான்‌ குவித்துவைத்திருக்கின்றான்‌, ஆனாலும்‌ “விசுவாசமாகிய 
கேடகம்‌” நாம்‌ தாக்குப்பிடித்துக்‌ கொள்ளவும்‌ வெற்றிபெறவும்‌ உதவுகிறது. 
யோவான்‌, “நம்முடைய விசுவாசமே - உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்‌” என்று 
சொன்னார்‌ (1 யோவான்‌ 5:4). 

பொல்லாங்கன்‌ எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ அவித்துப்‌ 


327 


போடத்தக்கதாய்‌ கிறிஸ்தவன்‌ “விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌” 
பயன்படுத்த வேண்டும்‌. “அக்கினியாஸ்திரம்‌” என்பது அநேகமாக (தார்‌), கீல்‌ 
அல்லது அது போன்ற ஏதோ ஒரு திரவத்தில்‌ முழுக்கியெடுத்த அம்புகளாயிருக்க 
வேண்டும்‌, அவைகள்‌ எய்யப்படுவதற்குமுன்‌ அதில்‌ தகொளுத்தப்படும்‌.”” யுத்த 
வீரர்களின்‌ கேடகம்‌ மரத்தால்‌ செய்யப்பட்டு, சில வேளைகளில்‌ கண்ணீரில்‌ 
ஊறவைத்து பதப்படுத்தப்பட்ட தோலினால்‌ மூடப்பட்டிருக்கும்‌,“* இதினால்‌ 
எதிராளி எய்யும்‌ “அக்கினியாஸ்திரங்களை” அது கடுத்து நிறுத்தும்‌ வலிமை 
மிக்கதாயிருக்கிறது. கிறிஸ்தவனின்‌ “விசுவாசம்‌ எனும்‌ கேடகம்‌” எல்லாவித 
'கமைகளையும்‌ கள்ளப்‌ போதகம்‌ உட்பட உபத்திரவம்‌, சோதனை, உலகக்‌ 
கவலை, மற்றும்‌ பயம்‌ போன்ற அனைத்து வகை அஸ்திரங்களையும்‌ எதிர்‌ 
கொள்ள இராணியுள்ளது. 

எல்லாவற்றிற்கும்‌ மேலாக என்பது நேரடிப்‌ பொருளில்‌ “எல்லாவற்றிலும்‌” 
என்று சொல்லப்படுகிறது. இதன்‌ பொருள்‌ “எல்லாச்‌ சூழ்நிலைகளிலும்‌” 
என்றும்‌ பொருள்படும்‌; ஆனாலும்‌ இந்த வசனப்‌ பகுதி கிறிஸ்தவனின்‌ 
போராயுதங்களைப்‌ பற்றியது ஆகையால்‌, சரியான மொழிபெயர்ப்பின்‌ 
பொருள்‌ “எல்லாவற்றோடும்‌ கூட [மற்ற யுத்தக்‌ கருவிகளோடு கூட]” என்று 
பொருள்படும்‌. 

விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ பிடித்துக்‌ கொண்டவர்களாயும்‌ 
என்பது அடுத்ததாகப்‌ பட்டியலிடப்பட்டுள்ளது. “கேடகம்‌” (7802) என 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ இது “காலாட்சேனையின்‌ கனமான, பெரிதான, நீளம்‌ 
அதிகமான, நான்குக்கு இரண்டரை அடி அளவில்‌, சல வேளைகளில்‌ உள்பக்கம்‌ 
வளைந்ததாகவும்‌ இருக்கும்‌ கேடகமாகும்‌.””” இந்த விதமான கேடகம்‌ 
போர்‌ வீரனின்‌ முழு சரீரத்தையும்‌ பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டிருந்தது. 
கிறிஸ்தவனின்‌ கேடகம்‌ விசுவாசம்‌,” இது எபேசியர்‌ முழுவதும்‌ 
காணப்படுறெது (1:13, 15; 2:8; 3:12, 17; 4:5, 13; 6:23). உண்மையான விசுவாசம்‌ 
என்பது சுவிசேஷேத்தின்‌ உண்மையையும்‌ தேவனுடைய வல்லமையையும்‌ 
வாக்குத்தத்தங்களை நம்புவதும்‌, மற்றும்‌ கர்த்தருடைய கட்டளைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிவதுமாகும்‌. இந்த அளவு விசுவாசம்‌, “தீமையின்‌ கொடுமையின்‌ 
மத்தியிலும்‌ தேவனுடைய ஆதரவைப்‌ பற்றிக்‌ கொண்டு, விரோதி அவன்மேல்‌ 
எறியும்‌ எதையும்‌ தடுத்து அவித்துப்போடும்‌ உறுதியையும்‌ உண்டாக்கும்‌ 
போது” கிறிஸ்தவனை முழுவதும்‌ பாதுகாக்றெது. 

பவுலின்‌ வலியுறுத்தல்களெல்லாம்‌ பிற யுகங்களில்‌ வாழ்ந்த தேவனுடைய 
ஜனங்களின்‌ விசுவாசத்தை சுட்டிக்‌ காட்டுவதாயிருந்தது, எபிரெயர்‌ 11:33, 34ல்‌ 








விவரிக்கப்பட்டிருப்பது போல: 


விசுவாசத்தினாலே அவர்கள்‌ ராஜ்யங்களைச்‌ ஜெயித்தார்கள்‌, நீதியை 
நடப்பித்தார்கள்‌, வாக்குத்தத்தங்களைப்‌ பெற்றார்கள்‌, சிங்கங்களின்‌ 
வாய்களை அடைத்தார்கள்‌. அக்கினியின்‌ உக்கிரத்தை அவித்தார்கள்‌, 
பட்டயக்கருக்குக்குத்‌ தப்பினார்கள்‌, பலவீனத்தில்‌ பலங்கொண்டார்கள்‌; 
யுத்தத்தில்‌ வல்லவர்களானார்கள்‌ அந்நியருடைய சேனைகளை 
முறியடித்தார்கள்‌. 

இந்த நடப்பு யுகத்தில்‌, இதே போன்ற வெற்றிகள்‌ பெற்றிருக்கிறார்கள்‌, 

இன்னும்‌ பெறுவார்கள்‌. 


328 


வசனம்‌ 17. கிறிஸ்தவ யுத்த ஆயுதங்களைத்‌ தரித்துக்‌ கொள்வதில்‌ அடுத்தபடி 
இரட்சணியமென்னும்‌ தலைச்சீராவைக்‌ தரித்துக்‌ கொள்ளுதல்‌. மீண்டும்‌, 





இந்த வார்த்தைகள்‌ ஏசாயா 59:17 லிருந்து மேற்கோள்‌ காட்டப்பட்டது. ரோம 
யுத்தவீரனின்‌ தலைச்சீரா எதிராளிகளின்‌ தாக்குதலுக்கு தப்புவிப்பதாயிருந்தது. 
சிறப்பாகச்‌ சொன்னால்‌, இவைகள்‌ மாறுபட்ட நிலைகள்‌; மிக மோசமாகச்‌ 
சொன்னால்‌, இவைகள்‌ ஊறு விளைவிப்பவை. கிறிஸ்தவன்‌ தனது மனதை 
சலனமடையச்‌ செய்யாமல்‌ பாதுகாக்க வேண்டியவன்‌, ஏனெனில்‌ 
எதிராளியானவன்‌ சந்தேகங்களையும்‌ ஏமாற்றங்களையும்‌ பயன்படுத்தி அவனை 
(கிறிஸ்தவனை) குழப்பமடையச்‌ செய்வான்‌ அல்லது ஆவிக்குரிய மரணத்தைக்‌ 
கூட அவனுக்கு விளைவிப்பான்‌. “தரித்து” (௦௮1) என்பது கீழ்ப்படியும்படி 
கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. “அது உடனடியாக தொடங்கப்பட வேண்டிய 
ஒன்று. ”* இடையிலான குரல்‌, “ஏதோ ஒரு வகையில்‌ அடையாளப்படுத்தி 
குன்‌ மீதோ தன்னைக்‌ குறித்தோ செயல்பட” வைக்கிறது.”? இன்னொரு 
வார்த்தையில்‌ சொன்னால்‌, கறிஸ்தவனுடைய சொந்தப்‌ பாதுகாப்புக்காக, 
அவன்‌ உடனடியாக செயல்படவேண்டும்‌, அதினால்‌ தனக்கு பிறரால்‌ 
அளிக்கப்படுவதை பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌. அதாவது இரட்சிப்பிலே 
பெற்றுக்‌ கொள்ள முடியும்‌. அதாவது கொடுக்கப்படுவது இரட்சிப்பு, மற்றும்‌ 
அதை கிருபையின்‌ வரமாக கொடுப்பவர்‌ தேவனே. 

எனவே, “இரட்சிப்பு” என்பது, எபேசியர்களின்‌ நிகழ்கால ஆஸ்தி, 
அவர்களுடைய இரட்சிப்பு தேவனால்‌ முதல்‌ படியெடுத்து வைக்கப்பட்டு, 
கடத்த காலத்தில்‌ கிறிஸ்துவின்‌ மரணத்தால்‌ நிகழ்ந்தது, அது எபேசியர்களின்‌ 
ஏற்புடைமையால்‌ அவர்கள்‌ அடைந்து கொண்டார்கள்‌ (காண்க 2:1- 
22). அது இிகழ்காலத்திலும்‌ தொடர்ந்தது, அவர்கள்‌ அதைப்‌ பெற்ற அந்த 
வேளையிலேயே “பரிசுத்தவான்‌௧ளாய்‌” இருந்தார்கள்‌ மற்றும்‌ “கிறிஸ்து 
இயேசுவுக்குள்‌ விசுவாசிகளாய்‌” இருந்தார்கள்‌ (1:1). அவர்கள்‌ “இப்பொழுது 
கிறிஸ்துவுக்குள்‌” இருக்கிறார்கள்‌ (2:13), “பரிசுத்தவான்‌௧ளோடே ஒரே 
நகரத்தாரும்‌ தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறார்கள்‌” (2:19). இந்த 
இரட்சிப்புக்கு ஏ8/கால அமலாக்கம்‌ உண்டு, தெசலோனிக்கேயர்களுக்கும்‌ 
பவுல்‌ “இரட்சிப்பின்‌ நம்பிக்கையென்னும்‌ கலைச்‌ சீராவையும்‌ 
குரித்தக்கொள்ளும்படி” சொன்னார்‌ (1 தெசலோனிக்கேயர்‌ 5:8). கடைசி 
இரட்சிப்பு இன்னமும்‌ எதிர்காலத்தில்‌ பரலோகத்தில்‌ வைக்கப்பட்டுள்ளது, 
இதன்‌ மீது இந்தக்‌ கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது. 

கடந்த கால, நிகழ்கால மற்றும்‌ எதிர்கால தன்மையில்‌ பெறப்பட்ட 
எபேசியரின்‌ தேவனுடைய இரட்சிப்பு கேடான சிந்தைக்கு அவர்களை 
விடாமல்‌ பாதுகாக்கும்‌. கடந்த காலத்தில்‌ அவர்கள்‌ இரட்சிக்கப்பட்டிருந்தார்கள்‌ 
என்பதிலே அவர்களுக்கு  உறுதியிருந்தது, நிகழ்காலத்தில்‌ அவர்கள்‌ 
இரட்சிக்கப்பட்ட நிலையில்‌ இருந்தார்கள்‌, மேலும்‌ கடைசியாக பரலோகத்தி 
லும்‌ முற்றுமுடிய இரட்சிக்கப்படுவார்கள்‌. இந்த உறுதியளிப்பு அவர்களுக்கு 
தலைச்‌ சீராவாக இருந்து ஆவிக்குரிய போராட்டத்தில்‌ ஈடுபட்டிருந்த 
கிறிஸ்தவர்களின்‌ தலையை பாதுகாக்க வல்லதாக இருக்கும்படி சித்தரித்துக்‌ 
காட்டுகிறது. 

அழிவுக்கு பயன்படுத்தப்படும்‌ பட்டயமாக கிறிஸ்தவனின்‌ கவச உடையில்‌ 
இருக்கும்‌ ஒரே கருவி தேவ வசனமாகிய ஆவியின்‌ பட்டயம்‌. “பட்டயம்‌” 














329 


என்பது 2௪௪௯7 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு, “ரோம போர்ச்‌ சேவகர்களால்‌ 
பயன்படுத்தப்பட்ட கூர்மையானதும்‌ குறுகியதுமான ஒரு கருவி, நீண்ட 
அகன்ற பட்டயத்துக்கு முரணானது.” நீளம்‌ குறைந்த பட்டயத்தைக்‌ 
கொண்டு விரைவாக குத்தி எதிரியை எளிதில்‌ கொல்லவும்‌, அவனுடைய 
தாக்குதலைத்தடுக்கவும்‌ பயன்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவ போர்ச்‌ சேவகன்‌ 
தனது தேசத்தைக்‌ காக்க வேரூன்றி உறுதியாய்‌ நிற்பவன்‌ மாத்திரமல்ல, அவன்‌ 
கிறிஸ்துவினிமித்தம்‌ முன்னேறிச்‌ சென்று தனது “தேவனுடைய வசனமாயெ 
அவியின்‌ பட்டயத்தை” பயன்படுத்தவும்‌ வேண்டும்‌. 





“தேவனுடைய வசனம்‌” “ஆவியின்‌ பட்டயம்‌” என்று அழைக்கப்பட்டது, 
ஏனெனில்‌ ஆவியானவரே மனிதருக்கு அதை அறியப்‌ பண்ணினார்‌ (காண்க 3:1- 
10; யோவான்‌ 16:13), ஆவியானவரே வசனங்களுக்கு வலுவூட்டி ஜீவனையும்‌ 
வல்லமையையும்‌ அளித்தார்‌ (காண்க 2 கொரிந்தியர்‌ 3:6; 1 தெசலோனிக்கேயர்‌ 
1:5; எபிரெயர்‌ 4:12). “வசனம்‌” என்ற பதத்திற்கு பவுல்‌ பயன்படுத்தின 
பதம்‌ ரசா “பேசப்பட்ட ஒரு வார்த்தை,””” என்பது சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கிப்பதை குறிப்பிடுகிறது. “பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம்‌, “தேவனு 
டைய பெலன்‌: [ரோமர்‌ 1:16; 1 கொரிந்தியர்‌ 1:18] அது பட்டயமாக 
மூர்க்கமான தாக்குதலை எதிர்கொள்ளவும்‌ திருப்பித்‌ தாக்கவும்‌ ஆவியினால்‌ 
கொடுக்கப்பட்டது. ””” 

சுவிசேஷமே “சத்தியத்தின்‌ செய்து” (1:13), மற்றும்‌ 
“சமாதானத்தின்‌ சுவிசேஷம்‌” (6:15). சத்தியமானது எல்லாவித 
குவறுகளையும்‌ கண்டித்து உணர்த்துவதும்‌ தேவனுடைய சத்துருக்களை 
அழிக்கிறதுமாயிருக்கிறது. இந்த சத்தியம்‌ தேவனோடும்‌, சக ஜனங்களோடும்‌, 
கிறிஸ்தவனுடைய இருதயத்திற்குள்ளும்‌ சமாதானத்தைக்‌ கொண்டுவருகிறது 
(2:13-18). சத்தியம்‌ உலகத்தில்‌ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறது, 
கிறிஸ்தவர்களாகிய நாம்‌ யுத்த வீரர்களாக கிறிஸ்துவின்‌ நாமத்திலே முன்‌ சென்று, 
எதிராளியை வென்று சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவோமாக. 








விண்ணப்பம்‌: “ஜெபியுங்கள்‌ மற்றும்‌ விழித்திருங்கள்‌” (6:18-20) 


எந்தச்‌ சமயத்திலும்‌ சகலவிதமான வேண்டுதலோடும்‌ விண்ணப்பத்தோடும்‌ 
ஆவியினாலே ஜெபம்பண்ணி, அதன்‌ பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்‌ 
சகல பரிசுத்தவான்களுக்காகவும்‌ பண்ணும்‌ வேண்டுத லோடும்‌ விழித்துக்‌ 
கொண்டிருங்கள்‌. ூசுவிசேஷத்திற்காகச்‌ சங்கிலியால்‌ கட்டப்பட்டிருக்கிற 
ஸ்தானாபதியாகிய நான்‌ அதைப்பற்றிப்‌ பேசவேண்டியபடி 
தைரியமாய்ப்‌ பேசத்தக்கதாக, நான்‌ தைரியமாய்‌ என்‌ வாயைத்‌ 
திறந்து சுவிசேஷத்தின்‌ இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்குக்‌ 
கொடுக்கப்படும்படி எனக்காகவும்‌ விண்ணப்பம்பண்ணுங்கள்‌. 


வசனம்‌ 18. சில விரிவுரையாளர்கள்‌ கிறிஸ்தவனின்‌ போராயுதங்களில்‌ 
ஜெபமே கடைசி ஆயுதம்‌ என்று நம்புகிறார்கள்‌, வேறு சிலரோ வசனம்‌ 
72 லிலேயே இராணுவம்‌ குறித்த உருவகப்போதனையைவிட்டு 
ஜெபத்தைக்‌ குறித்து வலியுறுத்தினார்‌ என்கின்றனர்‌. எந்தக்‌ கருத்து 
ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும்‌, அந்தக்கால சிப்பாய்கள்‌ வெளிப்படையான 


330 


தொடர்பு இல்லாமலும்‌ தொடர்பு முறை சாதனங்களுமின்றி அவர்கள்‌ 
தாக்குப்பிடித்திருக்க இயலாது என்று எல்லாரும்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்கள்‌. 
கிறிஸ்தவ யுத்த வீரனுக்கும்‌ இது பொருந்தும்‌. தேவனோடு அவனுக்கு உள்ள 
தொடர்பு திறந்து வைக்கப்பட்டிராத பட்சத்தில்‌, தேவையான பெலனை 
தேவன்‌ அளிக்காத பட்சத்தில்‌, அவன்‌ வெற்றிகொள்ள இயலாது. 

எச்ச வினைகளான “ஜெபம்‌” மற்றும்‌ “விழித்திருங்கள்‌” என்பன 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ள விதம்‌ ஆரம்ப வசனங்களில்‌ பவுல்‌ போர்சேவகனின்‌ 
போராயுதம்‌ பற்றிப்‌ பேசிய “உறுதியாய்‌ நிற்குதலுடன்‌” தொடர்புபடுத்தக்‌ 
கூடும்‌. கிறிஸ்தவன்‌ எதிர்கொள்ளும்‌ அவிக்குரிய போராட்டத்தில்‌, 
வெற்றிபெறத்‌ தேவையான ஆவிக்குரிய உதவி தேவனிடத்திலிருந்து வருவது 
அவசியமானது. “தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌ அவர்கள்‌ தரித்துக்‌ 
கொள்ளுகையில்‌” (6:13), கிறிஸ்தவர்கள்‌ ஜெபத்தின்‌ மூலம்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ 
கூடிய தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்க வேண்டும்‌. 

பவுல்‌ ஜெபத்திற்கு இரண்டு வார்த்தைகளைப்‌ பயன்படுத்துறொர்‌. 
முதலாவது, ற௦221/2/5, இது “ஜெபத்திற்குப்‌” பயன்படுத்தப்படும்‌ பொதுவான 
வார்த்தை, இது ஜெபத்தைப்‌ பற்றிய அனைத்து பகுதிகளையும்‌, தேவனிடத்தில்‌ 
பேசுவது, ஸ்தோத்திரஞ்‌ செலுத்துதல்‌, விண்ணப்பித்தல்‌ போன்ற 
அனைத்தையும்‌ உள்ளடக்கியது. இரண்டாவது 888%, இதன்‌ பொருள்‌ ஒரு 
விண்ணப்பம்‌, “குறிப்பிட்ட பயன்பெற ஏதுவான ஒரு வேண்டுகோள்‌. 4 எல்லா 
சமயங்களிலும்‌ தேவைப்படும்‌ ஜெபத்தின்‌ முக்கியத்துவத்தை வலியுறுத்த பவுல்‌ 
இங்கே இரண்டு வகையான பதங்களையும்‌ பயன்படுத்தியுள்ளார்‌.”” ஜெபமே 
தேவனுடைய வல்லமையைப்‌ பெற்றுக்‌ தரும்‌ வழிபாட்டு முறையும்‌ 
வாழ்வளிக்கும்‌ பெலனுமாகும்‌ (1:15-23; 3:14-21). 

ஆவியிலே என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பிடுறெது. யூதா தன்னுடைய 
வாசகர்களுக்கு குறிப்பிட்டுச்‌ சொல்லி அவர்கள்‌ “பரிசுத்த ஆவியினால்‌ 
ஜெபம்‌ பண்ணும்படிக்‌” கூறப்பட்டனர்‌ (யூதா 20). எபேசியருக்கு எழுதின 
நிருபம்‌ முழுவதும்‌, பரிசுத்த ஆவியைக்‌ குறித்து பவுல்‌ பேசியிருக்கிறார்‌. 
அவர்கள்‌ ஆவியினால்‌ முத்தரிக்கப்பட்டார்கள்‌, ஆவியினால்‌ தேவனிடத்தில்‌ 
சேரும்‌ சிலாக்கியத்தைப்‌ பெற்றிருந்தார்கள்‌, ஆவியின்‌ மூலம்‌ தேவன்‌ 
அவர்களுக்குள்ளே வாசம்‌ பண்ணினார்‌, ஆவியினால்‌ பெலங்‌ கொண்டார்கள்‌, 
ஆவியானவரைதக்‌ துக்கப்படுத்தாதிருக்க கூறப்பட்டார்கள்‌ மற்றும்‌ ஆவியினால்‌ 
நிரப்பப்பட்டி ருக்க வேண்டியவர்களாய்‌ இருந்தார்கள்‌ (1:18; 2:18, 22; 
3:16; 4:30; 5:18). தனது நிருபத்தின்‌ நிறைவை அடைகிற வேளையில்‌, பவுல்‌ 
எபேசியா்களிடம்‌ “ஆவியிலே ஜெபம்‌ பண்ணி ...” என்று சொல்லுகிறார்‌. 

கிறிஸ்தவர்களின்‌ ஜெபத்திலே ஆவியானவர்‌ ஆழமாய்‌ உட்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறார்‌. தேவனுடைய ஆவியானவர்‌ அவர்களுடைய இருதயங்களிலே 
நிரப்பப்பட்டு, அப்பா, பிதாவே” என்று கூப்பிடச்‌ சொல்லப்பட்டார்கள்‌ 
(ரோமர்‌8:15; கலாத்தியர்‌ 4:6). கறிஸ்தவர்கள்தங்களுடை ய பெலவீனங்களினால்‌, 
தாங்கள்‌ வேண்டிக்கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமலிருக்றெ 
படியினாலே ஆவியானவர்‌ அவர்களுக்காக வேண்டுதல்‌ செய்கிறார்‌. 











ரோமர்‌ 8 கிறிஸ்தவர்களின்‌ பலவீனங்களையும்‌ தவிப்பையும்‌ பேசுகிறது. 
பாடுகளைப்படும்‌ பெரும்பாலான நேரங்களில்‌, ஜெபத்தில்‌ வார்த்தைகள்‌ ஒரு 
அமைப்பைக்‌ கொண்டி ராது. தேவனுடைய பிள்ளைகள்‌, “தேவனே, உதவும்‌!” 


331 


என்று மட்டுமே கூப்பிடமுடியும்‌. இந்த பரிதவிப்புகளெல்லாம்‌ மிக ஆழமான 
வார்த்தைகளால்‌ கூப்பிடப்படும்‌ போது, ஆவியானவர்‌ பரிந்து பேசுகிறார்‌; 
அதாவது, தேவனுக்கு முன்பாக அவர்‌ நின்று கிறிஸ்தவர்களினிமித்தம்‌ 
வேண்டிக்கொள்கிறார்‌. ஆவியானவரின்‌ பரிந்துரைத்தலினால்‌ பேசப்படாத 
அந்த ஜெபங்களைத்‌ தேவன்‌ தவறாகப்‌ புரிந்துகொள்ள மாட்டார்‌. 
“அவியிலே” ஜெபித்தல்‌ என்பது ஆவியானவர்‌ தமது வசனத்தின்‌ மூலம்‌ 
வெளிப்படுத்தியிருப்பது என்ன என்பதையும்‌ ஜெபம்‌ செய்யும்போது ஆவியின்‌ 
உதவி இன்னது என்பதையும்‌ அறிந்து கொள்வதுமே. 

பொதுவான இடைவிடாத ஜெபத்தில்‌, கூடுதலாக சகல 
பரிசுத்தவான்‌௧ளின்‌ தேவைகளைக்‌ குறித்து எபேசியர்கள்‌ விழிப்புணர்வு 
உள்ளவர்களாயிருந்து தொடர்ந்து விண்ணப்பம்‌ (௪௪515) செய்ய வேண்டும்‌. 
வேண்டுத லோடும்‌ விழித்திருங்கள்‌ என்பது ௭271107120 மற்றும்‌ றரoskarteresis 
என்பவற்றின்‌ மொழிபெயர்ப்பு. அது “கவனமாக இருக்க, விழிப்பான” மற்றும்‌ 
“ஒன்றுக்கு இடைவிடாத கவனம்‌ கொடுக்க” என அர்த்தப்படும்‌.?£ இங்கே, 
பரிசுத்தவான்‌௧ளுக்காக ஜெபம்‌ செய்வதில்‌ இடைவிடாத கவனம்‌ செலுத்த 
வேண்டியிருந்தது. 

வசனம்‌ 19. பவுல்‌ சங்கிலியினால்‌ கட்டப்பட்டிருந்தார்‌; அதாவது அவர்‌ 
ஒரு கைதியாயிருந்தார்‌ (காண்க 3:1; 4:1; நடபடிகள்‌ 28:20; 2 தீமோத்தேயு 
1:16). அதே நேரத்தில்‌, தன்னை ஸ்தானாபதி என்றும்‌ சொன்னார்‌, இப்பதம்‌ 
2 கொரிந்தியர்‌ 5:20ல்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்தானாபதி என்பவன்‌ 
தனது நாட்டு அரசுக்காக அந்நிய நாட்டில்‌ முகவராக செயல்படுபவன்‌, 
தனது அரசுக்காக தைரியமாய்‌ அதிகாரத்தோடே வாதிடுபவன்‌, அவனது 
கரங்களில்‌ அவனுடைய அரசாங்கத்தின்‌ கீர்த்தி இருந்தது. மேலும்‌ அவன்‌ 
நாட்டையும்‌ கன்‌ வீட்டையும்‌ விட்டு தூரத்திலே பணியாற்றுபவன்‌. இந்த 
எல்லாவழிகளிலும்‌, பவுல்‌ பரலோகத்திற்கான ஸ்தானாபதியாயிருந்து முழு 
புதிய ஏற்பாட்டு உலகத்திலும்‌, பணியாற்றுபவராயிருந்தார்‌. தனது குடியிருப்பு 
வேறொரு உலகத்தில்‌ இருப்பதை அவர்‌ அறிந்திருந்தார்‌ (காண்க பிலிப்பியர்‌ 
3:20, 21). மேலும்‌ அவர்‌ கிறிஸ்துவால்‌ தெரிந்துகொள்ளப்பட்டு இந்த உலகில்‌ 
தமக்கு முகவராயிருக்கும்படி விரும்பினார்‌ (காண்க நடபடிகள்‌ 26:15-18). 
தான்‌ ஒரு கிறிஸ்துவின்‌ ஸ்தானாபதியாக, கிறிஸ்துவின்‌ சகல அதிகாரத்தோடும்‌ 
அவர்‌ பேசினார்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 14:87). மேலும்‌ கிறிஸ்துவைக்‌ குறித்த 
நல்லெண்ணம்‌ தனது கைகளில்தான்‌ இருக்கிறது என்பதையும்‌ அறிந்திருந்தார்‌ 
(காண்க பிலிப்பியர்‌ 3:12-21). “சங்கிலிகளினால்‌ கட்டப்பட்டிருந்த ஸ்தானாபதி 
யாயெ” பவுல்‌ குறித்து லிங்கன்‌ தமது ஆய்வுரையில்‌ சொன்னதாவது, 





சங்கிலியினால்‌ கட்டப்பட்டிருக்றெ ஒரு ஸ்தானாபதியைப்‌ பற்றி பேசும்‌ 
போது அது முரணணியாகத்‌ தோன்றுகிறது. வழக்கமாக ஒரு ஸ்தானாபதி 
என்பவன்‌ அரசியல்‌ திறமை மிக்கவனாக இருப்பான்‌ ஆதலால்‌ 
அவன்‌ அனுப்பப்பட்ட மக்களால்‌ அவன்‌ சிறை சங்கிலியால்‌ கைது 
செய்யப்படமுடியாது, ஆனால்‌ சங்கிலிகளால்‌ கட்டப்பட்டிருப்பதாக 
இங்கே சொல்லப்பட்டிருப்பது சுவிசேஷத்தினிமித்தமாக என 
அடையாளப்படுத்தப்படுவது ஒரு முறையான முகவராக அவரைக்‌ 
காட்டுகிறது, அது உபத்திரவப்படும்‌ அப்போஸ்தலனின்‌ அடையாளம்‌.” 


332 


வசனம்‌ 20. இதற்குப்‌ பின்பு பவுல்‌ ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளை 
வைத்தார்‌. எபேசியர்கள்‌ தங்களுக்காகவும்‌, சகல பரிசுத்தவான்களுக்காகவும்‌, 
குனக்காகவும்‌ ஜெபிக்கும்படி விரும்பினார்‌. அவர்‌ [தமது] சார்பாக அவர்கள்‌ 
ஜெபிக்கும்படி விரும்பினார்‌. தேவன்‌ தான்‌ பிரசங்கிக்க ஏதுவான செய்தியைக்‌ 
கொடுக்கும்படியாக மட்டுமல்லாது, அந்தச்‌ செய்தியை பிரசங்கிக்க ஏதுவாக 
வாக்கையும்‌ தைரியமாய்‌ பேசத்தக்க வகையில்‌ கொடுக்கும்படியும்‌ 
ஜெபிக்கச்‌ சொன்னார்‌. பவுல்‌ விரும்பிய “தைரியம்‌” றா, என்பதன்‌ 
மொழிபெயர்ப்பு, அதன்‌ பொருள்‌ “வெளிப்படையாக, எதையும்‌ மறைத்து 
வைக்காமல்‌, அல்லது பேச்சில்‌ தெளிவு.” இங்கே “தைரியம்‌” எனும்‌ வார்த்தை 
“வெட்கப்படுத்தப்படுதலுக்கு” முரணான வார்த்தை” (காண்க பிலிப்பியர்‌ 
1:20). வாயைத்‌ திறந்து என்பது தேவனுடைய வசனத்தை அறிவிப்பதற்கான 
வேதாகமச்‌ சொல்‌ (காண்க எசேக்கியேல்‌ 3:27; 33:22; தானியேல்‌ 10:16). 

எபேசு சபை ஞானமாய்‌ நடந்து கொள்ள வேண்டியிருந்தது (5:15-6:20). 
இது ஜாக்ரெகையாய்‌ வாழ்வதன்‌ மூலமும்‌ (5:15-21), உறவுகளை மதிப்பதாலும்‌ 
(5:22-6:9), கர்த்தருக்குள்‌ பலப்படுவதாலும்‌ (6:10-20) சாத்தியமாகும்‌. 
கர்த்தருக்குள்‌ பலப்பட “தேவனுடைய சர்வாயுத வர்க்கமும்‌” தேவை (6:10- 
17), மேலும்‌ ஊக்கமான வேண்டுதலும்‌ தேவை (6:18-20). ஞானமாய்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌ என்ற இந்த இறுதி அறிவுரையைக்‌ தொடர்ந்து தமது 
வாழ்த்துக்களை எழுத ஆயத்தமாக இருந்தார்‌. 


மேலும்‌ கற்றுக்கொள்ள: 


அடிமைத்தனம்‌ 

கலாத்தியர்‌ 3:28 அடிமையானாலும்‌ எஜமானானாலும்‌ தேவனிடத்தில்‌ 
சேரும்‌ சிலாக்கியத்தை சமமான ரீதியில்‌ பெற்றிருக்கிறார்கள்‌, 
குறிப்பாக அடிமைகள்‌ கிறிஸ்தவ சமுதாயத்தில்‌ புதிய ஒரு நிலையை 
அடைந்துள்ளதாகக்‌ குறிப்பிட்டார்‌. “கிறிஸ்துவுக்குள்‌” அடிமை 
என்றுமில்லை “சுயாதனனென்றுமில்லை” என்று பவுல்‌ சொன்னார்‌. இந்த 
வாக்கியம்‌ அடிமைகள்‌ தங்கள்‌ அடிமைத்தன விடுதலையைக்கோருவதற்கு 
வழிகாட்டியாய்‌ இருந்திருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ “அடிமையானாலும்‌ 
சுயாகீனனானாலும்‌” “ஓரே ஆவியினாலே ஓரே சரீரத்திற்குள்‌ நாமெல்லாரும்‌ 
ஞானஸ்நானம்‌ பண்ணப்பட்டோம்‌” (1 கொரிந்தியர்‌ 12:13). கலாத்தியருக்குப்‌ 
பவுல்‌, “நீங்கள்‌ மறுபடியும்‌ அடிமைத்தனத்தின்‌ நுகத்தடிக்குட்படாமல்‌, 
கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதனத்திலே நிலை கொண்டிருங்கள்‌” 
(கலாத்தியர்கள்‌ 5:1) என்று சொன்னபோது அடிமைகள்‌ தங்கள்‌ 





எஜமானர்களிட மிருந்து விடுதலை கிடைத்ததாக நினைத்திருக்கலாம்‌. கிறிஸ்தவ 
எஜமானர்கள்‌ தாங்கள்‌ புதிதாய்க்‌ கண்டுபிடித்துள்ள தங்கள்‌ விசுவாசம்‌ 
கங்கள்‌ அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும்‌ என்ற பொருளில்‌ புரிந்து 
கொண்டிருக்கலாம்‌; உண்மையில்‌, சிலர்‌ அப்படிச்‌ செய்தார்கள்‌. 

1 கொரிந்தியர்‌ 7:20-22 ல்‌ எஜமானர்கள்‌ அடிமைகளிடையே கிறிஸ்தவ 
சமுதாயத்தில்‌ என்ன நடக்றெது என்று வேத மாணவன்‌ ஒரு உள்ளான 
கருத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ கூடும்‌: 


333 


அவனவன்‌ தான்‌ அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்கக்‌ கடவன்‌. 
அடிமையாய்‌ நீ அழைக்கப்பட்டிருந்தால்‌, கவலைப்படாதே; நீ 
சுயாதனனாகக்‌ கூடுமானால்‌ அதை நலமென்று அநுசரித்துக்கொள்‌. 
கர்த்தருக்குள்‌ அமைக்கப்பட்ட அடிமையானவன்‌ கர்த்தருடைய 
சுயாதீனனாயிருக்கிறான்‌; அப்படியே அழைக்கப்பட்ட சுயாகீனன்‌ 
கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான்‌. 


இந்த வசனப்‌ பகுதியில்‌, பவுல்‌ அடிமைகள்‌ உட்பட சகல கிறிஸ்தவர்களும்‌ 
- வாழ்க்கையில்‌ தங்களுக்கு இருக்கிற நிலையில்‌ திருப்திப்பட்டுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்று சொன்னார்‌. அடிமைகள்‌ தாங்கள்‌ அடிமை 
களாயிருப்பது குறித்துக்‌ கவலைப்படக்‌ கூடாது, ஏனெனில்‌ அவர்கள்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ விடுதலை பெற்றிருக்கிறார்கள்‌. சில அடிமைகள்‌ தங்கள்‌ 
எஜமானர்களால்‌ விடுதலையாக்கப்பட்டதுண்டு, அந்த விடுதலையை அவர்கள்‌ 
நன்மைக்காக பயன்படுத்த வேண்டியவர்களாயிருந்தனர்‌. எந்நிலையிலும்‌, 
அவர்கள்‌ தொடர்ந்து அடிமைகளாகவே நிலைத்திருந்தாலும்‌ அல்லது 
விடுதலையாக்கப்பட்டிருந்தாலும்‌, அந்த அடிமைகள்‌ கிறிஸ்துவுக்குள்‌ விடுதலை 
பெற்றவர்கள்‌, அதே வேளையில்‌ கிறிஸ்தவ எஜமானர்களோடே, கிறிஸ்துவின்‌ 
அடிமைகள்‌ இருந்தார்கள்‌. 

எஜமானனும்‌ அவனுடைய அடிமையும்‌ கிறிஸ்தவர்களானபோது, 
இந்தப்‌ பிரச்சனைகள்‌ பவுல்‌ பிலேமோனுக்கு எழுதின நிருபத்தில்‌ 
காணப்படுகிறது. பிலேமோன்‌ என்பவன்‌ ஐசுவரியத்துடன்‌ - அடிமை 
யைக்‌ கொண்டிருந்த ஒரு எஜமானன்‌ அவன்‌ கொலோசெயில்‌ இருந்தான்‌, 
அந்த அடிமையாகிய ஒநேசிமு அவனுடைய சில உடமைகளை எடுத்துக்‌ 
கொண்டு ரோமாபுரிக்கு ஓடிப்போனான்‌. ரோமாபுரிக்குப்‌ போனபோது, 
வீட்டுக்காவலில்‌ வைக்கப்பட்டிருந்த பவுலைச்சந்தித்து, கிறிஸ்தவனானான்‌, 
பிரச்சனை என்னவெனில்‌ ஒநேசிமுவை என்ன செய்வது என்பது தான்‌. 
அவன்‌ மறுபடியும்‌ தனது (எஜமானனுடைய) வீட்டிற்குத்தான்‌ அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்பது தெளிவு, அங்கே அவன்‌ பிலேமோனின்‌ இரக்கத்தால்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளப்படக்கூடும்‌. பிலேமோன்‌ ஒரு கிறிஸ்தவனாயிருந்த 
போதிலும்‌, ஓடிப்போனவனும்‌ திருடனுமாகிய ஒரு அடிமையை அவனது 
எஜமானனிடத்தில்‌ மீண்டும்‌ அனுப்புவது என்பது மிகவும்‌ சிரமமிக்க ஒரு 
காரியம்‌. ஒரு கிறிஸ்தவ அடிமையைக்‌ கொண்ட - எஜமானன்‌ ஓடிப்போனவனும்‌ 
திருடனுமாயிருந்து இப்பொழுது சகோதரனாகியுள்ள ஒருவனை எப்படி 
நடத்துவது? இந்தக்‌ கேள்விக்கான பதிலை பிலேமோனுக்கு எழுதின நிருபம்‌ 
பதிலளிக்கிறது. 

பிலேமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில்‌, தனது சிநேகதனோடு 
செயல்படும்‌ பவுலின்‌ மனோதத்துவ அணுகுமுறையை நாம்‌ காணுகிறோம்‌. 
அதற்கு மேலாக, கிறிஸ்தவ எஜமானனுக்கும்‌ கிறிஸ்தவ அடிமைக்குமிடையே 
நிலவவேண்டிய உறவுமுறையை நமது உள்ளான மனதால்‌ காண்கிறோம்‌. 
இந்த சம்பவத்தின்‌ முடிவு நமக்குத்‌ தெரிந்திராவிட்டாலும்‌, பவுல்‌ கேட்டுக்‌ 
கொண்டதற்கு மேலாகவே பிலேமோன்‌ செய்தான்‌ என்றும்‌, ஒநேசிமுவை 
அவன்‌ மன்னித்து, அவனை விடுதலை செய்தான்‌ என்றும்‌ விசுவாசிக்க 
விரும்புகிறோம்‌. 


334 


கொலோசெயர்‌ 3:11 ல்‌, கிறிஸ்துவுக்குள்‌ இருக்கும்‌ சுயாகீனனுக்கும்‌ 
ஒரு அடிமைக்கும்‌ வித்தியாசம்‌ எதுவுமில்லை என்று பவுல்‌ குறிப்பிட்டார்‌. 
தொடர்ந்து அவர்‌ அந்த வீட்டாரில்‌ அவரவருடைய கடமை கனப்படுத்தப்பட 
வேண்டும்‌ என்று காட்டினார்‌. அவர்‌, “வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள்‌ 
எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லாக்‌ காரியத்திலேயும்‌ கீழ்ப்படிந்து, 
நீங்கள்‌ மனுஷருக்குப்‌ பிரியமாயிருக்க விரும்புறெவர்களாகப்‌ பார்வைக்கு 
ஊழியஞ்‌ செய்யாமல்‌, தேவனுக்குப்‌ பயப்படுகிறவார்களாகக்‌ கபடமில்லாத 
இருதயத்தோடே ஊழியஞ்செய்யுங்கள்‌” என்று சொன்னார்‌ (கொலோசெயர்‌ 
3:22). கடைசியாக, பவுல்‌ எஜமானர்களுக்குச்‌ சொன்னார்‌, “உங்களுக்குப்‌ 
பரலோகத்திலே எஜமான்‌ இருக்றொரென்று அறிந்து, வேலைக்காரருக்கு 
நீதியும்‌ செவ்வையுமானகைச்‌ செய்யுங்கள்‌” (கொலோசெயர்‌ 4:1). 





நம்முடைய எதிராளியாகிய, பிசாசு (6:11) 

கிறிஸ்தவர்களுக்கு “தேவனுடைய சர்வாயுதவர்க்கம்‌” தேவை அது 
“சாத்தானுடைய தந்திரங்களை” எதிர்த்து “உறுதியாய்‌ நிற்பதற்குத்‌” தேவை. 
“பிசாசு” என்பது எயம௦/0௦5 என்பதன்‌ மொழிபெயர்ப்பு அதன்‌ விளக்கம்‌ 
“குற்றப்படுத்துறெவன்‌” அல்லது “புறங்கூறுபவன்‌. ”*? பிசாசு என்பது “சாத்தான்‌” 
(வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:2), (சாத்தான்‌) என்பதன்‌ மொழியாக்கம்‌, 
“எதிராளி” என்று பொருள்‌! அவன்‌ தனித்து செயல்படுவதில்லை; 
“பேய்களின்‌ தலைவன்‌” அவன்‌ (மத்தேயு 12:24-27; காண்க 25:41). அவன்‌ 
“வானமண்டலங்களையும்‌” “இருளையும்‌” ஆளுகிற “ஆகாயத்து” அதிகார பிரபு 
(எபேசியர்‌ 2:2; 6:12). 

சாத்தானின்‌ ஆரம்பம்‌ பற்றி வேதாகமம்‌ ஒன்றும்‌ குறிப்பிடுவதில்லை. 
ஆகிலும்‌, அது கொடுக்கும்‌ சில தகவல்களிலிருந்து சில முடிவுகளை நாம்‌ பெறக்‌ 
கூடும்‌. ஆதாமும்‌ ஏவாளும்‌ ஏதேன்‌ தோட்டத்தில்‌ இருந்த போது, சாத்தான்‌ 
அங்கே இருந்தான்‌ (ஆதியாகமம்‌ 3:1), அதியாகமத்தில்‌ வரும்‌ “சர்ப்பம்‌” பற்றிய 
அடையாளத்தில்‌ ஏதாவது கேள்வி இருக்குமானால்‌ அது வெளிப்படுத்தின 
விசேஷத்தில்‌ பதில்‌ அளிக்கப்படுகிறது (20:2). யோவான்‌ பரலோகத்தில்‌ 
நடக்கும்‌ ஒரு யுத்தத்தைப்‌ பற்றி எழுதினார்‌, அதன்‌ பின்‌ சாத்தான்‌ “கழே 
தள்ளப்பட்டான்‌” என்று சொன்னார்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 12:7-9, 17). 
“தேவன்‌ சிருஷ்டித்த எல்லாம்‌ நன்றாயிருந்தது” என்பதால்‌ (ஆதியாகமம்‌ 1:31) 
சாத்தான்‌ விழத்தள்ளப்பட்ட தூதன்‌ என்று சிலர்‌ முடிவுக்கு வருகிறார்கள்‌ - 
அதாவது ஒரு காலத்தில்‌ நல்லவனாக இருந்து பொல்லாங்கனாக ஆக அவனே 
தன்னைத்‌ தெரிந்து கொண்டான்‌. 2 

சாத்தானின்‌ ஆரம்பம்‌ குறித்த கேள்விக்கு பதிலாக மூன்று சாத்தியக்‌ 
கூறுகளைக்‌ கொண்ட வசனங்களை மேற்கோளாகக்‌ காணுகிறோம்‌. 

(1) சாத்தானின்‌ ஆரம்பத்துக்கு ஏசாயா 14:12-15 ஆதார வசனமாகுமா? 
ஏசாயாவின்படி, இந்த விழுந்துபோன நட்சத்திரம்‌ தன்‌ மீது தேவனுடைய 
நியாயத்தீர்ப்பை கொண்டிருக்கிறான்‌, அதன்‌ குறிப்பு அவனுடைய 
ராஜ்யம்‌ நிலைபெறாது, அது நித்தியத்துக்குரியதல்ல, அவன்‌ தன்னைத்தான்‌ 
அழிவில்லாதவன்‌ என்று சொல்லிக்‌ கொண்டாலும்‌, அதிலே அவன்‌ தோற்றுப்‌ 
போனான்‌. 











KJV “விடிவெள்ளி” என்பதற்குப்‌ பதிலாக லூசிஃபர்‌” என்று 


335 


வசனம்‌ 12ல்‌ கூறுவதால்‌, “அதிகாலையின்‌ விடிவெள்ளியே” என்பதே 
சாத்தானுக்கு பெயராயிற்று. ஆகிலும்‌, அப்படிப்பட்ட ஒரு விளக்கம்‌ பின்னதாக 
உருவானது. அநேகமாக, தெர்த்துல்லியனுக்கு (இ.பி. நான்காம்‌ நூற்றாண்டுக்கு) 
முன்பு சாத்தானுக்கு இந்த வசனப்‌ பகுதியை யாரும்‌ பயன்படுத்தியதாக 
தெரியவில்லை. 

இவ்வசனப்பகுதி பிசாசுக்குப்‌ பயன்படுத்தப்‌ படாவிட்டால்‌ வேறு 
யாரைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது? ஏசாயா 14:4ன்படி, தேவன்‌ ஏசாயாவினிடத்தில்‌, 
“நீ பராரிலோன்‌ ராஜாவின்போல்‌ சொல்லும்‌ வாக்யெமாவது”: (வலியுறுத்தல்‌ 
சேர்க்கப்பட்டது) என்று சொன்னார்‌. ஏசாயா தன்னுடைய ஜனங்களிடம்‌ 
அறிவித்து, “இஸ்ரவேல்‌ தேசத்தை பாபிலோனின்‌ ராஜா இப்பொழுது 
ஒடுக்கினாலும்‌. அவனுடைய ராஜ்யம்‌ அழிவில்லாதது அல்ல. தேவனுடைய 
ஆளுகை மட்டுமே நித்தியமானது, ஒரு நாளிலே கொடுங்கோலான 
பாபிலோனை தேவன்‌ அழிப்பார்‌.” இந்த கவிதை வடிவ வசனப்‌ பகுதி, அதன்‌ 
சரியான பகுதியில்‌ காணுறெது. சாத்தானைக்‌ குறித்து உண்மையில்‌ எதுவும்‌ 
சொல்லுவதில்லை. 

(2) இப்படிப்பட்ட விவாதத்தில்‌ அடிக்கடிப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மற்றொரு வசனம்‌ லூக்கா 10:18. இயேசு தமது எழுபத்திரண்டு சீஷர்களை 
அனுப்பி, இரண்டு இரண்டு பேராகப்‌ போய்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
பிரசங்கிக்கச்‌ சொன்னார்‌. பிசாசுகளை விரட்டவும்‌, விஷத்தைக்‌ குடித்தாலும்‌ 
அது அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கும்‌ அவர்களுக்கு அதிகாரம்‌ கொடுத்தார்‌ 
அவர்கள்‌ திரும்பி வந்து, ஊழியத்தின்‌ முழு வெற்றியையும்‌ குறித்து 
அறிக்கை கொடுத்தார்கள்‌. அவ்வேளையில்‌ இயேசு வியப்புடன்‌, “சாத்தான்‌ 
மின்னலைப்போல வானத்திலிருந்து விழுகிறகைக்‌ கண்டேன்‌” என்று 
சொன்னார்‌ (லூக்கா 10:18). 

இயேசு “சாத்தான்‌ வானத்திலிருந்து விழுகிறதாகச்‌” சொல்லவில்லை. 
சாத்தான்‌ வானத்திலிருந்து மின்னலைப்போல ஆகாயத்திலிருந்து விழுகிறதைக்‌ 
கண்டேன்‌ என்றுதான்‌ சொன்னார்‌. (“வானம்‌” மற்றும்‌ “ஆகாயம்‌” என்ற 
இரண்டு பதங்களுமே ஒரே கிரேக்க வார்த்தையின்‌ மொழிபெயர்ப்புகள்‌.) 
மேகத்திலிருந்து தோன்றும்‌ மின்னல்‌ பூமியிலே விழுவது போல, சாத்தான்‌ 
தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து விழுவதாக ஆவிக்குரிய ரீதியில்‌ பேசினார்‌. 
இயேசுவின்‌ ஊழியத்தினால்‌ சாத்தான்‌ ஆத்துமாக்கள்‌ மீது கொண்டிருந்த 








தனது பிடியை இழந்து கொண்டிருந்தான்‌. அவன்‌ தோற்கடிக்கப்பட்டான்‌! 
ஆகையால்‌, சாத்தானின்‌ ஆரம்பத்தைப்‌ பற்றிப்‌ பேசாத, மற்றொரு வசனப்பகுதி 
இது. 

(3) அடிக்கடி குறிப்பிடப்படுறெ மற்றொரு வசனப்பகுதி வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 12:7-9: 


வானத்திலே யுத்தமுண்டாயிற்று; மிகாவேலும்‌ அவனைச்‌ சேர்ந்த 
தூதர்களும்‌ வலுசர்ப்பத்தோடே யுத்தம்‌ பண்ணினார்கள்‌; வலுசர்ப்பமும்‌ 
அதைச்‌ சேர்ந்த தூதரும்‌ யுத்தம்‌ பண்ணியும்‌ ஜெயங்கொள்ளவில்லை. 
வானத்தில்‌ அவர்கள்‌ இருந்த இடமும்‌ காணப்படாமற்டோயிற்று. 
உலகமனைத்தையும்‌ மோசம்‌ போக்குகிற பிசாசு என்றும்‌ சாத்தான்‌ என்றும்‌ 


சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம்‌ கள்ளப்பட்டது; 


336 


அது பூமியிலே விழத்‌ தள்ளப்பட்டது; அதனோடே கூட அசைச்சேர்ந்த 


தூதரும்‌ தள்ளப்பட்டார்கள்‌. 


வெளிப்படுத்தின விசேஷம்‌ ஓரு அடையாளச்‌ சின்னங்ளைக்‌ கொண்ட 
புத்தகமாக இருந்தாலும்‌ இந்த வசனப்‌ பகுதி விளக்கமளிப்பதனிமித்தம்‌ 
மிகுந்த வாக்குறுதிகளைக்‌ கொண்டுள்ளது. பரிசுத்தப்படைகள்‌ அநீதியுள்ள 
படைகளுடன்‌ யுத்தம்‌ பண்ணும்‌ நிகழ்ச்சியைக்‌ குறித்து யோவான்‌ பேசினார்‌. 
இறுதி விளைவாக சாத்தானும்‌ அவனுடைய தூதர்களும்‌ பரலோகத்தில்‌ 
தங்கள்‌ இடத்தை இழந்து பூமியிலே விழத்‌ கள்ளப்பட்டார்கள்‌. உருவக 
வார்த்தைகளைக்‌ கொண்ட புத்தகம்‌ என்று ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட 
வார்த்தைகளை நேரடிப்‌ பொருளில்‌ எப்படி விளக்கப்படுத்தக்‌ கூடும்‌? 

இந்த வார்த்தைகள்‌ நேரடிப்‌ பொருளில்‌ எடுத்துக்‌ கொள்ளப்பட்டாலும்‌, 
சாத்தானின்‌ ஆரம்பம்‌ என்பது இன்னமும்‌ மறைபொருளாகவே இருக்கிறது. 
சாத்தான்‌ எங்கிருந்து வந்தான்‌ என்று வெளிப்படுத்தின விசேஷமும்‌ 
சொல்லுவதில்லை. சாத்தான்‌ விழத்தள்ளப்பட்ட தூதனாக யோவான்‌ விளக்கிச்‌ 
சொல்லுவதில்லை, அவனைப்‌ பின்பற்றின தூதார்களையுடையவனாக மட்டுமே 
சொல்லப்படுகிறான்‌, வானத்திலே அந்த யுத்தம்‌ எதனால்‌ ஆரம்பித்தது 
என்றோ அல்லது எவ்வளவு காலம்‌ யுத்தம்‌ நடந்தது என்றோ நமக்குச்‌ 
சொல்லப்படவில்லை. 


கைக்கொள்ளுதல்‌ 


பிள்ளைகளும்‌ பெற்றோரும்‌ (6:1-4) 

பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்களைக்‌ கனம்‌ பண்ண 
வேண்டும்‌ (6:1-3), கனப்படுத்தாமலேயே பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியக்‌ கூடும்‌; 
கீழ்ப்படியாமையின்‌ விளைவை எண்ணி சிலர்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியலாம்‌. 
அதிலும்‌, கீழ்ப்படிதலில்லாமல்‌ பெற்றோருக்கு செலுத்த வேண்டிய கனத்தைச்‌ 
செலுத்த முடியாது. கீழ்ப்படிதல்‌ என்பது ஒருவர்‌ தம்மை தாழ்மைப்படுத்துவது, 
ஆனால்‌ கனப்படுத்துதல்தான்‌ அந்த கழ்ப்படிதலுக்குரிய மரியாதையை 
ஊக்குவிக்றெது. 

கீழ்ப்படிதல்‌ மற்றும்‌ பெற்றோரைக்‌ கனப்படுத்துகல்‌ என்பது 
பெற்றோருக்கும்‌ நல்லது, பிள்ளைகளுக்கும்‌, மற்றும்‌ சமுதாயத்துக்கும்‌ 
நல்லது. இந்த ஒழுக்கக்காரியங்கள்‌ குடும்பத்திலே கற்று பிள்ளைகளால்‌ 
கைக்கொள்ளப்படாவிட்டால்‌, பிறகு அவர்கள்‌ பயிலும்‌ பள்ளியிலோ, வேலை 
செய்யும்‌ இடங்களிலோ, அல்லது சபை கூடுமிடங்களிலே செயல்படுத்த 
அவர்களால்‌ கூடாது. கீழ்ப்படியாமையும்‌ கனப்படுத்துதல்‌ இல்லாமையும்‌ 
உள்ள இடங்களில்‌ சமூதாயம்‌ வெறுமையையும்‌ ஒழுங்கின்மையும்‌ 
உள்ளதாகவே காணப்படும்‌. பிள்ளைகள்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியும்‌ போது, 
அவர்கள்‌ ஞானத்திலே நடக்கிறார்கள்‌. 

பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளைகளைப்‌ பயிற்றுவிக்கவேண்டும்‌ (6:40. 
பயிற்றுவித்தல்‌ ஒரு எதிர்மறை நிலையைக்‌ கொண்டிருக்கிறது. “உங்கள்‌ 
பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்தாதிருங்கள்‌” என்று பவுல்‌ சொன்னார்‌. பெற்றோர்‌ 
தங்கள்‌ பிள்ளைகளை கோபப்படுத்தவே கூடாது என்பது இதன்‌ பொருள்‌ 


337 


அல்ல. முறையான பயிற்றுவித்தலில்‌ பெரும்பாலும்‌ பிள்ளைகள்‌ விருப்பமற்றுப்‌ 
போவார்கள்‌. பவுலின்‌ போதனை என்னவெனில்‌, “பிள்ளைகள்‌ திடனற்றுப்‌ 
போய்‌ மனச்சோர்வு அடையாதபடிக்கு அவர்கள்‌ கோபத்தை மூட்டி 
எழுப்பவேண்டாம்‌” என்பது தான்‌. மேலும்‌, பிள்ளைகளை பயிற்றுவித்தல்‌ 
நேர்மறைக்‌ கோணக்கையும்‌ கொண்டது. பவுல்‌, “கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ 
போதனையிலும்‌ அவர்களை வளர்ப்பீர்களாக” என்று எழுதினார்‌. “சிட்சித்தல்‌” 
பிள்ளைகள்‌ சரியானவைகளைச்‌ செய்யும்படிக்கு அவர்களை நடத்தும்படி 
கொடுக்கப்படுவது, “போதனை” என்பது தான்‌ போதிக்கப்பட்டதை 
செயல்படுத்தத்‌ தேவையான உற்சாகத்தைக்‌ கொடுக்கப்‌ பிள்ளையிடத்தில்‌ 
சொல்லப்படுவது. 

பிள்ளைகளுக்குப்‌ போதிப்பதன்‌ நோக்கம்‌ அதிகாரத்தை மதிப்பதற்குக்‌ 
கற்றுத்‌ தருவது. அவர்கள்‌ பெற்றோரின்‌ அதிகாரத்தை மதிக்க வேண்டும்‌. 
அசிரியா்கள்‌, அரசு, மற்றும்‌ தேவனுடைய அதிகாரங்களையும்‌ மதிக்க 
வேண்டும்‌. 

போதிக்கப்படுவதில்‌ விசுவாசம்‌ (காண்க 2 தீமோத்தேயு 1:5), சுயஒழுக்கம்‌, 
வேலை, மற்றும்‌ சுய மதிப்பீடு, அதோடு கூட தோல்வி நிரந்தமல்ல போன்ற 
கருத்துக்களை உள்ளடக்கியது. பிள்ளைகள்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ எல்லா 
முயற்சிகளிலும்‌ வெற்றி பெற்றிட இயலாது. 


பிள்ளைகளைப்‌ பயிற்றுவிக்க க7லஅவகாசம்‌ தேவை. பிள்ளைகளை 





பிரதானமாக மனதில்‌ வைத்து பெற்றோர்‌ நேரத்தை ஒதுக்க வேண்டும்‌, 
மேலும்‌ அது சரியான முன்மாகிையடிரம்‌ சார்ந்தது. பிள்ளைகள்‌ தங்களுடைய 
பெற்றோரிடம்‌ காண்பகைக்‌ கொண்டே வாழ்வை அமைத்துக்கொள்வார்கள்‌. 
முறையான பயிற்றுவித்தல்‌ நேர்மறை மற்றும்‌ சீர்‌ திருத்துதலைக்‌ கொண்ட 
சிட்சையுடன்‌ பெற்றோரும்‌ தவறுசெய்ய வாய்ப்புள்ளது என்பதால்‌ 
நேர்மையான அறீக்கையிட்டிக்‌ கொள்தல்‌, நல்லவைகளைப்‌ பிள்ளைகள்‌ 
செய்யும்‌ போது அவர்களுக்கு உறுதியான தம்பக்சையனித்தல்‌ ஆகியவற்றை 
உட்படுத்தியது. 
பெற்றோரும்‌ பிள்ளைகளுமாகிய இரு சாராருமே ஒருவரையொருவர்‌ 
கனப்படுத்துகிற ஞானமுள்ளவர்களாய்‌ வாழ முடியும்‌. இப்படி நிகழும்போது, 
குடும்பம்‌ ஆரோக்கியமாகவும்‌, பிரயோஜனமுள்ளதாகவும்‌, மனமகிழ்‌ 
சூழலோடும்‌ செயல்படும்‌. கூடுதலாக, கர்த்தர்‌ கனப்படுத்தப்படுவார்‌, 
சமுதாயமும்‌ வாழ்வதற்கேற்ற சிறப்பான சுற்றுச்‌ சூழலைப்‌ பெறும்‌. 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


கிறிஸ்துவை மையமாகக்‌ கொண்ட குடும்பம்‌ (6:1-4) 

James Dobson தனது புத்தகமாயெ Dare to Discipline, என்பதில்‌ குளிர்ந்த 
நீர்‌ இருந்த ஒரு பாத்திரத்தில்‌ வைக்கப்பட்ட ஒரு தவளைப்‌ பற்றிய கதையைச்‌ 
சொல்லியிருந்தார்‌. அந்தப்‌ பாத்திரம்‌ ஆழமற்றதாக இருந்தது, எனவே அந்தத்‌ 
தவளை விரும்பியிருந்தால்‌, சுலபமாக தப்பித்துப்‌ போயிருக்கலாம்‌. மெதுவாக, 





தண்ணீரின்‌ வெப்பநிலை அதிகரிக்கத்‌ துவங்கியது. ஏறத்தாழ, கண்ணுக்குத்‌ 
தெரியாத வகையில்‌, தண்ணீர்‌ கொதிநிலையை அடைந்தது. தவளையோ 
தொடர்ந்து அந்தப்‌ பாத்திரத்தில்‌ தண்ணீர்‌ கொதிநிலை அடைவதைக்‌ கூட 
மறந்து உட்கார்ந்திருந்தது. தண்ணீர்‌ கொந்தளித்து அதன்‌ நீராவியுடன்‌ 











338 


உச்சநிலையை அடைந்தபோதும்‌, கடைசியில்‌ தான்‌ வெந்து சாகிறவரை அந்தத்‌ 
குவளை தொடர்ந்து உட்கார்ந்திருந்தது. 

அநேக வழிகளிலே, இன்றைய குடும்பங்களின்‌ காட்சி இதுதான்‌. 
குடும்பத்துக்கு விரோதமான ஓழுங்கீனங்களின்‌ தீமைகள்‌ நாளுக்கு நாள்‌ 
அதிகரித்து பொல்லாப்பு நிறைந்த உலகின்‌ செயல்பாடுகள்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக நமது குடும்பங்களை சீரழித்துக்‌ கொண்டுள்ளன. நமது குடும்பம்‌ 
நிலை நிற்க வேண்டுமானால்‌, நல்மனசாட்சியுடன்‌ வேதாகம உபதேசத்துக்குத்‌ 
திரும்பி பலமான ஆவியினால்‌ - கட்டுப்படுத்தப்படுகிற குடும்பங்களாக நாம்‌ 
மாற வேண்டும்‌. 

6:1-4ல்‌, பவுல்‌ பெற்றோர்‌,/பிள்ளைகளின்‌ உறவுமுறைகளை பரிசோதித்தார்‌. 
இங்கே, நாம்‌ கிறிஸ்து - மையம்‌ வைக்கும்‌, ஆவியினால்‌ - நிரப்பப்பட்ட 
குடும்பத்திற்கு அநேக உண்மைகள்‌ உள்ளடக்கியிருப்பதை நாம்‌ கண்டு 
பிடிப்போம்‌. 

பிள்னைகஞ்க்கு கேவனுடைய கட்டளை “பிள்ளைகளே, உங்கள்‌ 
பெற்றோருக்கு கர்த்தருக்குள்‌ கழ்ப்படியுங்கள்‌, இது நியாயம்‌.” உனக்கு 
நன்மை உண்டாயிருப்பதற்கும்‌, பூமியிலே உன்‌ வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கும்‌, 
உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ தாயையும்‌ கனம்பண்ணுவாயாக (என்பதே 
வாக்குத்தத்தமுள்ள முதலாங்கற்பனையாயிருக்றெது) (6:1-37. 

“பிள்ளைகள்‌” என்பதற்கு பவுல்‌ கூறும்‌ வார்த்தை சந்ததி என்பதன்‌ 





பொதுவான பதம்‌. இந்தப்‌ பொருளில்‌ நாம்‌ எல்லாருமே பிள்ளைகள்‌ தான்‌, 
நம்மில்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தாயும்‌ தகப்பனும்‌ உண்டு. அதிலும்‌, இந்த 
வசனப்பகுதியில்‌, தனது பெற்றோரின்‌ வீட்டில்‌ வாழ்ந்து கொண்டிருக்கும்‌ எந்த 
ஒரு பிள்ளையையும்‌ மனதில்‌ கொண்டு பவுல்‌ எழுதினார்‌, அவர்களுடைய 
பெற்றோரின்‌ அதிகாரத்துக்குள்ளாக அவர்களின்‌ பொறுப்பில்‌ தான்‌ 
அவர்கள்‌ இருக்கிறார்கள்‌. இந்த வார்த்தைகள்‌ ஏதோ எட்டு வயது 
பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ அறிவுரைகள்‌ மட்டுமல்ல, ஆனால்‌ வயது 
அடைந்து தங்களுடைய பெற்றோரின்‌ கூரையின்‌ கீழ்‌ இருப்பவர்களுக்கு 
அப்படியிருக்குங்காலம்‌ வரை அவர்களுக்கு தேவனுடைய கட்டளை இதோ. 

(1) தேவைப்படும்‌ கடமை. “பிள்ளைகளே, உங்கள்‌ பெற்றோருக்குக்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌ ...” (6:1). சமீபகாலமாக புறந்தள்ளப்படும்‌ தேவனுடைய 
கட்டளையின்‌ வசனப்பகுதி ஒன்று இருக்குமானால்‌, அது இதுதான்‌. 
பெற்றோரின்‌ பிள்ளைகள்‌ மேல்‌ இருக்கும்‌ அதிகாரம்‌ பரியாசம்‌ பண்ணப்பட்டு 
பிள்ளைகளின்‌ உரிமைகள்‌ சமுதாயத்தில்‌ மிக அதிகமாக வளருகிறது. 

சில சமுதாயங்களில்‌ ஒரு பிள்ளையானவன்‌ தனது சொந்த 
விதியைத்‌ தீர்மானிக்கவும்‌, முறைகளை தன்‌ வாழ்வுக்கு வகுத்துக்‌ கொள்ளும்‌ 
மதிப்பீட்டைச்‌ செய்து கொள்ளவும்‌, பெற்றோரின்‌ ஆலோசனைக்கு புறம்பே 
குறிப்பால்‌ உணர்த்துகின்றனர்‌, இருந்தும்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு 
கீழ்ப்படிய வேண்டும்‌, இது நியாயம்‌ என்று வேதாகமம்‌ அமைதியாக 
உறுதிப்படுத்துறெது. இந்த கோட்பாடு கைக்கொள்ளப்படும்‌ வீடுகள்‌ மட்டுமே 
பலமாய்‌ நிலைநிற்கும்‌. 

“நீழ்ப்படியுங்கள்‌” எனும்‌ வார்த்தை கிரேக்க மொழியில்‌ ஒரு விரிவான 
விளக்கமுடையது. இதன்‌ நேரடிப்‌ பொருள்‌, “ழமர்ந்து கவனித்தல்‌.” இதன்‌ 
கருத்து ஒரு பிள்ளை தனது பெற்றோரின்‌ அதிகாரத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து அவர்கள்‌ 





339 


என்ன சொல்லுகிறார்கள்‌ என கவனிக்க வேண்டியதைச்‌ சொல்லுகிறது. 

பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு “அவர்கள்‌ சரியாக இருக்கும்‌ 
போது” மட்டும்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்று பவுல்‌ சொல்லவில்லை. 
“அநேக வாலிபர்கள்‌,” “அப்பா இந்த விஷயம்‌ என்னவென்று தெரியாம 
லேயே பேசிக்‌ கொண்டிருக்கிறார்‌. ஆதலால்‌ நான்‌ அவர்‌ சொல்லுவதை 
கேட்க வேண்டுவதில்லை,” என்கின்றனர்‌, அல்லது “இந்த விஷயத்தைக்‌ 
குறித்த கேள்விக்கு அம்மா தவறான பதில்‌ கொண்டிருப்பதால்‌, 
நான்‌ என்ன செய்ய விரும்புகறேனோ அதைத்தான்‌ செய்வேன்‌” 
என்று சொல்லுகின்றனர்‌. தேவனுடைய வசனம்‌ சொல்லுகிறது, “பிள்ளைகளே 
பெற்றோருக்கு கர்த்தருக்குள்‌ கழ்ப்படியுங்கள்‌, இது நியாயம்‌.” பிள்ளைகள்‌ 
அவர்கள்‌ காட்டும்‌ வழிகள்‌ ஏற்புடையதாய்க்‌ காணாமலிருந்தாலும்‌, 
அவர்களுடைய பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படிவது எப்பொழுதுமே சரியானது. 
இது குடும்பத்துக்கு தேவன்‌ கொண்டுள்ள திட்டம்‌, எனவே பிள்ளைகள்‌ 
மனப்பூர்வமாய்த்‌ தங்களுடைய பெற்றோரின்‌ அதிகாரத்துக்குக்‌ கீழ்‌உள்ள 
பாதுகாப்பில்‌ தங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌. 

(2) பரிமாணம்‌ ஒழுங்கு செய்யப்பட்டது. பிள்ளைகள்‌ எப்படி கீழ்ப்படிய 
வேண்டும்‌? பவுல்‌ தமது கட்டளையில்‌ “பிள்ளைகள்‌ ... கர்த்தருக்குள்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌” என்றார்‌ (6:1). அதன்‌ பொருள்‌ என்ன? பெற்றோர்‌ 
கிறிஸ்தவர்களாக இருந்தால்‌ மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும்‌, அவர்கள்‌ 
கிறிஸ்தவர்களாயிராவிட்டால்‌ கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம்‌ இல்லை 
என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல. பவுல்‌ கொலோசெயர்‌ 3:18ல்‌ மனைவிகளுக்குக்‌ 
கொடுத்த அதே வழிகாட்டலைத்தான்‌ இவர்களுக்கும்‌ கொடுக்க விரும்புகிறார்‌: 
“மனைவிகளே கர்த்தருக்கேற்கும்படி, உங்கள்‌ புருஷருக்குக்‌ கழ்ப்படியுங்கள்‌. ” 
தங்கள்‌ புருஷர்கள்‌ கிறிஸ்தவர்களாயிருந்தால்‌ மட்டுமே மனைவிகள்‌ கீழ்ப்படிய 
வேண்டுமா? இல்லை! மாறாக, மனைவிகள்‌ தங்களுடைய புருஷர்களின்‌ 
அதிகாரத்துக்கு எல்லா வகையிலும்‌ தேவனை மதிமைப்படுத்தும்‌ வகையில்‌ 
ஈர்க்கப்பட வேண்டும்‌. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒருவரின்‌ தகுதியாக அவர்கள்‌ 
கீழ்ப்படிய வேண்டும்‌. 

இங்கு 6:1ல்‌ சொல்லப்படுகிற “கர்த்தருக்குள்‌” எனும்‌ பதத்தின்‌ சரியான 
பொருள்‌ இதுதான்‌. பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்றோருக்கு தேவனைக்‌ 
கனப்படுத்தும்‌ பொருட்டு கீழ்ப்படிய வேண்டும்‌. 

பெற்றோர்‌ தங்கள்‌ பிள்ளையினிடத்தில்‌ ஒன்றை செய்யும்படி கேட்டு 
அவன்‌ மரியாதையில்லாத குரலில்‌ முணுமுணுத்து, “சரி! நான்‌ செய்கிறேன்‌!” 
என்று சொன்னால்‌ பிறகு தன்னுடைய பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ 
போகின்‌. அவன்‌ தொடர்ந்து தனது பெற்றோரின்‌ கட்டளையைக்‌ குறித்து 
துர்க்கம்‌ பண்ணி அல்லது பெற்றோர்‌ அறியா வண்ணம்‌ அவர்களுடைய 
கட்டளையை மீறுவானானால்‌, பிறகு அவன்‌ கர்த்தருக்குள்‌ தன்‌ 
பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படி வதில்லை. 

கொலோசெயர்‌ 3:20ல்‌ சொல்லுகிறது, “பிள்ளைகளே உங்கள்‌ 
பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும்‌ “கீழ்ப்படியுங்கள்‌; இது கர்த்தருக்குப்‌ 
பிரியமானது.” இடப்படும்‌ கட்டளை எவ்வளவு தவறானதாகத்‌ தெரிந்தாலும்‌ 
சரி, பிள்ளை தனது பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியும்‌ போது, அவன்‌ கர்த்தரைப்‌ 
பிரியப்படுத்த முயற்சிக்கிறான்‌. 





340 


பெற்றோர்‌ கர்த்தருக்கு முரணான ஒரு காரியத்தைச்‌ செய்யும்படி 
கேட்டால்‌ என்ன செய்வது? அப்படியொரு நிலை ஏற்படுமாகில்‌, உபதேசம்‌ 
என்னவெனில்‌, ஒரு மனைவியை அவளது கணவன்‌ தேவனுடைய 
வசனத்துக்கு முரணான ஒரு காரியத்தைச்‌ செய்யக்‌ கேட்டால்‌ அவள்‌ செய்ய 
வேண்டியதைத்தான்‌ பிள்ளையும்‌ செய்ய வேண்டும்‌: கழ்ப்படிவதற்கு ம 
னிதனைக்‌ காட்டிலும்‌ தேவனுடைய வழியையே தெரிந்து கொள்ள வேண்டும்‌. 
அந்த உபதேசத்துக்கு உண்மையாயிருத்தலின்‌ பொருள்‌, தன்னுடைய 
பெற்றோரின்‌ சொல்லுக்குக்‌ கீழ்ப்படியாமல்‌ போனதன்‌ விளைவை அவன்‌ 
சந்தித்தாலும்‌ அவனது வாழ்க்கையில்‌ தேவன்‌ கனப்படுத்தப்படுவார்‌. 

(3) ஆதாயப்பங்கு உணரப்படுகல்‌. “நன்மையுண்டாயிருக்கவும்‌ 
பூமியிலே உன்‌ வாழ்நாள்‌ நீடித்திருப்பதற்கும்‌ உன்‌ தகப்பனையும்‌ தாயையும்‌ 
கனம்‌ பண்ணுவாயாக” (என்பதே வாக்குத்தத்தம்‌ உள்ள முதலாங்‌ 
கற்பனையாயிருக்கிறது) (6:2, 3) இந்த ஆதாயப்பங்கு விஷயத்தில்‌ தேவன்‌ 
குனிப்பட்ட விதத்தில்‌ தாங்கும்‌ நிலையைக்‌ குறிப்பிடுகிறாரா அல்லது 
தேசீய அளவில்‌ வாக்குத்தத்தமாகப்‌ பேசுகிறாரா? அநேகமாக, இரண்டுமே, 
ஒரு பிள்ளையானவன்‌ தன்‌ பெற்றோருக்குக்‌ கீழ்ப்படியும்போது நீடித்த 
வாழ்வைப்‌ பெறுவான்‌, இதற்குக்‌ காரணம்‌ ஒரு பிள்ளை தனது பெற்றோரின்‌ 
ஆலோசனையக்‌ கேட்டு தனக்கு தீங்கை உண்டாக்கும்‌ அநேக முடிவுகளையும்‌ 
செயல்களையும்‌ தவிர்க்கும்போது அப்படியாகும்‌. 

தேவன்‌ இஸ்ரவேலருக்கு இந்தக்‌ கட்டளையைக்‌ கொடுத்த போது, இந்த 
ஆதாயப்பங்கு ஏன்‌ அத்துடன்‌ சேர்க்கப்பட்டது? ஒருவேளை பிள்ளையின்‌ 
உறவுமுறை தனது பெற்றோருடன்‌ கொண்டிருப்பதே அவனுடைய 
எதிர்காலத்தின்‌ அனைத்து உறவுமுறைகளுக்கும்‌ திறவுகோலாய்‌ அமையும்‌. 
அவன்‌ தன்‌ பெற்றோருக்கு செலுத்தவேண்டிய கனத்தையும்‌ மதிப்பையும்‌ 
செலுத்தாமல்‌ போனால்‌, பிறகு அவன்‌ தன்னுடைய சகாக்களோடோ, 
அசிரியர்களோடேோ, உடன்‌ பணி புரிவோருடனோ, அல்லது மேலதி 
காரியோடேோ அவன்‌ எதிர்கொள்ளும்போது அவர்களோடே எப்படி 
நட்பைக்‌ காப்பது என்று அவன்‌ அறியான்‌. குடும்பம்‌ தேவன்‌ பயிற்சியளிக்கும்‌ 
மைதானம்‌, அங்கே ஒரு பிள்ளையை ஆயத்தப்படுத்தி இந்த உலகில்‌ சரியாக 
நடந்து கொள்ள ஏதுவாகிறது. 

கழ்ப்படிதலுக்குக்‌ கிடைக்கும்‌ ஆதாயப்‌ பங்கு தனிப்பட்டோருக்கான 
அடையாளம்‌ மட்டுமல்ல, ஆனால்‌ அது தேசீய அடையாளமும்‌ கூட. ஒரு 
தேசம்‌ அதன்‌ குடும்பங்களைக்‌ காட்டிலும்‌ பலமானவையல்ல. தன்னுடைய 
குடும்பத்தில்‌ கழ்ப்படிதலைக்‌ கற்றுக்‌ கொள்ளாத பிள்ளைகளைக்‌ கொண்ட 
எந்த தேசமும்‌ ஆபத்தை நோக்கியிருக்றெது. 

பிதாக்கரக்கு மே வணின்‌ வழிகாட்டல்‌, “பிதாக்களே, நீங்களும்‌ 
உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ கோபப்படுத்தாமல்‌, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ 
போதனையிலும்‌ அவர்களை வளர்ப்பீர்களாக” (6:4). 

(1) அர்ப்பணம்‌ குறிப்பிடப்பட்டது, குகப்பன்மார்கள்‌ (பிதாக்கள்‌) 
தங்களுடைய பிள்ளைகளை நடத்தும்‌ விதத்திற்கு தேவனுடைய 
திட்டத்தின்‌ மூன்று கொள்கைகளை பவுல்‌ கொடுத்தார்‌. முதலாவது 
கொள்கை குடும்பத்தில்‌ பிள்ளைகளுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ அர்ப்பணம்‌. இது 
வசனம்‌ 4ல்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது: “பிதாக்களே உங்கள்‌ பிள்ளைகளைக்‌ 


341 


கோபப்படுத்தாதிருங்கள்‌. ” 

ஒரு பிள்ளையானவன்‌ ஆரோக்கியமான வளர்ச்சியைப்‌ பெற்று 
பக்குவமடைய, தனது தகப்பனும்‌ தாயும்‌ அவனுக்காக தங்களை 
அர்ப்பணித்திருக்றொர்கள்‌ என்பதை அவன்‌ உணர வேண்டும்‌. இப்படிப்‌ பட்ட 
எண்ணத்துடன்‌ கூடிய அர்ப்பணம்‌ இல்லாத பட்சத்தில்‌, ஒரு பிள்ளையின்‌ 
சுய-மதிப்பீடு மற்றும்‌ மனோ ரீதியான - நலம்‌ ஆகியன மிகக்‌ கடுமையாக 
பாதிக்கப்படும்‌. எந்தப்‌ பிள்ளைக்கும்‌ அப்படி நடக்கும்‌ என்பதற்கான 
ஒரு உறுதிநிலை, அவனுடைய தகப்பன்‌ எரிச்சலையும்‌ வெறுப்பையும்‌ 
உண்டாக்கும்‌ செயலைச்‌ செய்து அவனுக்கு மிகுந்த ஏமாற்றத்தைத்‌ தொடர்ந்து 
கொடுக்கும்‌ செயலில்‌ ஈடுபட்டால்‌ நிச்சயமாக அவனுக்கு அந்நிலை ஏற்படும்‌ 
(கொலோசெயர்‌ 3:21). 

(2) சிட்சை அறிவுறுத்தப்படுகிறது. “.. சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ 
அவர்களை வளர்ப்பிர்களாக ...” (6:4). பவுல்‌ நேர்மறைப்‌ பகுதியில்‌ பிதாக்களின்‌ 
தொடர்பு பிள்ளைகளிடத்தில்‌ இருக்க வேண்டிய முறை எப்படிப்பட்டது 
என குறிப்பிட்டார்‌. பயிற்சியும்‌ போதனையும்‌ இருக்க வேண்டும்‌. இந்த 
உபகரணங்கள்‌ இல்லாமல்‌, ஒரு பிள்ளை ஆரோக்கியமுள்ள ஒருவனாக 
ஆவிக்குரியமுறையிலும்‌, மனவெழுச்சியிலும்‌, மனோதத்துவ ரீதியிலும்‌ வளர 
இயலாது. 

“போதனை” என்பது என்ன? எளிமையாகச்‌ சொன்னால்‌, அது 





[13 





சட்டங்களையும்‌, விதிகளையும்‌, கொள்கைகளையும்‌ உள்ளடக்கிய ஒரு 
பிள்ளையானவன்‌ தனது வாழ்க்கையை வாழவேண்டிய முறையைக்‌ 
கொண்டது. தாய்களும்‌, தகப்பன்களும்‌ இந்த உறுதியான போதனையைத்‌ 
தொடர்ந்து பிள்ளைகளுக்கு போதிக்றெ பொறுப்பைப்‌ பெற்றிருக்றொர்கள்‌. 
இந்த அறிவின்‌ மூலமாக மட்டுமே ஒரு பிள்ளை சரி எது தவறு எது என அறிந்து 
கொள்ளவும்‌, வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும்‌ சாபத்தையும்‌ கொடுப்பது 
எது என்ற அறிவையும்‌ பெற்றுக்‌ கொள்ளக்‌ கூடும்‌. 

இப்படிப்பட்ட போதனைகள்‌ “பயிற்சியுடன்‌” மேலும்‌ வலுவூட்டுதலாக 
அமைய வேண்டும்‌. இங்கே, இந்த வார்த்தையின்‌ பொருள்‌ ஒரு பிள்ளைத்‌ 
தன்னைத்தானே ஓழுக்கப்படுத்திக்‌ கொண்டு போதிக்கப்பட்ட சட்டங்கள்‌, 
ஒழுங்குகள்‌ மற்றும்‌ கொள்கைகளின்படி தன்னை நடத்திக்‌ கொள்வான்‌. 
கீழ்ப்படிதலுக்குப்‌ பிரதிபலனும்‌ கழ்ப்படியாமைக்குத்‌ தண்டனையும்‌ உண்டு 
என்பதை அவன்‌ அறிய வேண்டும்‌. 

வருந்தத்தக்க காரியம்‌ என்னவெனில்‌ அநேக குடும்பங்களில்‌ பிள்ளைகளுக்கு 
வழிகாட்டல்‌ இல்லாத கட்டளை கொடுக்கப்படுகிறது. எப்படி அந்தக்‌ 
கட்டளை கொடுக்கப்படுறெது எப்படி அந்தக்‌ கட்டளைகளை கைக்கொள்வது 
- அல்லது போதனைகளை கனப்படுத்தாமல்‌ விட்டால்‌ அதினால்‌ உண்டாகும்‌ 
விளைவுகள்‌ என்ன ஆகியன பற்றிய அறிவில்லாமல்‌ கொடுக்கப்படுறெது. 
அப்படிப்பட்ட பொருள்‌ தெளிவில்லாமல்‌ கொடுக்கப்படும்‌ கட்டளைகள்‌ 
ஒரு பிள்ளையை குழப்பமடையச்‌ செய்து தப்பான குணத்திற்கு கொண்டு 
செல்லுகிறது. தேவனுடைய திட்டம்‌ போதுமானதும்‌ வழிகாட்டக்‌ கூடியதும 
ாயிருக்றெது என்று பவுல்‌ சொன்னார்‌. 

(3) வழிகாட்டும்‌ நோக்கம்‌. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும்‌ 
போதனையிலும்‌ அவர்களை வளர்ப்பீர்களாக” (64). தகப்பன்ம 





[13 


342 


ஈர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளை நடத்த இரண்டு வழிகாட்டிகள்‌ மட்டுமே 
உண்டு: கர்த்தருக்குள்‌ அல்லது கர்த்தருக்குப்‌ புறம்பே. பிள்ளைகள்‌ 
வேதாகம வழியில்‌ போதிக்கப்பட்டிருக்கக்‌ கூடும்‌ அல்லது மனுஷீக 
உபதேசங்களால்‌ போதிக்கப்படக்கூடும்‌. முதலில்‌ சொல்லப்பட்ட வழி 
சந்தோஷத்தையும்‌, சமாதானத்தையும்‌ குடும்பத்தில்‌ ஒற்றுமையையும்‌ 
கொண்டு வருகிறது. இரண்டாவது வழி ஒரு பிள்ளையாண்டான்‌ சுயநலமாய்‌ 
வாழவும்‌ மற்றவார்களைக்‌ குறித்து அக்கறையற்ற முறையிலும்‌ வாழச்‌ செய்கிறது. 
ஒன்று வாழ்க்கையிலே எவ்வித மன உறுத்தலும்‌ இல்லாமல்‌ வாழ்ச்செய்றெது; 
மற்றொன்று அநேக இதய வலிகளையும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ மற்றவர்களோடு 
கொண்டுள்ள தெடார்பு முறையில்‌ கொண்டு வருகிறது. 

பெற்றோர்கள்‌ தங்களுடைய பிள்ளைகளின்‌ சிட்சையிலும்‌ போதனையிலும்‌ 
சரியான வழி காட்டலைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. அந்தப்‌ பணிப்பொறுப்பு 
பள்ளிக்கூட ஆசிரியருக்கோ, மக்கள்‌ பிரதிநிதிகளுக்கோ, சபைக்கோ 
விடப்படக்கூடாது. இவர்களெல்லாம்‌ ஒருவேளை உதவிபுரியக்‌ கூடியவர்களாக 
இருக்கலாம்‌, ஆகிலும்‌ பிள்ளைகளுக்குத்‌ தெய்வீக வழிகாட்டலை கொண்டுவர 
வேண்டியது பெற்றோர்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட கடமையாகும்‌. 

முடிவரை: தேவன்‌ சிருஷ்டித்தபடியெல்லாம்‌ நமது குடும்பம்‌ இருக்க 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌; உலகம்‌ உருவாக்கியுள்ள முறைகளினால்‌ ஆன 
அச்சுக்குள்‌ நாம்‌ அமிழ்த்தப்படுவதிலிருந்து நம்மைப்பாதுகாக்க விரும்புகிறார்‌. 
கிறிஸ்தவக்‌ குடும்பங்கள்‌ பிரிந்து வீழ்ச்சி அடைந்துவிடக்கூடாது. கிறிஸ்தவ 
திருமணங்கள்‌ வாழ்நாள்‌ முழுவதற்கும்‌ ஒன்றாக நிலைத்திருக்க வேண்டும்‌. 
நமது இருமணங்களின்‌ ஓவ்வொரு நிலையையும்‌, நமது குடும்பங்களையும்‌ 
மற்றும்‌ நமது வாழ்க்கைகளையும்‌ தேவனுடைய ஆவியின்‌ கட்டுப்பாட்டுக்குள்‌ 
சரணடைய விட்டு விட வேண்டும்‌. 











வேலை செய்வதில்‌ ஆவியினால்‌ நிறைந்திருத்தல்‌ (6:2-9) 

எஜமான்‌/அடிமை குறித்த உறவுமுறைகளில்‌ நான்கு வசனங்களில்‌ 
மூன்று வசனங்கள்‌ அடிமையைக்‌ குறிக்கின்றன. இது ஆச்சரியமல்ல, அநேக 
அதிக்கிறிஸ்தவர்கள்‌ சமுதாயத்தின்‌ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து 
வந்தவர்கள்தான்‌ (காண்க 1 கொரிந்தியர்‌ 1:26). அந்தக்‌ கொள்கைகளில்‌ 
சில இன்றைய பணியாளர்களின்‌ அன்றாட வேலைகளில்‌ பொருந்தக்‌ 
கூடியவைகளாயுள்ளன. 

வேலைக்கு. அமர்த்த. _ வரின்‌ வேலை கொடுத்தவருக்கான 
நோமையான மரியாத “வேலைக்காரரே, நீங்கள்‌ கிறிஸ்துவுக்குக்‌ 
கீழ்ப்படிறெது போல, சரீரத்தின்படி. உங்கள்‌ எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
பயத்தோடும்‌ நடுக்கத்தோடும்‌ கபடற்ற மனதோடும்‌ கீழ்ப்படிந்து ...” (65, 69. 
அடிமைகள்‌ கழ்ப்படிதலுள்ளவர்களாயிருக்க வேண்டுமென்ற தேவையை பவுல்‌ 
வைத்தார்‌. அதே போன்ற கோட்பாடு வேலைக்காரருக்கும்‌ பொருந்துகிறது. 
வேலைக்காரன்‌ எல்லாவற்றிலும்‌ மரியாதையுள்ளவனாயிருக்க வேண்டும்‌ - ஒரு 
கண்கானி தன்‌ மீது கவனம்‌ செலுத்திக்‌ கொண்டிருக்கும்போது மாத்திரமல்ல. 
அவன்‌ தன்னை வேலைக்கு அமர்த்தியவனைப்‌ பிரியப்படுத்த வேண்டியதுதான்‌, 
ஆகிலும்‌ அவனுடைய பிரதான அக்கறையெல்லாம்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தக்‌ 
கூடியதாக இருக்க வேண்டும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, வேலைக்காரனாக 





343 


உள்ள அல்லது பணிபுரியும்‌ ஒரு கிறிஸ்தவன்‌ தேவனுடைய பிரதிநிதியாக 
தான்‌ பணியாற்றும்‌ அலுவலகம்‌, அல்லது தோட்டம்‌, அல்லது எங்கு வேலை 
செய்தாலும்‌ அப்படி யிருக்கிறான்‌. 

எந்த நிபந்தனையும்‌ இதிலே உட்படுத்தப்பட வில்லை, “உன்னுடைய 
எஜமானனுடைய கட்டளைகளில்‌ அர்த்தமிருந்தால்‌ கீழ்ப்படி” என்று 
அப்போஸ்தலன்‌ சொல்லவில்லை. “உனக்குக்‌ கொடுக்கப்பட்ட பணி 
உனக்கு மகிழ்ச்சியளித்தால்‌ மட்டுமே கழ்ப்படி” என்றும்‌ அப்போஸ்தலன்‌ 
சொல்லவில்லை. அவர்‌ சொன்னதெல்லாம்‌ கிறிஸ்தவன்‌ மதிப்போடும்‌, 
கனத்தோடும்‌, நேர்மையோடும்‌ வேலை செய்ய வேண்டும்‌. 

ஒரு வேலையாள்‌ ஒத்துழைப்புக்‌ கொடுக்காமலும்‌ தன்னை பணிக்கு 
அமர்த்தியவருக்குரிய மரியாதை செலுத்தாமலும்‌ போனால்‌, அவன்‌ தேவனு 
டைய அடிப்படைக்‌ கொள்கையையே எதிர்த்துக்‌ கலகம்‌ பண்ணக்கூடியவனும்‌ 
ஏற்படுத்தப்பட்ட அதிகாரத்தைக்‌ கொடுத்தவருக்கு கீழ்ப்படியாது தமது 
உலகளாவிய அமைப்பை எதிர்ப்பதுமாகும்‌. தமது அந்தக்‌ கொள்கை 
பணியமர்த்தப்பட்டவரும்‌ பணியமர்த்தியவருமாகிய உறவுமுறையில்‌ 
பின்பற்றப்படுவதை அவர்‌ விரும்புகிறார்‌. 

கீழ்ப்படியாமை என்பது தேவனுடைய  அதிகாரம்‌/கழ்ப்படிதல்‌ 
கொள்கையை அழிப்பது மாத்திரமல்ல, அது கிறிஸ்தவ சாட்சியத்தை 
சீரழிப்பதுமாகும்‌. தான்‌ வேலை செய்யும்‌ இடத்தில்‌ சுவிசேஷத்திற்கான 
கதவு திறக்கப்பட ஒரே வழி பணியமர்த்தப்பட்டவர்‌ கிறிஸ்தவத்‌ தரத்தையும்‌ 
மதிப்பையும்‌ அங்கே வித்தியாசமான முறையில்‌ வெளிப்படுத்துவதுதான்‌. 

நம்மை நாமே கேட்டுக்‌ கொள்ளும்‌ கேள்வி, “என்னுடைய பணியாற்றும்‌ 
விதம்‌ எனது சாட்சியத்துக்கு புகழைக்‌ கொண்டுவரத்தக்க வகையில்‌ எனது 
விசுவாசத்தை எனக்கு வேலை கொடுத்தவரிடத்திலும்‌ என்னோடு வேலை 
செய்பவார்களோடும்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ வகையில்‌ செயல்படுகிறதா?” 

LDL GGA LG DALAT பலா TaD 
ஒத்துழைப்புத்‌ தன்மை. “வேலைக்காரரே நீங்கள்‌ கிறிஸ்துவுக்கு கழ்ப்படிறெது 
போல, சாரீரத்தின்படி உங்கள்‌ எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும்‌ 
கீழ்ப்படியுங்கள்‌ ... கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியஞ்‌ செய்யுங்கள்‌” 
(6:5-7). கொலோசெயருக்குப்‌ பவுல்‌ இதற்கு ஒத்த போதனையைக்‌ 
கொடுக்கறொர்‌: “எதைச்‌ செய்தாலும்‌, அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல்‌, 
கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய்ச்‌ செய்யுங்கள்‌” (கொலோசெயர்‌ 3:23). 
கிறிஸ்தவ வேலைக்காரன்‌ இயேசுவே தனது பூமிக்குரிய மேற்பார்வையாளராக 
இருப்பது போல தனக்குக்கொடுக்கப்பட்ட பணியைச்‌ செய்ய வேண்டும்‌. நாம்‌ 
வேலை செய்யும்‌ போது, “இயேசு இந்த வீட்டில்‌ குடியிருப்பார்‌ என்று இந்த 
வீட்டைக்கட்டுகிறேன்‌” என்று நினைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌; “இயேசு இந்த 
இயந்திரத்தைப்‌ பயன்படுத்தப்‌ போகிறார்‌, ஆதலால்‌ இந்த இயந்திரத்தை சரி 
செய்வேன்‌” என்று நினைக்க வேண்டும்‌. உண்மையில்‌ நாம்‌ இயேசுவுக்காக 
வேலை செய்யக்‌ கூடியவர்களாயிருந்தால்‌, சந்தேகமே இல்லாமல்‌ தர்க்கம்‌ 
பண்ணாமலும்‌ தாமதிக்காமலும்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய ஆயத்தமாவோம்‌. 
அதாவது, பவுலின்‌ வார்த்தையின்படி, நமக்கு வேலை கொடுத்தவருடன்‌ நாம்‌ 
அப்படித்தான்‌ நடந்து கொள்ள வேண்டும்‌. 

கிறிஸ்தவனாயிருக்கும்‌ ஒரு வேலைக்காரன்‌ நல்மனதோடு வேலை 





344 


செய்யாவிட்டால்‌, பிறகு அவன்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்து கொள்ள வேண்டும்‌: 
ஒன்றேல்‌ அவன்‌ தனது வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டும்‌, இல்லையேல்‌ 
அவன்‌ தனது எண்ணத்தை மாற்றிக்‌ கொள்ள வேண்டும்‌. முதல்‌ நூற்றாண்டில்‌ 
வாழ்ந்த அடிமைகள்‌ தங்கள்‌ எஜமானருக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம்‌ 
செய்வதாக நினைத்து செய்திருப்பார்களேயானால்‌, நாமும்‌ அந்த வழியே 
செயல்பட முடியும்‌! நம்மில்‌ ஒவ்வொருவரும்‌ நம்முடைய வாழ்க்கையில்‌ 
ஆவியானவர்‌ இருப்பதை விளங்கப்‌ பண்ண இன்னும்‌ வித்தியாசமாக நாம்‌ 
வேலை செய்து கொண்டிருக்கும்‌ போது செயல்படுவோம்‌. 

LIES ஒருவார்‌ தன்னை LOPLI G DUGG 
சன சிறப்பான செயலற்ற கொடுக்கு வேண்டும்‌ என்பதற்கான 
வத்தை ஆவியினால்‌ நிரப்பப்பட்டுள்ள பணியமர்த்தப்பட்ட வருக்கு 
சிறப்பும்‌ எண்ணமும்‌ கொண்ட இரண்டு காரணங்களை வேதவசனங்கள்‌ 
கொடுக்கின்றன. ஒன்று நேர்மறை; மற்றொன்று எதிர்மறை, நேர்மறைக்‌ 
காரணம்‌ வசனம்‌ 7ல்‌ சொல்லப்பட்டுள்ளது: “அடிமையானவனானாலும்‌, 
சுயாதனமுள்ளவனானாலும்‌, அவனவன்‌ செய்கிற நன்மையின்படியே 
கர்த்தரிடத்தில்‌ பலனை அடைவானென்று அறிந்து. ” 

நாம்‌ ஏற்கனவே பவுலின்‌ நாட்களில்‌ அடிமைகள்‌ ஒரு அஃறினை பொருள்‌ 
போல்‌ நடத்தப்பட்டனர்‌ என்று பார்த்தோம்‌, அவர்கள்‌ எவ்வளவு சிறப்பான 
கல்வியைப்‌ பெற்றிருந்தாலும்‌ சரி. உண்மையென்னவெனில்‌ ஒரு கல்வி பயின்ற, 
(நல்ல) கலாச்சாரமுடைய ஒரு அடிமை கிறிஸ்தவனாக இருப்பானேயானால்‌, 
அவனுடைய புதிய விசுவாசத்தினால்‌ கடினமாய்‌ நடத்தப்படுவான்‌. 
அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு பவுல்‌ தங்களுடைய சிறப்பான செயலை 
விடாதிருக்கும்படி  உற்சாகப்படுத்தினார்‌, ஏனெனில்‌ அவர்களுடைய 
உண்மையான ஊழியத்திற்கான பலனை கர்த்தர்‌ அளிக்கும்‌ நாள்‌ வந்து 
கொண்டிருந்தது. 

வேலைக்காரர்களாகிய நாம்‌, இந்த வாழ்க்கையில்‌ நம்முடைய 
குகுதிக்கேற்றவைகளை எப்பொழுதும்‌ பெறாமல்‌ இருக்கக்‌ கூடும்‌. நாம்‌ 
குறைவாய்‌ ஊதியம்‌ அளிக்கப்பட்டும்‌, அதிகமாய்‌ வேலை சுமத்தப்பட்டும்‌ 
இருக்கலாம்‌. ஆகிலும்‌, கர்த்தர்‌ சரிகட்டும்‌ நாள்‌ வருகிறது. பெறப்படும்‌ நமது 
வேலைக்கான கூலி ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கிற முழுமையான சம்பளம்‌ 
அல்ல, ஒரு நாளிலே இயேசு தமது விசுவாசமுள்ளவர்களுக்கு “சுதந்தரமாகிய 
பிரதிபலனை” அளிப்பார்‌. உண்மையில்‌, நாம்‌ நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு 
வேலையைச்‌ செய்யும்போது, அவருக்கே ஊழியம்‌ செய்கிறோம்‌. நாம்‌ 
எங்கே யாருக்கு வேலை செய்தாலும்‌, இயேசுவே நமது உண்மையான 
எஜமானர்‌. எப்படி நாம்‌ அநியாயமாய்‌ நடத்தப்பட்டாலும்‌, அது நம்முடைய 
நடக்கையைக்‌ கட்டுப்படுத்தக்‌ கூடாது. முழுமையான இருதயத்தோடு நாம்‌ 
வேலைசெய்தால்‌, ஏற்ற வேளையில்‌ கர்த்தர்‌ அதைப்‌ பார்த்து முழுமையான 
பலனை நமக்களிப்பார்‌. 

இப்படிப்பட்ட ஊழியத்திற்கான எதிர்மறை காரணம்‌ கொலோசெயர்‌ 3:23, 
25ல்‌ காணப்படுகிறது: “நீங்கள்‌ கர்த்தராகிய கிறிஸ்துவைச்‌ சேவிக்கிறதினாலே, 

அநியாயஞ்செய்கிறவன்‌ தான்‌ செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை 
அடைவான்‌; பட்சபாதமே இல்லை.” 

தனது வேலையிலே கிறிஸ்தவன்‌ ஒருபோதும்‌ தவறு செய்துவிடக்‌ கூடாது. 








345 


இதற்கு எவ்வித சாக்குப்போக்குமில்லை. நமது தவறுகளுக்கு மற்றவர்களை 
நாம்‌ குறைசொல்ல முடியாது. எல்லாவற்றையும்‌ தேவன்‌ பார்க்கிறார்‌ அவரே 
குவறுக்கு பிரதிபலன்‌ செய்வார்‌. 

எதிர்பாராத விதமாக, ஒரு எஜமான்‌ சக கிறிஸ்தவனாக இருந்து 
அவனிடத்தில்‌ பணிபுரியும்‌ சிலாக்கியம்‌ கிடைக்குமேயாகில்‌, வேலை செய்பவர்‌ 
குறைவான உழைப்பைக்‌ கொடுக்கவோ அல்லது குறைவான பலனைக்‌ 
கொடுக்கவோ செய்யலாம்‌ என்பது இதன்‌ பொருள்‌ அல்ல. மாறாக, நம்மை 
பணிக்கு அமர்த்தும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ சகோதரனாகிய அவருக்கு சிறப்பானதில்‌ 
சிறப்பான உழைப்பை நாம்‌ கொடுக்க வேண்டும்‌, அது வேலை செய்வதிலும்‌ 
மரியாதை செலுத்துவதிலும்‌ இருக்க வேண்டும்‌. 

LDL EGAN LLG Guar கடமை, 
“எஜமான்களே, அப்படியே நீங்களும்‌, வேலைக்காரர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டியவைகளைச்‌ செய்து,” அவர்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ எஜமானானவர்‌ 
பரலோகத்தில்‌ இருக்கிறாரென்றும்‌, அவரிடத்தில்‌ பட்சபாதம்‌ இல்லையென்றும்‌ 
அறிந்து, கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள்‌ (6:9). முதல்‌ நூற்றாண்டு 
அடிமை - எஜமானனுக்கு இந்த வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவது 
எவ்வளவு கடினமானதாயிருந்திருக்க வேண்டும்‌! ரோம அரசில்‌ இருந்த 
ஒரு எஜமானனுக்கு ஒரு முழுமையான கட்டுப்பாடு அவன்‌ வாழ்வு அல்லது 
சாவு உட்பட தனது அடிமையின்‌ மீது இருந்தது. இங்கே, ஆவியினாலே 
ஏவப்பட்ட எஜமானன்‌ மிகவும்‌ வித்தியாசமானவனாக இருக்க வேண்டும்‌ 
என்று பவுல்‌ தம்‌ வாசகர்களிடம்‌ அறிவுறுத்திக்‌ கொண்டிருந்தார்‌. அவன்‌ தன்‌ 
வேலைக்காரர்களை நியாயமாகவும்‌, நீதியும்‌ சமமான நிலையிலும்‌ நடத்த 
வேண்டியவனாயிருந்தான்‌. 

இங்கே போதிக்கப்படும்‌ கருத்து என்ன? மத்தேயு 7:12ல்‌ சொல்லப்படுறெ 
“டொன்விதியைக்‌” காட்டிலும்‌ குறைந்ததல்ல. பணிக்கு அமர்த்துபவன்‌ பணியில்‌ 
அமர்த்தப்பட்ட வன்‌ தனக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புறொனோ 
அதையே அவனுக்குச்‌ செய்து காரியங்களை நடப்பிக்க வேண்டும்‌. 

கிறிஸ்தவ நிர்வாகிக்கு தனக்குக்‌ கழ்‌ பணிபுரிவோரிடம்‌ ஒரு ஆழமான 
பொறுப்பு (கடமை) இருக்கிறது. அவன்‌ தன்னுடைய வேலைக்காரர்களின்‌ 
நலனை நாடுகிறவனாயிருக்க வேண்டும்‌, ஏனெனில்‌ பவுல்‌ சொன்னார்‌, 
“அப்படியே நீங்களும்‌ அவர்களுக்குச்‌ செய்யுங்கள்‌” என்று சொன்னார்‌. 
பணியமர்த்தினவர்‌ தான்‌ பணியமர்த்தினவர்களிடம்‌ சிறப்பானதை 
எதிர்பார்த்தால்‌, பிறகு அவன்‌ தனது சிறப்பானதை அவர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டும்‌. 

பணியமர்த்த. ._வாார்‌ Lig rar HAUNT YG. 
பணியமர்த்தப்பட்டவன்‌ கடுஞ்சொல்லால்‌ தவறாக நடத்தப்படக்‌ கூடாது, 
ஏனெனில்‌ எஜமானர்கள்‌ “கடுஞ்சொல்லை விட்டு விடும்படி” பவுலால்‌ 
கூறப்பட்டனர்‌, வேலை செய்யும்‌ ஒருவரைத்‌ தூண்டும்‌ வழி அதுவல்ல. இயேசு 
தம்மைப்‌ பின்பற்றி வந்தோரிடம்‌ அப்படி நடந்து கொள்ள வில்லை. 

ஒரு வெற்றிகரமான பணியமர்த்துபவர்‌ தன்னிடம்‌ பணிபுரிபவர்‌ 
கொண்டிருக்கும்‌ அதே பரலோக எஜமானரையே தானும்‌ கொண்டிருப்பதை 
ஞாபகத்தில்‌ வைத்திருப்பார்‌. அதே தேவனுக்கு முன்பாகத்‌ தான்‌ அவன்‌ 
நியாயத்தீர்ப்பிலே நிற்க வேண்டும்‌. தனது சிறப்பான செயலாற்றலைக்‌ 


346 


கொடுக்கத்‌ தவறும்‌ கிறிஸ்தவ வேலைக்காரனுக்கு தேவன்‌ பட்சபாதம்‌ 
காட்டமாட்டார்‌ என்றால்‌ தெய்வீக நியமங்களின்படி ஆளுமை செய்யத்‌ 
தவறிய பணியமர்த்துபவார்களின்‌ தவறுளையும்‌ கண்டு கொள்ளாமல்‌ 
விடமாட்டார்‌. 

முடிவரை. நாம்‌ ஒரு “சமூக சுவிசேஷத்தை” பிரசங்கிப்பதில்லை, மாறாக, 
சமுதாயத்தை உட்படுத்திக்‌ கொண்ட சுவிசேஷத்தையே பிரசங்கிக்கிறோம்‌. 
நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதாயிருக்குமானால்‌ 
மேலும்‌ பரிசுத்த அவியின்‌ கட்டுப்பாட்டில்‌ இருக்குமானால்‌, அது எப்படி நம்‌ 
வேலையைச்‌ செய்கிறோம்‌ என்பதில்‌ வித்தியாசத்தை ஏற்படுத்தும்‌. கிறிஸ்தவம்‌ 
என்பது கூடி. ஆராதிக்கிறதற்காக மட்டும்‌ அல்ல; அது வேலை சார்ந்த சுற்றுப்புற 
சூழலும்‌ கூட! நமது வேலையின்‌ மூலம்‌ ஆவியின்‌ தாக்கத்தை ஏற்படுத்த நாம்‌ 
அனுமதித்தால்‌, நமது சக வேலைக்காரர்கள்‌ நமது தொழுகையின்‌ சாட்சியத்தை 
ஏற்றுக்கொள்வதில்‌ சிரமம்‌ இராது! 








கிறிஸ்‌ புல்லார்டு 


நமது எதிராளி (6:10-12) 

சாத்தான்‌ குற்றஞ்சாட்டித்‌ திரிபவனும்‌ நம்முடைய எதிராளியுமானவன்‌. 
அவன்‌ பலவான்‌ (காண்க 1 பேதுரு 5:8) மற்றும்‌ அவன்‌ நமக்கெதிராக வஞ்சகம்‌ 
நிறைந்த தந்திரங்களைப்‌ பயன்படுத்துகிறான்‌. நம்மைத்‌ தாக்குவதற்கான 
தந்திரங்களைத்‌ திறம்பட கையாளுகிறான்‌. அன்று ஜனங்களை கடந்த 
கால வம்சாவழி தோறும்‌ பாவஞ்செய்யப்‌ பண்ணினதுபோலவே, இன்றும்‌ 
பாவஞ்செய்யப்‌ பண்ணுகிறான்‌. 1 யோவான்‌ 2:15-17ல்‌ யோவான்‌ “கண்களின்‌ 
இச்சை, மாம்சத்தின்‌ இச்சை, ஜீவனத்தின்‌ பெருமை” குறித்துப்‌ பேசுகிறார்‌. 
“மாம்சத்தின்‌ இச்சை” சரீரப்‌ பசியை உள்ளடக்கியது, “கண்களின்‌ இச்சை” 
என்டது அதைப்பெற ஆசைப்படுவதை உள்ளடக்கியது, “ஜீவனத்தின்‌ பெருமை” 
அடைந்தே தீர வேண்டும்‌ என்ற ஆசையை உள்ளடக்கியது. 

சாத்தான்‌ ஏவாளை அதியாகமம்‌ 3:6ல்‌ இந்த மூன்று வழிகளில்‌ 
சோதித்தான்‌, அவள்‌ விலக்கப்பட்ட கனியை “புசிப்புக்கு நல்லதும்‌,” 
(மாம்சத்தின்‌ இச்சை) “பார்வைக்கு இன்பமும்‌” (கண்களின்‌ இச்சை), மற்றும்‌ 
“புத்தியை தெளிவிக்கிறதும்‌” (ஜீவனத்தின்‌ பெருமை) என்றும்‌ பார்த்தாள்‌. 

வனாந்தரத்தில்‌ இயேசு சோதிக்கப்பட்டபோது, இதே வழிகளில்தான்‌ 
சாத்தான்‌ இயேசுவை அணுகினான்‌. கல்லுகளை அப்பங்களாக்கிப்‌ 
புசிக்கச்‌ சொன்னது மாம்சத்தின்‌ இச்சைகளைக்‌ குறிப்பிடுறெது. 
உலகத்தின்‌ ராஜ்யங்களையெல்லாம்‌ அவருக்குக்‌ கொடுப்பதாகச்‌ சொல்‌ 
லப்பட்டது கண்களின்‌ இச்சைகளைக்‌ குறிப்பிடுறெது. தேவாலயத்தின்‌ 
உப்பரிக்கையிலிருந்து இயேசு தாமே &ழே குதித்தால்‌ அவருக்குத்‌ தேவனுடைய 
கவனமிருக்கிறது என்று நிரூபிக்கச்‌ சொன்னது ஜீவனுத்தின்‌ பெருமையைக்‌ 
குறிப்பிடுறெது (மத்தேயு 4; லூக்கா 4). 

இன்று இவைகளின்‌ ஓப்பீட்டுடன்‌ கூடிய சோதனைகளை நாம்‌ 
காண்கிறோம்‌. சாத்தான்‌ இன்னமும்‌ இந்த மூன்று வழிகளில்‌ ஜனங்களை 
தாக்குகறொன்‌. சரீரப்‌ பசியோ அதைப்‌ பெறும்‌ ஆசையோ, அடைய 
வேண்டும்‌ என்ற ஆசையோ (அவைகளுக்குள்‌) தவறானவையல்ல; ஆனால்‌ 
அதுதான்‌ வாழ்க்கைக்குப்‌ பிரதானமென்றோ அல்லது அதை முறைதவறி 


347 





நிறைவேற்றிக்கொள்வதோதான்‌ தவறாகிறது. 

நற்செய்தி என்னவெனில்‌ கிறிஸ்து சாத்தானை தமது மரணம்‌ மற்றும்‌ 
உயிர்த்தெழுதல்‌ மூலம்‌ தோல்வியடையச்‌ செய்தார்‌ (எபிரெயர்‌ 2:14, 15; 
காண்க வெளிப்படுத்தின விசேஷம்‌ 20:10). 





ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


நாளுக்கு - நாள்‌ யுத்தம்‌: எதிராளியாகிய சாத்தானை அறிந்து கொள்வது 
(6:10-12) 

நாம்‌ தேவனுக்கென்று வாழுவோமானால்‌, நமக்கு முன்பாக மிகப்‌ 
பெரிய போராட்டம்‌ உண்டு. கிறிஸ்தவர்கள்‌ வாழ்க்கையின்‌ விளையாட்டு 
மைதானத்துக்கு அல்ல, யுத்தக்களத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்‌. மேலும்‌, 
சந்திக்கப்படும்‌ சத்துரு மனித மாம்சத்தில்‌ ஆடை தரித்து வருபவனல்ல; 
மாறாக, யுத்தம்‌ ஆவிக்குரிய பொல்லாத மரண வழிகாட்டும்‌ சேனைகளோடு. 
அது வெளிச்சத்துக்கும்‌ இருளுக்கும்‌, ஜீவனுக்கும்‌ மரணத்துக்கும்‌, 
பரத்திற்கும்‌ நரகத்திற்கும்‌ இடையிலான போராட்டம்‌. இந்தப்‌ போராட்டத்தில்‌ 
இயேசுவின்‌ நாமத்தைச்‌ சொல்லுகிற ஒவ்வொருவரும்‌ இடம்‌ பெறுகின்றனர்‌. 
எக்காரணத்தைக்‌ கொண்டும்‌ ஒருவரும்‌ இதற்கு நீங்கலானவர்‌ அல்ல; எல்‌ 
லாரும்‌ யுத்தம்‌ பண்ணித்தான்‌ ஆக வேண்டும்‌. 

நாம்‌ எப்படி போரிட முடியும்‌? நாம்‌ வெற்றிகொள்ள தக்கதாக நம்மை 
ஏதுவாக்கும்‌ யுக்திகள்‌ ஏதேனும்‌ உண்டா? பவுல்‌ தெய்வீக செயல்திறனை எல்லா 
இருளின்‌ அதிகாரங்களோடு (அந்தகார லோகாதிபதிகளோடு) வெற்றிபெற 
நமக்குக்‌ கொடுத்தார்‌. 

வெற்றிக்கான முதல்படி 6:10-12ல்‌ காணப்படுகிறது. எதிராளியின்‌ 
குந்திரங்களோடு எதிர்த்துப்‌ போராடும்‌ திராணியைப்‌ பெற நாம்‌ கர்த்தரைச்‌ 
சார்ந்திருக்க வேண்டும்‌. 


கடைசியாக, என்‌ சகோதரரே, கர்த்தரிலும்‌ அவருடைய 
சத்துவத்தின்‌ வல்லமையிலும்‌ பலப்படுங்கள்‌. நீங்கள்‌ பிசாசின்‌ 
குந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்‌ திராணியுள்ளவர்களாகும்படி, தேவனு 
டைய சர்வாயுத வர்க்கத்தையும்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌, 
மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும்‌, அதி 
காரங்களோடும்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார லோகாதிபதிகளோடும்‌, 
வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ சேனைகளோடும்‌ 


நமக்குப்‌ போராட்டம்‌ உண்டு (6:10-12). 


அறிவுக்‌ கூர்மை கொண்ட எந்தப்படையும்‌ அதன்‌ யுத்தத்தில்‌ முக்கிய 
பங்காற்றுவர்‌. ஏனெனில்‌ அது மேலதிகாரிகளின்‌ கவனத்தைத்‌ திருப்பி எதிரியை 
புரிந்து கொள்ளச்‌ செய்றெது. எதிராளி யார்‌, அவன்‌ எங்கே இருக்றொன்‌, 
அவனால்‌ என்ன செய்ய முடியும்‌, என்று நாம்‌ அறிந்தால்‌ ஒழிய நாம்‌ எப்படி 
அவனை தோல்வியுறச்‌ செய்ய முடியும்‌? தேவனுடைய வசனத்தின்படி, 
நம்முடைய உண்மையான எதிராளி பிசாசுதான்‌. 

சாத்தானின்‌ ஆரம்பம்‌ குறித்து தெளிவாக தேவன்‌ சொல்லவில்லை 
யென்றாலும்‌, சாத்தான்‌ எப்படியிருப்பான்‌ என்றும்‌, அவன்‌ என்ன செய்து 
கொண்டிருக்கிறான்‌ என்பதையும்‌, அவன்‌ எங்கே போய்க்‌ கொண்டிருக்கிறான்‌ 


348 


என்பதையும்‌ தெளிவுபடுத்தியிருக்கிறார்‌. வெற்றி பெற எண்ணுகிற ஒவ்வொரு 
கிறிஸ்துவின்‌ படை வீரனும்‌ பொல்லாத ஆவிகளோடு போராடி தனிப்பட்ட 
முறையில்‌ வெற்றிபெற எதிராளியைக்‌ குறித்து கற்பிக்கப்பட்டி ருக்க வேண்டும்‌. 

சாத்தான்‌ தேவனல்ல என்பதால்‌, அவன்‌ சிருஷ்டிக்கப்பட்டவனாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌, அவன்‌ தேவனைப்போல நித்திய பரன்‌ அல்ல. இதன்‌ 
விளைவாக அவனது அறிவும்‌ செயலும்‌ அளவிடப்பட்டவையே. அவன்‌ சர்வ 





வல்லவனோ, சர்வ ஞானியோ, சர்வ வியாபியோ அல்ல. நமது வாழ்க்கையிலே 
நமக்கு தேவ பெலன்‌ இருக்குமேயானால்‌, அவன்‌ நம்மை வெற்றிகொள்ள 
முடியாத ஒரு எதிரி. எபேசியர்‌ 6ல்‌ நம்முடைய எதிராளியாகிய, 
பிசாசானவனைக்‌ குறித்து பவுல்‌ சொன்னவைகளைக்‌ கவனிப்போமாக. 
ச7த்தான்‌ ஒரு தந்ி முன்னவன்‌ (6:11). சாத்தான்‌ 
பரலோகத்திற்கும்‌ நரகத்திற்கும்‌ இடையிலே எந்த இடத்தையாகிலும்‌ 
வாக்குத்தத்தம்‌ பண்ணியிருக்கிறானா? இல்லையே! நித்திய ஆசீர்வாதங்களுக்குப்‌ 
பதிலாக யாரும்‌ நித்திய வேதனையுள்ள இடத்தை மனப்பூர்வமாய்‌ தெரிந்து 
கொள்ள மாட்டார்‌ என்பதை அவன்‌ அறிந்திருக்றொன்‌. அவன்‌ அடிக்கடி 
குந்திரமிகுந்த செயலை செய்து, தனது திட்டத்தால்‌ ஒரு முழு வீச்சுடனான 
குந்திரத்துடன்‌ நமது ஆவிகளின்‌ கோட்டையைப்‌ பிடிக்கிறான்‌: சாத்தான்‌ 








நம்மை மோசம்‌ போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்படி பவுல்‌, 
“அவனுடைய தந்திரங்கள்‌ நமக்குத்‌ தெரியாதைவைகள்‌ அல்லவே” என்றார்‌ 
(2 கொரிந்திர்யர்‌ 2:11). 

அந்த தந்திரங்கள்‌ யாவை? சாத்தானின்‌ தாக்குதல்‌ மூன்று மடங்கானது: 
அவன்‌ கண்களின்‌ இச்சை, மாம்சத்தின்‌ இச்சை, ஜீவனத்தின்‌ பெருமையென 





மூவகை ஈர்ப்புத்‌ தன்மைகளை வைக்கிறான்‌ (காண்க 1 யோவான்‌ 2:15-17). 
அவன்‌ தன்‌ தந்திரத்தால்‌ ஒரே ஒரு முறைமட்டும்‌ தமையான சந்தோஷத்தை 
அனுபவித்து விடலாம்‌ என்ற நினைவுக்கு நம்மை இட்டுச்‌ செல்கிறான்‌. 
உலகத்தில்‌ இப்போதைய தேவையெல்லாம்‌ மிக முக்கியமானது நமது சுய 
தேவைகள்‌ மட்டுமே என்ற உணர்வைக்‌ கொடுப்பான்‌. உடனடி பாவ 
சந்தோஷம்‌ மட்டுமே எதிர்வரும்‌ தண்டனையைக்‌ காட்டிலும்‌ மகத்தானது 
என்று சாத்தான்‌ நம்மிடத்தில்‌ சொல்லுகிறான்‌. தனது தந்திரத்தாலும்‌ சில 
முறைகளை வகுத்தும்‌, ஜனங்களை ஆவிக்குரிய கலகத்தின்‌ பாதையிலே 
நடத்திச்‌ செல்லுகிறான்‌. மனிதக்‌ கற்பனை, புத்திக்‌ கூர்மை, புதுமைகளைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ திறன்‌ ஆகியன பிசாசின்‌ தந்திரங்களுடன்‌ ஒப்பிட இயலாதவை. 
இந்த தந்திரமுள்ளவனின்‌ சுழ்ச்சி போராட்டத்தை வெல்ல தேவனுடைய 
உதவி நமக்குத்‌ தேவை. 





ச7த்தான்‌ ஒரு ஆவியாய்‌ ப்பவன்‌ (6:12). கிறிஸ்தவர்கள்‌ 
ஆவியாயிருப்பதெல்லாம்‌ நீதியுள்ளவையல்ல என்று உணரும்‌ நாள்‌ 
வந்தால்‌ அதுவே கர்த்தருடைய சபைக்கு மகத்தான நாள்‌. வேகம்‌ 
சொல்லுகிறது, “பிரியமானவர்களே, உலகத்தில்‌ அநேகங்‌ கள்ளத்தீர்க்கதரிசிகள்‌ 
தோன்றியிருப்பதினால்‌, நீங்கள்‌ எல்லா ஆவிகளையும்‌ நம்பாமல்‌, அந்த ஆவிகள்‌ 
தேவனால்‌ உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள்‌” (1 யோவான்‌ 
4:1). சாத்தானின்‌ கொடிக்குக்‌ கீழ்‌ அநேக வஞ்சிக்கிற ஆவிகள்‌ உலகத்தில்‌ 
சென்றுள்ளன. 

நம்முடைய யுத்தம்‌ சிறையாக்கப்‌ படக்கூடியவனோ பட்டயத்தால்‌ 


349 


வெட்டப்படக்கூடியவனோ அல்லது துப்பாக்கியால்‌ சுட்டுக்‌ கொல்லப்படத்‌ 
தக்கவனேோ போன்ற எதிரிக்கு எதிராக இல்லை. நமது யுத்தம்‌ பொய்‌, 
கள்ளஉபதேசம்‌, பொய்யான பக்தி, கள்ளத்தனமான தத்துவம்‌, புத்தி 
சாலித்தனமான சத்தியத்தின்‌ புரட்டு ஆகிய கருவிகளைக்‌ கொண்டுள்ள 
பிசாசின்‌ சேனையோடுதான்‌. நமது எதிராளி இன்னொரு பரிமாணத்தில்‌ 
இருக்கிற கண்ணுக்குப்‌ புலப்படாத ரீதியிலான இடத்தைத்‌ தனது தலைமை 
யகமாகக்‌ கொண்டு செயல்படுகிற ஆவிகள்தான்‌. 

ச7த்தான்‌ ப வவாணாச இருப்பவன்‌ (6:12). சாத்தானுக்கு அதி பயங்கரமான 
பலம்‌ இருப்பது போல்‌ சித்தரிக்கப்படுறெது; அவன்‌ நமக்கு முன்‌ வலிமை மிக்க 
ஒரு எதிரி, நாமோ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ மாத்திரம்‌ கொண்ட வர்கள்‌. 
நமது ஆவிக்குரிய எதிரியின்‌ பலத்தை குறைத்து மதிப்பிடுவது நம்மை 
நாசமாக்கிக்‌ கொள்ளும்‌ தவறுதலாகும்‌. 








சாத்தான்‌ அவ்வளவு வல்லமை பொருந்தியிருப்பதற்கான ஒரு காரணம்‌ 
அவன்‌ தனியொருவனாய்‌ இருப்பதில்லை. அவனுடைய ஆவிக்குரிய 
பொல்லாங்குகளுக்கு துணைநின்று அவனுக்கு ஊழியஞ்‌ செய்கிற ஒரு கூட்ட 
தூதர்களின்‌ சேனையை அவன்‌ ஆளுகிறான்‌. 6:12ல்‌ அவர்கள்‌ அதிகாரங்கள்‌, 
துரைத்தனங்கள்‌, அந்தகார லோகாதிபதிகள்‌ என்று விவரிக்கப்படுகின்றனர்‌, 
மேலும்‌ அவர்கள்‌ வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின்‌ 
சேனைகள்‌ என்றும்‌ சொல்லப்பட்டனர்‌. எத்தனை பேய்களான தூதர்கள்‌ 
இந்த வலிமையுள்ள பொல்லாத சேனையாக உருவாகின்றனர்‌ என்று நமக்குத்‌ 
தெரியாது. 

ஜனங்கள்‌ சாத்தானை ஒரு கேலிக்‌ கூத்தாக்கி நகைப்புக்குரியவனாக 
ஒரு குள்ளமானவனாய்‌ சிவப்பு ஆடை உடுத்து, தலையிலே கொம்புகளை 
உடையவனாய்‌ கையிலே ஒரு கூரிய குத்தீட்டியைக்‌ கொண்டவனாய்‌ 
சித்தரிப்பது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயம்‌! அவன்‌ இப்பிரபஞ்சத்தின்‌ 
தேவன்‌ என்று பவுல்‌ சொன்னார்‌ (2 கொரிந்தியர்‌ 4:4). அவன்‌ பெலத்தோடே 
ஆளுகிறான்‌. அவன்‌ பெலவீனமானவல்ல; அவன்‌ வல்லமையுள்ளவன்‌. 
அவனுடைய பெலம்‌, அதிகமானது, அவனுடைய அதிகாரம்‌ மிகப்‌ பெரியது, 





அவனைத்‌ கனிமையாய்‌ எதிர்த்து நிற்கக்‌ கூடாது. நாம்‌ பெலவீனமானவர்கள்‌. 
நம்மிலே அநேகரும்‌ தோல்வியைத்‌ தழுவக்‌ காரணம்‌ யுத்தத்தில்‌ ஜெயிக்கத்தக்க 
பெலம்‌ நமக்குள்‌ இருக்கிறது என்று நாம்‌ நினைக்கிறது தான்‌. வெற்றிபெற ஒரே 
வழி “கர்த்தரிலும்‌ அவருடைய வல்லமையிலும்‌ பலப்படுவதுதான்‌” (6:10). 

சாத்தான்‌ தய இயல்ப/ை_யவண்‌ இப்படிப்பட்ட எதிரியே நமக்கு 
இருக்கிறான்‌. சாத்தான்‌ தேவன்‌ செய்யாத எல்லாவற்றையும்‌ செய்கிறான்‌. 
தேவன்‌ ஒளியாக இத்தரிக்கப்படுகிறார்‌. சாத்தானே இருளின்‌ அதி 
காரத்தையுடையவனாக காட்டப்படுகிறான்‌. இயேசு அவனை 
பொய்யனென்றும்‌ பொய்க்குப்‌ பிதா என்றும்‌ அழைத்தார்‌; மேலும்‌ அவனை 
மனுஷர்கொலை பாதகன்‌ என்றும்‌ விவரித்தார்‌ (யோவான்‌ 8:44). 

ஒரு மனுஷனைக்‌ கெடுப்பது எதுவோ - ஒரு மனிதனை பாதிப்பது 
எதுவோ, தீமை எதுவோ, கசப்பு மற்றும்‌ இணங்க வைக்க முடியாதவைகள்‌ 





எவைகளோ - அனைத்தும்‌ பிசாசினுடையது. அனைத்துவித ஊழல்களுக்கும்‌ 
கட்டுப்படுதலுக்கும்‌ அவனே ஊழியக்காரன்‌. அவன்‌ ஒருபோதும்‌ ஒரு 
ஜீவனைக்கூட ஆசீர்வதித்தவனல்ல; ஒரு தனிப்பட்ட நபரைக்‌ கூட அவன்‌ 


350 


சரியானவை எவைகளோ பரிசுத்தமுள்ளவை எவைகளோ அவைகளைச்‌ செய்ய 
ஊக்கமளித்தவனல்ல. நம்முடைய எதிராளி முற்றிலும்‌ தீய இயல்புடையவன்‌. 
முடிவரை: சாத்தானுடைய யுத்தம்‌ நம்மோடே அல்ல. அவனுடைய 
உண்மையான யுத்தம்‌ அகல அண்ட சராசரங்களின்‌ பரிசுத்தரோடே 
கூடத்தான்‌, ஆனால்‌ அவனுடைய தாக்குதல்‌ கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, 
ஏனெனில்‌ அன்பையும்‌ பாசத்தையும்‌ நம்மீது பொழிகிறாரென்று அவனுக்குத்‌ 
தெரியும்‌. இந்த யுத்தத்தில்‌ ஜெயிக்க, அவனுடைய தீய இயல்பை அறிந்து 
அவனுடைய பெலத்கைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும்‌. 











நாளுக்கு - நாள்‌ யுத்தம்‌: யுத்தம்‌ செய்ய ஆயத்தமாக இருத்தல்‌ (6:13-20). 
தேவனுடைய ஆளுகையை தூக்கியெறிந்து அவருடைய சொந்த 
இராஜ்யத்தில்‌ அவரைக்‌ தவிர்க்க வேண்டுமென நாட்டம்‌ கொண்டிருக்கும்‌ 
அவனே தேவனுடைய முதல்‌ எதிரியாகக்‌ கொண்டிருக்கிறார்‌. சாவுக்கேதுவான 
இந்த யுத்தத்தில்‌ இரண்டு அரியணைகள்‌ ஈடுபட்டுள்ளன. தேவன்‌ தமது 
சரியான இடத்தைப்‌ பெற்று புருஷர்கள்‌ மற்றும்‌ ஸ்திர்களுடைய இருதயத்தில்‌ 
வீற்றிருந்து இராஜாதி இராஜாவாக ஆளுகை செய்ய நாடுகிறார்‌. சாத்தானும்‌ 
தொடர்ந்து அந்த அதிகாரத்தைக்‌ குலைக்க வகை தேடுகிறான்‌. தேவனுடைய 
பிள்ளைகளாகிய நாம்‌, இந்த மகாபெரிய சத்துரு தேவனுடைய ஸ்தானத்தில்‌ 





அவரை அமரவிடாமல்‌ செய்நறெவனாகிய அவனுக்கு எதிராக நீதிமான்களின்‌ 
கூட்டத்தோடு சேர்ந்து யுத்தம்‌ பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 
இந்த யுத்தத்தில்‌ வெற்றிகொள்ள விரும்பும்‌ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும்‌ 
மூன்று அடுக்குகளான பாதுகாப்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. முதலாவது 
இதுதான்‌: நமது எதிராளியைக்‌ குறித்து முதலில்‌ நாம்‌ கற்றுக்‌ கொள்ள 
வேண்டும்‌. கிறிஸ்தவ யுத்த வீரனுக்குரிய படைத்தலைமை வகிக்கும்‌ திறனாக 
இன்னும்‌ இரண்டு பகுதிகளை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்த வேண்டும்‌. 
மேவு அரவாம/ லாரற்றுா சம்‌ நம்மை. கி 
கொள்தல்‌. நாம்‌ மாம்சத்தோடும்‌ இரத்தத்தோடும்‌ போராடாததால்‌ வான 
மண்டலங்களிலுள்ள ஆவிக்குரிய எதிரிகளோடு நமக்குப்போராட்டமுண்டு 








என்பதால்‌, ஜெயிப்பதற்கு நமக்கு தேவனுடைய சர்வாயுதவர்க்கம்‌ தேவை. 

(1) சத்தியம்‌ என்னும்‌ கச்சை (6:14). சண்டையிலே தன்னை 
உட்படுத்திக்‌ கொள்வதற்கு முன்‌ ஒரு ரோம போர்ச்‌ சேவகன்‌ செய்றெ 
முதல்‌ காரியம்‌ தனது வஸ்திரத்தின்‌ மூலைகளை தனது கச்சைக்குள்‌ சொருகிக்‌ 
கொள்வதுதான்‌. தனது துணிகளை இறுக்கிக்‌ ஒன்றாகக்‌ கட்டிக்‌ கொள்வதன்‌ 
மூலம்‌ இயக்கத்துக்குத்‌ தடை வராத வண்ணம்‌ சுலபமான நிலையை 
அடைகிறான்‌. 

ஒரு யுத்த வீரன்‌ தனது கச்சையைச்‌ சார்ந்திருந்தான்‌. இது இன்று 
மனுஷர்கள்‌ அணிவது போன்ற ஒரு மெல்லியதான கச்சையல்ல. அது 
அகலமாக, தோலினாலானது. அது அவனுடைய உடைகளை பிடித்துக்‌ 
கொள்வதுமல்லாமல்‌ அவனுடைய பட்டயத்தையும்‌ தாங்கிக்‌ கொண்டது. 
யுத்தத்திற்குச்‌ செல்வோருக்கு கச்சை ஒரு முக்கியமான உபகரணமாயிருந்தது. 

கிறிஸ்தவனின்‌ கச்சை என்ன? அது சத்தியம்‌. நமது எதிராளி 
குந்திரமுள்ளவனும்‌, வஞ்சகமான சூழ்ச்சியுடையவனும்‌, மோசம்‌ 
போக்குகிறவனுமாயிருக்கிறான்‌ என்று ஏற்கனவே கண்டோம்‌. அவனை நாம்‌ 








351 


தோற்கடிக்க இருக்கிற ஒரே ஆயுதம்‌ சத்தியம்‌. சத்தியம்‌ எதிரியின்‌ பொய்யை 
வெளியரங்கமாக்கும்‌. இந்த சத்தியத்தின்‌ மூல ஸ்தலம்‌ வேதாகமம்‌, இயேசு 
“உம்முடைய சத்தியத்தால்‌ அவர்களை பரிசுத்தமாக்கும்‌; உம்முடைய வசனமே 
சத்தியம்‌” (யோவான்‌ 17:17) என்று ஜெபித்தார்‌. 

பிசாசு தவறுகளையும்‌, கள்ள உபதேசங்களையும்‌, ஆவிக்குரிய 
பகுத்தறிவையும்‌ மையம்‌ வைத்து தாக்குகிறான்‌. அவனுடைய மோசடிகளுக்கு 
எதிராக நம்மை நாமே சத்தியத்திற்குள்‌ முழுமையாய்‌ மூழ்கடித்துக்‌ 
கொள்வதுதான்‌ நம்முடைய நிலையில்‌ நாம்‌ உறுதியாய்‌ நிற்பதற்கான ஓரே வழி. 
நாம்‌ தேவனுடைய வசனத்துக்குள்‌ நுழைந்து, அவைகளால்‌ போஷிக்கப்பட்டு, 
நமது ஆத்துமாக்களை அதிலே நிறைத்து, அதைப்‌ புரிந்து கொள்ள ஜெபிக்க 
வேண்டும்‌. அந்த சத்தியமே மற்ற எல்லாவற்றையும்‌ ஒன்றாகக்‌ கூட்டிக்கட்டி, 





நமது பொல்லாத ஆவிகளுடனான ஆவிக்குரிய போராட்டத்தில்‌ உதவுகிற 
கச்சையாயிருக்றெது. 

(2) நீதியென்னும்‌ மார்க்கவசம்‌ (6:14). பவுலின்‌ நாட்களில்‌, 
ஒரு மார்க்கவசம்‌ என்பது இரண்டு வித்தியாசப்பட்ட வழிகளில்‌ 
செய்யப்படமுடியும்‌. சில வேளைகளில்‌ கனமான சணல்‌ நார்த்‌ துணிகளால்‌ 
செய்யப்பட்டு, அதன்மீது மெல்லிய தகடு மூடப்பட்ட நிலையில்‌ தொங்க 
விடப்பட்டிருக்கும்‌. பொதுவாக மிக பிரசித்தமான முறையில்‌ மார்க்கவசம்‌ 
கடினமான இரும்புத்‌ தகடு அல்லது ஒருவகையான பின்னலான இரும்புச்‌ 
சங்கிலிகளினால்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. எப்படியாயினும்‌ அதன்‌ அமைப்பின்‌ 
முறை, அந்த மார்க்கவசம்‌ ஒரு செயலை மட்டுமே கொண்டிருந்தது: போர்‌ 








வீரனின்‌ முக்கிய அங்கங்களை பாதுகாப்பது. அது அவனுடைய சரீரத்தில்‌ 
கழுத்திலிருந்து இடுப்பு வரை மூடியிருக்கும்‌, அதே போல முன்‌ பக்கமும்‌ 
பின்பக்கமும்‌ காயம்‌ உண்டாகாமல்‌ பாதுகாக்கக்‌ கூடியதாயிருக்கும்‌. எந்த 
போர்‌ வீரனும்‌ தனது மார்க்கவசத்தைத்‌ தரித்துக்கொள்ளாமல்‌ யுத்தத்திற்குப்‌ 
போகமாட்டான்‌. 

கிறிஸ்தவனின்‌ போர்க்கவசம்‌ நீதி. இந்தக்‌ கிறிஸ்தவ நீதி கிறிஸ்துவுக்குள்‌ 
இருக்கிற நீதி மட்டுமல்ல (காண்க 2 கொரிந்தியர்‌ 5:21), ஆனால்‌ அது 
சுத்தமான ஜீவியத்தில்‌ நடைமுறையில்‌ கைக்கொண்டிருக்கும்‌ நீதியும்‌ கூட 
(காண்க எபேசியர்‌ 4:24). நமக்கு இந்த மார்க்கவசம்‌ தேவை. தவறைக்‌ கொண்டு 
சாத்தான்‌ நம்மைத்‌ தாக்கக்‌ கூடும்‌ - அசுத்தத்தைக்‌ கொண்டும்‌ தாக்குவான்‌ - 
இவைகளுக்கு சத்தியம்‌ எனும்‌ கச்சை நமக்குத்‌ தேவை. நாம்‌ பரிசுத்த ஆவியின்‌ 
பெலத்தால்‌ தேவபக்திக்குரிய வாழ்க்கையை வாழ்வோமானால்‌ அவனுடைய 
அக்கனியாஸ்திரம்‌ நம்மை எதுவும்‌ துளைக்க மாட்டாது. நமது அன்றாட 
வாழ்க்கையில்‌ பரிசுத்தத்தை ஒரு பாகமாக கைக்கொள்ளாமல்‌ புறந்தள்ளினால்‌ 
பிறகு எதிராளியின்‌ தாக்குதலுக்கு நம்மை வெளிப்படையாகவே ஒப்புக்‌ 
கொடுப்பதாகிவிடும்‌. 

(3) சுவிசேஷம்‌ என்னும்‌ பாதரட்சை (6:15). ரோம போர்ச்சேவகர்கள்‌ 
lil! எனும்‌ கனமான பாதரட்சைகளை அணிந்தார்கள்‌,* இது 
விசேஷித்த மாதிரியானதும்‌ கனமான பாதரட்சைகளுக்கு கழே தைக்கும்‌ 
(கனமான) கடினமான ஆணிகள்‌ கொண்டிருந்து போர்‌ வீரன்‌ ஊன்றி நடக்க 
ஏதுவாக்யெதுமான யுத்தத்திற்கான பாதரட்சைகள்‌. அவை தற்போதைய 
விளையாட்டு வீரர்கள்‌ அணிவது போன்ற ஆப்புகளைக்‌ கொண்டிருந்தன, 


352 


போர்வீரன்‌ முட்புதர்களுக்குள்ளாகவும்‌ கரடுமுரடான போர்த்துறை 
நிலங்களினூடாகவும்‌ லாகவமாக நடக்க ஏதுவானவை, ஏனெனில்‌ அவனுடைய 
பாதரட்சை மிகச்‌ சிறப்பாக கால்களை மிதிக்க ஏதுவானவை. 

நமது ஆவிக்குரிய போராட்டத்தில்‌, சாத்தான்‌ நம்மைத்‌ தடுமாறி 
விழ வைப்பான்‌, நாம்‌ அவனுடைய கடுந்தாக்குதலை எதிர்த்து நிற்க 
திராணியுள்ளவர்களாயிருக்கும்‌ பொருட்டு கால்களில்‌ பாதரட்சைகளைத்‌ 
தொடுத்தவர்களாய்‌ நிற்க வேண்டும்‌. அந்த பாதரட்சைகள்‌ “சமாதானத்தின்‌ 
சுவிசேஷம்‌. ” “கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்ட வர்களுக்கு ஆக்கினைத்‌ கர்ப்பில்லை” 
என்றெ நம்பிக்கை (ரோமர்‌ 8:1) கிறிஸ்தவனின்‌ சமாதானத்தைக்‌ தருகிறது. 
இதன்மீது நாம்‌ நிற்கும்‌ போது சாத்தான்‌ நம்மை கீழே விழத்‌ தள்ள முடியாது. 

(4) விசுவாசம்‌ என்னும்‌ கேடயம்‌ (61௦. முகல்‌ நூற்றாண்டில்‌ 
இரண்டுவகை கேடயங்கள்‌ முன்னிலை வகித்தன. ஒன்று போர்ச்‌ 
சேவகன்‌ பக்கம்‌ - பக்கமாக நின்று போராடும்போது சிறியதாயிருந்த 
கேடகம்‌ பயன்படுத்தப்பட்டது. இது போர்‌ வீரனின்‌ இடது கையில்‌ 
அணியப்பட்டிருக்கும்‌, கேடயம்‌ கூர்மையான எதிரியின்‌ வாளை கடுக்க 








பயன்படும்‌. இங்கே பவுல்‌ அப்படிப்பட்ட பட்டயத்தை மனதில்‌ வைத்துப்‌ 
பேசவில்லை. மாறாக, அவர்‌ பயன்படுத்தியுள்ள வார்த்தை பெரிய 
கேடயத்தைக்‌ குறிப்பிடுகிறது, தோராயமாக நான்கு அடி நீளமும்‌ இரண்டரை 
அடி அகலமும்‌ கொண்டது அது. பொதுவாக இது தடிமனாக இரண்டு 
மரத்துண்டால்‌ இணைக்கப்பட்டு தோலால்‌ மூடப்பட்டிருக்கும்‌. வழக்கமாக, 
இது பக்கம்‌ - பக்கமாக நின்று போரிடுவதில்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. இந்தக்‌ 
கேடகத்தின்‌ செயல்பாடு ஒன்று மட்டுமே: தாக்கப்படும்‌ நேரத்தில்‌ முழு 
உடலையும்‌ பாதுகாக்க உதவியது. 

இந்தக்‌ கேடகங்களின்‌ ஓரங்களின்‌ அமைப்பு ஒரு முழுக்‌ கூட்டப்போர்‌ 
வீரர்கள்‌ தங்களுடைய கேடகங்களை ஓன்றோடொன்றை இணைத்துப்‌ 
பூட்டிக்‌ கொண்டு ஒரு கடினமான சுவரைப்போல எதிரிகளை நோக்கி 
முன்னேற இயலும்‌. இது, நாம்‌ தனித்துப்‌ போராடுவதில்லை என்பதை 
நினைவுபடுத்துறெது, மாறாக ஒரு கூட்ட இராணுவ வீரர்களாக இணைந்து 
ஒரு பொதுவான எதிரியோடு போராடுகிறோம்‌. 

நம்மை பாதுகாக்கும்‌ இந்தக்‌ கேடகம்‌, சந்தேகம்‌ என்னும்‌ 
அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ கடுத்து, பொய்களையும்‌ தேவ 
தூஷணங்களையும்‌, பாவம்‌ செய்ய ஏதுவாக்கும்‌ தீவிர ஆசைகளையும்‌ அவித்துப்‌ 
போடுகிற இந்தக்‌ கேடகம்‌ எது? ஒரே ஒரு கேடகம்‌ மட்டுமே நமக்கு உண்டு: 
நமது விசுவாசம்‌. தேவன்‌ நம்மை ஆதரிக்கிறார்‌ என்ற நம்பிக்கையும்‌ உறுதியான 
விசுவாசமுமே அது. நாம்‌ அவரிலும்‌ அவருடைய வாக்குத்தத்தங்களிலும்‌ 
விசுவாசம்‌ வைக்கிறோம்‌. அவருடைய வசனத்திலிருந்து தேற்றப்படுகிறோம்‌. 
யோவான்‌ பின்வருமாறு விவரிக்கிறார்‌: “... நம்முடைய விசுவாசமே - உலகத்தை 
ஜெயிக்கிற ஜெயம்‌” (1 யோவான்‌ 5:4). தேவன்‌ கொடுத்த நம்முடைய 
விசுவாசமே நமது பிரதான பாதுகாப்பு. 

(5) இரட்சண்யமென்னும்‌ தலைச்சீரா (6:17). கிறிஸ்தவனின்‌ மனம்‌ 
முழுவதும்‌ இரட்சிப்பின்‌ உறுதி நிறைந்திருக்றெது. தேவன்‌ இந்த யுகத்தின்‌ 
கேடான சந்தையிலிருந்து நம்முடைய மனதை மீட்கும்‌ போது நம்முடைய 
சிந்தனை முறைகளை அவர்‌ கட்டுப்படுத்தத்‌ துவங்குகிறார்‌, ஆதலால்‌ சாத்தான்‌ 


323 


நம்மைக்‌ கொள்ளை கொண்டு போய்விட முடியாது. தேவனுடைய வசனத்தை 
நாம்‌ வாசித்து அதன்‌ உபதேசங்களிலே நம்மை நாமே உறுஇப்பட்டவர்களாக்கிக்‌ 
கொள்ளும்போது, நாம்‌ சாத்தானுடைய வஞ்சகங்களில்‌ சடிதியில்‌ விழுந்து 
விடமாட்டோம்‌. நமது இரட்சிப்பின்‌ உறுதியினால்‌ நம்முடைய அன்றாட 
போராட்டத்தில்‌ போராடமுடியும்‌. 

(6) ஆவியின்‌ பட்டயம்‌ (6:17). ஓவ்வொரு ரோம படை வீரனின்‌ 
(வலதுபக்க) இடுப்பில்‌, அவனுடைய கச்சையிலிருந்து, அவனது பட்டயம்‌ 
தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. பாதுகாப்புக்கும்‌ தாக்கவும்‌ முழு ஆயுத வர்க்கத்தில்‌ 
இது மட்டுமே செயல்படுகிறது. பக்கம்‌ - பக்கமாக நின்று எதிரியுடன்‌ 
சண்டையிடுவதில்‌, ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும்‌ அவனுடைய பட்டயம்‌ 
மிகவும்‌ அத்தியாவசியமானது. நெருங்கிச்‌ செய்யும்‌ யுத்தத்தில்‌, எதிரியின்‌ 
இருதயத்தைக்‌ குத்திகிழிக்கும்‌ மிகப்பெரிய செயலுக்கு பயன்படுத்தும்‌ ஆயுதம்‌ 
இது. 

கிறிஸ்தவ யுத்த வீரனுக்கும்‌ பட்டயம்‌ உண்டு. அதுதான்‌ தேவனுடைய 
வசனம்‌. இந்த ஒரு யுத்தக்‌ கருவிதான்‌ தேவனால்‌ கொடுக்கப்பட்டது அதினால்‌ 
கிறிஸ்தவன்‌ தன்னையும்‌ பாதுகாத்துக்‌ கொண்டு எதிரியை நோக்கியும்‌ அவனுக்கு 
எதிராக தைரியமாக முன்னேறிச்‌ செல்லமுடியும்‌. தம்மைப்‌ பின்பற்றுவோர்‌ 
பொல்லாப்புக்கு எதிரான முதல்‌ அடியை கொடுக்க வேண்டுமென இயேசு 
விரும்பினார்‌, எனவே அவர்‌, “.. என்‌ சபையைக்‌ கட்டுவேன்‌; பாதாளத்தின்‌ 
வாசல்கள்‌ அதை மேற்கொள்வதில்லை” என்றார்‌ (மத்தேயு 16:18). 

தாக்குதலில்‌ நம்மை ஈடுபடுத்திக்‌ கொசர்மநதல்‌, சாத்தானை எதிர்த்து 
ஜெயிக்க தேவையான தெய்வீக இராணி இறுதிப்போரில்‌ கிடைப்பது என்பது 
உண்மையில்‌ எதிரியை எதிர்த்து தாக்குவது தான்‌. தேவன்‌ நம்மை மந்தகதியில்‌ 














செயல்படும்‌ யுத்த வீரர்களாக நம்மை அழைக்கவில்லை. உண்மையில்‌ யுத்தம்‌ 
எங்கே துவங்குகிறது என்பது குறித்து நாம்‌ ஆச்சரியப்படக்‌ கூடும்‌. 


எந்த சமயத்திலும்‌ சகல விதமான வேண்டுகலோடும்‌ விண்ணப்பக்கோடும்‌ 
ஆவியினாலே ஜெபம்பண்ணி, அதன்‌ பொருட்டு மிகுந்த மன உறுதி 
யோடும்‌ சகல பரிசுத்தவான்களுக்காகவும்‌ பண்ணும்‌ வேண்டுதலோடும்‌ 
விழித்துக்‌ கொண்டிருங்கள்‌. சுவிசேஷத்திற்காகச்‌ சங்கிலியால்‌ 
கட்டப்பட்டிருக்றெ ஸ்தானாபதியாகிய நான்‌ அதைப்பற்றிப்‌ பேச 
வேண்டியபடி தைரியமாய்ப்‌ பேசத்தக்கதாக, நான்‌ தைரியமாய்‌ என்‌ 
வாயைத்திறந்து சுவிசேஷத்தின்‌ இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு 
எனக்குக்‌ கொடுக்கப்படும்படி எனக்காகவும்‌ விண்ணப்பம்பண்ணுங்கள்‌ 
(6:18-20). 


யுத்தம்‌ செய்ய தயாராவதற்காக ஜெபம்‌ செய்வதல்ல; ஜெபமே 
யுத்தத்திற்கு துவக்கம்‌. ஒருமுறை நாம்‌ யுத்தத்திற்காக அணிந்து கொண்ட பிறகு, 
எதிராளி யார்‌ என்று ஒருமுறை நாம்‌ அறிந்து கொண்ட பின்பு, நம்முடைய 
நேசக்கூட்டம்‌ யாரென்று பார்த்தபிறகு, நாம்‌ யுத்தத்தில்‌ தாக்குவதற்குப்‌ 
போக ஆயத்தமாக இருக்கிறோம்‌. கர்த்தருடைய சேனை அதன்‌ முழங்காலிலே 
முன்னேறுகிறது. 

கிறிஸ்தவர்கள்‌ ஜெபிப்பதை பிசாசானவன்‌ விரும்புவதில்லை. 
நாம்‌ வேறெகைச்‌ செய்தாலும்‌ அது அவனுக்கு அக்கறை இல்லை. 


354 





நம்முடைய திட்டங்களைக்‌ குறித்து அவன்‌ நகைக்கிறான்‌, ஆனால்‌ நம்முடைய 
ஜெபத்தைப்‌ பார்த்து மட்டும்‌ பயப்படுகிறான்‌. ஓவ்வொரு கிறிஸ்தவனும்‌ 
இதில்‌ தான்‌ வெற்றி பெறுகிறான்‌ அல்லது தோல்வியுறுகிறான்‌ என்று அவனு 
க்குத்‌ தெரியும்‌. 

நம்முடைய ஜெபத்தைக்‌ காட்டிலும்‌ பெலமிக்கவர்களாய்‌ நாம்‌ ஒரு 
போதும்‌ இருக்க மாட்டோம்‌. கர்த்தரின்‌ எந்த உள்ளூர்‌ சபையும்‌ அதன்‌ 
அங்கத்தினர்களின்‌ ஜெப வாழ்க்கையைவிட வல்லமையுள்ளது எதுவுமிராது. 
“நீங்கள்‌ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்‌ பண்ணுங்கள்‌ ...” 
என்று இயேசு சொன்னார்‌ (மத்தேயு 26:41). சபைக்கு தேவையானது என்ன - 
ஜீவனுள்ள தேவனுடைய சேனையின்‌ தேவை என்ன - இன்னும்‌ அதிகமான 
ஜெப வீரர்கள்தான்‌. இந்த வீரர்கள்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்களைக்‌ கோருகிற 
கூட்டம்‌, அவரது பெலக்கையும்‌ கோருகிற கூட்டம்‌. எதிராளிக்கு எதிராக 
தேவையான உதவிகளை கோருகிற கூட்டம்‌. 

மறை; கிரேக்கக்‌ கட்டுக்கதையில்‌, அச்சிலெஸ்‌ என்பவனே (ஹோமர்‌ 
என்பவரின்‌ இலியாட்‌ எனும்‌ காவியத்தில்‌ வரும்‌ வீரத்‌ தலைவன்‌) பழங்கால 
டிராய்‌ யுத்தத்தில்‌ மிக அதிகமாய்‌ உதாரணப்‌ படுத்தப்பட்டவன்‌. அந்தக்‌ 
கதையின்படி, அச்சிலெஸின்‌ குழந்தை பருவத்தில்‌ ஸ்டிக்ஸ்‌ எனும்‌ புனித நதி 
யில்‌, அவனுடைய தாயார்‌ அவனை முழுக்கி எடுத்தாள்‌. இது அவனுடைய 
தாயார்‌ அவனை முழுக்கும்போது, பிடித்திருந்த குதிகால்‌ பகுதியைத்தவிர 
மற்றபகுதிகள்‌ அனைத்தும்‌ காயமே உண்டாகாத பகுதிகள்‌. அந்த பழங்கால 
டிரோஜான்‌ யுத்தத்தில்‌, ஒரு விஷ அம்பு அச்சிலெஸ்ஸின்‌ குதிங்காலில்‌ 
எய்யப்பட்டு மரித்தான்‌. எதிரிகள்‌ தன்னை வேறெங்கு தாக்கினாலும்‌ 
காயம்பட்டிராத அச்சிலெஸ்‌, ஒரு குறிப்பிட்ட பகுதியில்‌ மட்டும்‌ 
பாதுகாப்பற்றுப்‌ போனான்‌. 








நாம்‌ தேவனுடைய தலையாய சத்துரு பிசாசுக்கு எதிராக யுத்தம்‌ 
பண்ணுகிறவர்கள்‌. நாம்‌ சத்துருவின்‌ தாக்குதலுக்கேற்ற ஒரு இடத்தையும்‌ 
வெளிப்படையாக வைத்துவிடக்கூடாது. ஒரு முழு யுத்தத்திற்கான 
யுக்தியை பவுல்‌ நமக்கு விளக்கப்படுத்துகிறார்‌. நம்முடைய எதிராளியைக்‌ 
குறித்தும்‌ அவனுடைய திட்டங்களைக்‌ குறித்தும்‌ நமக்கு நாமே போதித்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. தேவனுடைய என்ரை சர்வாயுத வர்க்கத்தையும்‌ நாம்‌ 





தரித்துக்கொள்ள வேண்டும்‌; அந்த ஆயுதவர்க்கங்களில்‌ ஒன்றையும்‌ நாம்‌ 
விட்டுவிட்டவர்களாக, வெற்றிகொள்ள முடியாதவர்களாய்‌ போய்விடக்‌ 
கூடாது. பிறகு நாம்‌ செயலூக்கம்‌ கொடுத்து, நமது யுத்தத்தில்‌ தேவன்‌ உதவி 
செய்யத்தக்கதாக ஜெபிக்றெவர்களாய்‌ இருக்க வேண்டும்‌. 





கிறிஸ்‌ புல்லார்ட்‌ 


நம்முடைய நேசக்‌ கூட்டம்‌ (6:13-20) 

கிறிஸ்தவர்கள்‌ எதிர்கொள்ளும்‌ ஒரு வலிமை மிக்க சத்துரு, சாத்தான்‌; 
ஆதலும்‌ இந்த யுத்தத்தில்‌ நாம்‌ தனித்துப்‌ போரிடுவதில்லை. வெற்றி 
சாத்தியமானதே என்று முழங்கும்‌ மேகம்‌ போன்ற ஒரு திரளான சாட்சிகள்‌ 
நமக்கு உண்டு (எபிரெயர்‌ 12:1, 2). 

நாம்‌ தேவனுடைய உண்மைத்தன்மையை ஒருபோதும்‌ மறந்துவிடக்‌ 
கூடாது, அவர்‌ எப்பொழுதும்‌ நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார்‌ 


355 


(1 கொரிந்தியர்‌ 10:13). சத்துருக்களுக்கு எதிராக அவர்‌ நம்மை பாதுகாக்கவும்‌ 
ஆயத்தப்படுத்தவும்‌ தக்கதாக ஒரு முழு ஆயுதவர்க்கத்தையும்‌, தொடர்பு 
சாதனமாக ஜெபத்தையும்‌ அளித்திருக்கிறார்‌ (6:13-20). 
இறுதியாக, நமது பக்கத்தில்‌ கிறிஸ்துவின்‌ இரத்தத்தையும்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ (வெளிப்படுத்தின விசேஷம்‌ 12:11), அது நம்மை 
வெற்றி கொள்ளச்‌ செய்கிறது. “நம்மில்‌ அன்புகூருகிறவராலே நாம்‌ முற்றிலும்‌ 
ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம்‌” (ரோமர்‌ 8:37). 
ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 











குறிப்புகள்‌ 

1708001108 Antiquities 4.8.24. 2Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commen- 
tary, vol. 42 (Dallas: Word Books, 1990), 403. 26:2, 3ல்‌ சொல்லப்பட்டுள்ள கட்டளை 
பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோளாகக்‌ காட்டியிருப்பதால்‌, NASB எனும்‌ ஆங்கில 
வேதாகமத்தில்‌ வார்த்தைகள்‌ பெரிய எழுத்துக்களில்‌ காணப்படுகிறது (காண்க 
யாத்திராகமம்‌ 20:12; உபாகமம்‌ 5:16). “Kenneth 5. Wuest, Wuests Word Studies fiom the 
Greek New Testament for the English Reader: Ephesians and Colossians (Grand Rapids, 
Mich.: Wm. B. Eerdmans Publishing Co., 1953), 136. 2 பழைய ஏற்பாட்டில்‌, தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிவதினால்‌ “ஆயுசு நாட்கள்‌ கூட்டப்படுவது” தொடர்புடையது (நீதிமொழிகள்‌ 
3:1, 2; காண்க உபாகமம்‌ 30:20). “Ibid., 137. “Lincoln, 406. PIbid., 409. Walter Bauer, 
A Greek-English Lexicon of the New Testament and Other Early Christian Literature, 34 ed., 
rev. and ed. Frederick William Danker (Chicago: University of Chicago Press, 2000), 748. 
190 G. Wilke and Wilibald Grimm, 4 Greek-English Lexicon of the New Testament, trans. and rev. 
Joseph Henry Thayer (Edinburgh: T. & T. Clark, 1901; reprint, Grand Rapids, Mich.: Baker Book 
House, 1977), 473. Lincoln, 407-8. 2S. ற. F. Salmond, “The Epistle to the Ephesians,” 
in The Expositor Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: 
Wm. B. Eerdmans Publishing Co., 1967), 3:377. °Lincoln, 408. “காண்க 1 கொரிந்தியர்‌ 7:21, 
22; கொலோசெயர்‌ 3:22; 4:1; 1 தீமோத்தேயு 6:1, 2; இத்து 2:9, 10; 1 பேதுரு 2:18-25. 
Spiros Zodhiates, ed., The Complete Word Study New Testament, 2d ed. (Chattanooga, Tenn.: 
AMG Publishers, 1991), 963. 1414, 965. 17Salmond, 378-79. ‘#Zodhiates, 889. Lincoln, 422. 
20Salmond, 378-79. 211 1௦௦10, 423-24. 22The term is also translated “finally” in பிலிப்பியா்‌ 
3:1; 4:8; 2 தெசலோனிக்கேயர்‌ 3:1. 2Lioln, 441. 2Ibid., 442. Ibid. 2¢Salmond, 382. 
251 10001, 443. 28Salmond, 383. Lincoln, 444. காண்க 2:2; 2 கொரிந்தியர்‌ 2:11; 10:4; 
1 பேதுரு 5:8. “காண்க 2 கொரிந்தியர்‌ 11:14; 1 தீமோத்தேயு 4:1, வெளிப்படுத்தின 
விசேஷம்‌ 2:9. 22௧thelbert W. Bullinger, 4 Critical Lexicon and Concordance to the English and 
Greek New Testament (London: Samuel Bagster and Sons, n.d.; reprint, Grand Rapids, Mich.: 





Zondervan Publishing House, Regency Reference Library, 1975), 893. °Wuest, 142. “காண்க 
கலாத்தியர்‌ 5:1; 1 தெசலோனிக்கேயர்‌ 3:8; 2 தெசலோனிக்கேயர்‌ 2:15. NASB பைபிளில்‌ 
சில அச்சடிப்புக்களில்‌ அடிக்குறிப்புகளில்‌ சொல்லுகிறது, “நேரடிப்‌ பொருளில்‌], “உன்‌ 
மனதின்‌ அரையை.” யூட்‌, 143. “காண்க எபேசியர்‌ 1:13; 2 தெசலோனிக்கேயர்‌ 
2:10, 12; 1 தீமோத்தேயு 3:15; 1 பேதுரு 1:22. “சத்தியம்‌” மற்றும்‌ “உண்மை” ஆகியன 
ஸ்டெம்‌ என்ற ஓரே எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. (Robert Young, Youngs 
Analytical Concordance to the Bible, 22d American ed., rev. [New York: Funk and Wagnalls Co., 
1936], 325, 1004-5.) “Salmond, 386. “Ibid. “ஹார Baker, ed., The Complete Word Study Old 


356 


Testament (Chattanooga, Tenn.: AMG Publishers, 1994), 2357. “Bullinger, 693. “Josephus Wars 
6.1.8. “Lincoln, 449. #Salmond, 387. “Lincoln, 449-50. *”Wuest, 144. “Lincoln, 449. #Zodhi- 
ates, 862. °0Ibid., 866. *Bullinger, 754. °2Zodhiates, 954. ##Salmond, 388. #Zodhiates, 951- 
52. “மேலும்‌ காண்க ரோமர்‌ 1:9, 10; எபேசியர்‌ 5:20; பிலிப்பியர்‌ 1:4; கொலோசெயர்‌ 
1:3; 4:12; 1 தெசலோனிக்கேயர்‌ 5:17. West, 145. Lincoln, 454. “Salmond, 390. “Ibid. 
“Bullinger, 222; and Bauer, 226. °’Bauer, 916. “இது ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ பிசாசைக்‌ குறித்து 
எழுதின கல்விப்பகுதியுடன்‌ முடிவுறுறெது. எஞ்சிய பகுதி கிறிஸ்‌ புல்லார்ட்‌ என்பவரால்‌ 
எழுதப்பட்டது. “7௨௩௯ Dobson, Dare to Discipline (Wheaton, 111.: Tyndale House Publishers, 
1970), 15. The name of Caligula, a vile Roman emperor, means “little shoes” or “little boots.” 


357 


19 
வாழ்த்துரை: சமாதானமும்‌ 


ஆறுதலும்‌ கொண்ட ஒரு 
ஆசீர்வாதம்‌ 


(6: 21-24) 


எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பவுல்‌ எழுதத்‌ துவங்கி, சபையைக்‌ 
குறித்து மிகப்‌ பெரிய சத்தியங்களில்‌ கவனத்தைத்‌ திருப்பினார்‌. மனித 
வர்க்கத்தை கிறிஸ்துவுக்குள்‌ கொண்டு வர தேவன்‌ எப்படி செயல்பட்டார்‌ 
என்பதை வரலாற்று ரீதியாகக்‌ காண்பித்தார்‌, அங்கேதான்‌ (கிறிஸ்துவுக்குள்‌) 
சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும்‌ இருப்பதை காட்டுகிறார்‌. விசுவாசிகள்‌ 
சபையின்‌ ஒரு பகுதியாவதன்‌ மூலம்‌ தேவனோடும்‌, கிறிஸ்துவோடும்‌, 
பரிசுத்த ஆவியோடும்‌ ஒரு உறவுமுறைக்குள்‌ நுழைகின்றனர்‌ (1:1-23). 
மனிதன்‌ தன்னைத்தான்‌ இரட்சித்துக்‌ கொள்ள திராணியற்றவனும்‌ 
நம்பிக்கையற்றவனுமாயிருந்தபோதிலும்‌, தேவன்‌, தமது இரக்கத்தினாலும்‌, 
அன்பினாலும்‌, கிருபையினாலும்‌, தமது குமாரனை கையளித்து மனிதரைத்‌ 
தம்மோடு ஒப்புரவாகச்‌ செய்வதற்கு ஏதுவாக சிலுவையிலே மரிக்கச்‌ 
செய்தார்‌. தேவனுடைய ஈவாகிய இரட்சிப்பை ஏற்றுக்‌ கொண்டவர்கள்‌ 
தேவனுடைய குடும்பத்தில்‌ இருக்கிறார்கள்‌, அது அவருடைய ராஜ்யம்‌, 
மற்றும்‌ அவருடைய ஆவிக்குரிய மாளிகை (2:1-22); அவர்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
சரீரமாகிய சபையில்‌ அங்கமாயிருக்க்றொர்கள்‌. இவை அனைத்தும்‌ 
“கிறிஸ்துவுக்குள்‌” சாத்தியமாயிற்று. ஒருவர்‌ எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாகிறார்‌ 
என கலாத்தியர்‌ 3:26, 27; மற்றும்‌ ரோமர்‌ 6:3, 4 போன்ற வசனங்களில்‌ பவுல்‌ 











விளக்கமளிக்கறொர்‌. 

தேவன்‌ ஒரு “இரகசியத்தை” வெளிப்படுத்தினார்‌, அது யுகங்களாக 
மனிதனால்‌ அறியப்படாமலிருந்தது. தேவனுடைய இந்த பெரிதான 
நோக்கம்‌ எல்லா ஜனங்களுக்கும்‌ விளங்கப்‌ பண்ணவேண்டிய சவால்‌ 
பவுலுக்கும்‌ சபைக்கும்‌ இருந்தது. செய்தியின்‌ ஒரு திறவுகோலான உண்மை 
யென்னவெனில்‌ புறஜாதிகளும்‌, அதே போல யூதர்களும்‌, சபையில்‌ 
அங்கம்‌ வடிக்க முடியும்‌. இந்த இரகசியத்தை அறியப்பண்ணும்‌ பணிப்‌ 
பொறுப்புக்களை பெலத்துடனும்‌ புரிந்து கொள்ளுகலோடும்‌ நிறைவேற்ற 
சபைக்காக பவுல்‌ ஜெபித்தார்‌ (3:1-21). 

நிருபத்தின்‌ முதல்‌ பகுதியில்‌ இந்த மாபெரும்‌ உண்மைகளை 
எபேசியர்களுக்கு முன்பாக வைத்து, பவுல்‌ இரண்டாம்‌ பகுதியில்‌ 
நடைமுறையில்‌ இந்த சத்தியங்களை வாழ்க்கைக்கு கைக்கொள்ளும்படி 


358 


பயன்படுத்தினார்‌. (1) அவர்‌ அவர்களை உற்சாகப்படுத்தி “அழைக்கப்பட்ட 
அழைப்புக்கு (அவர்கள்‌) பாத்திரராய்‌ நடந்து கொள்ளவும்‌,” தங்களுக்கும்‌, 
தேவனுக்கும்‌, மற்றவர்களுக்கும்‌ அவருடைய வசனத்துக்கும்‌, முறையான 
நடக்கையைக்‌ கொண்டிருக்கவும்‌, புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை 
கரித்துக்‌ கொள்ளவும்‌ ஊக்கமளித்தார்‌, பாத்திரராய்‌ நடந்து கொள்ளுதல்‌ 
கிறிஸ்துவில்‌ ஐக்கியப்பட்டிருக்க அவர்களை ஏதுவாக்கும்‌ (4:1-82). 
(2) அவர்‌ அவர்களை “அன்பிலே நடந்து கொள்ளும்படி” சொன்னார்‌. 
அவர்கள்‌ அன்பிலே நடக்கும்போது அவர்கள்‌ தேவனையும்‌ கிறிஸ்துவையும்‌ 
பின்பற்றுகிறவர்களாயிருப்பார்கள்‌. (3) அவர்கள்‌ அந்தகார கிரியைகளுக்கு 
உடன்படாமல்‌ “வெளிச்சத்தின்‌ பிள்ளைகளாய்‌ நடந்து கொள்ளும்படி” 
சொல்லப்பட்டனர்‌ (5:1-14). (4) அவர்‌ அவர்களுக்கு அறைகூவலாக, 
ஜாக்கரகையாய்‌  ஞானமுள்ளவர்களைப்‌ போல்‌ நடந்துகொள்ளவும்‌ 
ஆவியால்‌ நிறைந்தவர்களாயிருக்கும்படியாகவும்‌, எல்லா உறவுமுறைகளிலும்‌ 
பரஸ்பர மரியாதையைச்‌ செலுத்தும்படியாகவும்‌, தேவனுடைய சர்வாயுகு 
வர்க்கத்தைத்‌ தரித்தவர்களாய்‌ தீமையான சக்திகளோடு எதிர்த்து நிற்கவும்‌ 
ஊக்கமான ஜெடங்களில்‌ தரித்திருக்கும்படியாகவும்‌ சொல்லப்பட்டனர்‌. 
பவுல்‌ வலியுறுத்தி எபேசியர்களை தேவன்‌ இரட்சித்ததோடல்லாமல்‌, 
வல்லமையானசக்திகளோடும்‌ பொல்லாத ஆவிகளோடும்‌ போராடி தேவையான 
வெற்றிகொள்ள போதிய ஆதாரங்களையும்‌ அவர்‌ (தேவன்‌) கொடுப்பார்‌ 
என்றார்‌ (5:15-6:20). 

பவுல்‌ தமது நிருபத்தை, தனிப்பட்ட சில வாழ்த்துரைகளோடு நிறைவு 
செய்தார்‌. மேலும்‌ அவர்‌ சகோதரர்களுடைய மனதை அமைதிப்படுத்தும்‌ 
பொருட்டு தனது சொந்த சூழ்நிலைகளையும்‌ விளக்கினார்‌. 








பவுலின்‌ சூழ்நிலையைக்‌ குறித்த செய்தி (6:21, 22) 


21 அன்றியும்‌, எனக்கடுத்த காரியங்களும்‌ என்‌ சுகசெய்திகளும்‌ உங்களுக்குத்‌ 
தெரியவரும்படிக்கு, அவைகளையெல்லாம்‌ நமக்குப்‌ பிரியமான சகோதரனும்‌ 
கர்த்தருக்குள்‌ உண்மையுள்ள ஊர்ியக்காரனுமாயிருக்றெ தீகிக்கு 
உங்களுக்கு அறிவிப்பான்‌. “நீங்கள்‌ எங்கள்‌ செய்திகளை அறியவும்‌, அவன்‌ 
உங்கள்‌ இருதயங்களுக்கு ஆறுதல்‌ செய்யவும்‌, அவனை உங்களிடத்தில்‌ 
அனுப்பினேன்‌. 


வசனங்கள்‌ 21, 22. பவுல்‌ ரோமில்‌ காவலில்‌ வைக்கப்பட்டிருக்கும்‌ 
தம்முடைய சூழ்நிலையில்‌, தமது வாசகர்களுக்கு அதைப்பற்றிய உறுதியைக்‌ 
கொடுக்காதவரை தமது நிருபத்தை முடிக்கவில்லை. அவர்‌ எப்படியிருக்கிறார்‌ 
என்று அவர்களுக்கு சொல்ல நினைக்கும்‌ அப்போஸ்தலனின்‌ ஆவலும்‌ 
அவர்கள்‌ அவரைக்‌ குறித்து அறிந்து கொள்ள விழைந்ததும்‌ பவுலுக்கும்‌ 
எபேசியர்களுக்குமிடையிலிருந்த நெருங்கின நட்புறவு மற்றும்‌ பரஸ்பர 
அன்பை தெளிவாகப்‌ பேசுகிறது. 

குன்னுடைய முதல்‌ ரோம சிறையிருப்பின்‌ போது, பவுல்‌ தனது 
நிருபங்களான எபேசியர்‌, பிலிப்பியர்‌, கொலோசெயர்‌, மற்றும்‌ பிலேமோன்‌ 
ஆகிய நிருபங்களை எழுதினார்‌. அவருடைய இந்த சிறையிருப்பின்‌ போது, 





329 


அவருடைய நண்பர்களில்‌ அநேகரும்‌, ஒரே நேரத்திலோ அல்லது வித்தியாசப்‌ 
பட்ட நேரங்களிலோ அவரோடே கூட இருந்தார்கள்‌. பிலிப்பியரில்‌ அவர்‌ 
குறிப்பிட்ட பெயர்கள்‌ தீமோத்தேயு, எப்பாப்பிராத்த்து, பெயரிடப்படாத 
சில “சகோதரர்கள்‌,” மற்றும்‌ “பரிசுத்தவான்கள்‌” ... இராயனுடைய வீட்டார்‌ 
(1:1; 2:19-30; 4:18, 21-23). பிலேமோனுக்கு அவர்‌ எழுதின நிருபத்தில்‌ 
அவர்‌ தீமோத்தேயுவையும்‌, ஒனேசிமு, எப்பாபிரா, மாற்கு, தேமா, 
லூக்கா மற்றும்‌ அரிஸ்தர்க்கு ஆகியோரையும்‌ குறிப்பிட்டார்‌ (வசனங்கள்‌ 
1, 10, 23, 24). எபேசியருக்கு எழுதின நிருபத்தில்‌ தீகக்குவை மட்டுமே 
பெயரிடுகறார்‌. கொலோமெயரில்‌ குறிப்பிடப்பட்டோர்‌ தீமோத்தேயு, தகிக்கு, 
ஒநேசிமு, அரிஸ்தர்க்கு, மாற்கு, யுஸ்து, எப்பாப்பிரா, லூக்கா, மற்றும்‌ தேமா 
(1:1; 4:7, 9-12, 14). தகவல்கள்‌ கிடைத்த வரை, தடிக்கு , மற்றும்‌ ஒநேசிமு 
ஆகியோர்‌ எபேசியர்களுக்கு நிருபங்களைக்‌ கொண்டு போய்‌ கொடுத்தனர்‌ 
(6:21, 22), அதேபோல கொலோசெயருக்கும்‌ (4:7-9), பிலேமோனுக்கும்‌ 
(வசனங்கள்‌ 10-12), மற்றும்‌ பிலிப்பியர்களுக்கு எப்பாப்பிரோத்‌ தீத்தும்‌ பவுலின்‌ 
செய்தியை கொண்டு போய்க்‌ கொடுத்தனர்‌ (2:25-30). 

பவுல்‌ தீகிக்குவை எடேசுவுக்கு அனுப்பி “நீங்கள்‌ எங்கள்‌ செய்திகளை 
அறியவும்‌, அவன்‌ உங்கள்‌ இருதயங்களுக்கு ஆறுதல்‌ செய்யவும்‌” செய்தார்‌. 
தகிக்குவை பவுல்‌ விளக்கப்படுத்தி பிரியமான சகோதரனும்‌ கர்த்தருக்குள்‌ 
உண்மையுள்ளவனும்‌ என்று சொன்னார்‌, அதினால்‌ அவன்‌ நிருபத்தைக்‌ 
கொண்டுபோய்‌ சேர்ப்பதிலே நம்பிக்கைக்குரியவனும்‌ உண்மையைப்‌ பேசக்‌ 
கூடியவனாக இருந்தான்‌ என்று குறிப்பிட்டார்‌. 


வாழ்த்துரையான சமாதானமும்‌ கிருபையும்‌ 
(6:23, 24) 


“பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்‌, 
சகோதரருக்குச்சமாதானமும்‌ விசுவாசத்தோடு கூடியஅன்பும்‌ உண்டாவதாக. 
“நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ அழியாத அன்புடனே 
அன்புகூருகிற யாவரோடும்‌ கிருபை உண்டாயிருப்பதாக. ஆ மென்‌. 


வசனங்கள்‌ 23, 24. நிருபத்தின்‌ முடிவுரை பவுலின்‌ பிற நிருபங்களின்‌ 
முடிவுரையைப்‌ போலவே இருக்கிறது. இந்த நிருபத்தை துவங்கின போது 
“நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்‌ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்‌ 





உங்களுக்கு கிருபையும்‌ சமாதானமும்‌ உண்டாவதாக ...” எனும்‌ ஜெபத்துடன்‌ 
தொடங்கினார்‌, அதே போல முடிவிலும்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ என்ற 
கருத்துடன்‌ முடிக்கிறார்‌. தேவனுடைய கிருபை உலகிற்கு இரட்சிப்பைக்‌ 
கொண்டு வந்தது (2:8, 9), மற்றும்‌ தேவனுடைய ஏற்றுக்கொண்ட கிருபை 
ஒவ்வொரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கும்‌ சமாதானத்தைக்‌ கொண்டுவருகிறது 
(2:13-22). தேவன்‌ வெளிப்படுத்தும்‌ கிருபைக்கும்‌ சமாதானத்துக்கும்‌ முறையான 
பொறுப்பேற்கும்‌ போது கிறிஸ்துவுக்குள்‌ கிடைப்பது அன்பும்‌ விசுவாசமும்‌. 
இந்த வசனப்‌ பகுதியில்‌ அன்பும்‌ விசுவாசமும்‌ தேவனால்‌ அளிக்கப்படுகிறது 
என்று காட்டுகிறது. தேவனுடைய கிருபையும்‌ தயவும்‌ கிறிஸ்துவினிடத்தில்‌ 
அன்புகூருறெவர்களுக்கு உண்டாயிருப்பதாக, என்றார்‌. 


360 


விசுவாசத்திற்கு பொறுப்பேற்கும்‌ காரியம்‌, குறிப்பிடப்பட்டுள்ள 
வேறு இடங்கள்‌ (1:15; 2:8; 3:12, 17; 4:13; 6:16), எப்பொழுதும்‌ 
மனங்குத்தப்படுதலிலும்‌, நம்பிக்கையிலும்‌, கீழ்ப்படிதலிலும்‌ இந்த 
பொறுப்பேற்றல்‌ இருக்க வேண்டும்‌. அப்படியிராவிட்டால்‌ அது ஒரு 
செத்த விசுவாசமே, (காண்க யாக்கோபு 2:13). அன்பு கிறிஸ்தவர்களுக்கு 
மனவெழுச்சியைக்‌ கொடுத்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யத்‌ தூண்டுகிறது 
(காண்க யோவான்‌ 14:15; 2 கொரிந்தியர்‌ 5:14). 

வசனம்‌ 24ன்‌ கடைசி இரண்டு வார்த்தைகளுக்கு கொஞ்சம்‌ கூடுதல்‌ 
கவனம்‌ செலுத்தவேண்டும்‌, அழியாத அன்புடனே. “அன்பு” எனும்‌ வார்த்தை 
மொழிபெயர்ப்பாளர்களால்‌ சேர்க்கப்பட்டது. வினைச்சொல்லாகிய 
aphtharsia என்பது “அழிவில்லாத்தன்மையைக்‌” குறிப்பிடுவது." இந்த வார்த்தை 
“அழியாமையைக்‌” குறிப்பிடுவது, ரோமர்‌ 2:7, ல்‌ நித்திய மகிமையும்‌ கனத்தையும்‌ 
அழியாமையையும்‌ பற்றிப்‌ பேசுகிறது. 1 கொரிந்தியர்‌ 15:42, 50, 53, 54 வசனங்கள்‌ 
“அழிவில்லாத” உயிர்த்தெழுந்த சரீரத்தைக்‌ குறித்துப்‌ பேசுகிறது (NKJV); 
2 தீமோத்தேயு 1:10ல்‌, சுவிசேஷத்தினாலே “அழிவில்லாமை” வெளிச்சத்துக்கு 
கிறிஸ்துவின்‌ மூலம்‌ கொண்டு வரப்பட்டது என்று காட்டுகிறார்‌. Aறphtharsia 
எனும்‌ பதம்‌ “உண்மை” யென்று (KJV மற்றும்‌ 11177 மொழிபெயர்ப்புகளில்‌ 
குறிப்பிடப்படுவது போன்ற பொருள்‌) பவுலால்‌ பயன்படுத்தப்படவில்லை. 

பவுல்‌ பேசும்‌ “அழிவில்லாமை” எனும்‌ தன்மை தேவனுடைய அழியாமை 
யோடேோ, “இருபையின்‌” அழியாத்தன்மையுடனோ விளக்கப்படுத்தப்படத்‌ 
குக்கதல்ல. அல்லது விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அளிக்கப்படும்‌ 
நித்திய ஜீவனைக்‌ குறித்தும்‌ பேசுவதில்லை. மாறாக, இந்த நித்திய தன்மையின்‌ 
கருத்து அன்புடன்‌” இணைத்துப்‌ பார்க்கப்பட வேண்டியது, ஏனெனில்‌ அது 
(கிறிஸ்தவர்களின்‌) அன்பை அல்லது அவர்களின்‌ அன்பு காணப்படும்‌ பொருள்‌ 
குறித்து “சிறப்பாக விவரிக்கப்படுகிறது. இந்த அன்புக்கு “மாற்றமுமில்லை; 

. அழிவுமில்லை.? ”2 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில்‌ 

அழியாத அன்புடனே அன்புகூருகிற யாவருக்கும்‌ இருக்கிற அன்பு 
மாற்றத்தையோ அழிவையோ அறியாதது, அவர்கள்‌ தேவனுடைய 
கிருபையைப்‌ பெறுகிறவர்களாயிருப்பார்கள்‌. 














கைக்கொள்ளுதல்‌ 


பாடப்படாத நாயகர்கள்‌ (6:21-24) 

எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில்‌ பவுல்‌ கூறும்‌ வாழ்த்துரைகள்‌ பிற 
நிருபங்களில்‌ காணப்படுவது போன்றதே, இவைகளில்‌ அவர்‌ தனது உடன்‌ 
ஊழியர்களில்‌ சிலருடைய பெயர்களை சபைகளில்‌ குறிப்பிடுகிறார்‌. இந்த 
வாழ்த்துரைகள்‌ சுவிசேஷ ஊழியத்தில்‌ பாடப்படாத நாயகர்களை நமது 
நினைவுக்குக்‌ கொண்டு வருகிறது - மிக வல்லமையோடும்‌ விசுவாசத்தோடும்‌ 
ஊழியஞ்‌ செய்தவர்கள்‌, ஆகிலும்‌ அவர்கள்‌ அறியப்படவில்லை, உலகத்திற்கு 
சுவிசேஷத்தைக்‌ கொண்டு சென்றவர்கள்‌ இவர்கள்‌. 

விசுவாச நாயகர்கள்‌ பெரும்பாலும்‌ வசனங்களில்‌ 
பெயரிடப்படாதவர்களாகவே  இருந்திருக்கிறார்கள்‌. நடபடிகள்‌  11:19- 
26ல்‌, சுவிசேஷம்‌ மனிதர்களின்‌ துவக்கம்‌ கொண்டு புறஜாதிகளுக்கு முதன்‌ 


361 


முறையாகப்‌ பிரசங்கிக்கப்பட்டது. முன்னதாக பிலிப்பு சமாரியர்களுக்கு 
பிரசங்கித்தார்‌, ஆனால்‌ அவர்கள்‌ யூதர்களின்‌ கலப்பினமாக இருந்தார்கள்‌. 
பேதுரு புறஜாதியான கொர்நெலியு வீட்டாருக்குப்‌ பிரசங்கத்தார்‌, அது 
தேவனுடைய முதற்படி. நடபடிகள்‌ 11ல்‌ மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில்‌ 
ஒன்று அந்த குழந்தைப்பிராய சபையில்‌ இடம்‌ பெற்றது; சுவிசேஷம்‌ அந்தி 
யோகியாவில்‌ புறஜாதிகளுக்குச்‌ சென்றது; அங்கு நாட்டப்பட்ட உள்ளூர்‌ 
சபையிலிருந்து, பவுல்‌ மகத்தான மூன்று சுவிசேஷப்‌ பயணங்களை மேற்கொண்டு 
முழு ரோம தேசத்துக்கும்‌ சுவிசேஷத்தைக்‌ கொண்டு சென்றார்‌. இருப்பினும்‌ 
அங்கு சபையை ஆரம்பித்தவர்களுடைய பெயர்‌ குறிப்பிடப்படவில்லை. 

கிறிஸ்துவுக்குள்ளான அநேக சகோதரர்களும்‌ சகோதரிகளும்‌ பவுலுக்கு 
உதவியிருக்கிறார்கள்‌. சிறை நிருபங்களில்‌ - எபேசியர்‌, பிலிப்பியர்‌, 
கொலோசெயர்‌, மற்றும்‌ பிலேமோன்‌ ஆகியவைகளில்‌ - அவர்‌ டஜன்‌ கணக்கான 
பெயர்களைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌, அவர்கள்‌ அவருக்கு முக்கியமானவர்களும்‌ 
கிறிஸ்துவினிமித்தம்‌  பணியாற்றியவர்களுமாவர்‌, அவர்களைக்‌ குறித்து 
நமக்குச்‌ சொல்லப்பட்டிருப்பது மிகக்‌ கொஞ்சம்‌, ஆனாலும்‌ அவர்கள்‌ பவுலின்‌ 
ஊழியத்திலே மிக அதிகமாய்‌ உதவி செய்து கர்த்தருடைய பணியிலே தங்களை 
அர்ப்பணித்தவர்கள்‌ என்பது நமக்குத்‌ தெரியும்‌. 

சபை கிறிஸ்துவின்‌ “சரீரமாக” விளக்கப்படுத்தப்படுறெது (ரோமர்‌ 
12; 1 கொரிந்தியர்‌ 12), சபையில்‌ உள்ள அனைத்து அங்கத்தினர்களும்‌ 
பிரதானமானவர்களல்ல என்று காட்டுகிறது. அவர்கள்‌ சபையிலே ஊழியஞ்‌ 
செய்யும்போது, சரீரத்தில்‌ இருக்றெ ஒவ்வொரு அவயவமும்‌ அதினதின்‌ பங்கை 
செய்யும்போது (அவனோ - அவளோ) சரீரம்‌ முறையாக இயங்குறெது என்பதை 
கிறிஸ்தவர்கள்‌ ஞாபகத்தில்‌ கொண்டிருக்க வேண்டும்‌ (4:16). நம்‌ எல்லாருடைய 
பெயர்களும்‌ ஒருவேளை முன்னிடத்தில்‌ வெளிவராமல்‌ இருக்கலாம்‌ அல்லது 
மற்றவர்களால்‌ நினைத்துப்‌ பார்க்கப்‌ படாதவைகளாக இருக்கலாம்‌, ஆகிலும்‌ 
நம்‌ எல்லாருடைய பெயர்களும்‌ ஜீவ புத்தகத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது, மற்றும்‌ 
அது தேவனால்‌ நினைவுகூரப்படும்‌. தீகிக்குகளாக விளங்குகிற அனைவருக்கும்‌ 
நாம்‌ நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம்‌ - அவர்கள்‌ பவுலுக்கு உதவியாய்‌ 
இருந்து ஆதரவளித்தவர்கள்‌. நாம்‌ ஒன்றாக பணிபுரியும்போது, முன்னின்று 
செயலாற்றினாலும்‌ நிழலாய்‌ நின்று செயலாற்றினாலும்‌, நாம்‌ தேவனால்‌ 
அசீர்வதிக்கப்பட்ட வர்களாவோம்‌, மற்றும்‌ அவருடைய ராஜ்யத்தின்‌ ஊழியம்‌ 
நிறைவேற்றப்படும்‌. 

ஜெய்‌ லோக்ஹார்ட்‌ 


குறிப்புகள்‌ 

Andrew T. Lincoln, Ephesians, Word Biblical Commentary, vol. 42 (Dallas: Word Books, 
1990), 467; see also Walter Bauer, 4 Greek-English Lexicon of the New Testament and Other 
Early Christian Literature, 3d ed., rev. and ed. Frederick William Danker (Chicago: University 
of Chicago Press, 2000), 155. 2S. D. F. Salmond, “The Epistle to the Ephesians,” in The Ex- 
positor & Greek Testament, ed. W. Robertson Nicoll (Grand Rapids, Mich.: Wm. B. Eerdmans 
Publishing Co., 1967), 3:395-—96; Salmond cited Charles John Ellicott, St. Pauls Epistle to the 
Ephesians: With a Critical and Grammatical Commentary, and a Revised Translation, Sth ed. 
(London: Longmans, Green & Co., 1884), 159. 


362 


